ம 


தமிழ் நாடு சட்டப்பேரவை 
TAMIL NADU LEGISLATIVE ASSEMBLY 


சட்டப் 


தமிழ்நாடு 


பேரவை 


தமிழ் 


வாய்மையே 


150 


வெல்லும் 


புதிய சட்டப் பேரவை 
தலைமைச் செயலக வளாகம் 
திறப்பு விழா - சிறப்பு மலர் 

2010 


773 


புதிய சட்டப் பேரவை 


தலைமைச் செயலக வளாகத்தின் தோற்றம் 


வடிவமைத்து , 
அச்சிட்டு 
வழங்கியோர் : ஈகிள் பிரஸ் , சென்னை-600 013 . 


வ 


புதிய சட்டப் பேரவை 
தலைமைச் செயலக வளாகம் 
திறப்பு விழா - சிறப்பு மலர் 


13-3-2010 


ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் , 

சென்னை . 


@S 


உலகத் தமிழ்ச் செம்மொழி மாநாட்டின் 
மைய நோக்க விளக்கப் பாடல் 

முதலமைச்சர் கலைஞர் 


பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் - 
பிறந்த பின்னர் , யாதும் ஊரே , யாவரும் கேளிர் ! 


உண்பது நாழி உடுப்பது இரண்டே 

உறைவிடம் என்பது ஒன்றேயென 
உரைத்து வாழ்ந்தோம் 
உழைத்து வாழ்வோம் . 


- 


தீதும் நன்றும் பிறர் தர வாரா எனும் 
நன் மொழியே நம் பொன் மொழியாம் ! 


போரைப் புறம் தள்ளி 
பொருளைப் பொதுவாக்கவே 
அமைதி வழி காட்டும் 
அன்பு மொழி 
அய்யன் வள்ளுவரின் வாய்மொழியாம் ! 


ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே 
உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்துக் கூறும் 
ஒல்காப் புகழ் தொல்காப்பியமும் 
ஒப்பற்ற குறள் கூறும் உயர் பண்பாடு 
ஒலிக்கின்ற சிலம்பும் , மேகலையும் 
சிந்தாமணியுடனே வளையாபதி குண்டலகேசியும் 
செம்மொழியான நம் தமிழ் மொழியாம் ! 


அகமென்றும் புறமென்றும் வாழ்வை 
அழகாக வகுத்தளித்து 
ஆதி அந்தமிலாது இருக்கின்ற இனிய மொழி - 
ஓதி வளரும் உயிரான உலக மொழி 
நம் மொழி - நம் மொழி - அதுவே 
செம்மொழி - செம்மொழி - நம் தமிழ் மொழியாம் ! 
வாழிய வாழியவே ! வாழிய வாழியவே ! வாழிய வாழியவே ! 


VENNAI - 60006 


30 


TO 


B 


M 


பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா 
செய்தொழில் வேற்றுமை யான் . 


திருமதி பிரதிபா தேவிசிங் பாட்டீல் 

குடியரசுத் தலைவர் 


டாக்டர் மன்மோகன் சிங் 

பாரதப் பிரதமர் 


திருமதி சோனியா காந்தி 
ஐக்கிய முற்போக்குக் கூட்டணித் தலைவர் 


மேதகு திரு . சுர்ஜித் சிங் பர்னாலா 

ஆளுநர் 


மாண்புமிகு கலைஞர் மு . கருணாநிதி 

முதலமைச்சர் 


பெருந்தலைவர் திரு . கே . காமராஜ் 

முன்னாள் முதலமைச்சர் 


பேரறிஞர் திரு . சி.என் . அண்ணாதுரை 

முன்னாள் முதலமைச்சர் 


2 


மக்கள் திலகம் திரு . எம்.ஜி. இராமச்சந்திரன் 

முன்னாள் முதலமைச்சர் 


மாண்புமிகு திரு . இரா . ஆவுடையப்பன் 

பேரவைத் தலைவர் 


2A 


மாண்புமிகு பேராசிரியர் க . அன்பழகன் 

பேரவை முன்னவர் 


மாண்புமிகு திரு . மு.க. ஸ்டாலின் 

துணை முதலமைச்சர் 


மாண்புமிகு திரு . வீ.பெ. துரைசாமி 

பேரவைத் துணைத் தலைவர் 


செல்வி ஜெ ஜெயலலிதா 
எதிர்க்கட்சித் தலைவர் 


தமிழ்நாடுஅமைச்சரவை 


13-5-2006 


1 


Poll 


அமர்ந்திருப்போர்(இடமிருந்துவலம்):திரு.பரிதிஇளம்வழுதி,திரு.இ.பெரியசாமி,திரு.கே.என்.நேரு,திரு.பி.டி.ஆர்.பழனிவேல்ராஜன்,திரு.வீரபாண்டிஎஸ்.ஆறுமுகம், திரு.மு.க.ஸ்டாலின்,பேராசிரியர்க.அன்பழகன்,மேதகுதிரு.சுர்ஜித்சிங்பர்னாலா(ஆளுநர்),கலைஞர்மு.கருணாநிதி(முதலமைச்சர்),திரு.ஆற்காடுநா.வீராசாமி திரு.கோ.சி.மணி,திரு.துரைமுருகன்,டாக்டர்க.பொன்முடி,திரு.எம்.ஆர்.கே.பன்னீர்செல்வம்,திரு.என்.சுரேஷ்ராஜன்,திரு.எ.வ.வேலு 


நிற்போர்(இடமிருந்துவலம்)திரு.உ.மதிவாணன்,திருமதி.ஆ.தமிழரசி,டாக்டர்(திருமதி)பூங்கோதை,திரு.என்.செல்வராஜ்,திரு.சி.நா.மீ.உபயதுல்லா, திரு.என்கேகேபி.ராஜா,திரு.தா.மோ.அன்பரசன்,திரு.சுப.தங்கவேலன்,திரு.கே.கே.எஸ்.எஸ்.ஆர்.இராமச்சந்திரன்,திரு.கே.ஆர்.பெரியகருப்பன், திரு.தங்கம்தென்னரசு,திரு.டி.பி.எம்.மைதீன்கான்,திரு.வெள்ளக்கோவில்சாமிநாதன்,திருமதிபி.கீதாஜீவன்,திரு.கே.பி.பி.சாமி,திரு.க.ராமச்சந்திரன் 


सत्यमेव जयते 


राष्ट्रपति 
भारत गणतत्र 

PRESIDENT 
REPUBLIC OF INDIA 


MESSAGE 


I am happy to learn that the new building complex of the Tamil Nadu Legislative Assembly 


is being inaugurated on March 13 , 2010 . 


In a democratic nation , members of the Legislative Assemblies represent the will of the 


people . The people look - up to their representatives for articulating their concerns and meeting 


their aspirations. Therefore , MLAs are a link between the people and the Government of the 


state . I am confident that the Legislative Assembly will continue to uphold the true spirit of 


democracy and fulfill the aspirations of the people . 


On this occasion , I extend my greetings and felicitations to all members of the Assembly 


and wish the event every success . 


Pratilha Patil 


( Pratibha Devisingh Patil ) 


New Delhi 


February 15 , 2010 


सत्यमेव जयते 


उप- राष्ट्रपति, भारत 


VICE - PRESIDENT OF INDIA 


MESSAGE 


I am pleased to know that a new Complex of the Tamil Nadu Legislative Assembly is being 


inaugurated on 13th March , 2010 and a commemorative Souvenir is being published on this 


occasion . 


I am confident that this new Complex of the Tamil Nadu Legislative Assembly would be 


more aesthetic and spacious and would facilitate legislative business . 


My best wishes for the success of the inauguration ceremony and the commemorative 


Souvenir. 


Thatheir 


مه 


( M. HAMID ANSARI ) 


New Delhi 


10th February, 2010 


3 


सत्यमेव जयते 


प्रधान मंत्री 


Prime Minister 


MESSAGE 


I am glad to know that a New Legislature Complex of the Tamil Nadu 


Assembly is being inaugurated on 13 March , 2010. The Tamil Nadu Assembly 


has been a remarkable nursery for legislators and parliamentarians . It has 


nurtured great patriots and nation - builders like C. Rajagopalachari , 


K. Kamaraj , C. Annadurai , C. Subramaniam , M.G. Ramachandran and 


M. Karunanidhi . I hope that the Tamil Nadu Assembly will carry on its glorious 


tradition of informed debate and its role as the forum for the expression of 


the will of the people . 


On this solemn occasion , I convey my greetings to all those who 


were associated with the new Complex . 


Maumo han 


hen Singh 


( Manmohan Singh ) 


New Delhi 


20 February , 2010 


NATIONAL 


INDIAN 


CONGRESS 


ALL INDIA CONGRESS COMMITTEE 

24 , AKBAR ROAD , NEW DELHI - 110 001 


MESSAGE 


On the auspicious occasion of the opening of the new Legislative Assembly and 
Secretariat Complex in Chennai , I send my warm felicitations to the Chief Minister 
Thiru M Karunanidhi , the honourable Members of the Legislative Assembly and the people 
of Tamil Nadu . 


The new Legislative Assembly complex is , of course, a magnificent symbol of a 
vibrant and modern democracy. But it is also a pioneering project which I hope will serve 
as an inspiration for architectural projects in other parts of the country . Its design was 
chosen after a global selection process , and it is a fine example of green architecture in 
the way it conserves use of energy and water, without compromising on the well - being 
and comfort of all those who use the building . Equally impressive is the imaginative and 
creative way in which the building draws on classical Tamil architecture and translates it 
into the idioms of the 21st century. 


From the very beginning of the conception of the project, it is Chief Minister 
Thiru M Karunanidhi s close personal interest , input and supervision that have resulted in 
this superb new addition to Tamil Nadu s rich architectural heritage , in which not just the 
people of Tamil Nadu but all Indians can take justifiable pride . 


des Tenda 


( SONIA GANDHI ) 

President 


New Delhi 
February 26 , 2010 


ЗА 


सत्यमेव जयते 


अध्यक्ष, लोक सभा 
SPEAKER , LOK SABHA 


New Delhi 
February, 2010 


MESSAGE 


I am glad to learn that a new Legislature Complex has been constructed for Tamil Nadu 
and that the Assembly Secretariat is bringing out a Souvenir to mark the opening of the Complex 
on 13 March 2010 . 


Tamil Nadu has a long history and vibrant tradition of legislative institutions . Its Legislature 
has been instrumental for enacting several path - breaking legislations helping to bring about 
remarkable changes in the society. Its Assembly has also produced many Statesmen and leaders 
of stature for the State and the country. I hope the new Assembly complex will also come to be 
known for such unique and distinctive accomplishments in the service of the people of the State 
and of the country at large . 


I extend my congratulations and best wishes to the Government and the people of Tamil 
Nadu on this occasion . 


02 


Meira Kumar ( Smt . ) 


OF 


TAMILN 


NADU 


TRUTH 


ALONE 


TRIUMPHS 


26th February, 2010 


MESSAGE 


It is a great occasion that the newly constructed complex of the Tamil Nadu 
Legislative Assembly in Chennai is to be inaugurated on 13th March 2010 with the participation 
of Hon ble Prime Minister of India , Dr. Manmohan Singh , the Chairperson of UPA , 
Tmt. Sonia Gandhi ,the Chief Minister and other dignitaries and a souvenir is being brought 
out in commemoration of this historic event. 


In Tamil Nadu , the Legislative Assembly has a historic past , debates and discussions 
are held here in the true spirit of democracy. Many leaders and policies have emerged out of 
this great institution and contributed to the growth of the nation . 


The efforts to have such a great institution by Hon ble Chief Minister of Tamil Nadu , 
Dr. Kalaignar M. Karunanidhi , through his initiatives , dynamic efforts and personal attention 
towards the construction of this aesthetic and modern complex for the Tamil Nadu Legislative 
Assembly deserves commendation . I am sure , this will go into the annals of history of modern 
India and Tamil Nadu in particular. 


My warm felicitations to Hon ble Chief Minister of Tamil Nadu , Dr. Kalaignar 
M. Karunanidhi , Hon ble Speaker of Tamil Nadu Legislative Assembly , Thiru R. Avudaiappan 
and to the Members of the Tamil Nadu Legislative Assembly on this historic occasion . 


record my sincere thanks to Hon ble Prime Minister of India and the Chairperson of 
UPA for their consent to grace the occasion . 


I wish the function and the publication of the Special Commemorative Souvenir , a 
grand success . 


Surjit Singh Bavarske 


( SURJIT SINGH BARNALA ) 
GOVERNOR OF TAMIL NADU 


அமைச்சர், 
இரசாயனம் மற்றும் உரத்துறை 

இந்திய அரசு 
சாஸ்திரி பவன் , புது தில்லி - 110115 


SK 


सत्यमेव जयते 


நாள் : 04.02.2010 


வாழ்த்துச் செய்தி 


தமிழகத்தில் சட்டமன்றப் பேரவை மற்றும் தலைமைச் செயலக வளாகம் , சென்னை ஓமந்தூரார் அரசினர் 
தோட்டத்தில் மிகப் பிரம்மாண்டமான வடிவமைப்பில் புதிதாகக் கட்டப்பட்டு , 13-3-2010 அன்று திறந்து வைக்கப்படுவதும் , 
அதனையொட்டிச் சிறப்பு மலர் வெளியிடுவதும் அறிந்து மெத்தவும் மகிழ்கிறேன் . 


உலகத் தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமது 
ஆட்சிக் காலத்தில் தமிழகத்தில் உருவாக்கியுள்ள கலைச் செல்வங்கள் என்றும் காலத்தை வென்று நிற்கவல்லவை ; அவர் 
புகழ்பாடி நிற்கும் அரிய வேலைப்பாடுகள் கொண்டவை ; அவற்றுள் , வள்ளுவர் கோட்டம் , சிலப்பதிகாரக் கலைக்கூடம் 
போன்ற கலைநயம் கமழும் கட்டடங்கள் ; அம்பேத்கர் மணிமண்டபம் முதலான பல எழில் குலுங்கும் மண்டபங்கள் , பேரறிஞர் 
அண்ணா நினைவிடம் , மூதறிஞர் இராஜாஜி நினைவாலயம் போன்ற பல நினைவகங்கள் ; முக்கடல்கள் சங்கமிக்கும் 
குமரிமுனையில் 133 அடி உயர அய்யன் திருவள்ளுவர் சிலை முதலான எண்ணற்ற சான்றோர் , முடிமன்னர் , புலவர் 
பெருமக்களின் திருவுருவச் சிலைகள் , பல்வேறு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகங்கள் , நூற்றுக்கணக்கான மேம்பாலங்கள் 
போன்றவை குறிப்பிடத்தக்கவை . அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக ! மணிமகுடமாக ! மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் 
அவர்கள் உருவாக்கியுள்ள உன்னதமான கட்டடம் , சட்டமன்றப் பேரவை மற்றும் தலைமைச் செயலக வளாகம் ! " இது , 
இன்று மட்டுமல்ல ; எதிர்கால வரலாறும் போற்றிப் பாராட்டும் கலையோவியம் ! 


மகத்தான இந்தக் கலைக்காவியத்தை ஐக்கிய முற்போக்குக் கூட்டணியின் புகழ்சால் தலைவர் திருமதி சோனியா 
காந்தி அவர்கள் முன்னிலையில் , சான்றாண்மைமிக்க இந்தியப் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் திறந்து 
வைப்பது தமிழ் மக்களுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் திருப்பணியாகும் . 


தமிழ்நாடு சட்டப் பேரவை - தலைமைச் செயலக வளாகத் திறப்பு விழா தமிழகத்தின் புகழ்பாடி , எழுச்சியுடன் நிகழ 
என் இதயம் கனிந்து வாழ்த்துகிறேன் . 


dodapur 


( மு.க. அழகிரி ) 


OF 


JUSTICE 


CHIEF 


17 , GREENWAYS ROAD , 

CHENNAI - 600 028 . 


सत्यमेव 


जयते 


MESSAGE 


I am happy to learn that the Government of Tamil Nadu is going to have a new Legislative 
Assembly Building , and a new Secretariat. The present assembly building , I am told , is inadequate 
in space and because of the vast expansion of volume of work , it has necessitated for construction 
of a new building . 


The Tamil Nadu Legislative Assembly has passed many landmark resolutions in the present 
Assembly Building , mainly for the upliftment of the weaker sections , to name a few , Equal Rights 
in the property for Women , Reservation for the Backward Classes in the Educational Institutions , 


etc. 


I hope the new assembly building willalso pave way for passing many innovative resolutions 
for the betterment of the poor and downtrodden and for the progress of the people of Tamil Nadu 
in general . 


I wish the function a grand success . 


ngu 


? 


Place : Chennai 
Date : 06.02.2010 


( H.L. GOKHALE ) 
CHIEF JUSTICE 


பொருளடக்கம் 


ச 


கட்டுரைகள் 


பக்க 


எண் 


1 . 


மாண்புமிகு கலைஞர் மு . கருணாநிதி 


1 


வரலாற்றுப் பொன்னேட்டில் வைரமுத்திரைகள் 
பதிக்கட்டும் தமிழ்நாடு சட்டப் பேரவை 
தலைமைச் செயலக வளாகம் 


2 .. 


சிறப்புக்குரிய பதின்மூன்றாவது சட்டப் பேரவை 


மாண்புமிகு திரு . இரா . ஆவுடையப்பன் 


5 


3. மக்கள் ஆட்சியின் மாட்சி 


மாண்புமிகு பேராசிரியர் க . அன்பழகன் 


8 


4. 


மாண்புமிகு திரு . மு.க. ஸ்டாலின் 


12 


சிகரங்களுக்குச் சிகரமாய் அமைந்துள்ள சட்டமன்ற 
வளாகப் புதிய கட்டடம் 


17 


19 


5. சட்டப் பேரவையும் தலைவர் கலைஞரும் 

மாண்புமிகு திரு . ஆற்காடு நா . வீராசாமி 
6 . கூட்டுறவுத் துறையின் எழுச்சி 

மாண்புமிகு திரு . கோ.சி. மணி 
7 . கலைஞர் கண்ட சட்டப் பேரவை கலாச்சார சின்னம் ! மாண்புமிகு திரு . வீரபாண்டி எஸ் . ஆறுமுகம் 

கருவூலம் ! 


21 


8. வழிகாட்டும் கலைஞர் 


மாண்புமிகு திரு . துரைமுருகன் 


24 


வரலாறு வாழ்த்தும் கலைஞர் 


மாண்புமிகு டாக்டர் க . பொன்முடி 


25 


10. தொலைநோக்காளர் கலைஞர் 


மாண்புமிகு திரு . பரிதி இளம்வழுதி 


26 


11. தாயினும் நல்லார் தலைவர் கலைஞர் 


மாண்புமிகு திரு . வீ.பெ. துரைசாமி 


30 


12. சமுதாய நலன் காக்கும் கலைஞர் 


திரு . அர . சக்கரபாணி 


34 


13. தமிழர்களின் நினைவுச் சின்னம் 


திரு . டி . சுதர்சனம் 


36 ) 


திரு . எஸ் . பீட்டர் அல்போன்ஸ் 


39 


14. காலத்தின் தேவைக்கு கலைஞர் கண்ட ஜனநாயகப் 

பட்டறை 


15. புதுமைகள் படைப்போம் 


செல்வி கே . பாலபாரதி 


42 


16. கலைஞர் , பன்முகம் கொண்டவராக 


திரு . எஸ்.வி. சேகர் 


43 


17. சட்டப் பேரவையில் மக்களாட்சி மாண்புகள் 


திரு . செ . மாதவன் 


44 


18. விடுதலை பெறும் விழா 


திரு . இராம . வீரப்பன் 


46 


19. புதிய வரலாறு படைக்கும் கலைஞர் 


திரு . சு . திருநாவுக்கரசர் 


48 


திரு . சேடபட்டி இரா . முத்தையா 


49 


20. புனித ஜார்ஜ் கோட்டையும் - தமிழகச் சட்டமன்ற 

வரலாறும் 


21. தழைத்தோங்கட்டும் ஜனநாயகம் ! 


திரு . க . சுப்பு 


52 


22. பயனுள்ள கேள்வி நேரம் 


திரு . மா . செல்வராஜ் 


54 


4A 


வரலாற்றுப் பொன்னேட்டில் வைரமுத்திரைகள் 
பதிக்கட்டும் தமிழ்நாடு சட்டப் பேரவை - 

தலைமைச் செயலக வளாகம் ! 


மாண்புமிகு கலைஞர் மு . கருணாநிதி 

தமிழக முதலமைச்சர் 


தமிழகத்தின் தலைநகர் சென்னை மாநகரில் 
ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் , " தமிழ்நாடு சட்டப் 
பேரவை தலைமைச் செயலக வளாகம் " புதிதாகக் 
கட்டப்பட்டு இன்று திறக்கப்படுகிறது . இத்திருநாளை என் 
வாழ்வில் இன்பம் அளித்திடும் நன்னாளாக எண்ணி 
இறும்பூதெய்துகிறேன் . 


நெறிப்படுத்தித் தமிழ் மொழி , இனமான உணர்வோடு 
தமிழ்ச் சமுதாயத்திற்காக உழைத்திட அரசியல் உலகில் 
என்னை ஆற்றுப்படுத்திய என் ஆசான் - தமிழகத்தில் 
ஆயிரம் ஆண்டு இருட்படலத்தை விலக்கி , நாட்டின் 
எல்லாத் துறைகளையும் புதுமைக்கு ஏற்ப ஒரேயடியாகப் 
புரட்டிப் போட்ட மாமேதை பேரறிஞர் அண்ணா ! 
ஆகியோரின் வழியில் எனது ஜனநாயகப் பணிகள் 
வடிவெடுக்கத் தொடங்கியதை , இவ்வேளையில் 
பெருமிதத்தோடு நினைவு கூர்கிறேன் . 


" நெஞ்சுக்கு நீதி " நூலின் முதல் பாகத்தை 
எழுதும்போது , அதன் தொடக்கத்தில் எனது வாழ்வில் 
மகிழ்ச்சி அளித்த நாள்களாக நான் பிறந்த நாள் , என் 
திருமண நாள் , அறிவாசான் பெரியாரைச் சந்தித்த நாள், 
அருமைத் தலைவர் அண்ணா அவர்களைச் சந்தித்த 
நாள் , மொழி காக்கும் போரில் முதன்முறையாகச் 
சிறையேகிய நாள் அத்தனையும் எனக்கு இன்பம் 
தருபவை ; நினைந்து மகிழத்தக்கவை எனக் 
குறிப்பிட்டுள்ளதை இவ்வேளையில் நினைவு கூர்கிறேன் . 


1 


1956 இல் திருச்சி மாநகரில் நடைபெற்ற தி.மு.க. 
மாநாட்டில் கழகம் தேர்தலில் போட்டியிடும் என 
முடிவெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து , 1957 முதல் 
இதுவரை பதினோரு முறை சட்டப் பேரவைத் 
தேர்தல்களில் போட்டியிட்ட எனக்குத் தமிழக மக்கள் 
பேராதரவு அளித்து , போட்டியிட்ட தேர்தல்கள் 
அனைத்திலும் வெற்றி தேடித் தந்தனர் . 


அதன்பின் , எனக்கு மகிழ்ச்சி அளித்திடும் 
அத்தகைய நாள்களின் பட்டியலில் பல்வேறு நாள்கள் 
இடம் பெற்றிருந்தாலும் , அந்த வரிசையில் மற்றொரு 
பொன்னாளாக அமையும் நன்னாள் என்றே இந்நாளைப் 
போற்றுகிறேன் ! 


1952 ஆம் ஆண்டு முதல் சென்னை அரசினர் 
தோட்டத்தில் , நடைபெற்று வந்த சட்டப் பேரவை , 1957 ஆம் 
ஆண்டு முதல் புனித ஜார்ஜ் கோட்டையில் செயல்படத் 
தொடங்கியது . 


திராவிட இயக்கத்தின் கொள்கைகளைப் பரப்பிடும் 
பணியில் ஈடுபட்டதற்காகப் புதுவையில் சதிகாரர்கள் 
தாக்கி , நான் செத்துவிட்டதாகக் கருதி , என்னைச் 
சாக்கடையில் தூக்கி வீசிவிட்டுச் சென்றிட 
அச்சம்பவத்தில் ஏற்பட்ட காயத்திற்குத் தமது 
கையாலேயே மருந்திட்டு ஈரோட்டுக் குருகுலத்திற்கு 
அழைத்துச் சென்று எனக்குப் பகுத்தறிவுப் பாடம் புகட்டிய 
தந்தை பெரியார் ! 1953 இல் கல்லக்குடி போராட்டக் 
குழுவின் தலைவனாகவும் , 1963இல் மொழிப் போரின் 
தளபதியாகவும் என்னை நியமித்து ; 1967 இல் பொதுப் 
பணித் துறை அமைச்சராக உயர்த்தி அழகுபார்த்து 
அறிவுரைகள் வழங்கி , அரவணைத்து வழிகாட்டி 


அந்தக் காலகட்டத்தில்தான் , குளித்தலை சட்டப் 
பேரவை தொகுதி உறுப்பினராகத் தேர்தெடுக்கப்பட்டு , 
முதன் முதலாகப் பேரவைக்குள் காலடி எடுத்து 
வைத்தேன் . அப்போது எனது குளித்தலை தொகுதியைச் 
சேர்ந்த நங்கவரத்தில் விவசாயிகளின் போராட்டம் 
தீவிரமாக நடைபெற்றது . அப்போராட்டம் குறித்து கன்னிப் 
பேச்சாக சட்டமன்றத்தில் நான் ஆற்றிய உரை 
விவசாயிகளின் உரிமை முழக்கமாக எதிரொலித்ததை 
நாடறியும் . அதுமுதல் , தமிழகச் சட்டப் பேரவையில் 
நடைபெற்ற அனைத்து விவாதங்களிலும் 
கலந்துகொண்டு ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட , மிகவும் 
பிற்படுத்தப்பட்ட , பிற்படுத்தப்பட்ட மக்களின் 


முன்னேற்றத்திற்காக , குறிப்பாக விவசாயிகள் , 
நெசவாளர்கள் , பல்வகைத் தொழிலாளர்கள் , 
ஆசிரியர்கள் , அரசு ஊழியர்கள் , காவலர்கள் , மகளிர் , 
ஊனமுற்றோர் , நலிந்தோர் என ஒவ்வொரு பிரிவினரின் 
முன்னேற்றத்திற்காகவும் வாதாடியுள்ளேன் . 


இருக்க வேண்டும் ; அப்படிச் செயல்படுகிற நாளெல்லாம் 
உள்ளத்தில் இன்பம் துள்ளும் நாளாகவே 
இருந்திருக்கின்றது என்று நான் கருதியதன் 
அடிப்படையில் , தமிழகத்தில் வாழும் ஏழை , எளிய , 
மக்களின் மேன்மைக்காக இதுவரை பல்வேறு 
திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளோம் . 


பல 


1967 இல் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு , 
பேரறிஞர் அண்ணா அவர்களின் தலைமையில் திராவிட 
முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்து , சென்னை 
மாநிலம் என்ற பெயர் , " தமிழ்நாடு " என மாற்றப்பட்டது ; 
" சுயமரியாதைத் திருமணங்கள் செல்லும் " என்றும் , 
" தமிழகத்திற்குத் தமிழ் , ஆங்கிலம் ஆகிய இரு 
மொழிகளே போதும் " என்றும் சட்டங்கள் நிறைவேற்றப் 
பட்டன. 


ஆண்டுகளுக்கு முன் 

ஒருநாள் 
" ஸ்டேட்ஸ்மேன் " பத்திரிகை நிருபரிடம் நான் 
பேசும்போது , " வெளிநாடுகளைப் போல அற்புத 
விஞ்ஞான முன்னேற்றங்கள் தமிழ்நாட்டிற்கு 
வரவேண்டுமென்று ஆசை இருந்தாலும் , அதற்கு 
நீண்டகாலம் பிடிப்பதைப் பற்றிக்கூட எனக்குக் 
கவலையில்லை ; எங்கள் நோக்கமெல்லாம் இங்குள்ள 
சாதாரண மக்களை மகிழ்ச்சியோடும் , உற்சாகத்தோடும் 
வாழச் செய்ய வேண்டுமென்பதுதான் " என்று கூறியதும், 
அதே அடிப்படையில்தான் ! 


1969 இல் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 
மறைவுக்குப்பின் , தமிழகத்தை ஆளும் பொறுப்புக்கு நான் 


கடடி 


N 


சயலகம் 


புதிரட்டப்பேரவை - தலைமை 


இந்து 


SLO600W 


SEKAR AUDIO 


SEKARAUDI 


புதிய சட்டப்பேரவை மற்றும் தலைமைச் செயலக வளாகத்திற்கு மாண்புமிகு முதல்வர் அடிக்கல் நாட்டுதல் 


ஆளாக்கப்பட்டது முதல் - இடையிடையே கார்மேகங்கள் 
சூழ்ந்தாலும் , இதுவரை ஐந்து முறை முதலமைச்சராகப் 
பொறுப்பேற்று ; சமுதாயத்தின் அடித்தளத்திலே கிடக்கிற 
மக்களுக்கு மனம் குளிரத்தக்க வண்ணம் ஒவ்வொரு 
நாளும் அரசின் சார்பில் ஏதாவது செய்துகொண்டே 


" என்ன செய்திருக்கிறோம் , ஏழை எளியவர் 
களுக்கு ? " என்று எண்ணாத நேரமில்லை என் 
வாழ்நாளில் ! 


இந்த எண்ணத்தின் பயனாகத்தான் ஏழை 
எளியோர் ஏற்றம் பெற எண்ணற்ற திட்டங்களைத் 


தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தியுள்ளோம் . இந்தத் 
திட்டங்களையெல்லாம் வார்த்தெடுக்கும் உலைக் 
கூடமாக இதுவரை திகழ்ந்து வந்துள்ளது புனித ஜார்ஜ் 
கோட்டையில் அமைந்த சட்டமன்றப் பேரவையும் , 
தலைமைச் செயலகமும் என்பதை நன்றிப் பெருக்கோடு 
எண்ணிப் பார்க்கிறேன் இந்நாளில் ! 


தொலைநோக்கோடு சிந்தித்துச் செயல்படுத்திடும் 
திட்டங்களே மக்களின் 

மக்களின் வரவேற்பைப் பெற்று 
வெற்றிகளைக் குவித்திட முடியும் . 


அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன . அந்த அறிவிப்பினை 
யொட்டி , சட்டப்பேரவை - தலைமைச் செயலக வளாகம் 
கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டுவிழா 12.6.2008 அன்று 
நடைபெற்றது . தரைத்தளம் மற்றும் 6 மேல் தளங்கள் 
கொண்ட 86 ஆயிரத்து 458 சதுர மீட்டர் பரப்பளவுடைய 
பிளாக் ஏ கட்டடம் , தரைத்தளம் மற்றும் 7 மேல் 
தளங்கள் கொண்ட 73 ஆயிரத்து 399 சதுர மீட்டர் 
பரப்பளவுடைய " பிளாக் - பி கட்டடம் " என இரண்டு 
கட்டடங்கள் கட்டவும் ; அவற்றுள் புதிய சட்டமன்றப் 
பேரவை , முதலமைச்சர் அலுவலகம் , அமைச்சர்களின் 
அலுவலகங்கள் ஆகியவற்றுடன் மற்றும் சில முக்கிய 
துறைகள் பிளாக் ஏ கட்டடத்திலும் , அரசின் மற்ற 
அனைத்துத் துறைகளும் பிளாக் - பி கட்டடத்திலும் 
அமையும் வகையில் திட்டமிடப்பட்டது . 


- 


புனித ஜார்ஜ் கோட்டையில் அமைந்துள்ள 
சட்டமன்றப் பேரவை மண்டபம் , தலைமைச்செயலகம் 
ஆகியவற்றில் ஏற்பட்ட இட நெருக்கடிகளைக் கருத்தில் 
கொண்டு , அதனை விரிவுபடுத்துவதற்குரிய வாய்ப்புகள் 
இல்லாமை கருதி , நாட்டின் எதிர்கால வளர்ச்சிகள் , 
ஏற்படப்போகும் முன்னேற்றங்கள் ஆகியவற்றின் 
அடிப்படையில் சட்டமன்றப் பேரவைக்காகவும் , அரசின் 
தலைமைச் செயலக அலுவலகத்திற்காகவும் நவீன 
வசதிகளுடன் புதிய கட்டடம் கட்டப்பட வேண்டியது 
அவசியம் - காலத்தின் கட்டாயம் எனத் தமிழக அரசு 
முடிவு செய்தது . 


3 


அந்த முடிவின்படி , எனது 50 ஆண்டுகாலச் 
சட்டமன்றப் பேரவைப் பணிகளைப் பாராட்டி 
12-5-2007 அன்று பேரவையில் நடைபெற்ற விழாவில், 
" சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் தமிழ்நாடு 
சட்டமன்றப் பேரவை மற்றும் தலைமைச் செயலக வளாகம் 
புதிதாகக் கட்டப்படும் என அறிவிக்கப் பட்டது . 
அதனைத் தொடர்ந்து 

நடவடிக்கைகள் 
மேற்கொள்ளப்பட்டு , புதிய கட்டடத்திற்கான 
வடிவமைப்பைத் தேர்வு செய்வதற்காகவும் , அதனைக் 
கட்டி முடிப்பதற்காகவும் உலக அளவில் விலைப்புள்ளிகள் 
கோரப்பட்டது . அதில் கலந்து கொண்ட நிறுவனங்களுள் 
ஜெர்மன் நாட்டினைச் சேர்ந்த “ ஜீ.எம்.பி. இன்டர்நேஷனல் " 
என்னும் பன்னாட்டு நிறுவனம் வல்லுநர் குழுவால் 
தகுதிவாய்ந்த நிறுவனமாகத் தேர்வு செய்யப்பட்டு , 
15-2-2008 அன்று அந்நிறுவனத்துடன் தமிழக அரசு 
ஒப்பந்தம் செய்தது . 


நிதிநிலை அறிக்கை தாக்கல் - முதல்வரும் நிதியமைச்சரும் 


கலை 


அதனைத் தொடர்ந்து , தமிழக சட்டப் பேரவையில் 
20-3-2008 அன்று அளிக்கப்பட்ட 2008-2009ஆம் 
ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் , நமது பாரம்பரிய 
திராவிடக் கட்டடக் 

முறையில் 
வடிவமைத்திடுவதற்கான கட்டட வடிவமைப்பு நிறுவனம் 
தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் , விரைவில் 
கட்டுமானப் பணிகள் தொடங்கப்படும் என்றும் 


அத்திட்டத்தின்படி , தமிழக அரசினுடைய 
பொதுப்பணித் துறையின் மேற்பார்வையில் ஜீ.எம்.பி. 
நிறுவனத்தின் மூலம் கட்டுமானப் பணிகள் 
தொடங்கப்பட்டு , ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் 
அல்லும் பகலும் அயராது உழைத்து - பொங்கும் 
குருதியைப் பொழியும் வியர்வையாய் வடித்து பிளாக் 
கட்டடம் , ஏறத்தாழ 450 கோடி ரூபாய்ச் செலவில் கட்டி 


ஏ 


ஆக்கபூர்வமான வகையில் ஆலோசனைகள் வழங்கிடும் 
ஜனநாயகச் செல்வங்களாகத் திகழ்ந்து , தங்கள் 
ஆற்றிப் பெருமைகள் 

பெற 
வேண்டுமென்று விரும்புகிறேன் . 


கடமைகளை 


முடிக்கப்பட்டுள்ளது . இதன் கட்டுமானப் பணிகள் 
தொடங்கப்பட்டது முதல் , வாரந்தோறும் இரண்டு , 
மூன்றுமுறைகள் நேரில் வந்து இதன் வளர்நிலைகள் 
ஒவ்வொன்றையும் பார்வையிட்டுள்ளேன் . 
அவ்வமயங்களில் நான் வழங்கிய அறிவுரைகளையும் 
ஏற்று , வருங்கால வரலாற்றில் காவியமாகத் திகழப் போகும் 
இந்தக் கலை ஓவியம் யான் விழைந்த வண்ணமே 
குறுகிய காலத்தில் , எழில் குலுங்கிடக் கட்டி 
முடிக்கப்பட்டுள்ளது . பிளாக் பி கட்டடம் , ஏறத்தாழ 280 
கோடி ரூபாய்ச் செலவில் கட்டப்படுகிறது . இதன் 
கட்டுமானப் பணிகளை 2011 மார்ச்சு இறுதிக்குள் 
நிறைவேற்றி முடித்திடவும் ஆவன செய்யப்பட்டுள்ளது . 


- 


என்னுடைய கனவை நனவாக்கும் விதமாக இந்த 
பிரமாண்டமான வளாகம் உருவாகிட ஒத்துழைப்பை 
நல்கிய எல்லாம் சரியாக நடக்க வேண்டுமென்று 
கண்ணும் கருத்துமாய்க் கடமையாற்றும் தலைமைச் 
செயலாளர் , திரு . கே.எஸ் . ஸ்ரீபதி, இ.ஆ.ப. , முகம் 
சுளிக்காது முறுவல் மாறாது நிதி வழங்கும் நிதித் துறைச் 
செயலாளர் , திரு . கு. ஞானதேசிகன் , இ.ஆ.ப., எப்போதும் 
சிரித்த முகத்தோடு ஓய்வறியாது செயலாற்றும் பொதுப் 
பணித் துறை செயலாளர் திரு . எஸ் . ராமசுந்தரம் , இ.ஆ.ப., 
நான் சென்ற போதெல்லாம் இனிய முகத்தோடு என்னை 
வரவேற்று பணியில் அக்கறை காட்டிய பொதுப் பணித் 
துறை தலைமைப் பொறியாளர் ( கட்டிடங்கள் ) திரு . எஸ் . 
கருணாகரன் ஆகியோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி 
தெரிவிக்கக் கடமைப்பட்டுள்ளேன் . 


இப்புதிய தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை 
தலைமைச் செயலக வளாகக் கட்டுமானப் பணிகளில் 
உள்ளத்தாலும் , உடலாலும் ஓய்வின்றி முழுமையாக 
ஈடுபட்ட எனதருமைத் தொழிலாள நண்பர்கள் , கட்டுமான 
நிறுவனத்தினர் , பொறியாளர்கள் , தமிழக அரசின் 
பல்வேறு நிலை அதிகாரிகள் அனைவரையும் 
அகங்குளிரப் பாராட்டுகிறேன் ! அவர்கள் அனைவரையும் 
இதயங்கனிந்து , ஊற்றெடுக்கும் நன்றியுணர்வோடு 
வணங்குகிறேன் ! வாழ்த்தி மகிழ்கிறேன் ! 


4 


புதுமைபொங்கும் அதிநவீன வசதிகளோடும் , 
மிகுந்த வலிவோடும் , வனப்போடும் அமைந்துள்ள புதிய 
இந்தச் சட்டமன்றப் பேரவை மண்டபத்தில் வீற்றிருந்து 
மக்கள் பணி ஆற்றிடும் வாய்ப்புகளைப் பெற்றிடும் 
அருமை நண்பர்கள் , கரும்பினில் கோது நீக்கிச் சாறு 
பிழிந்து சர்க்கரையாகத் தரும் கண்மணிகளாகத் 
தேவையற்ற வாதங்களை நீக்கி , அவையின் பொன்னான 
நேரத்தை வீணாக்காமல் அறிவுக்கும் , அறிவியலுக்கும் 
உகந்த முறையில் , நமது தமிழ்ச் சமுதாயம் உலகில் 
உன்னத நிலை பெற வேண்டுமே எனும் உணர்வோடு , 
புதியபுதிய திட்டங்களை உருவாக்கிடுவதிலும் , அவற்றை 
விரைவாகவும் , விவேகமாகவும் செயல்படுத்துவதிலும் 


நொடிதோறும் எனக்குப் பெருமிதத்தையும் , 
புத்துணர்வையும் , புதுத்தெம்பையும் அளித்துவரும் என் 
இனிய தமிழினமும் , தாய்த் தமிழகமும் பொலிவும் வலிவும் 
பெற்றுப் புகழையும் , பாராட்டுகளையும் குவித்து , உலகில் 
உன்னத நிலைபெறத்தக்க வகையில் இந்த , " தமிழ்நாடு 
சட்டமன்றப் பேரவை மற்றும் தலைமைச் செயலக 
வளாகம் " நாட்டில் முழுமையான சமத்துவத்தையும் , 
சகோதரத்துவத்தையும் , சமதர்மத்தையும் 
நிலைநாட்டுதற்குரிய சட்டங்களையும் , திட்டங்களையும் 
வகுத்து - வரலாற்றுப் பொன்னேட்டில் வைரமுத்திரைகள் 
பதித்துப் புகழொளி பரப்பிட எனது உளங்கனிந்த 
நல்வாழ்த்துகளை உரித்தாக்கி மகிழ்கிறேன் ! 

வாழ்க தமிழ்நாடு சட்டப் பேரவை - தலைமைச் 
செயலக வளாகம் ! வெல்க ஜனநாயகம் ! 


சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி அலுவலகம் 


சட்டப்பேரவை உறுப்பினர்களின் தொகுதிகளில் மக்கள் பணிக்கு அலுவலகம் கட்டுவதற்கான 
ஆலோசனையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுள்ளார்கள் என்று 26-5-1998 அன்று மாண்புமிகு 
நிதியமைச்சர் அவர்கள் அவையில் வெளியிட்ட அறிவிப்பிற்கிணங்க ஒவ்வொரு தொகுதியிலும் அலுவலகம் 
கட்டுவதற்கான திட்டம் 1998 - ல் முதன் முதலாகக் கொண்டுவரப்பட்டது . 


இத்திட்டத்தின்கீழ் , 710 சதுர அடியில் , ரூ .4.50 இலட்சம் செலவில் அரசு நிலத்தில் அலுவலகம் 
கட்டுவதற்கும் ரூ .35,000 செலவில் அலுவலகத்திற்குத் தேவையான பொருட்கள் வாங்குவதற்கும் வகை 
செய்யப்பட்டது . இத்தொகை 2006 டிசம்பரில் ரூ .6.9 இலட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது . 


சிறப்புக்குரிய பதின்மூன்றாவது சட்டப் பேரவை 


மாண்புமிகு திரு . இரா . ஆவுடையப்பன் 

பேரவைத் தலைவர் 


உலக 


நாடுகளில் இயங்கிவரும் ஆட்சி 
முறைகளில் மக்களாட்சி முறையே மிகவும் சிறந்தது எனப் 
போற்றப்படுகிறது . தனி மனித உரிமைகளையும் 
உயர்வினையும் பாதுகாத்து அதே நேரத்தில் பொது 
நலனையும் பேணி வளர்த்து வளம் பெறச் செய்வதே 
மக்களாட்சி முறையின் குறிக்கோளாக உள்ளது . 
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பெற்ற உறுப்பினர்களைக் 
கொண்ட ஒரு அமைப்பானதுதான் நாடாளுமன்றம் 
அல்லது சட்டமன்றமாகும் . 


2006 ஆம் ஆண்டு தொடங்கி நடைபெற்றுக் 
கொண்டிருக்கிற 13 - வது சட்டப் பேரவை வரை 
வரலாற்றுச் சிறப்புக்குரிய பல தலைவர்கள் 
முதலமைச்சர்களாகவும் , பேரவைத் தலைவர்களாகவும் 
இருந்து சட்டப் பேரவைக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் . 


1996 ஆம் ஆண்டு தமிழகத்தின் 11 - வது 
சட்டமன்றப் பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் , 
திருநெல்வேலி மாவட்டம் , அம்பாசமுத்திரம் 
தொகுதியிலிருந்து சட்டப் பேரவைக்குத் தேர்வு செய்யப் 
பெற்று , தலைவர் கலைஞர் அவர்கள் நான்காவது 
முறையாக தமிழகத்தின் முதல்வராகப் பொறுப்பேற்ற அந்த 
அவையில் , நானும் உறுப்பினராகப் பணியாற்றும் 
வாய்ப்பைப் பெற்றேன் . 


1919 ஆம் ஆண்டில் இயற்றப்பட்ட அரசமைப்புச் 
சட்டத்தின் ( Government of India Act , 1919 ) 
மூலம்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 
அந்நாளைய மாகாண சட்டமன்றங்களில் முதன் முதலாக 
இடம்பெறத் தொடங்கினார்கள் . அச்சட்டமே பின்னர் 
மாகாணங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் 
உருவாவதற்கு வழிகோலியது . 


5 


தமிழகத்தில் சட்டமன்றம் தொடங்கி 75 ஆண்டு 
பவள விழாவும் சட்டப் பேரவை தொடங்கி 60 ஆண்டு 
வைர விழாவும் ஒருசேர ஒரு மகத்தான விழாவாக 
தமிழக முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களால் 
கொண்டாடப்பட்டபொழுது , அவை உறுப்பினராக இருந்த 
நானும் அதில் பங்கேற்கும் வாய்ப்பைப் பெற்றேன் . 
அப்போது இப்பேரவையின் தலைவராக இருந்தவர் 
கழகத்தின் மூத்த உறுப்பினர் , தென்னகத்திலே தோன்றி 
வளர்ந்த பண்பாளர் திரு . பி.டி.ஆர் . பழனிவேல் ராஜன் 
அவர்கள் ஆவார்கள் . 


அதன் பின்னர் 1935 ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட 
அரசமைப்புச் சட்டத்தின் ( Government of India Act , 
1935 ) கீழ் சென்னை மாகாணத்திலே சட்டமன்றப் 
பேரவை , மேலவை என இரு அவைகள் செயல்பட 
வழிவகுக்கப்பட்டது . அதன்படி 1937 ஆம் ஆண்டு 
ஜூலைத் திங்கள் சென்னை சட்டமன்றப் பேரவை 
செயல்பட ஆரம்பித்தது . இச்சட்டமன்றப் பேரவை 
முதன் முதலில் , சென்னைப் பல்கலைக்கழகத்தின் 
செனட் மண்டபத்திலும் , மேலவை சென்னை 
கோட்டையிலுள்ள சட்டமன்றத்திலும் இயங்கியது . 
சென்னை அரசினர் தோட்டத்திலுள்ள தற்போதைய 
இராஜாஜி மண்டபத்திலும் சில காலம் சட்டப் பேரவை 
இயங்கியது . 


2006 ஆம் ஆண்டு 13 - வது சட்டப் பேரவைக்கு 
நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் 5 - வது முறையாகத் 
தமிழக முதல்வராக ஆட்சிப் பொறுப்பை ஏற்ற தலைவர் 
கலைஞர் அவர்கள் , 13 - வது சட்டப் பேரவையில் 
வரலாற்றுச் சிறப்புக்குரிய பேரவைத் தலைவர் 
இருக்கையில் ஒட்டு மொத்த உறுப்பினர்களின் 
ஆதரவோடு என்னை அமரவைத்து , தமிழ்நாடு ஒரு 
ஜனநாயகத் தோட்டம் என்பதை நாட்டுக்கு , உலகுக்கு 
அறிவிக்க அனைவரும் உதவிடுவோம் என்று வாழ்த்தி , 
அமர வைத்த பெருமையைப் பெற்றேன் . 


1950 ஆம் ஆண்டு இந்திய அரசமைப்புச் 
சட்டத்தின்படி இந்தியா குடியரசு ஆன பின்பு 1952 ஆம் 
ஆண்டு தொடங்கிய முதலாவது சட்டப் பேரவை முதல் 


பேரவைத் தலைவருக்கு அரசியல் அபிப்பிராயங்கள் 
இருக்கலாம் . ஆனால் , அவருடைய தீர்ப்புகளிலே அவை 
இம்மியளவும் தலைகாட்டாமல் பேரவையின் மதிப்பையும் , 
கண்ணியத்தையும் கண்ணுங்கருத்துமாகப் பேணும் 
பெரும் பொறுப்பு பேரவைத் தலைவருக்கு உள்ளது . 


தமிழக சட்டமன்ற வரலாற்றில் 50 ஆண்டுகால 
சட்டமன்றப் பணிக்காக பொன் விழா கண்ட ஒரே 
முதல்வர் என்ற நிலையில் , " சட்டப் பேரவையில் கலைஞர் 
- பொன்விழா "- 11-5-2007 மற்றும் 12-5-2007 ஆகிய 
இரண்டு நாட்கள் இந்த அவையிலே நான் பேரவைத் 
தலைவராக இருக்கிற காலத்தில் கொண்டாடப்பெற்றது . 
பாரதப் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் , 
இந்தியத் திருநாட்டின் பழம்பெரும் அரசியல் கட்சியான , 
பாரதத் திருநாட்டை தற்பொழுது வழிநடத்தி செல்லும் , 
இந்திய தேசிய காங்கிரசின் தலைவியாக உள்ள அன்னை 
சோனியா காந்தி அவர்களும் , நாடாளுமன்றத்தின் 
அப்போதைய தலைவர் திரு . சோம்நாத் சட்டர்ஜி 
அவர்களும் , தமிழகத்தின் ஆளுநர் அவர்களும் , பல 
தலைவர்களும் , தலைவர் கலைஞர் அவர்களை வாழ்த்தி 
பெருமைப்படுத்திய நிகழ்ச்சி , தமிழக வரலாற்றிலும் , 
இந்திய வரலாற்றிலும் பெருமைப்படத்தக்க 
நிகழ்ச்சியாகும் . 


பேரவையில் சில நேரங்களில் அமளி 
ஏற்படும்போது , எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு 
ஆட்பட்டாலும் , அவையின் கண்ணியத்தைக் காக்க , 
அமைதி ஏற்பட , எனக்குள்ள அதிகாரம் சில நேரங்களில் 
பயன்படுத்தப்பட்டுள்ளது . இவைகள் தவிர்க்க 


முடியாதவை . 


சட்டமன்றம் கூடும் நாட்களிலெல்லாம் அவை 
தொடங்கியது முதல் முடியும் வரை அவைக்கு வந்திருந்து 
அவை நடவடிக்கைகளில் கலந்து கொண்டு அவை 
சுமுகமாக நடைபெற வேண்டும் என்பதிலே மிக அக்கறை 
கொண்டவர் நமது முதல்வர் அவர்கள் . 


அப்பொன் விழா நிகழ்ச்சியின் இரண்டாவது நாள் , 
நமது முதல்வர் அவர்கள் வழங்கிய ஏற்புரையில் சட்டப் 
பேரவைக்கு புதிய கட்டடம் கட்ட அடிக்கல் நாட்டப்படும் 

என்று அறிவித்ததைத் தொடர்ந்து , 12-6-2008 அன்று 
6 புதிய சட்டமன்றத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா ஓமந்தூரார் 

அரசினர் தோட்டத்தில் நடைபெற்றது . நான் பேரவைத் 
தலைவராக இருந்து , புதிய சட்டமன்றப் பேரவைக்கு 
அடிக்கல் நாட்டுவிழா மற்றும் அதன் திறப்பு விழா 
ஆகியவற்றில் கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு 
கிடைத்துள்ளது . 


அவையில் உறுப்பினர்கள் பேசுவதற்குரிய நேரம் 
குறித்து சர்ச்சை எழும்பொழுதெல்லாம் எதிர்க்கட்சி 
மற்றும் மாற்றுக் கட்சி உறுப்பினர்களும் தங்களுடைய 
ஜனநாயகக் கடமையை முழுமையாக ஆற்ற வேண்டும் 
என்ற உயரிய நோக்கோடு , 
உறுப்பினர்களுடைய நேரத்தைக் குறைத்துக் கொண்டு 
அதில் எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு அளிக்க 
வேண்டுமென்று வேண்டுகோள் வைக்கும் உயரிய 
பண்பினைக் கொண்டிருந்தார் . 


ஆளுங்கட்சி 


தமிழக வரலாற்றிலே சட்டமன்றப் பேரவை 
தொடங்கி 1937 ஆம் ஆண்டு முதல் சட்டப் பேரவைத் 
தலைவராக பல தலைவர்கள் இருந்து சபையை 
நடத்தியுள்ளார்கள் . 


பாரம்பரியம் மிக்க , நெடிய வரலாற்றுப் 
பின்னணியைக் கொண்டுள்ள இப்பேரவையிலே 
நிறைவேற்றப்பெற்ற பல்வேறு சட்டங்களும் , தனித் 
தீர்மானங்களும் , மக்களிடையே சமுதாய, பொருளாதாரச் 
சமத்துவத்தை உருவாக்கிட வகுக்கப்பட்ட திட்டங்கள் 
பலவும் , தமிழகத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கு 
உறுதுணையாக விளங்குவதுடன் பிற மாநிலங்களுக்கும் 
வழிகாட்டக் கூடியதாய் அமைந்துள்ளன என்பதைப் 
பெருமையுடன் சுட்டிக்காட்டிட விரும்புகிறேன் . 


பேரவைத் தலைவர் பதவி என்பது ஒரு பெரும் 
பணியாகக் கொள்ளப்பெறுகிறது . அவை பேரவைத் 
தலைவருக்கு அளித்துள்ள அதிகாரத்தின்படி பேரவைத் 
தலைவர் பேரவையின் ஒட்டுமொத்த விருப்புகளை 
நிறைவேற்றுபவராகச் செயல்படுகிறார் . இவர் வகிக்கும் 
பதவி தனிநபரைத் தாண்டி நிற்கிறது . அவைத் தலைவர் 
கண்ணியம் , நேர்மை , பொறுமை , உறுதி , திறமை ஆகிய 
பண்புகளோடு நயத்தக்க நாகரிகமுடையவராக , 
எல்லோரும் போற்றும் வகையில் ஓர் எடுத்துக்காட்டாக 
விளங்குகிறார் . பேரவைத் தலைவரிடம் உள்ள தலையாய 
பண்பு நடுநிலைமையாகும் . தனிப்பட்ட முறையில் 


சுயமரியாதை மற்றும் சீர்திருத்தத் திருமணத்தை 
செயலாக்க சட்டம் , தமிழை ஆட்சி மொழியாக்க சட்டம் , 
குடியிருப்பு மனைச் சட்டம் , பெண்களுக்கு சொத்தில் 
உரிமை வழங்கிட சட்டம் , மாநில சுயாட்சிக்கான 
தீர்மானம் , உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 
33 விழுக்காடு இட ஒதுக்கீடு , கேலி செய்தலை தடுக்க 


சட்டம் , வழக்கறிஞர்கள் நல நிதிச் சட்டம் , ஒப்பந்தப் 
புள்ளிகள் ஒளிவின்மைச் சட்டம் , தமிழ்மொழி 
பயில்வதைக் கட்டாயமாக்கும் சட்டம் , காமராஜர் பிறந்த 
நாளைக் கல்வி வளர்ச்சி நாளாகக் கொண்டாடும் சட்டம் , 
இசுலாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு ஒதுக்கீடு வழங்க 
சட்டம் , திருமணங்கள் கட்டாயமாகப் பதிவு செய்தல் 
சட்டம் , அருந்ததியினருக்கு உள் ஒதுக்கீடு சட்டம் 
இவைபோன்ற எண்ணற்ற சரித்திரச் சாதனைகளின் 
பயன்களைச் சாமானியர்களும் பெற்றிட சட்டம் 

ஏனைய பிற மாநிலங்களுக்கு 
முன்னோடியாய் , இந்தியத் திருநாட்டிற்கு வழிகாட்டியாய்த் 
தமிழ்நாடு திகழ்கிறது . 


தமிழகம் , குடிசைகளே இல்லாத மாநிலமாகத் திகழ 
வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு , 21 இலட்சம் 
கூரைவீடுகளை கான்கிரீட் வீடுகளாகக் கட்டி இலவசமாக 
வழங்கும் திட்டம் தலைவர் கலைஞர் அவர்களால் 
தொடங்கி வைக்கப்பெற்றுள்ளது என்பதைப் 
பெருமையுடன் தெரிவித்துக்கொள்ள விழைகிறேன் . 
இந்தியத் திருநாட்டிலே இத்திட்டம் ஒரு மகத்தான 
முன்னோடித் திட்டம் ; அனைவராலும் பாராட்டப்பெறும் 
திட்டமாகும் . 


உருவாக்கி 


தமிழக முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களின் 
அரசு , மக்களுக்காக எண்ணற்ற நல்வாழ்வுத் 
திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திவரும் நிலையில் , 
மக்களின் வாழ்வாதாரத் திட்டங்களைப் பற்றி இங்கே 
குறிப்பிடாமல் இருக்க முடியாது . 


நமது முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களின் 
அயராத உழைப்பால் பாரம்பரிய கலை நுணுக்கத்தோடு 
உருவாக்கப் பெற்றுள்ள இப்புதிய சட்டப் பேரவையில் 
பல அத்தியாயங்கள் தொடர்ந்து நடைபெறவுள்ளன . 
தலைவர் கலைஞர் அவர்கள் , சட்டமன்றத்தில் கலைஞர் 
பொன் விழா கொண்டாடியதுபோல் , சட்டமன்றத்தில் 
கலைஞர் வைர விழாவையும் நாமெல்லாம் ஒன்றிணைந்து 
கொண்டாடுவோம் என்ற நம்பிக்கையில் , தலைவர் 
கலைஞர் அவர்களின் நம்பிக்கைக்கும் எண்ணத்திற்கும் 
ஏற்ப இந்த அவையை 

கண்ணியமிக்கதாக , 
கட்டுப்பாடோடு அனைத்து உறுப்பினர்களையும் 
அரவணைத்துக் கொண்டுசெல்லும் வகையில் எனது 
செயல்பாடுகளும் , பணிகளும் அமையும் . 


7 


ஏழை - எளிய , தாழ்த்தப்பட்ட , பிற்படுத்தப்பட்ட , 
மிகவும் பிற்படுத்தப்பட்ட , சிறுபான்மையின மக்களின் 
வாழ்வாதாரத்தை நிலை நிறுத்த , அவர்களின் 
இல்லங்களில் ஒளிசேர்க்க , உண்ண உணவுக்காக ஒரு 
ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி , உடுக்க ஏழைகளுக்கு 
இலவச வேட்டி , சேலை , இருக்க இலவச வீட்டுமனைப் 
பட்டா, இலவச எரிவாயு மற்றும் அடுப்பு வழங்கும் திட்டம் , 
இலவச வண்ணத் தொலைக்காட்சிப் பெட்டி வழங்கும் 
திட்டம் , ஏழைகளின் உயிர்காக்கும் உயர் சிகிச்சைக்கான 
கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் ஆகிய வாழ்வாதாரத் 
திட்டங்களை நிறைவேற்றி வருகின்ற தலைவர் கலைஞர் 
அவர்கள் , தமிழக மக்களின் உள்ளங்களில் நீங்காத 
இடத்தைப் பெற்றுள்ளார்கள் . 


ஒடுக்கப்பட்ட , தாழ்த்தப்பட்ட , பிற்படுத்தப்பட்ட , 
நலிவுற்ற , சமுதாயத்தின் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய 
மக்களின் வளர்ச்சிக்காக இப்புதிய சட்டப் பேரவையில் 
மேலும் பல வரலாற்றுச் சிறப்புமிக்க புரட்சிகரமான சட்ட 
திட்டங்களை தலைவர் கலைஞர் அவர்களின் அரசு 
அறிவித்து நிறைவேற்றும் வகையில் இப்புதிய சட்டமன்றம் 
செயல்படும் என்பது உறுதி . 


ஓய்வு என்பது வேலை செய்து கொண்டிருப்பதுதான் என உணர்பவர்களே 
பொதுத் தொண்டில் ஊக்கமுடையவர்களாக இருக்க முடியும் . 


- கலைஞர் 


மக்கள் ஆட்சியின் மாட்சி 


மாண்புமிகு பேராசிரியர் க . அன்பழகன் 

நிதியமைச்சர் 


அமெரிக்க நாட்டில் நிரந்தர அடிமைகளாக , 
இரக்கமற்றோரிடம் சிக்கி கொடுமைக்காளாகி இருந்த 
கறுப்பு இனத்தாருக்கு , சுதந்திர வாழ்வுரிமை வழங்கிய 
அந்நாட்டுக் குடியரசுத் தலைவர் ஆபிரகாம் லிங்கன் 
கூறினார் , 


செய்யப்பட்ட சமுதாயத்திலேயே மக்கள் நிறைவான வாழ்வு 
பெறுவர் . மனிதனின் 

முழுமையானதும் , 
முறையானதுமான உரிமை வாழ்வுக்கு வழிகோல வல்லது , 
தன்னாட்சி உரிமை கொண்டுள்ள ஜனநாயக முறை 
காக்கும் சட்டமன்றமே ஆகும் . 


" ஜனநாயகம் என்பது மக்களால் , மக்களைக் 
கொண்டு , மக்களுக்காக நடத்தப்படும் ஆட்சி " என்று . 


மானிடத்தின் வரலாற்றில் , ஒரு நாட்டு மக்கள் 
தங்களுக்கென்று ஒரு அரசாட்சியை , அவர்கள் 
தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதிகளைக் கொண்டு 
அமைத்துக்கொள்ள வாய்ப்பாவது , ஜனநாயக முறைதான் . 


" மனிதனாகப் பிறந்த ஒவ்வொருவனும் முழு 
வாழ்வுரிமை கொண்டவன் . சமத்துவம் , சகோதரத்துவம் , 
சுதந்திரம் மூன்றுமே உரிமை வாழ்வின் அடிப்படையாம் 
என்றும் , " மனிதன் ஒவ்வொருவனும் பிறக்கும்போது 
சுதந்திரமாகத்தான் பிறக்கிறான் ; பிறந்த பின்னர்தான் , 
அந்தச் சமுதாயப் பழக்கமான மத நம்பிக்கை வழியில் 
பிறக்கும் எதேச்சாதிகாரக் கட்டளை போன்ற தளைகளால் 
கை , கால்கள் பிணைக்கப்பட்ட அடிமையாகின்றான் 
என்றும் பிரஞ்சு சிந்தனையாளர் ரூசோ கூறினார் . 


ஜனநாயகம் என்பது , மக்கள் வாக்களித்துத் தமது 
பிரதிநிதிகளைத் தேர்ந்தெடுப்பதும் , அவர்கள் முறைப்படி 
கூடி , விவாதித்து , பெரும்பான்மையினர் செய்யும் 
முடிவினால் சில தீர்மானங்களையோ , சட்டங்களையோ 
நிறைவேற்றுவது மட்டுமல்ல ; அதை மக்கள் மதித்து 
ஏற்கும் முறையில் ஆட்சியாளர்களும் , நீதிமன்றத்தாரும் 
நிறைவேற்றி வைப்பதுவும் ஆகும் . 


8 


ஒப்புநிலை , உடன்பிறப்புரிமை , சிந்திக்கவும் 
செயற்படவும் தடையற்ற உரிமை ஆகியவை உறுதி 


நான் 

அறிந்தவரையில் , சிலபல 
குறைபாடுகளுக்கு இடமாகலாம் எனினும் , அதை 
விரைவில் களைந்திடும் வாய்ப்பு அளிக்கும் ஆட்சிமுறை, 
ஜனநாயக முறைதான் என்றார் அறிஞர் அண்ணா . 


ஜனநாயகம் என்பது , ஊராட்சி மன்றம் , மாவட்ட 
ஆட்சி மன்றம், மாநிலச் சட்டமன்றம் , நாடாளுமன்றம் , 
ஐக்கிய நாடுகள் மன்றம் முதலான எதுவாயினும் , 
அம்மன்றத்தில் அதற்குரியவர்களாக இடம்பெற்றவர்கள் 
கூடி , கருத்துகளைப் பரிமாறிக்கொண்ட பின் , 
பெரும்பான்மையோர் செய்யும் முடிவை அனைவரும் 
ஏற்பதும் , செயற்படுத்துவதுமே ஆகும் . 


மன்னராட்சி என்பது , அந்தப் பீடத்தில் 
உள்ளவரின் கடமை உணர்ச்சியையும் , நீதி , நியாயத்தை 
மதிப்பதையும் பொறுத்தது . ஜனநாயக முறைப்படியான 
மக்களாட்சி என்பது , பல பேர் கூடிச் செயற்படும் 
முறையால் , பொது நீதியும் , நியாயமும் காக்கப்படும் 
வாய்ப்பு மிகுதியும் உடையது . 


முதல்வரும் பேராசிரியரும் 


ஜனநாயகத்தின் உயரிய நோக்கம் , அந்நாட்டுக் 
குடிமக்களின் நன்மையே . அது வேறுபாடுகட்கிடையே 


உடன்பாடு காண்பதிலும், ஒத்துப்போவதிலுமே உள்ளது . 
அதன் மூலம் மக்கள் அடையும் பொதுநலனுக்காக 
ஒவ்வொருவரிடமும் பிறருக்கு விட்டுத்தரும் பக்குவம் 
வளரவேண்டும் . 


மாறுபாடுகளோ எழுவது இயற்கையே . கூடிவாழ்வதில் 
உள்ள நன்மைக்காகவும் , தேவைக்காகவும் 
மாறுபாடுகளைத் தீர்த்துக்கொள்வதற்கான ஆர்வமும் , 
வேட்கையும் அவர்களிடம் வளரும் . உரையாடலில் 
எண்ணங்களைப் பரிமாறிக்கொள்வதில் ஏற்படும் 
ஆர்வமே ஒரு சமுதாயமாகக் கூடிவாழ்வதற்கு ஏதுவாகும் . 
அதனால் ஒவ்வொருவரிடமும் தன்னம்பிக்கை 
வளர்வதுடன் , ஒரு பாதுகாப்பு உணர்வும் ஏற்படுகிறது . 


ஒரு குடியிருப்புக்கு ஒரு பிரதிநிதியைத் தேர்வு 
செய்ய குடவோலை முறையில் வாக்குகள் எடுத்த 
செய்தியைப் பத்தாவது நூற்றாண்டில் பதிவான 
உத்தரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கின்றது . நீண்ட 
காலமாகவே தமிழ்நாட்டில் குடியிருப்புகளும் , 
கோயில்களும் அமைந்த ஊர்களின் பொதுநலப் 
பணிகளை அவ்வூர் கிராம வாரியத்தார் முறைப்படி கூடித் 
தீர்மானித்து நிறைவேற்றி வந்துள்ளனர் . 


" ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு " என்பது , நாட்டு 
மக்கள் நடைமுறையில் தெளிந்திருக்கக்கூடிய உண்மை . 
ஒன்று சேர்ந்து அனைவரின் தேவையையும் நிறைவேற்றி 
வாழ்வதை வலியுறுத்தவே , 


" பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் 
தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை " 


ஜனநாயகத்தின் ஒளிபடைத்த கண்களும் , 
ஒலிகேட்கும் காதுகளும் முறையான உறுப்பினர்கள் 
கூடும் சட்டமன்றமே . அதன்மூலம் சமுதாயத்தின் 
தேவையையும் , நிலைமையையும் ஆட்சியாளர்கள் அறிந்து 
செயற்பட முடியும் . 


என்று உணர்த்தினார் திருவள்ளுவர் . 


அந்தச் சட்டமன்றத்தின் ஆட்சி வட்டாரத்துக்கு 
உட்பட்டவர் எவரும் , அதன் முடிவையோ, சட்டத்தையோ 
அவர்கள் விரும்பினாலும் , விரும்பாவிட்டாலும் , அந்தச் 
சட்டத்தின் விதிகட்குக் கட்டுப்பட்டவரே ஆவர் . 
சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் , நீதிமன்றத் 
தீர்ப்பால் ஏற்க மறுக்கப்பட்டாலோ அல்லாமல் , அது 
நடைமுறையில் நிறைவேற்றுதற்கு உரியதாகும் . 


9 


ஜனநாயக நடைமுறையில் 

அரசியல் 
கட்சிகளிடையே , தங்கள் வலிமையை வெளிப்படுத்தும் 
வகையில், மக்களின் ஆதரவைத் திரட்டிக் 
காட்டுவது , அவரவர் கொள்கையை வெற்றிபெறச் 
செய்யும் வழியாகும் . அதன் தொடர்ச்சியாகப் 
பொதுத் தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் தனது வேட்பாளர் 
வெற்றிபெற வேண்டுமென்று பாடுபடுவது , போட்டியே 
அன்றிப் பகையாகாது . எத்துறையில் நடைபெறும் போட்டி 
எதுவாயினும் , வெற்றிபெறுவது ஒன்றே நோக்கமாகும் . 
மாறாகப் பகை எனிலோ , மாற்றாரைத் தோல்வியுறச் 
செய்வது மட்டுமன்றி , 

மறுபடியும் 
தலையெடுக்கவொட்டாமல் செய்யவேண்டும் என்னும் 
வெறியும் வளர இடமாகும் . 


ஜனநாயகம் என்பது , ஆட்சி நடத்துவதற்கென்று 
வகுக்கப்பட்டதொரு முறை மட்டுமல்ல ; அது மனித 
இனத்தின் அமைதியான முன்னேற்றத்துக்கும் , 
மேம்பாட்டுக்கும் ஏற்ற வாழ்க்கை முறையுங்கூட . 


குடிமக்கள் 


மக்களாட்சியில் 

தமது 
வாக்குரிமையைச் சிந்தித்துப் பார்த்து , தகுதியுடையவர்க்கு 
வழங்குவதன் மூலமே , ஒரு நல்லாட்சியை உருவாக்க 
முடியும் . வேறுவகையான ஆட்சி முறைகளில் நாட்டு 
மக்களின் விருப்பம் மதிக்கப்படுவதற்கு இடமில்லை . 


அறிஞர் அண்ணா கூறியது போன்று , “ மாற்றான் 
தோட்டத்து மல்லிகைக்கும் மணமுண்டு " என்னும் 
உணர்வை வளர்ப்பதே , மாற்றுக் கட்சியினர் கருத்தை 
உரிய முறையில் மதித்து , ஆராய்ந்து , தக்கவற்றை 
ஏற்றிடும் மனப்பக்குவத்தைப் பெறும் வழியாகும் . 


ஒரு நாட்டு மக்களால் தமது நாட்டு மக்களுக்கு 
நன்மை செய்வதற்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுள் 
பெரும்பான்மையான பிரதிநிதிகளால் அமைக்கப்படும் 
அரசு , ஆட்சிமன்றத்தில் அமர்ந்து செயல்படும்போது , 
ஆட்சி நடத்துவதற்குத் தேவைப்படும் சட்டப்படியான 
அதிகாரம் உடையதாகும் . இல்லையெனில் , ஆட்சி 
என்பதற்குப் பொருளும் பயனும் இல்லை ; சட்டப்படியான 
நிருவாகம் நடத்தவும் முடியாது . ஆனால் , ஆளும் 
வாய்ப்பினால் அதிகாரம் ஒருவரிடம் இருப்பதனாலேயே , 
அவர் சட்டத்திற்குக் கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவர் 
என்பதிலிருந்து விலக்குப்பெற முடியாது . அவர் மற்ற 
குடிமக்களை விட எந்தவகையிலும் உயர்தகுதி 
பெற்றவராகவோ , சிறப்புரிமையும் , சலுகையும் 
கொண்டவராகவோ 

ஆக 

மாட்டார் . 


மனிதன் கூடிவாழும் விலங்கு என்று கூறுவர் . 
ஒரு குடும்பமோ , அன்றிக் குடியிருப்போ எதுவாயினும் 
அங்கு மக்கள் கூடிவாழும் சூழ்நிலையினால் ஏற்படும் 
நெருக்கத்தில் சில தொல்லைகளோ, வேறுபாடுகளோ , 


சட்டமன்ற உறுப்பினராகவோ , அமைச்சராகவோ 
உள்ள மக்கள் பிரதிநிதிகளுக்குக் கிடைத்துள்ள 
அதிகாரம் , குடிமக்களுக்கு நன்மை , நீதி , நியாயம் 
கிடைக்குமாறு செய்திடவே அன்றித் தத்தம் நலனுக்குப் 
பயன்படுத்திக்கொள்வதற்காக அல்ல . மிகப் 
பெரும்பான்மையான நாட்டு மக்களின் நலனைக் 
காத்திட , மிகப் பெரியதொரு கதவுக்குப் போடும் 
சிறியதொரு பூட்டுப்போன்று அவ்வதிகாரம் அமையும் . 
குறைந்த எண்ணிக்கையினராக உள்ள மக்கள் 
பிரதிநிதிகட்குப் பூட்டைப் போன்று நாட்டு மக்களைக் 
காவல் செய்யும் கடமை உண்டு. கள்ளச் சாவி போடுவது 
போன்ற இழிசெயல், துரோகம் , சதி போன்ற கடுமையான 
குற்றமாகும் . 


சட்டங்களையும் , முடிவுகளையும் அரசின் சார்பில் 
நிறைவேற்றுவதற்கான அரசின் நிருவாக அமைப்பையும்; 
சட்டமன்ற முடிவுகள் அரசியல் அமைப்புச் சட்ட 
விதிமுறைகட்கு முரண்படாமல் உள்ளனவா என்பதைக் 
கண்காணிக்கவும் , தீர்மானிக்கவும் , தகுதியுடைய 
நீதிமன்றத்தையும் கொண்டு மூன்று பிரிவாகச் 
செயற்படுகின்றது . ஜனநாயக மாளிகையை இந்த மூன்று 
தூண்களுமே தாங்கியுள்ளன . குடிமக்களுக்கு நாட்டு 
நடப்பு தெளிவாக விளங்குவதற்குத் துணைசெய்யும் 
நான்காவது தூண் என்று ஏற்குமாறு ஊடகங்கள் 
அமைந்துள்ளன . 


" மருத்துவர் கைப்பையிலும் , பெட்டியிலும் உள்ள 
நோய் தீர்க்கவல்ல மருந்துகள் பலவும் நோயுற்றவர்கட்குப் 
பயன்படுத்துவதற்கே ! ஆட்சியில் அமர்வோருக்கு 
வாய்க்கும் அதிகாரம் , மக்கட்கு எசமானராக 
இருப்பதற்காகவோ , அவர்களை நாட்டாண்மை 
செய்வதற்காகவோ அல்ல ; மாறாக , மக்கள் நல்வாழ்வு 

பெறுவதற்குரிய கடமையை முறை தவறாது 
10 செய்வதற்கே ! இவையே மக்களாட்சியின் தனிச் 

சிறப்பாகும் . பேச்சுரிமை , எழுத்துரிமை, இயக்கம் நடத்தும் 
உரிமை யாவும் குடிமக்களின் 

அடிப்படை 
உரிமைகளாகும் . 


சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் , 
தீர்மானம் ஆகியவை அரசமைப்புச் சட்ட விதிகட்கும் , 
நோக்கத்துக்கும் , அச்சட்டத்தில் குடிமக்கட்கு 
வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகட்கும் 
மாறுபட்டுள்ளதா என்பதைத்தான் நீதிமன்றம் தீர்மானித்து 
அறிவுறுத்தலாமே அன்றி , பேரவைத் தலைவர் 
அதிகாரத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற வளாகத்தில் 
நடைபெற்ற நிகழ்ச்சிகள் குறித்தோ , சட்டமன்றக் 
கூட்டத்தில் மேற்கொண்ட முறைகள் குறித்தோ , சில 
உறுப்பினர்கள் சட்டமன்றக் கட்டுப்பாட்டை மீறியோ, 
மன்றம் நடைபெறமுடியாமல் தடைசெய்யும் செயலில் 
ஈடுபட்டது குறித்தோ , விசாரிக்கவோ நடவடிக்கை 
எடுக்கவோ 

முடியாது . அப்படிப்பட்டவற்றில் 
இறையாண்மை கொண்ட பேரவையின் தலைவர் மட்டுமே 
நடவடிக்கை எடுக்கும் முழு அதிகாரம் பெற்றவராதலின் , 
அவர் எடுக்கும் நடவடிக்கையே இறுதியானதாகும் . 
அதுகுறித்து , அதே சட்டமன்றத்தின் தலைவரிடத்தில் 
அன்றி , வேறு எந்த மன்றத்திலும் , எவரிடமும் 
மேல்முறையீடு செய்யவியலாது . 


எண்ண , இயம்ப , எழுத, ஒன்றாகக்கூட , ஓர் 
இயக்கமாகச் செயல்பட , கருத்தைப் பரப்பும் 
ஊடகங்களைப் பயன்படுத்த குடிமக்கள் உரிமை 
உடையவர் . அரசமைப்புச் சட்டப்படி அவை ஒரு நாட்டுக் 
குடிமகனின் அடிப்படை உரிமைகள் ஆகும் . சுதந்திரம் 
என்பது , தளையில்லாமல் நடமாடுவதும் , பூட்டி 
வைக்கப்படாமல் உலவுவதும் , அந்நிய ஆட்சியிலிருந்து 
விடுபடுவதும் மட்டுமல்ல ; மனிதன் தன் மனதில் 
தோன்றும் கருத்தை , தாம் எண்ணுகின்ற வகையில் 
பேசியும் , எழுதியும் வெளியிடுவதற்கும் , அப்படிப்பட்ட 
கருத்துக்கு ஆதரவு திரட்டுவதற்கும், கூட்டமாகச் சேர்ந்து 
கலந்தாலோசிக்கவும் உரிமை பெற்றவனாக இருப்பதே . 


நாடாளுமன்ற முறைப்படி சட்டமன்றம் 
இறையாண்மை என்னும் முழு உரிமை உடைய 
அமைப்பாதலின் , உறுப்பினர்கள் மன்றத்தில் பேசுவதற்கு 
முழு சுதந்திரமுடையவர்கள் . எந்த உறுப்பினரையும், 
வேறு எவரும் எதைப்பற்றியேனும் இப்படித்தான் பேச 
வேண்டும் , இதைக் கூறலாகாது என்று கட்டுப்படுத்தவோ , 
அச்சுறுத்தவோ முடியாது , கூடாது . அப்படி எவரேனும் 
உறுப்பினர் உரிமையில் குறுக்கிட்டால் அது உறுப்பினரின் 
உரிமையில் செய்த தலையீடாகுமாதலின் , அவர்மீது 
நடவடிக்கை எடுக்கச் சட்டமன்றத்துக்கு உரிமை உண்டு . 
அவையில் உறுப்பினருக்குப் பேச்சுரிமை இருந்தாலும் , 


ஜனநாயகம் என்பது , மக்கள் உரிமைக் குரலை 
ஒலிப்பதுடன் , அவர்தம் முறையான விருப்பத்தை 
நிறைவேற்ற , சட்டம் இயற்றுவதற்கான உரிமைகொண்ட 
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களைக் கொண்ட 
சட்டமன்றத்தையும் ; சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் 


வழங்கியுள்ள நேரத்தில் , அந்தந்தக் கட்சியைச் சார்ந்த 
உறுப்பினர் சிலர் , அவரவர் கட்சியில் கிடைக்கும் 
வாய்ப்புக்கேற்ப பங்கேற்றுப் பேசுவர் . விவாதம் 
முடியும்போது , சட்டப்படி , தேவைப்படின் உறுப்பினர்களின் 
வாக்கு எடுக்கப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட்டு அவை 
ஒத்திவைக்கப்படும் . 


அவையில் உள்ள அமைச்சர் முதலான எவர்மீதும் 
குற்றச்சாட்டு எதுவும் கொண்டு வருவதாயின் , அதற்கான 
முதல் நிலை ( Prima Facie ) அடிப்படையான 
சான்றுகளைப் பேசுவதற்கு முன்னதாக அவைத் 
தலைவரிடம் காண்பித்து அவரது இசைவைப் 
பெற்றிருக்கவேண்டும் . உறுப்பினரின் பேச்சுரிமை 
காரணமாக உறுப்பினர் எவரும் அவையில் , அவை 
மரபுக்கு மாறான முறையில் ( unparliamentary word ) 
ஒரு கடுஞ்சொல்லையோ , பிறரை இழிவுபடுத்தும் 
சொல்லையோ பயன்படுத்த லாகாது . விதிக்கு மாறாகப் 
பயன்படுத்தப்படும் சொற்களை அவைத் தலைவர் 
அவைக் குறிப்பிலிருந்து நீக்கி அறிவிப்பார் . அந்த 
விவரத்தை ஊடகங்களும் வெளியிடலாகாது . 


பல 


குறிப்பாகப் கட்சிகளைச் சார்ந்த 
உறுப்பினர்களைக் கொண்ட சட்டமன்றம் , 
சட்டமன்றத்துக்கென ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ள 
சட்டதிட்ட விதிகளின்படி பேரவைத் தலைவரால் 
நடத்தப்படுகிறது என்றாலும் , அவையில் ஆளுங்கட்சிக்கு 
அடுத்தபடி முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக இருப்பது 
எதிர்க் கட்சி . சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சிக்கு 
அடுத்தபடி எந்தக் கட்சி அதிக உறுப்பினர்களைக் 
கொண்டுள்ளதோ , அதுவே எதிர்க்கட்சியாக 
அறிவிக்கப்படும் . 


கடமை 


சட்டமன்றத்தின் உயிரோட்டம் , அங்கு நிகழும் 
விவாதத்தின் தர உயர்வினாலும் , கருத்துத் 
தெளிவினாலும் , உறுப்பினர்களின் 
உணர்வினாலுமே சிறக்கின்றது . அந்த அடிப்படையில் 
மன்றத்தின் அன்றாட நடவடிக்கையில் , முதல் ஒரு மணி 
நேரம் உறுப்பினர்களின் கேள்வி நேரமாக இருப்பது 
பயன்மிக்கதாகும் . அதைத் தொடர்ந்து பேரவைத் 
தலைவர் இசைவுடன் உறுப்பினர் எழுப்பும் கவன ஈர்ப்புத் 
தீர்மானங்களும் , அவை ஒத்திவைப்புத் தீர்மானங்களும் 
விவாதத்திற்கு ஏற்கப்படும் . மக்களைப் பாதிப்பதால் 
அவர்களிடம் பதற்றம் ஏற்படுத்தக்கூடியதொரு நாட்டு 
நடப்பு பற்றி , அரசின் உடனடி கவனத்தை ஈர்த்து , 
நிருவாக இயந்திரத்தை முடுக்கிவிடப் பயன்படுவதால் 
அவை முக்கியத்துவம் உடையவை ஆகும் . 


அறிஞர் அண்ணாவின் கருத்துப்படி விரைந்து 
ஓடும் மோட்டாருக்கு ‘நிறுத்தி (Brake) எப்படியோ, ஒரு 
வண்டியில் பூட்டப்பட்ட காளைக்கு மூக்கணாங்கயிறு 
எப்படியோ அப்படித்தான் ஆளுங்கட்சியின் செயற்பாட்டின் 
விளைவால் கேடு நேராதவாறு எச்சரித்துத் 
தடுக்கக்கூடியது எதிர்க்கட்சி என்பதால் , ஜனநாயக 
முறையில் நடைபெறும் ஆட்சி செம்மையாக செயற்பட 
எதிர்க்கட்சியே சிறப்பானதொரு பங்களிப்பதாகும் . 


11 


அடுத்து , அவையில் எடுத்துக்கொள்ளப்படும் 
பொருள் குறித்த விவாதத்தில் , ஆளுங்கட்சியைச் சார்ந்த 
அமைச்சரும் , எதிர்க்கட்சித் தலைவரும் முக்கியமாகப் 
பங்கேற்பர் . பிற கட்சிகளின் தலைவர்களும் , 
உறுப்பினர்களும் , அவரவர் கட்சிக்குப் பங்கிட்டு 


எனவே , மக்களாட்சி முறையினால் ஒரு நாட்டு 
மக்கள் பெறவேண்டிய சிறந்த பயன்களை அடைய , 
நீதிமன்றம் , நிருவாக இயந்திரம் , சட்டமன்றம் ஆகிய 
மூன்றும் குறைபாடுகட்கு இடமின்றி அவற்றின் 
கடமையை நிறைவேற்றவேண்டும் . எனினும் , அவற்றுள் 
சட்டமன்றம் முறையாகக் கடமையாற்றவில்லையெனில் , 
ஜனநாயகம் அதன் தகுதியை இழக்கும் ! 


- 


அனுபவம் ஒரு பள்ளிக்கூடம் 

ஆனால் அதில் 
ஆணவக்காரர்கள் கற்றுத் தேர்வதில்லை . 

- கலைஞர் 


சிகரங்களுக்குச் சிகரமாய் அமைந்துள்ள 
சட்டமன்ற வளாகப் புதிய கட்டடம் 


மாண்புமிகு திரு . மு.க. ஸ்டாலின் 

துணை முதலமைச்சர் 


வேலன்று வென்றி தருவது மன்னவன் 
கோலதூஉங் கோடா தெனின் 


நாட்டு மக்களை அரவணைத்து , அவர்களின் 
நலன்களை ஆராய்ந்து அறிந்து , அவர்தம் தேவைகளை 
கேட்காமலேயே தேடிச்சென்று தருகின்ற , நீதி வாழுவாத 
ஆட்சி நடத்தி வருபவர்தான் நம் தமிழக முதல்வர் 
தலைவர் கலைஞர் அவர்கள் . 


குடி தழிஇ கோலோச்சும் நல் அரசுக்கு 
வெற்றியைத் தருவது பகைவரை வீழ்த்தும் வேலல்ல; 


12 


MISE 


முதல்வருடன் துணை முதல்வர் 


வைக்கும் 


வளையாத 


குடிமக்களை வாழ 
செங்கோல்தான் . 


நீதி நெறி வழுவாமல் அரசு நடைபெற்றால் அந்த 
அரசை நீதியே காப்பாற்றும் என்று ஈராயிரம் ஆண்டுகட்கு 
முன்னரே அய்யன் திருவள்ளுவர் கூறியுள்ளார். 


காலத்தால் அழியாத சரித்திரச் சாதனைகள் 
பலவற்றையும் படைத்து வருகின்றார் . இந்த சாதனை 
சிகரங்களுக்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல 
அமைந்துள்ள முத்தாய்ப்பான வரலாற்றுச் சின்னம்தான் , 
தலைவர் கலைஞரின் கனவுத் திட்டமான புதிய 


சட்டமன்றப் பேரவை மற்றும் தலைமைச் செயலகக் கட்டட 
வளாகம் . 


ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் மாமன்னன் 
இராசராச சோழன் தன் பொற்கால ஆட்சியில் கட்டி 
இன்றளவும் தமிழர்தம் பெருமையை தரணிக்கு 
எடுத்துரைத்து ஓங்கி உயர்ந்து நிற்கும் தஞ்சை இராச 
ராசேச்சுவரத்தைப் போல் , இன்று தமிழினத் தலைவர் 
கலைஞர் அவர்கள் , தமிழ் மாநிலத்தின் நிர்வாக 
தலைமையகமாக புதிய சட்டமன்ற கட்டடத்தை 
தமிழகத்திற்கு வழங்கியுள்ளார். 


அண்ணா திருவுருவச் சிலையும் , மற்றொரு வாயிலில் 
பகுத்தறிவுத் தந்தை பெரியார் திருவுருவச் சிலையும் , 
சற்றருகே பெருந்தலைவர் காமராஜர் உருவச்சிலையும் 
அமைந்துள்ள பகுதியில் , ஓமந்தூரார் அவர்களின் 
பெயரைத் தாங்கியுள்ள அரசினர் தோட்டத்தில் , புதிய 
சட்டமன்றப் பேரவை வளாகம் பிரமிக்கத்தக்க வகையில் 
வடிவமைக்கப்பட்டு பிரமாண்டமாகக் கட்டப்பட்டுள்ளது . 


தற்போது பயன்பாட்டிலுள்ள சட்டமன்ற 
கட்டடத்தின் வரலாறு , படிப்போரை வியக்கவைப்பது . 
கடைசியாக நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரின் 
நிறைவு நாளில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆற்றிய 
சிறப்புரையில் சில குறிப்புகளை சுட்டிக் காட்டியுள்ளார்கள் . 


12-5-2007 அன்று நடைபெற்ற " சட்ட சபையில் 
50 ஆண்டுகள் " பொன்விழா நிகழ்ச்சிகளின்போது , 
மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்ட 
அறிவிப்பின் தொடர்ச்சியாக , சென்னை ஓமந்தூரார் 
அரசினர் தோட்டத்தில் புதிய சட்டமன்றப் பேரவை மற்றும் 
தலைமைச் செயலக வளாகம் கட்டுவதற்கான முயற்சியை 
தமிழக அரசு மேற்கொண்டது . 


டெல்லியில் உள்ள செங்கோட்டை , சக்கரவர்த்தி 
ஷாஜஹானால் கட்டப்பட்ட மொகலாயப் பேரரசின் 
மிகப்பெரிய சின்னம் என்பதைப்போல் , புனித ஜார்ஜ் 
கோட்டை ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் சின்னம் 


ஆகும் . 


சட்டமன்றப் பேரவைச் செயலகம் மற்றும் 
தலைமைச் செயலகத்தின் அனைத்து துறைகளுக்கான 
கட்டடங்களுடன் , இப்புதிய சட்டமன்றப் பேரவை மற்றும் 
தலைமைச் செயலக வளாகம் அமைக்கப்படுகிறது . 


இங்கிலாந்து நாட்டின் 24 வணிகர்கள் சேர்ந்து 
பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியைத் தொடங்கி 
இந்தியாவுடன் வர்த்தகம் செய்ய முனைந்தனர் . 13 
கிழக்கிந்திய கம்பெனியின் அலுவலர் பிரான்சிஸ் டே 
என்பவர் விஜயநகர அரசின் உள்ளூர் நிர்வாகி 
களிடமிருந்து செயிண்ட் ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள 
இந்த இடத்தைப் பெற்றார் . 


இந்தப் புதிய சட்டமன்றப் பேரவை மற்றும் 
தலைமைச் செயலக வளாகம் 2010 மார்ச் 13 ஆம் 
தேதியன்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவரும் , 
ஐக்கிய முற்போக்குக் கூட்டணியின் தலைவருமான 
திருமதி சோனியாகாந்தி அவர்கள் முன்னிலையில் , 
இந்தியப் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களால் 
திறந்து வைக்கப்படுகிறது . 


தற்போது தலைமைச் செயலகத்திலுள்ள 
அணிவகுப்பு மைதானம் இருக்கும் இடத்தில் , Fort 
House என்ற ஒரு சிறிய கட்டடத்தை பிரான்சிஸ் 
டே " கட்டினார் . 


புதிய சட்டமன்றப் பேரவை கட்டுமானப் 
பணிகளை தமிழக முதல்வர் தலைவர் கலைஞர் அடிக்கடி 
சென்று பார்வையிட்டு அனைவரையும் ஊக்கப்படுத்தி , 
பணிகளைத் துரிதப்படுத்தி , கட்டடம் கவினுற அரிய 
ஆலோசனைகளை அவ்வப்போது வழங்கி பணிகள் 
விரைந்து முடிக்கப்பட்டுள்ளன . 


1640 - ல் புனித செயிண்ட் ஜார்ஜ் நினைவு 
தினமான ஏப்ரல் 23 அன்று , இந்தக் கோட்டை கட்டி 
முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தபோது , இதற்கு புனித 
ஜார்ஜ் கோட்டை ( St. George Fort ) என்று பெயரிடப் 
பட்டது . 1678 - ல் இக்கோட்டை வளாகத்தில் 
மிகத்தொன்மையான புனித மேரி ஆலயம் கட்டப்பட்டது . 


சட்டமன்றப் பணியில் பொன்விழாக் கண்டவர் 
தலைவர் கலைஞர் அவர்கள் . 11 முறை சட்டமன்ற 
உறுப்பினராக , ஒரு முறை சட்டமன்ற மேலவை 
உறுப்பினராக , ஐந்தாம் முறை தமிழக முதலமைச்சராக 
கோலோச்சுபவர் . அவரின் எண்ணப்படி சென்னை 
அண்ணா சாலையில் ஒரு வாயிலில் பேரறிஞர் 


1695 - ல் " பிரான்சிஸ் டே கட்டிய ஃபோர்ட் 
ஹவுஸ் ( Fort House ) இடிக்கப்பட்டு , தற்போது 
தலைமைச் செயலகம் அமைந்திருக்கும் வளாகத்தின் 
நடுவே அடுக்குமாடிக் கட்டடம் கட்டப்பட்டு அதில் 
ஆளுநர் இல்லமும் அவரது 

அலுவலகமும் 
அமைக்கப்பட்டது . 


14 


தந்தை பெரியார் நடத்திவைக்கும் சுயமரியாதைத் திருமணம் 


அதையொட்டி படிப்படியாக புதிய கட்டடங்கள் 
கட்டப்பட்டு அவை இப்போதுள்ள தலைமைச் செயலகக் 
கட்டடமாக உருவெடுத்துள்ளது . தற்போதைய 
தலைமைச் செயலகத்தின் புதிய கட்டடமான நாமக்கல் 
கவிஞர் இராமலிங்கம் பிள்ளை வளாகத்தை நமது 
முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் கட்டினார் . 
அதன் உச்சியில் , நாமக்கல் கவிஞரின் “ தமிழனென்று 
சொல்லடா; தலை நிமிர்ந்து நில்லடா ! " என்ற கவிதை 
வரிகளை அமைத்து ஒளியூட்டவும் செய்தார். 


முதலமைச்சர் பதவியைப் பெற்ற பெருமை நீதிக் 
கட்சிக்கும் , அந்தக் கட்சியைச் சேர்ந்த திரு . சுப்பராயலு 
ரெட்டியாருக்கும்தான் 

சாரும் . 

அப்பொழுது 
சட்டமன்றத்தை 12-1-1921 அன்று கன்னாட் கோமகன் 
தொடங்கி வைத்தார் . 


சென்னை 

மாகாண ஆளுநராக இருந்த 
விலிங்டன் பிரபு அவர்களும் , அவரது துணைவியாரும் 
6-3-1922 அன்று தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட 
வேலைப்பாடுகள் நிறைந்த இருக்கையைப் பரிசாக 
அளித்தனர் . 


1910 ஆம் ஆண்டில் , அதாவது சரியாக 
இன்றைக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தற்போதைய 
சட்டமன்றப் பேரவை மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டது . 


சென்னை மாகாண சட்டசபைக்கு 1920 - ல் 
நடைபெற்ற முதல் தேர்தலில் திராவிட இயக்கத்தின் 
வேர் கட்சியான நீதிக் கட்சி வெற்றி பெற்று 
திரு . சுப்பராயலு ரெட்டியார் முதலமைச்சரானார் . 


அதுவே இதுவரை பேரவைத் தலைவரின் 
இருக்கையாக பயன்படுத்தப்பட்டு வந்தது . நமது 
மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதேபோன்று 
புதிய இருக்கையை உருவாக்குமாறு தெரிவித்தார் . 
தற்போது நாமே உருவாக்கிய புதிய ஆசனம் பேரவைத் 
தலைவரின் இருக்கையாக பயன்பட உள்ளது . பழையன 
கழிந்து புதியன புகுந்துள்ளன. 1920 - ல் ஆட்சிக்கு வந்த 
நீதிக் கட்சி 1937 ஏப்ரல் வரை சுமார் 17 ஆண்டு காலம் 
தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது . 


சென்னை மாகாணத்திலேயே முதன் முதலாக 
1920 

ஆண்டு டிசம்பர் 17 ஆம் தேதி 
சட்டமன்றத்தில் First Premier " முதல் பிரிமியர் என்ற 


ஆம் 


அந்தக் காலக்கட்டத்தில்தான் , நாட்டிலேயே முதன் 
முதலாக அரசுப் பணிகளில் வகுப்பு வாரிப் 
பிரதிநிதித்துவம் (கம்யூனல் ஜி.ஓ.) பெண்களுக்கு 
வாக்குரிமை உள்ளிட்ட சட்டங்களை நிறைவேற்றி 
சரித்திரம் மறவாத சாதனைகளை நிகழ்த்திக் காட்டியது . 


நீதிக் கட்சி ஆட்சியில் சுப்பராயலு ரெட்டியார் , 
பனகல் அரசர் , பி . சுப்பராயன் , பி . முனுசாமி நாயுடு , 
பொப்பிலி அரசர் , பி.டி.ராஜன் ஆகியோர் 
முதலமைச்சர்களாக இருந்தனர் . 


14-7-1937 அன்று மூதறிஞர் இராஜாஜி 
தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை பதவியேற்றது . 
இரண்டாம் உலகப் போரில் இந்தியாவை ஈடுபடுத்திய 
ஆங்கில அரசைக் கண்டித்து இராஜாஜி அமைச்சரவை 
30-10-1939 - ல் ராஜினாமா செய்தது . அன்று முதல் 
30-4-1946 வரை ஆளுநர் ஆட்சி நடைபெற்றது . 


ஓமந்தூராருக்குப் பிறகு , பி.எஸ் . குமாரசாமி ராஜா , 
மூதறிஞர் இராஜாஜி , பெருந்தலைவர் காமராஜர், பெரியவர் 
பக்தவத்சலம் ஆகியோர் முதலமைச்சர்களாக 
இருந்தார்கள் . 

அதன் பின்னர் டாக்டர் எம்.ஜி.ஆர் . அவர்களும் , 
திருமதி ஜானகி அம்மையார் அவர்களும் , செல்வி 
ஜெயலலிதா அவர்களும் , திரு . ஓ . பன்னீர்செல்வம் 
அவர்களும் முதலமைச்சர்களாக அந்த மாமன்றத்திலே 
இருந்திருக்கிறார்கள் . 

1967 - ல் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் 
ஆனார் . 1969 - ல் நமது தலைவர் கலைஞர் 
முதலமைச்சராகப் பொறுப்பேற்று , தற்போது 5 - வது 
முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழகத்தை 
வழி நடத்திக் கொண்டிருக்கிறார் . இந்தத் தமிழ்நாடு 
சட்டமன்றத்தில் சரித்திரப் புகழ்வாய்ந்த தீர்மானங்கள் , 
சட்டங்கள் , முடிவுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன . 
அவற்றில் சில பின்வருமாறு : 

பேரறிஞர் அண்ணா அவர்களால் சென்னை 
மாநிலத்திற்கு " தமிழ்நாடு " எனப் பெயர் சூட்டிய 
வரலாற்றுச் சிறப்பு வாய்ந்த தீர்மானம் நிறைவேற்றப் 


1946 - ல் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வென்று 
ஆந்திர கேசரி டி . பிரகாசம் முதலமைச்சராக 
பொறுப்பேற்றார் . அவரது அமைச்சரவை 23-3-1947 
அன்று பதவி விலகியது . அன்றே ஓமந்தூரார் புதிய 
முதலமைச்சராகப் பொறுப்பேற்றார் . இவரே முதல் 
சுதந்திரத்திருநாளை 15-8-1947 - ல் கொண்டாடிய 
முதலமைச்சர் என்ற பெருமைக்கு உரியவர் . 


15 


பட்டது ; 


சுயமரியாதை மற்றும் சீர்திருத்த திருமணத்தை 
செல்லுபடியாக்கிடச் சட்டம் வகுத்தது ; 


தமிழை ஆட்சி மொழியாக்கி மும்மொழித் 
திட்டத்தை நிராகரித்து தமிழகத்தில் இருமொழித் 
திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது ; 


1952 ஆம் ஆண்டு அரசினர் தோட்டத்தில் புதிய 
சட்டசபை மண்டபம் கட்டப்பட்டு , அதனை 2-5-1952 
அன்று ஆளுநர் ஸ்ரீ பிரகாசா திறந்து வைத்தார் . அதுவே 
பின்னர் பாலர் அரங்கமாகவும் , தலைவர் கலைஞர் 
ஆட்சிக் காலத்தில் கலைவாணர் அரங்கமாகவும் 
விளங்கியது . 


குடியிருப்பு மனைச் சட்டம் நிறைவேற்றியது ; 


அனைத்துச் சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என 
ஆணையிட்டதும் அந்த மன்றம்தான் ; 


1957 தேர்தலுக்குப் பிறகு மீண்டும் புனித ஜார்ஜ் 
கோட்டை பேரவை மண்டபத்தில் , பேரவைக் கூட்டங்கள் 
நடைபெறத் தொடங்கி , கடந்த கூட்டத் தொடர் வரை 
நடைபெற்றது . 


மாநில சுயாட்சிக்கான தீர்மானம் நிறைவேற்றியது ; 
உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33 
விழுக்காடு ஒதுக்கீடு வழங்கப்பட 
வேண்டுமெனச் சட்டம் இயற்றி நடைமுறைப் 
படுத்தியது ; 
பெண்களுக்கு சொத்தில் சமஉரிமை வழங்கிட 
சட்டம் கண்டது ; 


1957 -ல் பேரவை இந்த வளாகத்திற்கு வந்ததற்குப் 
பிறகு , தொடர்ந்து இந்த அவையில் உறுப்பினராக இருந்து 
சட்டமன்றப் பணியில் பொன் விழாவையும் கண்டு 
இன்றளவும் அவையை அலங்கரித்து , ஈடு இணையற்ற 
சாதனைகளைப் படைத்துக் கொண்டிருக்கும் 
தலைவர்தான் நமது முதல்வர் கலைஞர் அவர்கள் . 


சுயமரியாதை மற்றும் சீர்திருத்தத் திருமணங் 
களுக்கு அங்கீகாரம் அளிக்க சட்டம் இயற்றப்பட்டது; 


TA 


தைப்புத்தாண்டு , தை முதல் நாளில் தொடக்கம் 
எனும் சட்டம் ; 


பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 
15 ஆம் தேதியை அவருடைய பிறந்த நாளை சட்டப் 
பூர்வமாக எல்லாப் பள்ளிகளிலும் கொண்டாட 
வேண்டும் எனச் சட்டம் கண்டதும் 

கண்டதும் இந்த 
மன்றத்தில்தான் ; 

மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் கலைஞர் 
அவர்கள் காலத்தால் அழித்திட இயலாத வரலாற்றுச் 
சின்னங்களாக , கடல் கொண்ட பூம்புகாரின் சிறப்பை 
வெளிப்படுத்திடும் மாடங்களையும் , வான்புகழ் கொண்ட 
வள்ளுவப் பெருந்தகை புகழ் கூறும் வண்ணம் வள்ளுவர் 
கோட்டத்தையும் , கடல் கொண்ட தமிழ்கூறு நல்லுலகின் 
பெருமை கூறும் வண்ணம் , ஆழிப்பேரலைக்கும் 
அசையாத வள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியிலும் 
அமைத்துள்ளார் . அவரே இந்தப் புதிய சட்டமன்ற 
வளாகத்தையும் நமக்கு அளித்துள்ளார் . 

ஆசியாவிலேயே மிகப்பெரிய அரைக்கோள 
வடிவிலான விதானம் இந்த மண்டபத்தின் உச்சியில் 
அமைக்கப்பட்டுள்ளது . நவீன கட்டட வடிவமைப்பில் , 
தமிழர்தம் கட்டடக் கலையின் கூறுகளைக் கொண்டு , 
இந்த அழகிய வளாகம் உருவாக்கப்பட்டுள்ளது . 


இந்தப் புதிய சட்டமன்ற வளாகம் , இனி தமிழகத்தின் 
நிர்வாகத் தலைமையிடமாக விளங்கும் ; தமிழக மக்கள் 
பயன்பெறும் வண்ணம் மக்களாட்சி மாண்புடன் 
செயல்படும் . நலவாழ்வு அரசு என்ற கோட்பாட்டை 
பின்பற்றி சட்டங்களை இயற்றி , நிதியைப் பகிர்ந்தளித்து , 
மக்களுக்கு பணியாற்றும் . பல்லாண்டுகளாக தமிழக 
சட்டமன்றம் இந்திய திருநாட்டிற்கே முன்னோடியாக 
விளங்கி , பல சாதனைகளைப் படைத்து வருகின்றது . 

இவைபோன்ற எண்ணற்ற வரலாற்றுச் சிறப்புமிக்க 
சாதனைகளைச் சாமானியர்களும் பெற்றிட சட்டம் 
உருவாக்கி , ஏனைய பிற மாநிலங்களுக்கும் 
முன்னோடியாய் , இந்திய நாட்டிற்கே வழிகாட்டியாய் , 
தமிழகம் திகழ்ந்திட வழிகாட்டியது தமிழக சட்டமன்றம் . 


இந்த சாதனைச் சரித்திரம் தலைவர் கலைஞர் 
அவர்களின் சீரிய தலைமையில் புதிய சட்டமன்றப் பேரவை 
மற்றும் தலைமைச் செயலக வளாகத்தில் தொடர 
இருக்கிறது . 


தமிழ் வாழ்க ! 
தமிழகம் தலைநிமிர்ந்து வளர்ந்திடுக ! 
மக்களாட்சி மாண்புகள் இன்றுபோல் என்றும் மிளிர்ந்திடுக ! 


16 


மெட்ரோ இரயில் திட்டம் 


ரூ .14,600 கோடி மதிப்பீட்டில் வடிவமைக்கப்பட்டுள்ள மெட்ரோ இரயில் திட்டத்தை மாண்புமிகு துணை 
முதலமைச்சர் திரு . மு.க. ஸ்டாலின் 10-06-2009 அன்று அடிக்கல் நாட்டித் துவக்கி வைத்தார் . இத்திட்டம் , 
முதற் கட்டமாக கோயம்பேடு முதல் கிண்டி வரை நடைமுறைப்படுத்தப்படும் . திட்ட மதிப்பீட்டில் மாநில 
அரசின் பங்கு , ரூ .11,680 கோடியும் , மத்திய அரசின் பங்கு ரூ .2,960 கோடியுமாகும் . 


இது குறித்த விவரம் , 2009-2010 ஆம் ஆண்டின் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது . 


சட்டப் பேரவையும் தலைவர் கலைஞரும் 


மாண்புமிகு திரு . ஆற்காடு நா . வீராசாமி 

மின்சாரத் துறை அமைச்சர் 


தமிழக சட்டமன்றப் பேரவை வரலாற்றில் , 
தலைவர் கலைஞர் அவர்களின் வரலாறும் பின்னிப் 
பிணைந்துள்ளதை நம்மில் பலர் அறிவர் . தலைவர் 
கலைஞர் அவர்களின் சுயசரிதையான நெஞ்சுக்கு 
நீதியைப் படிக்கும் வாய்ப்பு பெற்றவர்கள் , கடந்த 
அறுபது- எழுபது ஆண்டுகளாக சட்டமன்றப் பேரவையில் 
நிகழ்ந்த முக்கிய விவாதங்கள் பற்றியும் , இயற்றப்பட்ட 
முக்கிய சட்டங்கள் பற்றியும் , அவற்றால் ஏற்பட்ட பலன்கள் 
பற்றியும் 

அறிந்திடும் வாய்ப்பைப் 
பெற்றவர்களாகவும் இருப்பர் . ஏனெனில் , 1957 ஆம் 
ஆண்டு முதல் முறை சட்டமன்ற உறுப்பினரான 
கலைஞர் , அன்று முதல் தொடர்ந்து இன்றுவரை 
சட்டமன்றப் பேரவை உறுப்பினராக 

இடையில் 
சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்த நாட்கள் 
தவிர்த்து தொடர்ந்து தமிழக மக்களுக்காகப் 
பணியாற்றி வருகிறார் . 


நன்கு 


அவர் தோல்வி என்பதைக் கண்டதே இல்லை . இன்னும் 
சொல்லப்போனால் , இந்தியாவில் வேறு எந்தத் 
தலைவருக்கும் இல்லாத சிறப்பு இது . இந்த மகத்தான 
சாதனையை என்றென்றும் நினைவு கொள்ளும் 
வகையில் கலைஞர் அவர்கள் சட்டமன்றப் பேரவை 
உறுப்பினராக ஐம்பது ஆண்டுகள் பணியாற்றியதை 
சட்டப் பேரவையில் கலைஞர் பொன் விழா என்று 
கடந்த 2007 ஆம் ஆண்டு மே மாதம் 11-12 தேதிகளில் 
அவருக்கு சிறப்பான விழா எடுக்கப்பட்டது . 
இதனையொட்டி அன்னை சோனியா அவர்கள், பாரதப் 
பிரதமர் மாண்புமிகு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் 
கலந்து கொண்ட பொதுக் கூட்ட நிகழ்ச்சியும் , 
சட்டமன்றத்தில் மேதகு ஆளுநர் திரு . சுர்ஜித் சிங் 
பர்னாலா மற்றும் இந்தியப் பாராளுமன்றத்தின் 
மக்களவைத் தலைவர் திரு . சோம்நாத் சட்டர்ஜி 
அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிய 
நிகழ்ச்சிகளும் , நமது சட்டமன்ற வரலாற்றில் 
குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளாகும் . தமிழக சட்டமன்றப் 
பேரவையில் இதுபோன்று வேறு எந்தத் தலைவருக்கும் 
விழா எடுக்கப்பட்டதில்லை . இத்தகைய சிறப்பு நம் 
தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மட்டுமே கிடைத்தது . 
இது , கழகத் தோழர்கள் அனைவரும் பெருமைப் 
படத்தக்க நிகழ்வாகும் . 


17 


1967 ஆம் ஆண்டில் பேரறிஞர் அண்ணா 
அவர்களின் அமைச்சரவையில் பொதுப் பணித் துறை 
அமைச்சராகப் பணியாற்றினார் . பேரறிஞர் அண்ணா 
அவர்களின் மறைவிற்குப் பிறகு , கழகத் தோழர்களின் 
மகத்தான ஆதரவைப் பெற்று , ஐந்து முறை முதல் 
அமைச்சராகப் பொறுப்பேற்று , இச்சட்டப் பேரவை மூலம் 
நம் நாட்டிற்குப் பல்வேறு நல்ல திட்டங்களைக் கொண்டு 
வந்து செயல்படுத்தி வருகின்றார் . பேரறிஞர் அண்ணா 
அவர்களின் தலைமையில் என்றைக்கு திராவிட 
முன்னேற்றக் கழகம் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவது 
என முடிவெடுத்ததோ, அன்று முதல் தொடர்ந்து 
சட்டமன்றப் பேரவைத் தேர்தல்களில் பங்கேற்றது 
மட்டுமல்லாமல் , சட்டமன்ற உறுப்பினராகத் தொடர்ந்து 
வெற்றி பெற்று வருகின்றார் . தமிழகத்தில் மற்ற 
தலைவர்களுக்கு இல்லாத பெருமை தலைவர் 
கலைஞருக்கு மட்டுமே உண்டெனலாம் . ஆம் ! தான் 
போட்டியிட்ட சட்டமன்றத் தேர்தல்களில் ஒரு முறைகூட 


1919 ஆம் ஆண்டு மாண்டேகு செம்ஸ்போர்டு 
சீர்திருத்தங்களின் அடிப்படையில் இயற்றப்பட்ட இந்திய 
அரசமைப்புச் சட்டத்தின்படி , சென்னை மாகாண 
மன்றத்திற்கு முதன்முதலாக 1920 ஆம் ஆண்டு, நவம்பர் 
திங்கள் 30 ஆம் நாளில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் , 
நீதிக் கட்சி பெரும்பான்மை இடங்களைக் கைப்பற்றி , 
திரு . சுப்பராயலு ரெட்டியார் அவர்களின் தலைமையில் 
முதல் அமைச்சரவை பொறுப்பேற்றது . தந்தை பெரியார் , 
பேரறிஞர் அண்ணா மற்றும் தலைவர் கலைஞர் 
அவர்களின் வழியைப் பற்றி நடக்கும் என் போன்ற 


திராவிட இயக்கத் தோழர்களுக்கு , நமது கழகத்தின் 
தாய்க் கட்சியாம் நீதிக் கட்சிதான் முதன் முதலில் 
இச்சட்டமன்றத்தில் அமைச்சரவையை அமைத்தது 
என்பது உள்ளபடி 

உள்ள படியே பெருமை கொள்ளத்தக்க 
நிகழ்வாகும் . தலைவர் கலைஞர் அவர்கள் நான்காவது 
முறை தமிழக முதல் அமைச்சராகப் பொறுப்பேற்றிருந்த 
போதுதான் , அதாவது 1997 ஆம் ஆண்டுதான் மேலே 


சட்டமன்ற உறுப்பினராகச் செயல்படும் வாய்ப்பைப் பெற்ற 
நான் , தலைவர் கலைஞர் அவர்களின் தலைமையின்கீழ் 
மூன்று முறை அமைச்சராகப் பணிபுரியும் வாய்ப்பையும் 
பெற்றுள்ளேன் . இக்கால கட்டங்களில் தலைவர் 
கலைஞர் அவர்கள் , பேரவைக் கூட்டங்களுக்கும் , 
அங்கு நடைபெறும் விவாதங்களுக்கும் அளிக்கும் 
முக்கியத்துவத்தையும் , அவ்வப்போது பேரவையில் அவர் 
பேசுவதற்காக குறிப்பு தயாரிக்கும் பாங்கையும் நான் 
அருகில் இருந்தே கண்டவன் . அப்போதெல்லாம் நான் 
கலைஞர் அவர்களின் ஜனநாயக உணர்வுகளையும் , 
ஜனநாயகத்திற்கு அவர் தரும் மதிப்பையும் கண்டு 
வியந்துள்ளேன் . 


முதல்வர் மற்றும் துணை முதல்வருடன் மின்சாரத் துறை அமைச்சர் 


18 


குறிப்பிட்டுள்ள நீதிக் கட்சி அமைத்த முதல் 
அமைச்சரவை அமைக்கப்பட்டதற்கான பவள விழா 
நிகழ்ச்சியும் , 1935 ஆம் ஆண்டு இந்திய அரசு 
சட்டத்தின்கீழ் முதன்முதலாக 1937 ஆம் ஆண்டில் 
ஏற்படுத்தப்பட்ட சென்னை சட்டமன்றப் பேரவையின் 
வைர விழா நிகழ்ச்சியும் , ஒருங்கே தலைவர் கலைஞர் 
அவர்கள் தலைமையில் சிறப்பாகக் கொண்டாடப்பட்டது . 
அதுபோல தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக 
பொறுப்பில் இருந்தபோதுதான் , இந்திய சுதந்திரத்தின் 
வெள்ளி விழா, பொன் விழா மற்றும் வைர விழாக்கள் 
கொண்டாடப்பட்டன . இவையெல்லாம் , தமிழக 
சட்டமன்ற வரலாற்றோடு நமது தலைவர் கலைஞர் 
அவர்களின் வாழ்வும் ஒன்றோடு ஒன்று பின்னிப் 
பிணைந்துள்ளமைக்குச் சில சான்றுகளே ! 


இத்தகு பெருமையும் , பாரம்பரியமும் மிக்க நமது 
தமிழக சட்டமன்றப் பேரவைக்குப் புதிய கட்டடம் 
கட்டப்பட வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கைக்கு 
இன்று செயல்வடிவம் தந்துள்ளார் நமது ஆருயிர் 
தலைவர் கலைஞர் அவர்கள் . அதுமட்டுமின்றி ,, 
இக்கட்டடம் கட்டப்படத் துவங்கிய நாளிலிருந்து , தினமும் 
நேரில் சென்று , கட்டடப் பணிகளை மேற்பார்வை 
இட்டதுடன் அல்லாமல் , அரிய ஆலோசனைகளை 
வழங்கி , இக்கட்டடம் சிறப்பான முறையில் அமையப் 
பெறுவதற்குக் காரணமாய் இருந்தார் . இந்த ஆண்டு 
( 2010 ) மார்ச் மாதம் 13 ஆம் நாள் , தமிழக வரலாற்றில் 
பொன்னெழுத்தில் பதியப்போகும் நாள் . தலைவர் 
கலை ஞர் அவர்களின் இலட்சியக் கட்டடத்தை 
மாண்புமிகு அன்னை சோனியா காந்தி அவர்களின் 
முன்னிலையில் நமது பாரதப் பிரதமர் மாண்புமிகு டாக்டர் 
மன்மோகன் சிங் அவர்கள் திறந்து வைக்கும் 
பொன்னாள் . சென்னையில் ஓமந்தூரார் அரசினர் 
தோட்டத்தில் பிரம்மாண்டமாக தலைவர் கலைஞர் 
அவர்கள் எழுப்பி இருக்கும் இந்த எழில் மாளிகை , 
காலத்தை வென்று கலைஞரின் புகழை நிலைநாட்டும் 
என்பதில் எவ்வித அய்யமும் இல்லை . ஆக்ராவில் 
அமைந்துள்ள தாஜ்மஹால், ஷாஜஹான் புகழை இன்றும் 
பாடி நிற்பது போலவும் , தலைவர் கலைஞர் அவர்கள் 
குமரிக் கரையில் அய்யன் வள்ளுவருக்கு வானுயர 
எழுப்பியுள்ள திருவுருவச் சிலை , காலத்தையும் 
சுனாமியையும் வென்று நின்றிருப்பது போலவும் , தற்போது 
சென்னையில் தலைவர் கலைஞர் கட்டியுள்ள சட்டமன்றப் 
பேரவை மற்றும் தலைமைச் செயலகக் கட்டடங்கள் 
காலத்தை வென்று கலைஞரின் புகழை இன்னும் பல 
காலங்களுக்கு நிலைநாட்டி நிற்கும் என்பது திண்ணம் . 


இந்த பாரம்பரியமிக்கப் பேரவையில் , பேரறிஞர் 
அண்ணா அவர்களின் ஆணையை ஏற்று , 1967 ஆம் 
ஆண்டு நானும் சட்டமன்றத் தேர்தலில் போட்டியிட்டு , 
உறுப்பினரானேன் . பின்பு தலைவர் கலைஞர் அவர்கள் 
தலைமையின்கீழ் 1971-1976, 1989-1991 , 1996-2001 , 
2001-2006 மற்றும் 2006 முதல் இதுநாள் வரை , 


கூட்டுறவுத் துறையின் எழுச்சி 


மாண்புமிகு திரு . கோ . சி . மணி 

கூட்டுறவுத் துறை அமைச்சர் 


வரலாறு படைத்துவரும் நம்முடைய மாண்புமிகு 
முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களால் தமிழக 
அரசுக்குச் சொந்தமான ஓமந்தூரார் அரசினர் 
தோட்டத்தில் புதிய சட்டமன்றக் கட்டடம் கட்டிடும் 
வரலாற்றுச் சாதனை நிகழ்த்தப்பட்டு 13-3-2010 அன்று 
நடைபெறும் புதிய சட்டப் பேரவை கட்டடத் திறப்பு விழா 
நடைபெறுவது மகிழ்ச்சிக்குரியதாகும் . 


மீட்டது நம் அரசு . கடந்த காலத்தில் கலைத்தல் அறிவிப்பு 
வெளியிடப்பட்ட 199 தொடக்க வேளாண்மைக் 
கூட்டுறவுக் கடன் சங்கங்களைப் புத்துயிரூட்டி இதுவரை 
இவற்றின் மூலம் 145 கோடி ரூபாய் அளவிற்கு கடன்கள் 
வழங்கப்பட்டுள்ளன . 


வாழும் வரலாறாய்த் திகழும் நம் தலைவர் 
முதல்வர் கலைஞர் அவர்கள் 11-01-2010 அன்று புனித 
ஜார்ஜ் கோட்டை பேரவை மண்டபத்தில் நடந்த இறுதிக் 
கூட்டத்தின்போது சட்டமன்ற வரலாறு குறித்து ஆற்றிய 
உரை வரலாற்றில் இடம்பெறத் தக்க உரையாய் நம் 
நெஞ்சையெல்லாம் நிறைவுகொள்ளச் செய்தது . 


பேராசிரியர் வைத்தியநாதன் குழுவின் 
பரிந்துரைகளை ஏற்று தமிழக அரசு எடுத்த 
நடவடிக்கைகளின் பலனாக தொடக்க வேளாண்மைக் 
கூட்டுறவுக் கடன் சங்கங்களில் ஏற்பட்டிருந்த குவிந்த 
நட்டத்தை ஈடு செய்ய மத்திய அரசு 1008.34 கோடி 
ரூபாயும் மாநில அரசு 230.82 கோடி ரூபாயும் 
வழங்கியுள்ளன . மத்திய கூட்டுறவு வங்கிகள் 
அனைத்தும் தேசிய வங்கியிடமிருந்து கடன் பெறும் 19 
தகுதியைப் பெற்றுவிட்டன . 


இந்தியாவிற்கே வழிகாட்டிய விவசாயக் கடன் 
தள்ளுபடி திட்டத்தைச் செயல்படுத்திய முதல்வர் 
கலைஞர் அவர்கள் , இந்த ஆண்டு முதல் பயிர்க் கடனை 
உரிய காலத்தில் திருப்பிச் செலுத்துபவர்களுக்கு வட்டியே 
கிடையாது என்று மற்றும் ஒரு முன்னோடித் திட்டத்தை 
தமிழக விவசாயப் பெருமக்களுக்கு வழங்கி , தொடர்ந்து 
இந்தியாவிற்கே வழிகாட்டி வரும் நிலைக்கு இன்றைக்கு 
கூட்டுறவுத் துறையை முன்னேற்றியுள்ளார்கள் . 


2005-06 ஆம் ஆண்டில் 105 கோடி ரூபாயாக 
இருந்த உர விற்பனையை 2008-09 ஆம் ஆண்டில் 
606 கோடி ரூபாயாக உயர்த்தி சாதனை படைத்தது 
தலைவர் கலைஞர் அவர்களின் அரசு . 


அய்ந்து ஆண்டுகளுக்கும் மேலாக கடன் வழங்க 
இயலாத நிலையில் முற்றிலும் செயல்படாமல் இருந்த 
நிலவள வங்கிகளைப் புத்துயிரூட்டி அவற்றின் மூலம் 
சென்ற ஆண்டு மட்டும் 47 கோடி ரூபாய் அளவிற்கு 
நீண்டகாலக் கடன் வழங்கப்பட்டுள்ளது . 


நலிந்த நிலையில் இருந்த கூட்டுறவு இயக்கத்தை 
மீட்டு , தலைசிறந்த நிலைக்கு உயர்த்த பல்வேறு 
நடவடிக்கைகளை தலைவர் கலைஞர் அவர்களின் 
தலைமையிலான அரசு எடுத்துள்ளது . 


110 வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு 
விற்பனைச் சங்கங்களும் இலாபம் ஈட்டும் சங்கங்களாக 
வளர்ச்சியடைய வைக்கப்பட்டன . 


ஏழாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு கூட்டுறவு 
விவசாயக் கடன்களைத் தள்ளுபடி செய்ததால் , 22 
இலட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்தனர். 
தள்ளுபடித் தொகை கிடைத்ததால் கூட்டுறவு 
அமைப்புகளின் நிதி ஆதாரம் பெருகியது . நீண்ட 
காலமாகத் திருப்பித் தரப்படாமல் நிலுவையில் இருந்த 
சுமார் 171 கோடி ரூபாய் வைப்புத் தொகையைத் திரும்ப 
வழங்கி கூட்டுறவு அமைப்புகள் மீதான நம்பிக்கையை 


மலைவாழ் மக்களுக்கான பெரும் பலநோக்குக் 
கூட்டுறவுச் சங்கங்களைப் புத்துயிரூட்டி 2005-06 ஆம் 
ஆண்டு 25 கோடி ரூபாயாக இருந்த வணிகத்தை 
2008-09 ஆம் ஆண்டில் 49 கோடி ரூபாயாக உயர்த்தி , 
இவை இன்று மரவள்ளிக்கிழங்கு விற்பனை முதல் 
பல்பொருள் அங்காடிகள் நடத்துவது வரையிலான 


பணிகளை மேற்கொண்டு சிறப்பாகச் செயலாற்றி 
வருகின்றன . 6.19 கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய 
தொழில்நுட்பத்துடன்கூடிய இயந்திரங்களை வழங்கி 
நலிவுற்றுக் கிடந்த கூட்டுறவு அச்சகங்கள் மேம்படுத்தப் 
பட்டுள்ளன . 


கூட்டுறவு விவசாயக் கடன் அமைப்புகளைப் 
பொறுத்தவரை அரசு இரண்டு முக்கிய உத்திகளைப் 
புகுத்தியுள்ளது . முதலாவதாக , தொடக்க வேளாண்மைக் 
கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் விவசாயிகளின் 
அனைத்துத் தேவைகளையும் ஒருமுகமாக நிறைவு 
செய்கின்ற ஒருங்கிணைந்த சேவை அமைப்பாகச் 
செயல்பட , கடன் வழங்கும் முறைகளைச் சீரமைத்தல் , 
தரமான விதைகளை விற்பனை செய்தல் , வேளாண் 
இடுபொருட்களான உரம் போன்றவற்றைத் தடையின்றி 
வழங்குதல் , மண் பரிசோதனை முதலான உயர் 
தொழில்நுட்பங்களை வழங்குதல் , வேளாண் 
கருவிகளை வாடகைக்கு விடுதல் போன்ற பல 
சேவைகளை விவசாயிகளுக்கு வழங்கும் . 


கூட்டுறவுத் துறையிலே ஏற்பட்டுள்ள பல்வேறு 
மாற்றங்களின் பயனாக இந்தக் கூட்டுறவுச் சங்கங்கள் 
வழங்கி வரும் மொத்தக் கடன் 2005-06 ஆம் ஆண்டு 
7 ஆயிரத்து 514 கோடியாக இருந்தது 2008-09 ஆம் 
ஆண்டில் 14 ஆயிரத்து 940 கோடி ரூபாயாக உயர்ந்து , 
மொத்தக் கடன் வளர்ச்சி இரண்டு மடங்காக 
அதிகரித்துள்ளது . அதேபோல் கூட்டுறவு அமைப்புகளிலே 
உள்ள வைப்புத் தொகை 2005-06 ஆம் ஆண்டில் 
14 ஆயிரத்து 963 கோடி ரூபாயாக இருந்தது , 2008-09 
ஆம் ஆண்டில் 20 ஆயிரத்து 80 கோடி ரூபாயாக 
உயர்ந்துள்ளது . கூட்டுறவு அமைப்புகள் செய்த 
நுகர்பொருள் வணிகம் 2005-06 ஆம் ஆண்டைவிட 
70 சதவீதம் உயர்ந்து 2008-09 ஆம் ஆண்டில் ஆயிரத்து 
70 கோடியே 31 இலட்சம் ரூபாயை எட்டியுள்ளது . 


கூட்டுறவு விற்பனைச் சங்கங்களின் தலைமைச் 
சங்கமான தமிழ்நாடு மாநில கூட்டுறவு விற்பனை 
இணையம் கடந்த 10 ஆண்டுகளுக்குப் பிறகு 
2008-09 ஆம் ஆண்டில் இலாபம் ஈட்டியுள்ளது . 


20 


இரண்டாவதாக , ஏழை , எளிய , சிறு , குறு 
விவசாயிகள் , வங்கிகளை எளிதில் அணுகி கடன் பெற 
இயலாத விவசாயிகள் , குத்தகை விவசாயிகள் 
ஆகியோரை 

பத்து பத்து விவசாயிகளாக 
ஒருங்கிணைத்து கூட்டுப் பொறுப்புக் குழுக்களாக கடன் 
பெற்று , வேளாண் பணிகளை கூட்டாக ஒருங்கிணைத்து , 
உயர் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி , செலவைக் 
குறைத்து , உற்பத்தித் திறனை அதிகரித்து சிறு , குறு 
விவசாயிகளும் அதிக இலாபம் பெறும் வகையில் 
இக்கூட்டுப் பொறுப்புக் குழுக்கள் செயல்பட நடவடிக்கை 
எடுக்கப்பட்டுள்ளது . 


இவ்வாறு அனைத்துக் கூட்டுறவு அமைப்புகளின் 
செயல்பாடுகளும் வலுவூட்டப்பட்டு , இவை எந்த 
நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டனவோ அந்த இலக்கை 
நோக்கி எழுச்சியுடன் பீடுநடை போட வைத்துள்ளார் 
நம்முடைய தமிழக முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் . 


இந்நிலையில் நமக்கென்று நம்முடைய சொந்த 
இடத்திலே முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களின் 
விடா முயற்சியின் காரணமாக விரைந்து கட்டப்பட்ட 
புதிய சட்டமன்றக் கட்டடத்திலே தலைவர் அவர்களின் 
தலைமையில் திட்டங்கள் தீட்டி செயல்படக்கூடிய வாய்ப்பு 
கிடைப்பதை எண்ணி மிகவும் பெருமையும் பூரிப்பும் 
அடைகிறேன் . 


இந்தியாவிலேயே ஒரு முன்னோடித் திட்டமான 
இந்தத் திட்டத்தில் , சென்ற ஆண்டு 10 ஆயிரம் கூட்டுப் 
பொறுப்புக் குழுக்கள் அமைக்கப்பட்டு , ஒவ்வொரு 
குழுவிற்கும் 10 ஆயிரம் ரூபாய் வீதம் சுழல் நிதியாக 10 
கோடி ரூபாயும் , பயிர்க் கடனாக 106.67 கோடி ரூபாயும் 
வழங்கப்பட்டதால் , இக்குழு உறுப்பினர்கள் பெரும் 
பயனடைந்துள்ளனர் . சென்ற ஆண்டு பயிர்க் கடன் 
குறியீடான 1,500 

கோடி ரூபாயை 

விஞ்சி 
1,570.99 கோடி ரூபாய் வழங்கியதில் 30 விழுக்காடு 
கடன் பெறாத புதிய விவசாயிகள் பயிர்க் கடனைப் 
பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது . இந்த 
ஆண்டு இதுவரை 1,905.82 கோடி ரூபாய் பயிர்க் கடன் 
வழங்கப்பட்டுள்ளது . 


தமிழினம் சுய மரியாதையோடு வாழ வேண்டும் 
என்று பாடுபட்ட தந்தை பெரியார் அவர்களின் 
துணிவையும் , பேரறிஞர் அண்ணா அவர்களின் 
கனிவையும் ஒருங்கே பெற்று தமிழகத்தின் சுய 
மரியாதைச் சின்னமாய் புதிய சட்டப் பேரவை 
தலைமைச் செயலகக் கட்டடத்தை உருவாக்கியிருக்கின்ற 
முதல்வர் 

கலை ஞர் அவர்களின் 
வழிகாட்டுதலிலே தமிழினம் எழுச்சி நடைபோடும் . 


தலைவர் 


கலைஞர் கண்ட சட்டப் பேரவை 
கலாச்சார சின்னம் ! கருவூலம் ! 


மாண்புமிகு திரு . வீரபாண்டி எஸ் . ஆறுமுகம் , 

வேளாண்மைத் துறை அமைச்சர் 


உலகில் அந்தந்த நாட்டின் கலாச்சாரத்தின் 
அடிப்படையில் , கலாச்சார சின்னங்களும் , கட்டடங்களும் 
இருப்பதைக் காணமுடிகிறது . அவையெல்லாம் அந்த 
நாட்டின் பாரம்பரியத்தை, கலைப் பண்பாட்டை , மக்களின் 
உணர்வுகளைப் பிரதிபலிப்பனவாக அமைந்துள்ளதை நாம் 
அறிவோம் . 


அதைப்போல , வாழ்க்கை நெறிமுறைகளை , 
தத்துவங்களை 133 அதிகாரங்களில் நமக்கு வகுத்துத் 
தந்த தெய்வப் புலவர் அய்யன் திருவள்ளுவருக்கு , 
தமிழகத்தின் தென்கோடி நகர் கன்னியாகுமரியில் 133 
அடி உயர உருவச் சிலை அமைத்தும் , வடகோடியில் 
தமிழகத் தலைநகர் சென்னையில் , கண்ணைக் கவரும் 
வண்ணம் அய்யன் திருவள்ளுவர் பெயரில் அழகிய 
கோட்டம் ஒன்றை உருவாக்கி , அங்கே அய்யன் 
திருவள்ளுவரால் ஈரடியில் எழுதிய 1330 குறள்களையும் 
அமைத்து உலகெங்கும் இருந்து வரும் சுற்றுலாப் 
பயணிகளும் , நம் நாட்டு மக்களும் படித்துப்பார்த்து 
தங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்திக்கொள்ள வேண்டும் 
என்ற எண்ணத்தை உருவாக்கியவர் மாண்புமிகு தமிழக 
முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் . இவை அய்யன் 
திருவள்ளுவரின் எழுத்தாற்றல் மறைந்து போகாது 
இருக்கும் வண்ணம் எழுப்பப்பட்ட சின்னங்கள் 
என்பதுதான் உண்மை . 


தமிழகத்தின் வரலாற்றுச் சின்னங்களான 
மாமல்லபுரம் , பல்லவ மன்னன் நரசிம்மவர்மனாலும் , 
கல்லணை , கரிகால சோழனாலும் , தஞ்சைப் பெரிய 
கோயில் , இராஜ ராஜ சோழனாலும் , கங்கைகொண்ட 
சோழபுரம் , இராஜேந்திர சோழனாலும் உருவாக்கப் 
பட்டவை . இவ்வாறு தமிழகத்தில் அந்த நாட்களில் 
வாழ்ந்த , கலையுள்ளம் கொண்ட மன்னர்களாலும் , 
அறிவியலாளர்களாலும் உருவாக்கப்பட்ட இந்த 
வரலாற்றுச் சின்னங்களை எல்லாம் நாம் இன்று எண்ணி 
போற்றி மகிழ்ந்துகொண்டிருக்கிறோம் . 


21 


தமிழகத்தில் திராவிட இயக்கம் தோன்றிய 
காலத்தில்தான் தமிழர்களுடைய கலாச்சாரம் , பண்பாடு , 
நாகரிகம் இவைகளை எல்லாம் எடுத்துக்காட்டி , தமிழ் 
மொழியின் சிறப்பை நமக்கு எடுத்துரைத்து , தமிழ்ப் 
பற்றாளர்களாக நாம் உருவாகக் காரணமாக இருந்த 
தமிழ் அறிஞர்கள் , தந்தை பெரியார் , பேரறிஞர் அண்ணா, 
மாண்புமிகு தமிழக முதல்வர் கலைஞர் போன்றவர்கள் 
நமக்குக் கலங்கரை விளக்காக இருந்து வழிகாட்டிக் 
கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க இயலாது . 


1967 ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சராகப் 
பொறுப்பேற்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் , " மதராஸ் 
ஸ்டேட் " என்ற பெயரை " தமிழ்நாடு " என்று பெயர் மாற்றம் 
செய்ய , 18-7-1967 ஆம் நாள் சட்டப் பேரவையில் 
தீர்மானம் நிறைவேற்றியதன் பயனாய் 
16-1-1969 முதல் " தமிழ்நாடு " என நாம் அழைத்து 
பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் . 


நமது கலாச்சாரத்தை , பண்பாட்டை , நாகரிகத்தை 
உலகிற்குப் பறைசாற்றும் வண்ணம் , தஞ்சை மாவட்டம் , 
பூம்புகாரில் கற்புக்கரசி கண்ணகிக்கு எழில் மாடம் 
அமைத்து தமிழகத்துக்கும் , தமிழ் மக்களுக்கும் சிறப்பைச் 
சேர்த்தவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கலைஞர் 
அவர்கள் . 


அதுமட்டுமல்ல , தமிழகப் பாடத் திட்டத்தில் 
இந்தியைக் கட்டாய பாடத் திட்டமாக திணிக்கக் கூடாது 
என்பதற்காக 23-1-1968 அன்று தமிழகச் சட்டப் 
பேரவையில் தீர்மானம் கொண்டுவந்து , பள்ளி 
கல்லூரிகளில் மும்மொழி பாடத் திட்டம் இனி இல்லை ; 
இன்று முதல் தமிழும் , ஆங்கிலமும் மட்டுமே பாடத் 
திட்டத்தில் இருக்கும் என்றும் , இந்தி மொழியைப் பாடத் 
திட்டத்தில் இருந்து நீக்கி , இருமொழி பாடத் திட்டத்தை 
நடைமுறைபடுத்தியவர் பேரறிஞர் அண்ணா. 


அதைப்போல , தமிழ் அறிஞர்களாலும் , தந்தை 
பெரியார் , பேரறிஞர் அண்ணா , மாண்புமிகு தமிழக 
முதலமைச்சர் கலைஞர் மற்றும் இனமானப் 
பேராசிரியர் போன்ற தலைவர்கள் எல்லாம் , சுய மரியாதை 
திருமணம் , பகுத்தறிவுக் கொள்கையின் அடிப்படையில் 
நடக்க வேண்டும் என்று மேற்கொண்ட பிரச்சாரத்தின் 
பயனாய் , அய்யர் இல்லாமல், அம்மி மிதிக்காமல் , அருந்ததி 
பார்க்காமல் மாலையை மாற்றிக்கொண்ட திருமணங்கள் 
எல்லாம் செல்லாது என்றிருந்த இந்துத் திருமணச் 
சட்டத்தில் 1967 ஆம் ஆண்டு திருத்தம் கொண்டுவந்து , 
அப்படிப்பட்ட சுய மரியாதைத் திருமணங்களும் செல்லும் 
என்ற சட்ட அங்கீகாரம் பேரறிஞர் அண்ணா அவர்களால் 
வழங்கப்பட்டதை, சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் 
உட்பட அனைவரும் கரவொலி எழுப்பி வரவேற்றதை 
தமிழக வரலாற்றில் மறுக்கவோ, மறைக்கவோ முடியாது . 


தலைவரும் , மாநிலங்களில் ஆளுநர்களும் தேசிய 
கொடியேற்றி வந்தனர் . 1974 ஆம் ஆண்டு பிப்ரவரி 
மாதத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் கலைஞர் 
அவர்கள் , பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருக்கு 
எழுதிய கடிதத்தில் டெல்லி செங்கோட்டையில் , குடியரசு 
தினத்தன்று குடியரசுத் தலைவரும் , சுதந்திர தினத்தன்று 
பிரதமரும் தேசிய கொடியை ஏற்றுவது போன்று 
மாநிலங்களில் , சுதந்திர தினத்தன்று மாநில 
முதலமைச்சர்களும் , குடியரசு தினத்தன்று மாநில 
ஆளுநர்களும் தேசிய கொடியை ஏற்ற வேண்டுமென்றும் 
மத்திய அரசுக்குப் பரிந்துரைத்தார் . இந்தக் 
கோரிக்கையை ஏற்ற மத்திய அரசு , மாநிலங்களில் 
முதலமைச்சர்கள் சுதந்திர தினத்தன்று தேசிய 
கொடியேற்றி வைக்க உரிமை வழங்கியது . இதன் 
அடிப்படையில் தமிழகத்தில் முதன் முறையாக தலைமைச் 
செயலகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 
15-8-1974 ஆம் ஆண்டு தேசிய கொடியை எற்றி 
வைத்து , மாநிலத்தின் உரிமையை நிலைநாட்டினார் . இதன் 
காரணமாகவே இந்தியா முழுவதும் உள்ள மற்ற மாநில 
முதலமைச்சர்களும் சுதந்திர நாளன்று கொடியேற்றுகின்ற 
அந்த உரிமையைப் பெற்று அகமகிழ்ந்தனர் . 


22 


ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சியினரும் , எதிர்க் 
கட்சியினரும் கொள்கையில் கருத்து 
வேறுபட்டிருந்தாலும் , " மாற்றான் தோட்டத்து 
மல்லிகைக்கும் மணம் உண்டு என்ற அரசியல் பண்பாடு 
நம் அரசியல் கட்சித் தலைவர்களிடம் இருந்திட 
வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள், தான் 
சொன்னதற்கு ஏற்ப தமிழகச் சட்டப் பேரவையில் 
முன்மாதிரியாக இருந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டினார் . 
பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராகப் பொறுப்பேற்று 
இருந்தபோது ஒரு வருட காலத்திற்குள்ளாகவே அவர் 
உடல் நலம் பாதிக்கப்பட்ட போதும் , அதைப் 
பொருட்படுத்தாமல் ஜனநாயகக் கடமையை ஆற்ற சட்டப் 
பேரவைக்கு நாள்தோறும் தவறாமல் வருகை தந்தார் . 
அப்போது காங்கிரஸ் கட்சியின் சட்டப் பேரவைத் துணைத் 
தலைவராக இருந்த திரு . வினாயகம் அவர்கள் , ஒரு 
கேள்வியின்போது முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் 
அண்ணாவைப் பார்த்து , " Your days are numbered " 
என்று சொன்னார் . அதாவது , உங்கள் நாட்கள் 
எண்ணப்படுகின்றன என்றார் . அதற்கு பேரறிஞர் 
அண்ணா அவர்கள் மறுகணமே புன்னகை பூத்த 
முகத்தோடு , திரு . விநாயகத்தின் பேச்சினை 
இடைமறித்து " My steps are measured ", அதாவது 
" என்னுடைய அடிகள் அளந்து வைக்கப்படுகின்றன 
என்றார் . அதைக் கேட்டு அவையே அலைகடலென 
சிரிப்பலையில் ஆழ்ந்தது . 


தமிழகத்தின் மக்கள் தொகைக்கு ஏற்ப பிற்பட்ட , 
மிகவும் பிற்பட்ட , தாழ்த்தப்பட்ட மக்களுக்குக் 
கல்வியிலும் , வேலைவாய்ப்பிலும் கூடுதல் இடம் கிடைக்க 
வேண்டும் என்பதற்காக , 1970 ஆம் ஆண்டு 
திரு . ஏ.என் . சட்டநாதன் , இ.ஆ.ப. அவர்கள் தலைமையில் 
குழுவை அமைத்து அவரிடம் அறிக்கையைப் பெற்று , 
கூடுதல் இட ஒதுக்கீடு உருவாக்கித் தந்தது மட்டுமின்றி , 
தொடர்ந்து தன் வாழ்நாள் இலட்சியமாகக் கொண்டு 
பிற்பட்ட , மிகவும் பிற்பட்ட , தாழ்த்தப்பட்ட மற்றும் 
மலைவாழ் மக்களைக் கைதூக்கிவிட , சிறுபான்மை 
சமூகத்தைச் சார்ந்த முஸ்லீம்களுக்கு பிற்பட்ட 
வகுப்பினருக்கான ஒதுக்கீட்டில் 3.5 சதவீத உள் ஒதுக்கீடு 
வழங்கி , தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேயே மிகவும் 
பின்தங்கிய அருந்ததியின சமூகத்தினருக்கு 3 சதவீத 
தனி இட ஒதுக்கீட்டை வழங்கி , சமூக நீதி வழங்கிக் 
கொண்டிருப்பவர் தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் . 
மண்டல் குழுவின் பரிந்துரையினை ஏற்று பிற்பட்ட 
மக்களுக்கு இந்திய அளவில் வேலைவாய்ப்பில் 27 சதவீத 
இட ஒதுக்கீட்டை மாண்புமிகு திரு . வி.பி.சிங் அவர்கள் 
பிரதமராக இருந்தபோது பெற்றுத் தந்தவர் மாண்புமிகு 
முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் . மேலும் இதர சமூக 
மக்களுக்கும் சமூக நீதி வழங்க சிந்தித்து , 


1974 ஆம் ஆண்டிற்கு முன்புவரை சுதந்திர 
தினத்தன்றும் , குடியரசு தினத்தன்றும் மத்தியில் குடியரசுத் 


வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் சமுதாயத்திலுள்ள 
அடித்தள மக்களைக் கைதூக்கிவிட பணியாற்றிக் 
கொண்டிருப்பவர் மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் 
அவர்கள் . 


கலாச்சாரத்தைப் பாதுகாக்கமுடியும் , தமிழ்நாட்டின் 
வரலாற்றுச் சின்னங்களை அமைக்கமுடியும் , அவற்றைப் 
பாதுகாக்கமுடியும் என்று தன் ஆள் காட்டி விரலைக் 
காட்டுகிறார் பேரறிஞர் அண்ணா " என்று நான் 
நினைத்துக்கொள்வது உண்டு . 


மாநிலத்திற்கு சுயாட்சி வழங்கிட வேண்டும் என்று 
நீதியரசர் இராஜமன்னார் அவர்கள் தலைமையில் குழுவை 
அமைத்து , அந்தக் குழுவின் பரிந்துரையின் 
அடிப்படையில் , தமிழகச் சட்டப் பேரவையில் 16-4-1974 
அன்று தீர்மானம் நிறைவேற்றியவர் மாண்புமிகு தமிழக 
முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் . 


சென்னை அண்ணா சாலையில் பேரறிஞர் 
அண்ணா அவர்கள் சிலையாக நின்றுகொண்டு ஒரு 
விரல் காட்டி நிற்கும் அந்தக் காட்சியைப் 
பார்க்கின்ற போது " நாளொரு மேனி, பொழுதொரு 
வண்ணமாக தமிழகத்தைப் பற்றியும் , தமிழக மக்களைப் 
பற்றியுமே சிந்தித்துக்கொண்டு , வாழ்ந்துவரும் என் தம்பி 
கலைஞர் ஒருவரால் மட்டுமே தமிழகத்திற்கும் , தமிழக 
மக்களுக்கும் பெருமை சேர்க்கமுடியும் , தமிழ்நாட்டின் 


பல நூறு சாதனைகளுக்கும் சொந்தக்காரரான 
மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் , 
தன் சிந்தனை படைப்புகளுக்கெல்லாம் ஒரு 
முத்தாய்ப்பாக , தமிழகத் தலைநகர் சென்னை , அண்ணா 
சாலையில் , இந்தியாவில் வேறெந்த மாநிலத்திலும் 
இல்லாத அளவிற்கு , கலை நயத்துடன் , எழில்மிகு 
தோற்றத்துடன் மிகப் பிரம்மாண்டமாக எழும்பியுள்ள, 
இந்தப் புதிய சட்டப் பேரவைக் கட்டட வளாகம் 
13-3-2010 - இல் திறப்பு விழா காண உள்ளது . 
இத்தகைய அரிய நிகழ்ச்சிகளை எண்ணும்போது 
கலைஞர் கண்ட சட்டப் பேரவை , கலாச்சார சின்னமாக 
மட்டுமின்றி காலமெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய 
கருவூலமாகவும் உள்ளது . 


23 


" மக்கள் நல அரசை , ஆட்சியை நாம் நடத்துகிறோம் என்றுதான் இந்தியாவில் கூறி 
வருகிறோம் . மக்கள் நல அரசு என்ற வார்த்தைக்கு உண்மையான விசுவாசத்துடன் , 
முதலமைச்சர் கலைஞர் தலைமையிலான தமிழக அரசு பணியாற்றி வருவதைக் கண்டு 
நான் மகிழ்ச்சி அடைகிறேன் 


- பாபு ஜெகஜீவன்ராம் 


(1975 , ஜனவரியில் செங்கற்பட்டு , காட்டுப்பாக்கத்தில் தமிழக அரசால் 
கட்டப்பட்ட வீடுகளைத் திறந்து வைத்து பாபு ஜெகஜீவன்ராம் ஆற்றிய உரை ) 


வழிகாட்டும் கலைஞர் 


மாண்புமிகு திரு . துரைமுருகன் 

சட்டத் துறை அமைச்சர் 


வரலாற்று மாமனிதர்கள் வாரத்திற்கு ஒருவர் என்ற விகிதத்தில் பிறப்பதில்லை; 


நூற்றாண்டுக்கு ஒருவர் என்ற விகிதத்திலேயே பிறப்பதுண்டு. 
அப்படி பிறந்திருப்பவர்தான் தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் . 
தலைவர் கலைஞர் இருபதாம் நூற்றாண்டின் முக்கால் பகுதிக்கும் 
இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் முற்பகுதிக்கும் இன்றளவும் 
இரண்டு நூற்றாண்டுகளுக்கும் கலைஞர் அவர்கள்தான் 


ஒரு அதிசய புருஷர் . 


அவர் மட்டும் வரலாற்று மனிதரல்ல ; 


அவர் ஆற்றிய பணிகளும் வரலாறு கடந்து நிற்பவைகளே ! 


24 


அத்தகைய பட்டியலில் மேலும் ஒரு ஒளிமிகு 


வைரமாக ஜொலிப்பது தான் 

புதிய தலைமைச் செயலகமும் 


புதிய சட்டமன்ற வளாகமும் 


இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத அரிய பெரிய 


காரியங்களை ஆற்றி வருகின்ற தலைவர் கலைஞர் , 


இந்த இரண்டு கட்டடங்களைக் கட்டுவதிலும் , 


எந்த மாநிலத்திலும் இல்லாத சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார் . 


எந்த மாநிலத்திலும் , இதற்கு இணையான 


தலைமைச் செயலகமோ - சட்டமன்ற வளாகமோ 


இல்லை என்றே சொல்லலாம் . 


நமக்கு என்ன வரலாறு ? 


வரலாற்றுத் தலைவர் கலைஞர் வரலாற்றுச் சாதனைகளைப் 


படைக்கும் போது உடனிருந்தோம் என்பதே 


நமக்கு பெரிய வரலாறு ! 


வரலாறு வாழ்த்தும் கலைஞர் 


மாண்புமிகு டாக்டர் க . பொன்முடி 

உயர் கல்வித் துறை அமைச்சர் 


கோட்பாட்டிற்கு வித்திட்டு , 1857 - ல் ஆங்கில அரசு 
தானே முன்வந்து இந்திய நிர்வாகத்தை நடத்துகின்ற 
வேளையில் , மாநிலங்களிலும் மேற்சொன்ன முறையில் 
சட்டமன்றத்திற்கு வித்திட்டது . இவையாவும் 1909 , 1919 , 
1935 ஆம் ஆண்டுகளின் சட்டங்கள் வாயிலாக 
மேம்படுத்தப்பட்டு படிப்படியாக சட்டத்தின் ஆட்சி 
வலுப்பெற்றது . 


அரசியல் சிந்தனையாளர் அரிஸ்டாட்டில் 
என்பார் , அரசு அமைவதன் நோக்கமே மக்களுக்கு 
நல்வாழ்வை அமைத்துக் கொடுப்பதுதான் என்று 
கூறுகின்றார். இதனைச் செயல்படுத்த பல உத்திகளை 
வரையறுக்கின்றார் . அதில் ஒன்றுதான் மக்களாட்சி 
முறையாகும் . இந்த மக்களாட்சி முறையில் அரசின் 
மூன்று அங்கங்களாக சட்டமன்றம் , நிர்வாகம் , நீதிமன்றம் 
திகழ்கின்றன . இவற்றில் சட்டமன்றம் சட்டமியற்றும் மிக 
முக்கியமான பணியைச் செய்கிறது . இங்கு 18 ஆம் 
நூற்றாண்டில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டிய 
ஆங்கிலேயர், இந்தியாவைத் தங்கள் ஆளுகையின்கீழ் 
கொணர்ந்து , படிப்படியாக அரசு முறைகளை 
ஏற்படுத்தினார்கள் . சட்டத்தின் ஆட்சி என்பது 
அவர்களின் அடிப்படைச் சித்தாந்தமாகும் . அந்த 
அடிப்படையில் இந்தியாவை நிர்வாகம் செய்ய ஆரம்பித்த 
காலம்தொட்டு (1857) சட்டமியற்றுவதற்கு வேண்டிய 
ஆதார உத்திகளைப் படிப்படியாகக் கொண்டு வந்தனர் . 


25 


பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது , சட்ட 
மன்றத்தில் பெரும்பான்மை அங்கத்தினர்களைக் 
கொண்ட கட்சி ஆட்சி அமைத்து , அதனுடைய 
கண்ணோட்டத்தின்படி சட்டமுன்வடிவை சட்டமன்றத்தில் 
வைத்து விவாதித்து சட்டமியற்றி அதனைச் 
செயல்படுத்தி , மக்கள் நல்வாழ்வு வாழ வகை 
செய்வதாகும் . இதனைத்தான் சமீபத்தில் தன்னுடைய 
Idea of Justice என்ற புத்தகத்தில் , நோபல் பரிசு பெற்ற 
அமர்த்திய சென் அவர்கள் ஜனநாயகம் என்பது 
விவாதத்தின் அடிப்படையில் 

முடிவெடுத்து 
செயல்படுத்தப்படுகின்ற ஜனநாயக முறை , பண்பு என்று 
சொல்கின்றார் . 


சுதந்திர இந்தியாவில் நமக்கென ஓர் 
அரசியலமைப்புச் சட்டத்தை உருவாக்கி , அதன் வாயிலாக 
மத்தியிலும் , மாநிலங்களிலும் சட்டமன்றங்கள் 
ஏற்படுத்தப்பட்டன . இந்த வகையில் , ஆரம்பத்தில் 
சென்னை ராஜதானியாகத் தொடங்கி , 1956 - ல் சென்னை 
மாகாணமாக மாறி பேரறிஞர் அண்ணா தலைமையில் 
1967 - ல் அமைந்த அவருடைய ஆட்சி சென்னை 
மாகாணத்திற்குத் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி , 
சட்டமன்றத்தை அடிப்படையாகக் கொண்டு சட்டத்தின் 
மூலம் ஆட்சி நடந்து கொண்டு வருகின்றது . தலைவர் 
கலைஞர் தலைமையில் , அவர் ஐந்து முறை முதல்வராக , 
பல காலகட்டங்களில் பல மாற்றங்களைக் கொண்டு 
வந்து , பல சமூகப் பொருளாதார மாற்றங்களை 
சட்டத்தின் ஆட்சி மூலம் உருவாக்கி , இன்று புதிய 
வளாகத்தில் சட்டப் பேரவை அமைத்து ஜனநாயகத்தை 
பலப்படுத்திக் கொண்டிருப்பது ஒரு மகத்தான சாதனை , 
ஜனநாயகப் பண்பாகும் . செயிண்ட் ஜார்ஜ் கோட்டையில் 
பல மாற்றங்களைத் தலைவர் கலைஞர் தலைமையில் 
கண்ட தமிழகம் , புதிய வளாகத்தில் இன்னும் பல சமுதாய 
மாற்றங்களை, அண்ணா சொன்னதைப் போல் ஓர் 
அமைதிப் புரட்சியை உருவாக்கும் என்பதில் ஐயமில்லை . 
அரிஸ்டாட்டிலின் கூற்றுப்படி மக்களாட்சித் தத்துவத்தின் 
வழியில் மக்கள் நல அரசு செயல்பட்டு 
வருகின்றதென்பதற்கு வேறென்ன விளக்கம் வேண்டும் ! 


இந்தத் தத்துவத்தின் 

அடிப்படையில் 
இந்தியாவிற்கு வாணிபம் செய்ய வந்த ஆங்கிலேய 
கிழக்கிந்திய கம்பெனி , காலப்போக்கில் இப்படிப்பட்ட , 
அதாவது விவாதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படு 
கின்ற , சட்டங்களின் மூலம் அரசு அமைய வேண்டும் 
என்ற சிறந்த நோக்கத்துடன் , 1773 - ல் ஒழுங்குமுறைச் 
சட்டத்திலிருந்து தொடங்கி , மக்களாட்சித் தத்துவக் 


பூம்புகாரைப் புதுப்பித்தார் ; வள்ளுவர் 
கோட்டம் கண்டார் ; வான்புகழ் வள்ளுவனுக்கு 
விண்ணைத் தொடும் சிலை எடுத்தார் ; இன்று 
புதிய சட்டமன்ற செயலகக் கட்டடம் தந்தார் . இக்கலைச் 
சின்னங்கள் உள்ளவரை கலைஞர் புகழை வரலாறு 
வாழ்த்திக்கொண்டேயிருக்கும் ! 


தொலைநோக்காளர் கலைஞர் 


மாண்புமிகு திரு . பரிதி இளம்வழுதி , 

செய்தித் துறை அமைச்சர் 


தமிழக வரலாற்றில் திராவிட இயக்கம் தோன்றிய 
பின்னரே சமூக மறுமலர்ச்சிக் காலம் தொடங்கியது 
என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் . 
அரசியல் அதிகாரத்தைக் கைப்பற்றுவது மட்டுமே 
குறிக்கோள் என்றுதான் இயக்கங்கள் இயங்கி வந்தன 
என்று வரலாறு எடுத்துக்காட்டுகிறது . நம் மண்ணை 
ஆதிக்கம் செய்ய வந்த வேற்று இனத்தவர் பலரும் 


மாகாணம் ) ஆங்கிலேய ஆட்சியின்கீழ் மண்ணின் 
மைந்தர்களான நீதிக் கட்சியினர் அரசியல் ரீதியாகவும் , 
சட்ட மன்ற ஜனநாயக அடிப்படையில் அரசுப் 
பொறுப்புகளில் ஈடுபட்டும் , சமூக மறுமலர்ச்சிக்கு 
வித்திட்டனர் . தமது செல்வாக்கைப் பயன்படுத்தி தங்களது 
ஆட்சியில் அடித்தளத்து மக்களைக் கைதூக்கிவிட பல 
சட்டங்களையும் , திட்டங்களையும் கொண்டு வந்து 


26 


டிேன் 


கலையர்காலின் 


மாண்புமிகு முதல்வர் கலைஞர் கண்ணகி சிலையை சென்னை மெரினா கடற்கரை காமராசர் சாலையில் 

மீண்டும் 3-6-2006 அன்று திறந்து வைத்தல் 


அரசியல் அதிகாரத்தைக் கைப்பற்றி நம் செல்வங்களை 
அபகரித்தனர் . அதன்பின் நம் வாழ்வுரிமையின் மீதும் 
ஆதிக்கம் செய்தனர். ஆனால் அந்த ஆதிக்கவாதிகள் 
மக்கள் சமுதாயத்தின் மான வாழ்வைப்பற்றிக் 
கவலைப்படவில்லை . 


செயல்படுத்தினார்கள் . அந்தக் காலக்கட்டத்தில் , 
நம்முடைய அறிவாசான் தந்தை பெரியார் அவர்கள் 
காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்தபோதுங்கூட 
சமூகப் பணி செய்த நீதிக் கட்சியை ஆதரித்தார் . பின்னர் 
தனி இயக்கம் கண்டு தன்மானக் கொள்கையைத் 
தரணிக்குத் தந்து தமிழகத்தை வலம் வந்தார் . 
பெரியாரின் கருத்துக் கனல் வீச்சால் ஈர்க்கப்பட்ட 
பேரறிஞர் அண்ணாவும் , தலைவர் கலைஞர் அவர்களும், 
இனமானப் பேராசிரியர் அவர்களைப் போன்ற எண்ணற்ற 
தன்மான இயக்க வீரர்களும் பெரியாரின் தலைமையில் 


இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்திய 
விடுதலைப் போராட்ட காலக்கட்டங்களில் தமிழ்நாட்டை 
ஆண்டுகொண்டிருந்த ( அதாவது அன்றைய சென்னை 


இயக்கம் கண்டு பணியாற்றத் தொடங்கியபோது , தாம் 
அரசியலில் ஈடுபடுவோம் என்றோ, ஆட்சி அதிகாரத்தைக் 
கைப்பற்றுவோம் என்றோ கருதியதில்லை . மாறாக , 
அவர்களது எண்ணம் முழுவதும் தமிழர்களின் வாழ்வில் 
மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பது ஒன்றே 
குறிக்கோளாயிருந்தது . 


உள்ளத்தில் ஆழமாகப் பதித்து , அதன்வழி தன் அரசியல் 
வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட தலைவர் கலைஞர் 
அவர்கள் , தனக்கு ஆட்சிப் பொறுப்பை மக்கள் வழங்கும் 
போதெல்லாம் தமிழ்ப் பண்பாட்டை மீட்டெடுக்கும் அரிய 
பணிகளைச் செய்து வந்திருக்கிறார் . 


எனினும் , காலமும் , சமூகத் தேவையும் , அரசியல் 
சூழலும் , வலுவான கொள்கை அடிப்படையிலான ஒரு 
இயக்கத்தை உருவாக்கும் என்கிற உலக வரலாற்று 
நியதிப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றியதன் 
விளைவாக , சுய மரியாதை என்ற உயரிய கொள்கையை 


பன்னெடுங் காலமாக பண்பாட்டால் சிறந்து 
விளங்கிய உலகின் மூத்த குடியான தமிழ்க்குடி , 
இடையில் புகுந்த ஆரியப் பண்பாட்டுப் படையெடுப்பால் 
தனது தனித் தன்மையை இழந்த நிலையை மாற்ற 
எண்ணங்கொண்ட தலைவர் கலைஞர் அவர்கள் , சுய 
மரியாதை இயக்கம் , திராவிட இயக்கம் , தனித் தமிழ் 
இயக்கம் நடத்திய போராட்டங்களை உணர்ந்திருந்த 
காரணத்தால் , தனது ஆட்சிக் காலத்தில் தமிழை உயர்த்த , 
தமிழ்ப் பண்பாட்டைப் புதுப்பிக்க , தமிழ்நாட்டை 
மேம்படுத்த , தமிழினத்தை உலகோர் புகழ , பல்வேறு 
பணிகளைச் செய்திருக்கிறார் . 


ENT 


எதையும் ஊன்றிப் படித்து , நுணுகி ஆராய்ந்து 
மக்களுக்குத் தேவையான கருத்துகளை எளிமையாகத் 
தருவது தலைவர் கலைஞர் அவர்களின் தனித் 
தன்மையாகும் . அப்படித்தான் தமிழர்களின் அறிவுச் 27 
சொத்தான திருக்குறளையும் , தொல்காப்பியத்தையும் 
எளிமைப்படுத்தி எளியோரும் படித்திட இனிய தமிழில் , 
எளிய நடையில் படைத்துத் தந்தார் . அதேபோல 
செம்மொழித் தமிழின் புகழைப் பரப்ப சங்கத் தமிழையும் 
நமக்குத் தந்தார் . 


மூதறிஞர் இராஜாஜி நினைவிடம் 


இன்று இந்தியா பின்பற்றி வரும் ஜனநாயக முறை 
என்பது இங்கிலாந்து நாடாளுமன்ற ஜனநாயக 
முறையாகும் . பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருந்த நாடுகள் 


அடிப்படை நோக்கமாகக் கொண்டு இனமானம் , மொழி 
உணர்வு , பகுத்தறிவு எண்ணங்கள் மக்களிடம் 
எழுச்சிபெற்றன . 1957 ஆம் ஆண்டு 15 உறுப்பினர்கள் 
வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் நுழைந்தபோது அந்த 
முதல் தேர்தலிலேயே மக்களின் நன்மதிப்பைப் பெற்று 
வெற்றிவாகை சூடிய தலைவர்தான் இன்றைய தமிழக 
முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் . அன்று தொடங்கி 
தொடர்ந்து 53 ஆண்டு காலமாக சட்டமன்ற 
உறுப்பினராகப் பணியாற்றி , உலக வரலாற்றில் யாரும் 
புரியாத சாதனையைத் தலைவர் கலைஞர் அவர்கள் 
படைத்து வருகிறார் . 


மதிநுட்பம் ஒன்றே அரசியலில் உயர வழி 
என்றுதான் உலக அரசியல் வரலாறு நமக்கு உணர்த்தி 
வருகிறது . ஆனால் தலைவர் கலைஞர் அவர்களின் 
வரலாறோ , மதிநுட்பம் மட்டுமல்ல , மக்கள் நலனும் 
முதன்மையானது என்பதை எடுத்துக் காட்டுகிறது . 
திராவிட இயக்கக் கொள்கை உணர்வை , தமிழ்ப் 
பண்பாட்டுப் பெருமைகளை தன் இளம் வயதிலேயே 


பெருந்தலைவர் காமராஜர் நினைவிடம் 


தென்னாப்பிரிக்காவில் காந்தியாருடன் இணைந்து 
போராடிய தில்லையாடி வள்ளியம்மைக்கு நினைவு 
மண்டபம் அமைத்தார் , தியாகச் செம்மல் வ.உ. 
சிதம்பரனார் இழுத்த செக்கை தேடிக் கண்டு 
பிடித்து அதனை வரலாற்றுச் சின்னமாக்கினார் . 


மட்டுமல்லாமல் பல நாடுகள் இதனையே பின்பற்றி 
தங்களுக்கான அரசியல் சட்டத்தை உருவாக்கி 
அதன்வழி ஆட்சி நடத்துகின்றன . இந்த முறையில்தான் 
இந்தியாவில் மாநிலச் சட்டமன்றங்களும் இயங்கி 
வருகின்றன . ஆயினும் தமிழக வரலாற்றில் பிற்காலச் 
சோழர்களின் காலத்தில் குடவோலை முறையில் தேர்தல் 
நடைபெற்றன என்பதை உத்தரமேரூர் கல்வெட்டுகள் 
உரைக்கின்றன . இச்செய்தியை வரலாற்றுப் 
பேராசிரியர்கள் பலரும் சுட்டிக்காட்டியுள்ளனர் . ஆனால் , 
தலைவர் கலைஞர் அவர்களோ சங்க காலத்திலேயே 
தேர்தல் முறை இருந்தது என்ற செய்தியை 1997 ஆம் 
ஆண்டு ஜூலைத் திங்கள் 14 - ஆம் நாள் , தமிழக 
சட்டமன்றப் பவள விழா , சட்டப்பேரவை வைர விழா 
நடைபெற்றபோது குறிப்பிட்டார் . சங்க காலத்தில் ஊர்த் 
தலைவர்களைத் தேர்ந்தெடுப்பதற்காக மக்கள் தங்களுக்குப் 
பிடித்தவர்களின் பெயர்களை ஓலைகளில் எழுதி அதனை 
ஊரின் நடுமண்டபம் ஒன்றிலே வைக்கப்பட்ட குடத்திலே 
போடுவார்கள் . இந்தச் செய்தியை, சங்ககாலப் புலவர் 
ஒருவர் சங்கத் தமிழ் இலக்கியத்தில் போர்க்களக் காட்சி 
ஒன்றைப் பாடுகின்றபோது வெளிப்படுத்துகிறார் என்று 
தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டார் . 


பாஞ்சாலங்குறிச்சியில் கட்டபொம்மன் கோட்டை 
நினைவுச் சின்னம் , நெற்கட்டும்செவல் கிராமத்தில் 
மாவீரன் பூலித்தேவன் நினைவு மண்டபம் , 
திருப்பத்தூரில் மருதுபாண்டியர் நினைவிடம் , 
பாஞ்சாலங்குறிச்சி அருகே கவர்னகிரியில் வீரன் 
சுந்தரலிங்கம் நகர் , வேலூரில் சிப்பாய் புரட்சியில் 
உயிர்த் தியாகம் செய்த வீரத் தியாகிகளின் 
நினைவாக நினைவுத் தூண் , சென்னையில் 
காமராஜர் , மூதறிஞர் இராஜாஜி , பெரியவர் 
பக்தவத்சலம் நினைவிடங்கள் , காயிதே மில்லத் 
மணிமண்டபம் , தியாகிகள் மணிமண்டபம் . 


பொதுவுடைமை வீரர் ப . ஜீவானந்தம் மணி 
மண்டபம் , தியாகி விசுவநாத தாஸ் நினைவில்லம் , 
வ.வே.சு. ஐயர் நினைவில்லம் , பரிதிமாற் கலைஞர் 
நினைவில்லம் , காமராஜர் மணி மண்டபம் , தியாக 
சீலர் கக்கன் மணி மண்டபம் . 


28 


தமிழ்ப் பண்பாட்டை மீட்டெடுப்பதில் , தமிழின் 
பெருமையை உலகத்திற்கு எடுத்துரைப்பதை தனது 
கடமையாகக் கொண்ட தலைவர் கலைஞர் அவர்கள் 
இடைப்பட்ட காலத்தில் தமிழர்களின் வரலாற்றுப் 
பெருமைகளை தமிழினம் இழந்துவிடக் கூடாது என்கிற 
உயரிய நோக்கில் எதிர்காலத் தலைமுறை அறியும் 
வண்ணம் நினைவில் நிற்கும் நிலைத்த பணிகளை 
தனது ஆட்சிக் காலத்தில் செய்திருக்கிறார் . 


பசும்பொன் முத்துராமலிங்கத் தேவர் , நேதாஜி 
சுபாஷ் சந்திரபோஸ் , தியாகி கக்கன் , தியாகி 
சங்கரலிங்கனார் , தியாகி ஆர்யா என்ற பாஷ்யம் , 
ஜெய்ஹிந்த் செண்பகராமன் , நடிகர் திலகம் 
சிவாஜி கணேசன் ஆகியோருக்கு சிலைகள் 
அமைப்பு . 


சென்னையில் இந்திய சுதந்திரப் பொன்விழா 
நினைவுத் தூண் 


தமிழர் வாழ்க்கை நெறியை வெளிப்படுத்தும் 
திருக்குறளைத் தந்த அய்யன் திருவள்ளுவருக்கு 
சென்னையில் கோட்டம் அமைத்தார் . 


குமரிமுனையில் வானளாவ உயர்ந்து நிற்கும் 
வள்ளுவர் சிலையை நிறுவினார் . 


தமிழ்ப் பண்பாட்டின் சின்னமான கண்ணகிக்கு 
சென்னையில் சிலை அமைத்தார் . 


என இப்படி நினைவுப் பணிகளை செய்து மக்களுக்காக 
வாழ்ந்து , போராடி , வரலாற்றில் நிலைத்திருக்கும் 
மாமனிதர்களுக்கு நிலைத்த புகழைப் பறைசாற்றும் 
நினைவுச் சின்னங்களை அமைத்துத் தந்த தலைவர் 
கலைஞர் அவர்கள் , கோவையில் இந்த ஆண்டு 
நடைபெறவிருக்கின்ற உலகத் தமிழ்ச் செம்மொழி 
மாநாட்டையொட்டி யாதும் ஊரே யாவரும் கேளிர் என 
உலகப் பொதுமை பாடிய கணியன் பூங்குன்றனார் பிறந்த 
பூங்குன்றம் கிராமத்தில் (சிவகங்கை மாவட்டம் , 
மகிபாலன்பட்டி) நினைவுச் சின்னமும் , சுதந்திரப் போராட்ட 
வீரர் சுப்பிரமணிய சிவா மற்றும் செம்மொழிப் 
பெருமையை உலகெங்கும் கொண்டு சென்ற 


பூம்புகாரில் தமிழ்ப் பண்பாட்டை விளக்கும் 
சிலப்பதிகாரத்தின் புகழைப் பேணிக் காக்கும் 
வகையில் எழுநிலை மாடமும், நிலா முற்றமும் 
அமைத்தார் . 


கால்டுவெல் ஆகியோருக்கு நினைவு இல்லங்கள் 
அமைத்திடவும் ஆணையிட்டுள்ளார். 


வந்தோம் . தலைவர் கலைஞர் அவர்களின் செயல்திறமிக்க 
சிந்தனை எடுத்த சீரிய முடிவால் , புதிய சட்டமன்ற வளாகம் 
அமைக்கப்பட்டு , இப்போதுதான் ஆங்கிலேயர்களின் 
கட்டடத்திலிருந்து புதிய கட்டடத்திற்கு நாம் 
வரவிருக்கிறோம் . 


மக்கள் நலத் திட்டங்களையும் , மக்கள் வாழ்வை 
உயர்த்தும் சமூகச் சீர்திருத்த சட்டங்களையும் தமிழக 
சட்டமன்றத்தின் மூலமாகக் கொண்டுவந்து அதனைச் 
சிறந்த முறையில் செயல்படுத்தி இந்தியாவிற்கே 
வழிகாட்டும் வகையில் முன்மாதிரியாகத் திகழ்கின்ற 


சில 


நடிகர் திலகம் 
ரே 


மாண்புமிகு முதல்வர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 

சிலையை திறந்து வைத்தல் 


தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு முறை 
ஆட்சிப் பொறுப்பேற்கும் போதும் , வளர்ச்சித் திட்டப் 
பணிகளை மேற்கொள்வதில் முனைப்பாக இருந்து புதிய 
பணிகள் பலவற்றிற்கு அடித்தளமிடுவார் . அகன்ற 
சாலைகள் , போக்குவரத்து நெருக்கடியைச் சமாளிக்கும் 
பாலங்கள் , மக்கள் தொகைப் பெருக்கத்தை ஈடுசெய்ய 
துணை நகரங்கள் , சிறந்த போக்குவரத்து வசதியை 
அளிக்க புதிய பேருந்து நிலையங்கள் , அரசு 
அலுவலகங்களுக்குப் புதிய கட்டடங்கள் . 
நீதிமன்றங்களுக்குப் புதிய கட்டடங்கள் , நடுத்தர மற்றும் 
அடிநிலையில் வாழும் மக்களுக்கும் குடியிருப்பு 
வசதிகள் , வீட்டு மனைகள் , விரிவான கழிவு நீரகற்றும் 
கட்டமைப்புகள் , சுகாதாரமான குடிநீர் வசதியளிக்கும் 
மேல்நிலைத் தொட்டிகள் , பொழுதுபோக்குப் பூங்காக்கள் 
எனப் புதிய கட்டுமானங்களை எதிர்காலத் தேவைக்கேற்ப 
விரிவான பரப்பளவில் உருவாக்குவது மாண்புமிகு தமிழக 
முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கே 
உரித்தான தலைமைப் பண்பாகும் . இந்த அடிப்படையில் 
தான் , தரைத் தளத்துடன் சேர்த்து எட்டுத் தளங்கள் 
அமைத்து ஆசியாவிலேயே மிகப் பிரமாண்டமான ஒரு 
மாநில அரசின் சட்ட மன்றத்தை , தலைமைச் 
செயலகத்தை தலைவர் கலைஞர் 

கலை ஞர் அவர்கள் 
உருவாக்கியிருக்கிறார்கள் . 


29 


தலைவர் கலைஞர் அவர்கள் , அடிப்படை வசதிப் 
பணிகளைச் செய்து கொடுப்பதோடு நின்றுவிடாமல், அரசு 
நிர்வாகத்தை மேம்படுத்துவதிலும் , விரைந்து பணிகளை 
மேற்கொள்ள ஏதுவாக பழைய நடைமுறைகளை 
மாற்றியமைத்து , தேவையான அளவுக்கு அரசு 
ஊழியர்களை நியமித்து , புதிய துறைகளை ஏற்படுத்தி 
பல முன்மாதிரிகளைப் படைத்திருக்கிறார் . 


ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட புனித ஜார்ஜ் 
கோட்டையில் தலைமைச் செயலகம் இயங்கிவந்த 
நிலையில் , இட நெருக்கடி ஏற்பட்டபோது , கோட்டை 
வளாகத்திலேயே பத்து மாடிக் கட்டடம் ஒன்றை அன்றைய 
மதிப்பில் ரூபாய் 132 இலட்சம் செலவில் கட்டி , 1975 
ஆம் ஆண்டு ஆகஸ்டு திங்கள் 14 ஆம் நாள் ‘ நாமக்கல் 
கவிஞர் மாளிகை என்கிற பெயரில் மாண்புமிகு 
முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்களால் திறந்து 
வைக்கப்பட்டது . அதற்குப் பின்னர் 35 ஆண்டுகள் 
கழிந்துவிட்ட நிலையில் , தலைமைச் செயலகத்தில் 
மீண்டும் இட நெருக்கடி ஏற்பட்ட சூழலில் இப்போது 
புதிய கட்டடம் ஒன்றைக் கட்ட முடிவெடுத்து , ஓமந்தூரார் 
அரசினர் தோட்டத்தில் புதிய சட்டமன்றப் பேரவை 
வளாகம் கட்டப்பட்டுள்ளது . 


நாளைய தினத்தைப் பற்றி மட்டுமே சிந்திப்பவன் 
அரசியல்வாதி ; நாளைய தலைமுறையைப் பற்றி 
சிந்திப்பவனே மக்கள் தலைவன் . தலைவர் கலைஞர் 
அவர்கள் மக்கள் தலைவராவார் . அதனால்தான் , 
எதிர்காலத் தலைமுறை ஏற்றம் பெற திட்டங்கள் வாயிலாக 
மனித நேயத்தையும் , சட்டங்கள் வாயிலாக சமூக 
மறுமலர்ச்சியையும் உருவாக்குகிறார் . 


இன்னும் 50 ஆண்டுகளுக்குப் பிறகு , நாட்டின் 
வளர்ச்சி எல்லாத் துறைகளிலும் எப்படியிருக்கும் 
என்பதை இப்போதே தனது தொலைநோக்குப் 
பார்வையால் கண்டு , அதற்குத் தக்கவாறு திட்டமிட்டுப் 
பணியாற்றும் தலைவர் கலைஞர் அவர்களின் பல்வேறு 
புகழுக்கு மகுடம் வைத்ததைப் போல , தலைநகர் 
சென்னையில் தமிழகச் சட்டமன்றக் கட்டடம் நிமிர்ந்து 
நின்று பறைசாற்றுகிறது . 


1947 ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து 
நமக்கு விடுதலை கிடைத்தாலும் , ஆங்கிலேயர் கட்டிய 
கட்டடத்தில்தான் இவ்வளவு காலம் அரசை நடத்தி 


தாயினும் நல்லார் தலைவர் கலைஞர் 


மாண்புமிகு திரு . வீ . பெ . துரைசாமி 

பேரவைத் துணைத் தலைவர் 


உலக 


30 


நாகரிகத்தை 

உரசிப் பார்க்க 
விரும்புகிறவர்கள் கிரேக்க பூமியைத் தொட்டுப் 
பார்க்காமல் தொடர முடியாது . இந்தியாவில் 
மக்களாட்சியின் மகத்துவத்தைத் 

தரிசிக்க 
விரும்புகிறவர்கள் , தமிழக சட்டப் பேரவையில் கலைஞர் 
என்னும் வாழும் சகாப்தத்தின் வழித்தடத்தை வணங்கிப் 
போற்றாமல் பயணிக்க முடியாது . முத்தமிழ் அறிஞர் 
தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சட்டப் 
பேரவையில் ஐம்பது ஆண்டுகள் அரும்பணி 
ஆற்றியதற்காக மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு 
எடுக்கப்பட்ட விழா இன்னும் நினைவலைகளில் 
நிழலாடுகிறது . கட்சி மாச்சரியங்களைக் கடந்து 
தலைவருக்குப் புகழாரம் சூட்டியவர்களின் மையக் 
கருத்தில் மணிமகுடமாய் ஒளிர்ந்தது , வார்த்தைகளின் 
ஆக்கிரமிப்பில் அடக்கமுடியாத ஒரு ஒப்பற்ற 
ஜனநாயகவாதி தலைவர் என்பதே ஆகும் . 

கால முகடுகளில் திராவிட இயக்கத்தின் 
அடிச்சுவடுகளைத் தேடுகிறபோது , 1957 ஆம் ஆண்டின் 
தடம் சற்று அழுத்தமாகப் பதிந்திருப்பதைக் கண்கள் 
ஊடுருவிப் பார்க்காமல் ஓய்வதில்லை . வெட்டவெளியில் 
பேசி என்ன பயன் , முடிந்தால் சட்ட சபைக்கு வாருங்கள் 
என்ற அன்றைய ஆட்சியாளர்களின் கேள்விக்கு 
1957 ஆம் ஆண்டு விடை கிடைத்தது . அந்த ஆண்டு 
நடைபெற்ற சட்டப் பேரவைத் தேர்தலுக்குப் பிறகுதான் 
திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைய மதராஸ் 
மாநிலத்தின் சட்டப் பேரவையில் முதலடி எடுத்து 
வைத்தது . தமிழனை உய்விக்கும் நெஞ்சுரத்தோடு 
பேரறிஞர் அண்ணா தம் தம்பிமார்களில் 
தலையாயவர்களான தலைவர் கலைஞரோடும் 
பேராசிரியப் பெருந்தகையோடும் மொத்தம் 15 கழக 
முன்னோடிகளுடன் சட்டப் பேரவையில் உறுதிமொழி 
எடுத்துக்கொண்ட 1957 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29 
ஆம் நாள் , தமிழர்களின் வாழ்வில் நம்பிக்கை ஒளிக்கீற்று 
வெளிப்பட்ட நாள் . தமிழனின் தன்மான வரலாற்றுக்கு 
முதல் அத்தியாயம் எழுதும் பணி 

அன்றே 
தொடங்கிவிட்டது என்பது சாலப் பொருந்தும் . 

1957 ஆம் ஆண்டு முதல் 1962 ஆம் ஆண்டு 
வரை ஐந்து ஆண்டு காலம் இரண்டாவது எதிர்க் 
கட்சியாக , ஈரோட்டு ஏந்தல் தந்தை பெரியாரின் 


அடியொற்றி திராவிட முன்னேற்றக் கழகம் புனித ஜார்ஜ் 
கோட்டையில் அமைந்திருந்த பழைய சட்டப் பேரவை 
வளாகத்தில் சமுதாயத்திற்கான பணியைத் தொடங்கியது . 
அப்போதுதான் அந்தக் கோட்டையின் புனிதம் 
உண்மையிலேயே உணரப்பட்டது . மேடைப் பேச்சினால் 
தமிழ் நிலத்தில் செந்தமிழ் மணம் பரப்பிய கழகத் 
தலைவர்கள் சட்டப் பேரவையில் பைந்தமிழ் மணம் 
பாங்குடன் வீச தலையாய முயற்சி எடுத்தனர் . 
சட்டமன்றத்தில் ஆளும் கட்சியில் இருந்த பழுத்த 
அரசியல்வாதிகளுடன் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் 
கலைஞரும் நடத்திய வாத - விவாதங்கள் , சொற்போர்கள் 
ஒன்றா , இரண்டா ? அரசியல் நாகரிகம் புதியதோர் 
பரிமாணத்தை அடைந்த பொற்காலம் தொடங்கிய 
இடந்தான் பழைய சட்டப் பேரவை வளாகம் . 

1962 ஆம் ஆண்டு 50 கழக முன்னோடி களுடன் 
சட்டமன்றத்திற்குள் எதிர்க்கட்சித் தலைவராய் அண்ணா 
பிரவேசித்தார் . அவர்தம் தம்பிமார்களின் படைக்குத் 
தளபதியாய் எழுச்சிமிக்க இளைஞராய் இருந்த நம் 
தலைவர் கலைஞர் அவர்களை எதிர்க்கட்சித் துணைத் 
தலைவராக்கி அழகுபார்த்தார் அண்ணா . அந்நாளில் 
அண்ணாவும் கலைஞரும் ஆதாரங்களோடு ஆளும் 
கட்சியிடம் வைத்த வாதங்கள் பொதுமக்களிடம் மிகுந்த 
வரவேற்பைப் பெற்றன . இருந்தும் ஆளும் கட்சியினர் 
எதிர்க்கட்சியினரை குற்றஞ்சாட்டி வந்தனர் . அதற்கு 
அண்ணா , நீங்கள் எதிர்க்கட்சி சரியில்லை என்று 
அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பதைப் பார்த்தால் 
விரைவில் நீங்களே , அந்தக் குறையைப் போக்கி 
விடுவீர்கள் என்று எண்ணுகிறேன் . நாங்கள் ஒரு 
காலத்தில் நீங்கள் இப்போது உள்ள இடத்தில் அமர 
வேண்டியவர்கள் என்பதால் பொறுப்புணர்ந்து 
அடக்கத்துடன் கூறுகிறேன் என்று பதிலளித்தார் . 

அண்ணாவின் அந்த வாக்கு எவ்வளவு 
தீர்க்கதரிசனமானது என்பது வெகு சீக்கிரத்திலேயே 
தெரியவந்தது . 1967 ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் 
தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 137 
இடங்களைக் கைப்பற்றி தமிழகத்தில் ஆட்சி அமைத்தது . 
மக்களாட்சி என்பது ஒரு ஆட்சி முறை மாத்திரமல்ல , 
ஒரு புது வாழ்க்கைக்கான வரவேற்புப் பத்திரம் ; 
பொறுப்புக்களையும் பலன்களையும் பங்கிட்டுக் 


கொள்ளும் ஒரு கூட்டு முயற்சி என்பதுதான் கழகத்தின் 
தாரக மந்திரமாக இருந்தது . அண்ணா முதலமைச்சராக 
இருந்த குறுகிய காலத்தில் சட்டப் பேரவையின் 
துணையோடு கொண்டுவந்த மாற்றங்கள் இன்றளவும் 
பேசப்படுகின்றன . அதுவரை மதராஸ் மாநிலம் என்று 
அழைக்கப்பட்டு வந்த நமது மாநிலத்தை தமிழ்நாடு என்று 
பெயர் மாற்றம் செய்தது , தந்தை பெரியாரின் 
கொள்கையான சுயமரியாதைத் திருமணங்கள் 
செல்லுபடியாகும் அரசாணையைக் கொண்டுவந்தது , 
இந்தியத் துணைக் கண்டம் முழுதும் மும்மொழித் திட்டம் 
நடைமுறையில் இருந்தபோது இரு மொழித் திட்டம் 
கொண்டுவந்து இங்கு இந்திக்கு இடமில்லை என்று 
தீர்மானம் நிறைவேற்றியது , பேருந்துகளில் திருக்குறள் 
இடம்பெறச் செய்தது , விதவைத் திருமணம் செய்து 
கொள்வோருக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை 
உள்ளிட்ட திராவிடக் கொள்கைகளுக்கு வடிவம் 
கொடுத்தது போன்ற பல பெருமைகளுக்குரியதுதான் 
பழைய சட்டப் பேரவை மண்டபம் . 

அந்த சட்டப் பேரவை சந்தித்த பேரிழப்பு அண்ணா 
அவர்கள் 1969 ஆம் ஆண்டில் தமிழர்களைத் 
தவிக்கவிட்டு மறைந்ததுதான் என்று வரலாறு பதிவு 
செய்து வைத்திருக்கிறது . தமிழகத்தை இருள் 
சூழ்ந்துவிட்டிருந்த அந்த வேளையில் , அண்ணா 
எடுத்துச் சென்ற திராவிட தீபத்தைக் கையிலெடுத்து 
தமிழர்களை வழிநடத்துவோர் யார் என்ற கேள்விக்கு 
பதில் கிடைக்க வெகுநேரம் ஆகவில்லை. கடந்தகால 
நினைவுகளில் கரைந்து போகாமல், எதிர்கால கனவுகளில் 
தோய்ந்து போகாமல் , நிகழ்காலத்தில் சஞ்சரித்து , 
எதுவரினும் அஞ்சாது , கண் துஞ்சாது எடுத்த இலக்கை 
அடையவல்ல நெஞ்சுறுதியும் தலைமைப் பண்பும் 
ஒருங்கே பெற்றவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஒருவரே 
என்று ஒருமனதாக முடிவானது . ஆள்பவருக்குத் 
தேவையான அரிய குணநலன்கள் இருந்ததனாலன்றோ 
அண்ணா எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது 
இவரிடம் எதிர்க்கட்சித் துணைத் தலைவர் பொறுப்பை 
ஒப்படைத்திருந்தார் ? கொள்கையால் தம்மை ஈர்த்தவரும் , 
சுவாசத்தைவிட நெருக்கமானவருமான அண்ணாவின் 
இழப்பைத் தன் நெஞ்சில் சுமந்துகொண்டு , தமிழ் 
இனத்தையும் மொழியையும் காக்கும் பெரும் 
பொறுப்பையும் இதயத்தில் ஏந்தி , தலைவர் அதே சட்டப் 
பேரவையில் முதலமைச்சராகத் தன் பயணத்தைத் 
தொடங்கி இன்று நாற்பது ஆண்டுகள் கடந்துவிட்டன . 

இந்த நாற்பது ஆண்டுகளில் ஐந்தாவது முறையாக 
முதலமைச்சராகப் பொறுப்பேற்று சீரிய பணியாற்றி வரும் 
தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டப் பேரவையில் ஆற்றிய 
உரைகள் எத்தனை ? தமிழர்களின் தன்மானப் 


பிரமிடுகளை நிமிர்த்தி நேர் செய்த , காலத்தால் அழியாத , 
சுயமரியாதைக் கனல் பரப்பிய மின்னல் சரங்களல்லவா 
அவை ! முதல் சில ஆண்டுகளிலேயே கொண்டு 
வரப்பட்ட மக்கள் நலத் திட்டங்கள்தான் எத்தனை ? 
குடிசை மாற்று வாரியம், பிச்சைக்காரர்- தொழு நோயாளர் 
மறுவாழ்வு இல்லங்கள் , கண்ணொளித் திட்டம் , 
விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் , ஆதி திராவிடர் , 
பிற்படுத்தப்பட்டோருக்கு தனித்தனி துறைகள் , 
போலீசாரின் தேவைகளை உணர இந்தியாவிலேயே 
முதன்முதலாக போலீஸ் கமிஷன் , தமிழகத்திலுள்ள 
அனைத்து கிராமங்களுக்கும் மின் விளக்கு வசதி , 
ஊனமுற்றோர் மறுவாழ்வுத் திட்டம் , பெண்களுக்கு 
சொத்துரிமை , ஏழைப் பெண்கள் திருமண உதவித் 
திட்டம் , மொழிப்போர்த் தியாகிகளுக்கு ஓய்வூதியம் , ஆதி 
திராவிடர்களுக்கு இலவச வீடுகள் , மாநில திட்டக் குழு 
அமைப்பு , இப்படி எண்ணற்ற 

திட்டங்கள் 
நிறைவேற்றப்பட்டன. 

1969 ஆம் ஆண்டு முதல் 1974 ஆம் 
ஆண்டுவரை குடியரசு தலைவராக இருந்த 
திரு . வி.வி. கிரி அவர்கள் தமிழ்நாடு இந்தியாவிற்கு 
வழிகாட்டுகிறது என்று வாயாரப் புகழ்ந்தாரே , அந்தப் 
புகழுக்கு உரியதாக தமிழகத்தை மாற்றிய 
பெருமைக்குரிய தலைவர் கலைஞர் அவர்கள் மக்கள் 
சமுத்திரத்தின் புகழ் அலையில் மிதந்து வருவதில் 
வியப்பில்லை அல்லவா ? சர்வோதயம் என்னும் 
வேள்வியில் புடம் போடப்பட்ட சொக்கத் தங்கமாம் 
லோக்நாயக் ஜெயப்பிரகாசரின் பாராட்டைப் பெற்ற 
தலைவரின் திட்டங்களால் தமிழகம் முழுப் பயன் 
அடைந்தது என்பது வரலாறு . தமிழ் மக்களின் 
பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தியது மட்டுமின்றி 
தமிழ் இனத்தின் பழம்பெரும் சிறப்புகளை நினைவு 
கூரும் வகையில் தலைவர் கலைஞர் அவர்கள் அமைத்த 
பூம்புகார் கலைக்கூடம் , வள்ளுவர் கோட்டம் , 
கட்டபொம்மன் கோட்டை , திருவள்ளுவர் சிலை 
இவையெல்லாம் உலகத் தமிழர்களின் உள்ளத்தில் ஒளி 
பாய்ச்சும் கலாச்சார கலங்கரை விளக்கங்களாக 
இருப்பதிலே நமக்கு எத்தனை பெருமை ! 

ஆகஸ்ட் 15 , சுதந்திர தினத்தன்று 
செங்கோட்டையில் பிரதமர் கொடியேற்றுவது போன்று 
மாநிலங்களில் ஆளுநருக்கு பதில் முதல்வர்களே 
மூவர்ணக் கொடியை ஏற்றவேண்டும் என்ற உரிமையை 
அந்நாள் பிரதமர் இந்திரா காந்தியிடம் கோரிப் பெற்றதை 
தமிழினமே பாராட்டுகிறது . 1974 ஆம் ஆண்டு முதல் 
தத்தம் மாநிலத் தலைநகரில் சுதந்திர தினத்தன்று 
கொடியேற்றும் போதெல்லாம் , முதல்வர்கள் 


31 


SAL 


நினைவுகூரும் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராய் , 
வாழும் வரலாறாக இருப்பவர் நம் தலைவர் . 

இல்லாமையும் கல்லாமையும்தான் தமிழக 
மக்களின் தலைவிதி என்றிருந்ததை மாற்றி , புது விதி 
எழுத புறப்பட்ட நம் தலைவர் சட்டப் பேரவையின் 
துணையோடு சாதித்ததை , மக்களுக்கு வளம் சேர்த்துக் 
கொண்டிருக்கும் திட்டங்கள் பறைசாற்றுகின்றன. 
பட்டப்படிப்பு வரை இலவசக் கல்வி , மீளாப் பிணியின் 
கோரப் பிடியிலிருந்து பாமர மக்களைக் காத்திட உயர் 
சிகிச்சைக்கான கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் , அடுப்பை 
ஊதி ஊதிப் புகையால் கண்பூத்துப் போன 
தாய்மார்களுக்கு வரப்பிரசாதமாக இலவச எரிவாயு அடுப்பு , 
மன மகிழ்ச்சிக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் இலவச 
வண்ணத் தொலைக்காட்சிப் பெட்டி , யாரையும் 
எதிர்நோக்காமல் பசியார ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ 
அரிசி என்று கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் 
எத்தனையோ ஏற்றமிகு திட்டங்கள் ! அருந்ததி இன 
மக்களை அரவணைத்து , மூன்று சதவீத உள் ஒதுக்கீடு 
வழங்கிய தலைவரின் உருவம் இன்று அருந்ததியர் 
இல்லங்களில் மாத்திரமல்ல , அவர்கள் உள்ளங்களிலும் 
பசுமரத்தாணி போல் பதிந்திருக்கிறது . வறுமை 
அரக்கனின் வாய்க்குள் அகப்பட்டு நொறுங்கிக் 

கொண்டிருந்த மக்களை மீட்டு மறுவாழ்வு அளித்த 
32 

மாமனிதரைப் புனிதர் என்று புகழின் உச்சியில் வைத்து 
மக்கள் போற்றுகின்றனர் . கோடைக்கால ஆற்றுப் 


படுகைபோல் வெடித்துக் கிடந்த மக்களின் வாழ்க்கையில் 
கருணை மழை பொழிந்த வள்ளலைப் போற்றிப் பூரித்துப் 
போகின்றனர். 

சட்டப் பேரவையில் சில வேளைகளில் சுடு 
சொல்லால் சுட்டவர்களையும் , கடுஞ்சொல்லால் கசையடி 
கொடுக்காமல் , இன்சொல்லால் ஈர்த்து அவர் மனத்து 
இருள் நீக்கி வள்ளுவன் வழிநின்று நன்னயம் 
செய்துவிடும் தலைவரின் விசால உள்ளம் கண்டு நான் 
பிரமித்துப் போயிருக்கிறேன் . இதைக் 
குறிப்பிடுகிறபோது பழைய சட்டப் பேரவையின் கடைசி 
கூட்டத்தின் இறுதிநாளில் நமது மாண்புமிகு முதல்வர் 
அவர்கள் கூறியதை இங்கே நினைவுகூர்வது நலம் 
பயக்கும் என்று கருதுகிறேன் . முதல்வர் அவர்கள் 
பொன் குடத்திற்குப் பொட்டு வைத்தாற்போன்று 
ஒன்றைச் சொன்னார்கள் . இந்தப் பேரவையிலே 
எத்தனையோ நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக் 
கின்றன . விரும்பத்தகாத நிகழ்ச்சிகளும் நடை 
பெற்றிருக்கின்றன . அவற்றையெல்லாம் மறந்து விட்டு , 
நாம் குடி செல்கின்ற புதிய இடத்திலாவது நாட்டைப் பற்றிய 
நினைவு , மக்களைப் பற்றிய நினைவு ஆகியவைகளோடு 
நம்முடைய பணியினைத் தொடங்க வேண்டும் என்று 
அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் . அவர்கள் கூறியது 
போன்று புதிய வளாகத்தில் புத்துணர்ச்சியோடு 
கடமையாற்ற வேண்டியது ஒவ்வொரு சட்டப் பேரவை 
உறுப்பினரின் கடமையன்றோ ! 


சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 


ஆம் 


" ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் 
தமது தொகுதியில் செயல்படுத்த விரும்பும் 
பணிகளுக்கு ஆண்டுக்கு ரூ .25 இலட்சம் 
ஒதுக்கீடு செய்யப்படும் என்று 5-3-1997 
ஆம் நாளன்று 1997-1998 
ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் 
மாண்புமிகு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் 
அவர்கள் அறிவிப்பு செய்ததற்கிணங்க , 
சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டுத் 
திட்டம் 1997 
உருவாக்கப்பட்டது . 


உயர்த்தி வழங்கப்பட்ட நிதியின் விவரம் 
வருமாறு : 
வருடம் நிதி ஒதுக்கம் 

( ரூபாயில் ) 
1997-1998 25 இலட்சம் 
1998-1999 35 இலட்சம் 
1999-2000 50 இலட்சம் 
2000-2001 77 இலட்சம் 
2001-2002 82 இலட்சம் 
2005-2006 1 கோடி 
2006-2007 1 கோடி 20 இலட்சம் 
2008-2009 1 கோடி 50 இலட்சம் 
2009-2010 1 கோடி 70 இலட்சம் 


ஆம் 


ஆண்டில் 


1997-1998 ஆம் ஆண்டு இத்திட்டம் 
தொடங்கப்பட்டது முதல் அவ்வப்போது 


முதல்வர் கலைஞருடன் பேராசிரியரும் ஆற்காட்டாரும் 


A 


சமுதாய நலன் காக்கும் கலைஞர் 


திரு . அர. சக்கரபாணி 
அரசுத் தலைமைக் கொறடா 


" நமது சிந்தனைப் பூங்காவினை எண்ணச் 
சோலையைப் புத்தம் புதியதாய்த் திருத்தியமைத்திடல் 
வேண்டும் ; பலவண்ண மலரும் , வாசம் வீசிடும் 
பூஞ்செடிகளும் , கொடிகளும் , முக்கனி சுவை தந்திடும் 
பல்வகை மரங்களும் , சோலை தன்னில் பூத்துக் 
குலுங்கிடச் செய்தாக வேண்டும் ! காலத்தால் பழமை 
மெருகேறித் தும்பும் தூசியும் படர்ந்து , மாசுகள் மலிந்து 
கிடக்கும் தமது எண்ணங்களையும் , ஏற்பாடுகளையும் , 
துப்புரவு செய்தாக வேண்டும் ! " 


புனித ஜார்ஜ் கோட்டையில் , தமிழகத்தின் முதல் 
முதலமைச்சராக விளங்கியவர் திரு . ஓமந்தூர் 
பி . இராமசாமி ரெட்டியார் ; அவர் பெயரையே அரசினர் 
தோட்டத்திற்குப் பெயரிட்டவர் நம் முத்தமிழறிஞர் தலைவர் 
கலைஞர் அவர்கள் தான் ; அவர்தம் பெயராலேயே 
நம் அரசின் இடத்திலேயே நம் மாண்புமிகு முதல்வர் 
தலைவர் கலைஞரின் எண்ணத்திலே கருவாகி , அவரின் 
நேரடிப் பார்வையிலே உருவாகி , இடைவிடாத அவர் 
ஊக்கத்தால் இப்போது திருவாகி ஒளிர்கின்ற இந்தப் 
புதிய சட்டமன்றக் கட்டடம் , இனி மென்மேலும் 
வரலாற்றைப் படைக்கப் போகிறது ! 


34 


புனித ஜார்ஜ் கோட்டையில் மேற்கொண்ட சமுதாய 
நலப் பணிகளை , இப்போது அமையப்போகும் , புதிய 
சட்டமன்றத்தில் தொடர்ந்து மேற்கொண்டு மேலும் பல 
புதிய வரலாற்றைப் படைக்கப்போகிறார் மாண்புமிகு 
தமிழக முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் . சமுதாய 
நலப் பணியில் நாட்டங்கொண்டு , இடைவிடாது 
இமைசோராமல் சிந்தித்து இதுகாறும் அவரால் 
நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அடுக்கிக்கொண்டே 
போகலாம் . எனினும் , ஒன்றிரண்டு முத்தாய்ப்பான 
திட்டங்களை மட்டும் இத்தருணத்தில் கூறுவது 
பொருத்தமெனக் கருதுகிறேன் . 


எனச் சமுதாய முன்னேற்றம் காண அண்ணாமலை 
பேருரை யின் வாயிலாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் 
மாணவர்களைத் தட்டி எழுப்பிய வாசகங்கள் இவை . 
மக்களாட்சித் தத்துவத்திற்கு மாண்பூட்டக்கூடிய 
சட்டமன்றத்திற்கும் இவ்வாசகங்கள் பொருந்தும் என , 
இவற்றைப் பொன்னே போல் போற்றி இவற்றிற்குச் 
செயல்வடிவம் தந்து கொண்டிருப்பவர் மாண்புமிகு தமிழக 
முதல்வர் , முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் . 
இவரால் பயன்பெறாத சமுதாயம் எதுவும் இல்லை எனச் 
சொல்லத்தக்க வகையில் , யாருமே எண்ணிப் பார்க்க 
முடியாத திட்டங்களை வகுப்பதில் , அவற்றைச் 
செயலாக்குவதில் அவருக்கு நிகர் அவரே ! அந்த 
வகையில் மக்களாட்சித் தத்துவத்தின் நான்கு முக்கிய 
தூண்களுள் முதல் தூணாக விளங்கும் சட்டமன்றம் 
பொலிவு பெறவேண்டும் ; அதில் விவாதங்கள் நல்ல 
முறையில் அமைய வேண்டும் ; அவ்வாறு அமைந்தால்தான் 
மக்களுக்குப் பயன்பெறும் சட்டங்களும் , திட்டங்களும் 
உரிய வகையில் அவர்களைப் போய்ச் சேரும் ; அவற்றை 
மக்களிடம் கொண்டுபோய்ச் சேர்க்கக்கூடிய இரண்டாவது 
தூணாகிய நிருவாக அமைப்பும் சிறப்பாகச் செயல்பட 
வேண்டும் என்கிற இத்தனை நிலைமைகளையும் ஆய்ந்து , 
அறிந்து, சீர்தூக்கிப் பார்த்து , தெளிவான ஒரு முடிவை 
எடுத்தார்கள் . அந்த முடிவுதான் இப்போது கட்டப்பட்ட 
புதிய சட்டமன்ற - தலைமைச் செயலக வளாகம் , 


6-5-1989ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவையில் பெண்களுக்குச் சொத்தில் சம உரிமைச் 
சட்டம் இந்தியாவிலேயே முதல் முறையாக 
நிறைவேற்றப்பட்டது . இந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க 
சட்டமுன்வடிவின்மீது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் 
அவர்கள் , செங்கற்பட்டில் 1929 ஆம் ஆண்டு நடைபெற்ற 
சுய மரியாதை மாநாட்டில் நிறைவேற்றிய தீர்மானத்தைச் 
சுட்டிக்காட்டி தமது உரையில் கூறியதாவது : 


" இப்படிப்பட்ட புரட்சிகரமான தீர்மானங்கள் 
நிறைவேற்றப்பட்டு , என்னுடைய ஐந்தாவது வயதிலே 
நிறைவேற்றப்பட்ட அந்த மாநாட்டின் தீர்மானங்களை 60 
ஆண்டுக் காலத்திற்குப் பிறகு , என்னுடைய 65 - வது 


வயதிலே இந்த மாமன்றத்திலே சட்டங்களாக , 
திட்டங்களாகக் கொண்டு வருகின்ற ஒரு வாய்ப்பைப் 
பெற்றிருக்கிறோம் என்றால் , அது எனக்கு , என்னுடைய 
அமைச்சர் பெருமக்களுக்கு , இந்த அவைக்குப் பெருமை 
சேர்க்கக்கூடிய ஒன்று . " மேலும் தலைவர் கலைஞர் 
பேசுகையில், “ இந்தச் சட்டம் நிறைவேறுகின்ற நேரத்தில் 
இதற்கு அடிகோலிய பழம்பெரும் தலைவர்கள் அத்தனை 
பேருக்கும் இந்தத் தீர்மானங்களைச் செங்கற்பட்டு சுய 
மரியாதை மாநாட்டிலேயே அன்றைக்கு முன்மொழிந்த 
சபாபதி முதலியார் அவர்கள் இன்றைக்கு இல்லாமல் 
இருந்தாலும்கூட , அவர்களுடைய திக்கு நோக்கி 
தெண்டனிட்டு , வணக்கம் தெரிவித்து , அந்தச் சுய 
மரியாதை மாநாட்டிற்கு அடிகோலிய தந்தை பெரியார் 
அவர்கள் வாழ்க , அவருடைய வழித் தோன்றல் பேரறிஞர் 
அண்ணா அவர்கள் வாழ்க ! வாழ்க ! என்று கூறி 
இந்தச் சட்டத்தை நிறைவேற்றித் தருமாறு கேட்டு 
அமர்கின்றேன் . " 


இலட்சம் குடும்பத்தினர் இத்திட்டத்தில் உறுப்பினர்களாக 
சேர்ந்துள்ளனர் என்றும் , 43 ஆயிரத்து 716 பேருக்கு 
140 கோடியே 22 இலட்சம் ரூபாய் செலவில் உயர் 
சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது என்றும் , அதற்காகத் 
தனியே 1 கோடியே 22 இலட்சம் குடும்பங்களுக்கு 
அடையாள அட்டைகள் தயாரிக்கப்பட்டு , 90 இலட்சம் 
குடும்பங்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கும் 
பணிகள் நிறைவுற்றன எனவும் புள்ளிவிவரம் 
தெரிவிக்கிறது . 


திட்டங்களை நிறைவேற்றுவது மட்டுமன்றி , 
தமிழகத்தின் தலையாய பிரச்சினைகளான காவிரி நீர்ப் 
பங்கீட்டுப் பிரச்சினை, இலங்கைத் தமிழர் பிரச்சினை, 
இட ஒதுக்கீட்டுப் பிரச்சினை , இன்னும் இதுபோன்ற 
பிரச்சினைகளுக்குத் தீர்வுகாண சட்டமன்றத்திற்கு 
முன்கூட்டியே வந்து , உரிய ஆலோசனைகளை 
வழங்குவதும் , அப்பிரச்சினைகள் குறித்து நடைபெறும் 
விவாதங்களில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களே அதிகம் 
பங்குபெறும் நிலையை உருவாக்குவதும் மாண்புமிகு 
முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் கையாளும் தனித் 
திறமையாகும் . 


இவ்வாறு நிறைவேற்றப்பட்ட இதேபோன்ற 
சட்டங்கள் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் 
முன்மாதிரியாகக் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப் 
பட்டுள்ளன . பின்னாளில் , இந்திய அரசு இதேபோன்ற 
சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியுள்ளது . 
இதன் பெருமை , தமிழக முதல்வர் முத்தமிழறிஞர் 
தலைவர் கலைஞர் அவர்களையே சாரும் . 


35 


சட்டமன்ற விவாதங்கள் நல்ல வகையிலும் , 
பயனுள்ள முறையிலும் அமைய வேண்டும் என்பதிலும் 
சட்டமன்றத்தின் மாண்பு எவ்வகையிலும் கெடக்கூடாது 
என்பதிலும் உறுதியாக இருப்பவர் தலைவர் கலைஞர் 
அவர்கள் . விவாதங்கள் எவ்வாறு அமையவேண்டும் 
என்பதற்கு அவர் இதுகாறும் சட்டமன்றத்தில் ஆற்றிய 
உரைகளே எடுத்துக்காட்டுகளாகும் . 


காலத்தின் வளர்ச்சிக்கேற்ப வளர்ந்துவரும் 
விஞ்ஞான யுகத்தில் நோய்களின் தாக்கமும் 
பெருகியுள்ளது . அதுவும் சமுதாயத்தில் , பொருளாதாரக் 
குறையுடைய ஏழையெளிய மக்களையும் , குறைந்த 
செலவைக் கொண்டு மேற்கொள்ள இயலாத நோய்கள் 
தாக்கி வாட்டுகின்றன . அதிக செலவுசெய்து சிகிச்சை 
பெறமுடியாமல் தவிக்கும் அவர்களின் நிலை கண்டு 
மனம் இளகிய தலைவர் கலைஞர் அவர்களின் மனத்தில் 
உடனே உதித்த திட்டம்தான் " உயிர் காக்கும் உயர் 
சிகிச்சைக்கான கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் ". இதயம் 
மற்றும் நெஞ்சக அறுவை சிகிச்சை , சீறுநீரக 
நோய்களுக்கான சிசிச்சை , மூளை மற்றும் நரம்பு 
மண்டல சிகிச்சை , இரைப்பை மற்றும் குடல் 
நோய்களுக்கான 

சிகிச்சை 
நோய்களுக்கான சிகிச்சைகள் , தேர்ந்தெடுக்கப்பட்ட 552 
மருத்துவமனைகளில் அளிக்கப்படும் என்றார் . அதன் 
விளைவாக 25-2-2010 வரை , ஒரு கோடியே 44 


தமது 53 ஆண்டுக் கால சட்டமன்ற வரலாற்றில் 
எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டுவரும் 
முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் 
தற்போது பல்வேறு வசதிகளுடனும் , அழகிய 
வேலைப்பாடுகளுடனும் கூடியவகையில் கட்டப்பட்ட புதிய 
சட்டமன்ற தலைமைச் செயலக வளாகமானது , 
இந்தியாவுக்கு மட்டுமின்றி உலகளாவிய அளவில் 
புகழைத் தேடித் தரும் என்பதில் ஐயமில்லை . 


என 


51 


வகை 


இத்தகைய வளாகத்தில் அமைந்து புகழை 
அடையப்போகும் சட்டமன்றமானது , மேலும் பல சமுதாய 
நலன்களை , மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்தமிழறிஞர் 
தலைவர் கலைஞர் அவர்கள் மூலம் பெறும் என்பது 
திண்ணம் . 


தமிழர்களின் நினைவுச் சின்னம் 


திரு . டி . சுதர்சனம் 
தலைவர் , சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி 


ஆண்டுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் 
பொறுப்பேற்கிற வாய்ப்பு ஏற்பட்டது . 


ஜனநாயகத்தை முறியடித்து , சர்வாதிகாரத் திற்குக் 
கால்கோல் அமைத்த சம்பவங்கள் , உலக நாடுகளில் 
நடைபெற்றதைச் சரித்திரம் நமக்குப் பாடமாக உணர்த்தி 
வருகிறது . அரசாங்கமா ? நான்தான் அரசாங்கம் ! என்று 
கொக்கறித்தான் பதினான்காம் லூயி மன்னன் . அவனைத் 
தூக்கியெறிய நடைபெற்றது தான் பிரெஞ்சுப் புரட்சி ! 
அந்தப் புரட்சியிலிருந்து எழுந்ததுதான் சுதந்திரம் , 
சமத்துவம் , சகோதரத்துவம் என்ற அரிய தத்துவங்கள் . 
இன்றைக்கும் உலகத்தில் ஜனநாயகத்தை இந்தத் 
தத்துவங்கள்தான் வழிநடத்தி வருகின்றன . பிரெஞ்சுப் 
புரட்சியில் உந்தப்பட்டு , உருவானதுதான் அமெரிக்கச் 
சுதந்திரம் ! மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு , 
மக்களுக்காகப் பணியாற்றும் , மக்கள் அரசு 
அமையவேண்டும் என்ற உன்னதமான கோட்பாடு 
அங்கேதான் உருவானது . 


நாடு விடுதலை அடைந்த ஆகஸ்டு 15 , 1947 
அன்று , சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்த 
பெருமை ஓமந்தூர் பி . ராமசாமி ரெட்டியாருக்கு உண்டு . 
அவரது நேர்மையையும் எளிமையையும் போற்றும் 
வகையில்தான் புதிய சட்டமன்றம் அமையவிருக்கும் 
பகுதிக்கு ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் என்று 
பெயர்சூட்டி முதல்வர் கலைஞர் சிறப்புச் சேர்த்துள்ளார் . 


36 


மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிந்த பிறகு , 
இப்போதிருக்கும் தமிழ்நாடு உதயமானது . தமிழக சட்டப் 
பேரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 உறுப்பினர்களும் , 
ஆங்கிலோ 

இந்தியப் பிரதிநிதியாக ஒரு நியமன 
உறுப்பினரும் இடம்பெற்றனர் . இவர்களுக்குத் 
தலைமைச் செயலக வளாகத்திலுள்ள சட்டப்பேரவை 
மண்டபமே போதுமானது என்பதால் , அரசினர் தோட்ட 
வளாகத்தில் செயல்பட்டுவந்த சட்டப்பேரவை மீண்டும் 
தலைமைச் செயலக வளாகத்திற்கே மாற்றப்பட்டது . 


ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் 200 ஆண்டுகால 
அடிமை விலங்கை உடைத்தெறிந்து பெற்றதுதான் 
இந்தியச் சுதந்திரம் ! சத்தியம் , அஹிம்சை என்ற 
லட்சியங்கள் அடிப்படையில் , மகாத்மா காந்தி 
தலைமையில் கத்தியின்றி ரத்தமின்றி இந்தியாவுக்குச் 
சுதந்திரத்தைப் பெற்றுத்தந்த பெருமை நமக்கு உண்டு ! 


1920 முதல் 1937 வரை சென்னை மாகாணத்தில் 
நீதிக்கட்சியின் ஆட்சி நடைபெற்றது . அக்காலகட்டத்தில் 
விடுதலை வேள்வியில் தன்னை முழுமையாக 
ஈடுபடுத்திக்கொண்டிருந்த காங்கிரஸ் பேரியக்கம் 1937 
தேர்தலில் பங்கேற்று அமோக வெற்றி பெற்று ஆட்சி 
அமைத்தது . காங்கிரஸ் ஆட்சி 1967 வரை நீடித்தது . 


பிரிட்டிஷ் ஆட்சிகாலத்திலேயே , 1919 ஆம் 
ஆண்டில் மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்த்திருத்தங் 
களின் அடிப்படையில் இயற்றப்பட்ட இந்திய அரசமைப்புச் 
சட்டத்தின் மூலம் மக்களின் ஒரு பிரிவினரால் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் , அந்நாளைய 
மாகாணச் சட்டமன்றங்களில் முதன் முதலாகப் 
பொறுப்பேற்கத் தொடங்கினர் . இதன் மூலம் 
மாகாணங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் 
அமைவதற்கு வழி ஏற்பட்டது . 


தமிழகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் 
ஆட்சிசெய்த ஒன்பதரை ஆண்டுகாலமும் தமிழகத்தின் 
பொற்காலம் என்று வரலாற்றில் பதிவுசெய்யப்பட்டு 
இன்றைக்கும் மின்னிக்கொண்டிருக்கின்றன . தமிழக 
சட்டமன்றத்தில் பல நல்ல நிகழ்வுகள் நடைபெற்று , 
அவை ஏடுகளில் பதிவாகி உள்ளன . 


செயின்ட் ஜார்ஜ் கோட்டை 16 ஆம் நூற்றாண்டில் 
கட்டப்பட்டாலும் , இன்று நாம் காணுகிற முழுவடிவம் 
கட்டப்பட்டு 100 ஆண்டுகளாகிறது . சென்னை 
மாகாணத்திலேயே முதன் முறையாக 1920 ஆம் 


அக்காலங்களில் சட்டப் பேரவையில் வாக்குவாதம் 
முக்கியமாக , காங்கிரஸுக்கும் தி.மு.க.வுக்கும் இடையே 
தான் நடைபெறும் . முக்கிய விவாதங்களில் எதிர்க்கட்சித் 


விவாதங்களில் நகைச்சுவை கரைபுரண்டோடுவதைச் 
சட்டமன்றம் பலமுறை ரசித்து மகிழ்ந்திருக்கிறது . 


தலைவர் என்ற முறையில் அண்ணா கடுமையாகப் 
பேசுவார் . அதற்கு அவை முன்னவர் என்ற முறையில் 
சி.சுப்பிரமணியம் பதிலளிப்பார் . இவர்கள் இருவருக்கும் 
இடையே ஏற்படக்கூடிய வாக்குவாதங்களை ,, 
ஆரோக்கியமான விவாதங்களைப் பொதுமக்கள் 
கண்டுகளிக்க பேரார்வம் காட்டுவார்கள் . பார்வையாளர் 
மாடங்கள் நிரம்பி வழியும் . அந்த அளவுக்குப் 
பாராளுமன்ற ஜனநாயகத்தின் ஆளுங்கட்சியும் எதிர்க் 
கட்சியும் ஒரே நாணயத்தின் இருபக்கங்களாகச் 
செயல்பட்டு வந்த பெருமை தமிழக சட்டப்பேரவைக்கு 
உண்டு ! நாணயத்தின் ஒருபக்கம் சேதமடைந்தாலும் 
அது செல்லாததாகிவிடும் என்கிற உணர்வு , அனைத்துச் 
சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இருந்ததை யாரும் 
மறந்துவிட முடியாது . 


ஒருமுறை உறுப்பினர் ஒருவர் நாமக்கல் 
ஆஞ்சநேயர் கோயிலின் அசையும் சொத்து எவ்வளவு , 
அசையா சொத்து எவ்வளவு என்று கேட்ட துணைக் 
கேள்விக்கு , அறநிலையத்துறை அமைச்சர் பதில் சொல்ல 
முனைந்து , ஆனால் தயாரித்த பதில் இல்லையாதலால் , 
சிறிதே தடுமாற்றம் அடைந்தார் . முதல்வர் கலைஞர் 
அமைச்சரைக் கையமர்த்திவிட்டு , 

அசையும் 
சொத்துக்கள் அங்குவரும் பக்தர்கள் , அசையா சொத்து 
அங்கே நிற்கும் ஆஞ்சநேயர் என்று பதிலளித்து , 
அனைத்து உறுப்பினர்களையும் மகிழ்ச்சிக் கடலில் 
திளைக்க வைத்தவர் கலைஞர் . 


நீண்ட நெடிய வரலாற்றுப் பின்னணிகொண்ட 
தமிழக சட்டமன்றத்திற்குப் புதிய வளாகத்தை முதல்வர் 
கலைஞர் அவர்கள் தமது மதிநுட்பத்தால் ஒரு சிற்பி , 
சிலையை அணுஅணுவாகச் செதுக்குவதுபோல செதுக்கி , 
உருவாக்கி இருக்கிறார். புதிய சட்டப்பேரவை வளாகத்தில் 
நடைபெறுகிற பணிகளை அவர் மேற்பார்வையிடாத 
நாளே இல்லை என்று சொல்லுகிற வகையில் , பல 
தடவை நேரில் சென்று ஆய்வுசெய்து அறிவுரை 
வழங்கியிருக்கிறார் . 


37 


1967 இல் அறிஞர் அண்ணா அவர்கள் 
தலைமையில் தி.மு.கழக ஆட்சி அமைந்தது . இன்றுவரை 
திராவிட இயக்கத்தின் ஆட்சி நடைபெற்று வருகிறது . 
இன்றைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு இருக்கிற 
சட்டமன்ற அனுபவம் இந்தியாவிலேயே யாருக்கும் 
இருப்பதாகக் கூற முடியாது . எழுத்தாளராக , 
பத்திரிகையாளராக , சொற்பொழிவாளராக , அரசியல் 
கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவராக , ஐந்துமுறை 
முதலமைச்சராகப் பொறுப்புவகித்து நிர்வாகத் திறமை 
மிக்கவராக , வாதத்திறமைமிக்க எதிர்க்கட்சித் தலைவராக 
எனப் பல்வேறு பரிமாணங்களை அரசியல் களத்தில் 
பெற்றவர் கலைஞர் . அவரது நீண்ட அனுபவத்தின் 
காரணமாகக் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாகத் 
தமிழக சட்டமன்றத்தில் அவர் முன்னிலையில் , 
ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெற்றதை 
இன்றைக்கும் சட்டமன்றப் பதிவேடுகளில் பார்க்க 
முடிகிறது . 


கடந்த காலங்களில் கலைஞர் அவர்களால் 
எழுப்பப்பட்ட வள்ளுவர் கோட்டமானாலும் , குமரி 
முனையில் 133 அடி உயரத்தில் எழுப்பப்பட்டுள்ள அய்யன் 
வள்ளுவர் சிலையானாலும் அவற்றை உருவாக்குவதில் 
அவரது ஈடுபாடு என்பது அனைவரும் அறிந்த 
ஒன்றாகும் . சாதிக்கவேண்டும் என்கிற உணர்வோடு 
எதையும் செய்து பழக்கப்பட்ட கலைஞர் அவர்கள் 
இன்றைக்கு சட்டப்பேரவை வளாகத்தைச் சாதித்து 
உருவாக்கி , சாதனை படைத்திருக்கிறார் . அவரது 
சாதனை வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் 
பொறிக்கப்பட்டு மின்னிக்கொண்டிருக்கும் என்பதில் 
எவருக்கும் ஐயமில்லை ! 


தமிழக சட்டமன்ற வரலாற்றில் ஜனநாயக ரீதியான 
விவாதங்களில் முதல்வர் கலைஞர் அவர்கள் 
எப்பொழுதுமே நம்பிக்கையும் ஈடுபாடும் உடையவராக 
இருந்துவந்ததை அனைவரும் அறிவர் . எப்பொழுதுமே 
எந்தப் பிரச்சினையானாலும் அதை விவாதிப்பதற்கு , 
கருத்துமோதல் நடத்துவதற்குக் கலைஞர் எப்போதுமே 
தயாராக இருந்ததை எவரும் மறக்க இயலாது . 


புதிய சட்டப்பேரவை வளாகத்தை எங்கே 
அமைப்பது என்கிற கேள்விக்கு கலைஞர் அவர்களால் 
தேர்வுசெய்யப்பட்ட இடத்தில்தான் புதிய சட்டப்பேரவை 
வளாகம் இன்றைக்கு அமைந்துள்ளது . எந்த 
மாநிலத்திற்குச் சென்றாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் 
தங்குகிற இடத்திற்கு மிக அருகில்தான் சட்டமன்ற 
வளாகம் அமைக்கப் பட்டிருக்கும் . அந்த வகையிலே , 


சட்டமன்ற விவாதங்கள் சுவையாகவும் அறிவு 
பூர்வமாகவும் இருக்கவேண்டும் என்பதில் கலைஞர் 
மிகுந்த ஈடுபாடுகொண்டவர் . குறிப்பாக , அவரது 


பல மாநிலங்களில் உள்ளதைப்போல , அருகிலுள்ள 
கர்நாடக மாநில சட்டமன்றமும் உறுப்பினர் தங்குகிற 
இடமும் மிக அருகில் இருப்பதை யாரும் மறந்துவிட 
முடியாது . பெங்களூருக்குச் செல்கிறவர்களுக்கு கர்நாடக 
மாநில சட்டமன்றம் அமைந்துள்ள விதான் 
சவுதா வைப்போல தமிழகத்திற்கு ஒரு சட்டமன்றம் 
கம்பீரமாக இல்லையே என்கிற ஏக்கம் பல காலம் இருந்து 
வந்தது . இருக்கிற சட்டப்பேரவையை எத்தனை 
தடவைதான் புதுப்பித்துக் கொண்டிருப்பது என்கிற 
அலுப்பும் இருந்ததை எவரும் மறக்க இயலாது . 
எல்லாவற்றுக்கும் விடிவு ஏற்பட ஒரு காலம் வரும் என்று 
எல்லோரும் எதிர்பார்த்துக் காத்திருந்தோம் ! அதற்கொரு 
காலம் இன்றைக்குக் கலைஞர் அவர்களால் 
வந்திருக்கிறது . 


சட்டப்பேரவை அமைந்தது தான் கலை ஞரின் 
தொலைநோக்குப் பார்வைக்குச் சிறந்த எடுத்துக் 
காட்டாகும் . இதன்மூலமாக அண்ணா சாலையிலே , 
தந்தை பெரியாரின் சிலைக்கு ஒருபக்கம் பெருந்தலைவர் 
காமராஜரின் சிலையும் , மறுபக்கத்தில் அறிஞர் 
அண்ணாவின் சிலையும் அமைந்திருக்கிற ஓமந்தூரார் 
அரசினர் தோட்டத்திலேயே இன்றைக்கு விண்ணைத் 
தொடுகிற வகையில் புதிய சட்டப்பேரவை வளாகம் 
கலைஞர் அவர்களின் பெருமுயற்சியால் கம்பீரமாக , 
அற்புதமாக எழுந்து நிற்கிறது . 


தமிழர்களின் நீண்டநாளைய கனவு நிறைவேறி 
யிருக்கிறது . ஆம் ! கலைஞர் அவர்களால் கனவு 
மெய்ப்பட்டிருக்கிறது ! இந்தியாவின் நினைவுச் சின்னமாக 
நாடாளுமன்றம் விளங்கிவருகிறது . தமிழகத்தின் 
நினைவுச் சின்னமாகப் புதிய சட்டப்பேரவை விளங்கும் 
என்பது உறுதி ! 


உலகம் போற்றுகிற வகையில் நவீன தொழில் 
நுட்பத்துடன் அமைந்துள்ள புதிய சட்டப்பேரவை 
வளாகத்தின் திறப்பு விழாவுக்கு அன்னை சோனியா 
காந்தி அவர்களும் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் 
அவர்களும் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிறார்கள் . 
மத்தியிலும் மாநிலத்திலும் அமைந்திருக்கிற அரசுகளின் 
இணக்கமான போக்கின் காரணமாக இந்தியா வளர்ச்சிப் 
பாதையில் சென்று கொண்டிருக்கிற காலகட்டத்தில் , 
தமிழகம் தலைநிமிர்ந்து கம்பீரமாக நடைபோட்டு 
வருவதைத்தான் புதிய சட்டப்பேரவை வளாகம் உலகுக்கு 
உணர்த்துகிறது . 


38 


தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் 
குடியிருப்பு இருக்கிற பகுதிக்கு மிக அருகிலேயே புதிய 


ஆனந்த நாகப் 


திரு . ஜே . ஜேம்ஸ் : தலைவரவர்களே , மாண்புமிகு தொழிலாளர் நல அமைச்சரவர்கள் 
எதிர்க் கட்சித் தலைவரின் பெயரைக் கூறுகின்றபோது " கலைஞர் கருணாநிதி என்று 
இப்படி அந்தப் பெயரை ஒரு மாதிரி இழுத்துச் சொன்னார் . இம்புடேஷன் செய்கிற 
மாதிரி சொன்னார் . 


திரு . மு . கருணாநிதி : தலைவரவர்களே , மாண்புமிகு அமைச்சர் இராகவானந்தம் 
அவர்கள் என் பெயரைக் கொஞ்சம் இப்படி இழுத்துச் சொன்னதற்குக் காரணம் 
அவருடைய பெயரிலேயே ராகம் இருக்கிறது , ராக ஆனந்தம் . அதனால் கொஞ்சம் 
ராகம் போட்டுச் சொன்னார் என்று நான் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக் கொள்கிறேன் . 
( பலத்த ஆரவாரம் ) 


- 27-8-1977 அன்று சட்டப் பேரவையில் 


காலத்தின் தேவைக்கு 
கலைஞர் கண்ட ஜனநாயகப் பட்டறை 


திரு . எஸ் . பீட்டர் அல்போன்ஸ் 

சட்டப் பேரவை உறுப்பினர் 


வென்ற கலைஞரின் சாதனைகளுக்கு என்றென்றும் 
கட்டியம் கூறும் . 


மாற்றங்களை, புரட்சிகளை சிந்தித்தவர் , 
போதித்தவர் கலைஞர் என்ற அளவோடு நின்று விடாமல் 
அந்த மாற்றங்களையும் புரட்சிகளையும் முதலில் தானே 
உள்வாங்கிக் கொண்டு அந்த மாற்றங்களையும் , அதன் 
தாக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தைத் 
தனது இயக்கத்திடமும் , தமிழ்நாட்டிலும் உருவாக்கித் 
தந்த வாழ்க்கை , கலைஞருடைய வாழ்க்கை . 


நமது சட்டமன்றங்களும் பாராளுமன்றமும் 
அரசியல் சாசனச் சட்டத்தின் படைப்புகள் . நமது அரசியல் 
சாசனச் சட்டம் அறுபது ஆண்டுகளை நிறைவுசெய்து 
மணி விழா கொண்டாடும் மகத்தான வேளையில் 
தமிழகச் சட்டப் பேரவை ஒரு புதிய முகவரிக்குப் 
புலம்பெயர்வது தமிழகத்தின் சரித்திரத்தில் 
பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய 
வரலாற்று நிகழ்வு . கிழக்கிந்தியக் கம்பெனியும் , பிரிட்டிஷ் 
ஏகாதிபத்திய காலனி ஆதிக்கமும் தங்கள் 
அதிகாரத்தினை இந்த மண்ணில் நிலைநிறுத்திக் 
கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட மண்டபங்களில் 
சுதந்திர இந்தியர்கள் அமர்ந்து பரிபாலனம் செய்வது 
பெருமைதான் என்றாலும் , சுதந்திர இந்தியாவின் 
மண்ணை , சுதந்திர இந்தியாவின் தண்ணீரைக் கொண்டு 
பிசைந்து , சுதந்திர இந்தியாவின் நிர்வாகம் , சுதந்திர 
இந்தியாவின், சுதந்திரமான தமிழகத்திற்கு சுந்தரமான 

அதன் ஜனநாயக சுவாசத்திற்காக 
உருவாக்கப்பட்டுள்ளது என்றால் அது நம் வாழ்நாளின் 
மகத்தான பெருமை அல்லவா ? 


அரசியல் 


39 


தமிழகத்தின் 

வரலாற்றில் 
பெருந்தலைவர் காமராஜர், தந்தை பெரியார் , பேரறிஞர் 
அண்ணா , முத்தமிழ் அறிஞர் கலைஞர் போன்ற 
தலைவர்கள் மாற்றங்களை முன்னறியும் தொலைநோக்குப் 
பார்வையும் , அந்த மாற்றங்களுக்காக சமூகத்தைத் தயார் 
செய்யும் சலியாத உழைப்பும் , தியாக மனப்பான்மையும் 
கொண்டவர்களாக இருந்த காரணத்தினால்தான் இன்று 
கல்வியில் , சமூக நீதியில் , தொழிலில் , பொருளாதாரத்தில் , 
அரசு நிர்வாகத்தில் , மக்களின் வாழ்க்கைத் தரத்தில் 
தமிழகம் இந்தியாவின் முன்னணி மாநிலங்களுள் 
ஒன்றாகத் திகழ்கிறது . 


ஒரு மாளிகை 


சுதந்திர இந்தியாவில், தமிழகத்தின் சமூக , 
பொருளாதார , அரசியல் தளங்களில் பல புதிய 
திருப்பங்களுக்குக் காரணமாக இருந்து , அதன் புதிய 
பரிணாமங்களைத் துவக்கி வைத்தவர் கலைஞர் என்பதை 
வரலாறு தெரிந்த யாரும் மறுக்க முடியாது . சுதந்திர 
இந்தியாவின் அறுபதாண்டு கால சரித்திரத்தில் , 
யாருக்கும் கிட்டாத வரலாற்றுப் பெருமையாக அதிகமான 
ஆண்டுகள் தமிழக அரசியலின் மையப் புள்ளியாக 
இருந்து அரசின் நிர்வாகம் என்னும் தேரை சாரதியாய் 
இயக்கி வந்தவர் கலைஞர் . காலத்தை வென்று நிற்கும் 
பல மகத்தான சாதனைகளுக்கு அவர் காரணகர்த்தர் 
என்றாலும் , புதிய சட்டமன்ற வளாகம் கலைஞர் 
தமிழகத்திற்குத் தந்த பங்களிப்பிற்கு ஜனநாயகம் 
தந்துள்ள காலத்தினால் அழியாத வரலாற்றுச் சான்றாக 
என்றும் நிற்கும் . அடுத்த ஆயிரம் ஆண்டுகள் தமிழக 
ஜனநாயகத்தின் ஊற்றுக்கண்ணாகச் செயல்பட 
இருக்கும் இந்தச் சட்டமன்றப் பேரவை , காலத்தை 


மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாமல் , எந்த சமுதாயம் 
தனக்குள்ளே மூடிக்கொண்டதோ அது வளர்ச்சிப் 
பாதையில் பின்னுக்குத் தள்ளப்பட்டதையும் , தனது 
சமுதாயச் சாளரங்களைத் திறந்து புதிய காற்றினை எந்த 
சமூகம் அனுமதித்ததோ , அது முன்னேற்றப் பாதையில் 
வெற்றி பெற்றதையும் சரித்திரம் நமக்குச் 
சான்றளித்திருக்கிறது . முகலாயச் சக்கரவர்த்தி 
ஜஹாங்கீரிடம் ஐரோப்பியர் ஒருவர் வந்து அச்சு 
இயந்திரத்தையும் பேப்பரையும் காட்டி அதனைப் 
பயன்படுத்துமாறு கேட்டார் . அவரோ , அவரது அவையில் 
இருந்த எழுத்தாளர்களைச் சுட்டிக்காட்டி அவர்களின் 
ஆற்றலும் திறமையும் தனது சாம்ராஜ்யத்தின் சேவையில் 
இருப்பதால் அச்சு இயந்திரம் தனது அரசுக்குத் 
தேவையில்லை என்று நிராகரித்து விட்டார். இந்தியாவின் 
அன்றைய ஆட்சியாளராக இருந்த பேரரசர் ஜஹாங்கீரின் 


முடிவால் இந்தியாவில் ஐரோப்பிய வேகத்தில் அறிவு 
பரவலாக்கப்படவில்லை . நேர்மாறாக சீனாவில் 
கண்டுபிடிக்கப்பட்ட பேப்பரையும் , கொரியாவில் 
கண்டுபிடிக்கப்பட்ட அச்சு இயந்திரத்தையும் 
ஐரோப்பியர்கள் தங்களதாக்கிக் கொண்டு 
மறுமலர்ச்சியின் பின்னால் அதிவேகப் பாய்ச்சலில் 
வளர்ந்தார்கள் . 


அடுத்த தலைமுறை ஆள்வதற்கும் , முடிவுகளை 
எடுப்பதற்கும் , சட்டங்களை விவாதித்து 
நிறைவேற்றிடவும் , அரசுப் பணியை நிர்வகித்திடவும் 
ஜனநாயகப் பட்டறையை அமைத்துத் தந்துவிட்டார் 
கலைஞர் . இந்த மாமன்றத்தில் வந்து அமர்ந்து , 
தமிழ்நாட்டின் நிர்வாகத்தை நடத்திட வரும் வருங்கால 
அமைச்சர்களும் , சட்டமன்ற உறுப்பினர்களும் 
மாற்றங்களை உள்வாங்கிக்கொண்டு , தாங்களே அந்த 
மாற்றங்களாக மாறி , மாற்றங்களின் வேகத்திற்கு 
தமிழகத்தைத் தயார் செய்ய மனமும் , சக்தியும் , 
விருப்பமும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் 
என்பதுதான் இன்று இறைவனிடம் எனது வேண்டுதல் . 


ஐரோப்பாவில் விவசாயப் புரட்சி , தொழில் புரட்சி , 
தொழில்நுட்பப் புரட்சி ஏற்பட்டு பல்வேறு மாற்றங்கள் 
அங்கே நடந்து கொண்டிருந்தபோது அந்த மாற்றங்களின் 
வேகத்தையும் , தாக்கத்தையும் உணர முடியாத அல்லது 
உணர விரும்பாத , தொலைநோக்குப் பார்வை இல்லாத 
சமகால இந்திய ஆட்சியாளர்களால் , இந்தியாவில் 
ஐரோப்பிய வேகத்தில் முன்னேற்றத்தையும் 
வளர்ச்சியையும் விரிவுப்படுத்த முடியவில்லை . 
சுதந்திரத்திற்குப் பின்பு ஆட்சிப் பொறுப்பை 
ஏற்றுக்கொண்ட நமது முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு , 
அன்னை இந்திரா காந்தி , இளந்தலைவர் ராஜிவ் காந்தி 
போன்ற தன்னலமற்ற தலைவர்களின் தொலைநோக்குப் 
பார்வையால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டுத் 
திட்டங்கள் , தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் , 

கணினிமயம் போன்ற புரட்சிகரமான மாற்றங்களால் 
40 இன்று ஏற்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்பப் புரட்சியில் 

இந்தியா, ஐரோப்பிய , அமெரிக்க நாடுகளைக்கூட 
பின்னுக்குத் தள்ளிவிட்டு முன்னணியில் நிற்கிறது . 
நாட்டையும் , சமூகத்தையும் வழிநடத்தும் தலைவர்கள் 
ஞானத்தோடும் , தொலைநோக்குப் பார்வையுடனும் 
எடுக்கும் முடிவுகளைப் பொறுத்தே அந்தச் சமூகம் மற்றும் 
நாட்டின் எதிர்காலம் அமைகின்றது . 


மாற்றங்களுக்குப் பாதை போட்டுக்கொண்டே 
பயணம் செய்த பெருந்தலைவர் காமராஜரும் , முதல்வர் 
கலைஞரும் மாற்றங்களை ஏற்றுக்கொண்ட 
அதேநேரத்தில் மரபுகளைத் தள்ளிவைத்துவிடவில்லை . 
அவர்கள் என்றுமே கண்களை விற்றுச் சித்திரம் 
வாங்கிவிடவில்லை . முன்னேற்றத்தையும் , வளர்ச்சியையும் 
அவர்கள் முன்னெடுத்துச் சென்ற அதே நேரத்தில் 
ஜனநாயக நெறிமுறைகளை ஒருநாளும் கைவிடவில்லை . 
சுதந்திரமும் , ஜனநாயகமும் அவர்களுக்கு சுவாசக் 
காற்றாகவே இருந்தன . 


புதிய சட்டப் பேரவை வளாகத்தில் சுதந்திரமும் 
ஜனநாயகமும் தழைத்துச் செழிக்க வேண்டும் . நமது 
ஜனநாயக அமைப்பை அச்சுறுத்தும் பிரச்சினைகளின் 
ஆழத்தை நன்குணர்ந்தவர்கள் , இந்த மாமன்றத்தில் 
வந்து அமர வேண்டும் . பிரச்சினைகளுக்குத் தீர்வு காண 
முடிந்த பல தலைவர்களை வரலாறு அங்கீகரித்து 
ஏற்றுக்கொண்டிருக்கிறது . 


" Winners don t do different things , but they 
do things differently " என்ற ஷிவ கேராவின் 
வார்த்தைகளுக்கிணங்க , கலைஞர் அவர்கள் , மாற்றிச் 
சிந்தித்ததோடு மட்டுமல்லாமல் , தனது சமூகத்தின் 
பயணத்தின் மாற்றுப் பாதைக்குத் தேவைப்படும் 
அடிப்படை வசதிகளை அமைத்துக் கொடுப்பதிலும் 
முனைப்போடு நின்றார் என்பதற்குப் புதிய சட்டப் பேரவை 
வளாகம் ஒரு எடுத்துக்காட்டு . 


மாற்றங்களுக்காக மக்கள் 

மகத்தான 
குதூகலத்தோடு காத்திருக்கும் நாட்களில் நாம் 
வாழ்கிறோம் என்பதே நமக்கிருக்கும் வரலாற்றுப் 
பெருமை . பத்தாண்டுகளுக்கு முன்பு நாம் 
நினைத்துக்கூட பார்த்திராத , கற்பனைகூட செய்ய 
முடியாத , மனித வாழ்க்கையின் முகவரிகளையே 
மாற்றியமைக்கக்கூடிய நிகழ்வுகள் , கண்டுபிடிப்புகள் , 
இயக்கங்கள் மற்றும் கருத்தியல்களால் நாம் 
பிரமிப்படைந்துள்ளோம் . 


அதிகாரமும் - பொறுப்பும் ( Authority and 
responsibility ) ஒன்றில்லாமல் மற்றொன்றுக்கு எவ்விதப் 
பயனும் இல்லை என்பதை நன்குணர்ந்த முதல்வர் 
கலைஞர் அதிகாரத்தைக் 

கையில் 
வைத்துக்கொண்டு வாளாவிருந்துவிடாமல் , அடுத்த 
தலைமுறைகளுக்கு ஆற்ற வேண்டிய பொறுப்புகளை 
நிறைவேற்றி வருவதன் உச்சகட்டம் புதிய தலைமைச் 
செயலகம் . 


ஆட்சி , 


நமது முன்னோர்கள் , அவர்களுக்கு அன்று இருந்த 
தொலைநோக்குப் பார்வையில் நமக்கென்று உருவாக்கித் 
தந்துள்ள ஏற்பாடுகள் , நிறுவனங்கள் மற்றும் 
தயாரிப்புகளால் எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு 
மாற்றங்களின் வேகமும் , தாக்கமும் ஆர்ப்பரித்து 
வருகின்றன . மாற்றங்களின் வேகத்திற்கேற்ப புதிய 


ஏற்பாடுகளை, நிறுவனங்களை, உருவாக்க புதிய சட்டப் 
பேரவை ஒளி பிறக்கும் விவாத மண்டபமாக , பலதரப்பட்ட 
மக்களின் தேவைகளை, ஏக்கங்களை ஒலிக்க வேண்டும் . 


9/11 , 26/11 , war on terror , India s moon stop , 
Naxals , T - 20 , Cell - phone , Low - cost flying , Fusion 
food , Facebook , MMS , size zero , Six - pack -abs , 
Blackberry , Bling , Made in China , Cheer Leaders , 
Sleeper cells , Plasma TVs , ipods , Botox , Meltdown , 
WMDs , Indian Idol , SEZs , Pingling , Playstation , wifi , 
Nano , Downloads , Twitter, Talibans, Recession , 
Biological Weapons , Rural - Urban divide , Page3 , 
Blogging , Shopping Malls , Global warming , 
Outsourcing , Virus Mutation , Going green , Gay 
marriage , Neocon , Satellites , Holiday on the moon , 
GM seeds- இவைகள் அடுத்த தலைமுறையின் சமூக , 
அரசியல் , பொருளாதார மற்றும் தனிமனித 
வாழ்க்கையைப் புரட்டிப் போடக் காத்திருக்கும் சில 


சவால்கள் . இவைகள் 

என்ன என்பதைப் 
புரிந்துகொள்ளும் மனமும் , ஆற்றலும் , விருப்பமும் நம்மில் 
பலருக்கு இல்லை என்பதை நாம் பகிரங்கமாக 
ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் . பிரச்சினைகளைப் 
புரிந்துகொள்ளக்கூடியவர்களும் சவால்களைச் சந்திக்க 
விருப்பமுள்ளவர்களும் , மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் 
மனமுள்ளவர்களும் சமூகத்திற்கான முடிவுகளை 
எடுக்கும் அதிகார பீடத்தில் அமரவேண்டும் . 

புதிய சட்டமன்றத்தில் அமர்கின்ற சட்டமன்ற 
உறுப்பினர்களுக்குப் பெருத்தலைவர் காமராஜரைப்போல் , 
முதல்வர் கலைஞரைப்போல் பிரச்சினைகளை 
உள்வாங்கும் மனப்பக்குவமும் , அதன் தீர்வுகளை அலசி 
ஆராயும் நுண்ணறிவும் , அந்த நுண்ணறிவுகளை 
நிறைவேற்றுவதில் அவர்களிருவருக்கும் இருந்த தளராத 
உழைப்பும் மற்றும் மன உறுதியும் , பாரதத் தாயே ! நீ 
தந்திடல் வேண்டும் . 


41 


லாயல் 


கோட்டைக் கொடிக் கம்பம் 
கோட்டைக்குக் கொடிக் கம்பம் வந்ததே ஒரு 
அற்புதமான கதையாகும் . 1687 ஆம் வருடத்தில் 
கவர்னராக திரு . யேல் இருந்தபோது இக்கொடிக் கம்பம் 
நிறுவப்பட்டது . தரை தட்டி உடைந்த 
அட்வெஞ்சர் என்ற கப்பலில் இருந்த 
தேக்குமரத்தாலான கம்பம் எடுக்கப்பட்டு கோட்டைக் 
கொத்தளத்தில் நிறுவப்பட்டது . 150 அடி உயரம் 
கொண்ட இக்கொடிக் கம்பம்தான் இந்தியாவிலேயே 
உயரமானதாகும் . கவர்னர் திரு . யேல் இங்கிலாந்தின் 
செயின்ட் ஜார்ஜ் கிராஸ் வடிவத்துடன் கூடிய கொடியை 
இந்தக் கம்பத்தில் முதன்முறையாக 1687 ஆம் 
வருடத்தில் ஏற்றினார் . இந்திய சுதந்திரத்தின்போது 
இதில் மூவர்ணக் கொடி ஏற்றப்பட்டது . 

இக்கொடிக் கம்பத்தில் மாண்புமிகு முதல்வர் 
கலைஞர் அவர்கள் சுதந்திர தினத்தன்று (15-8-1974) 
தேசியக் கொடியை முதல் முதலாக ஏற்றி ஆளுநருக்குப் 
பதிலாக முதலமைச்சர் கொடியேற்றும் புதிய சகாப்தத்தை 
உருவாக்கினார்கள் . தேக்கு மரத்தினாலான இக்கம்பம் 
பழுதடைந்ததால் எஃகினாலான புதிய கொடிக் கம்பம் 
1994 ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது . 


புதுமைகள் படைப்போம் 


செல்வி கே . பாலபாரதி 
சட்டப் பேரவை உறுப்பினர் 


அமைந்திடுவதற்கும் புதிய சட்டமன்றக் கட்டடம் 
திட்டங்களைத் தீட்டட்டும் . 


• மாநில சுயாட்சி உரிமைக்கு வலுமிக்க ஒன்றுபட்ட 
குரல் ஓங்கி ஒலித்திடவும்; 


தமிழக சட்டப் பேரவையின் எழில்மிகு புதிய 
கட்டடம் தமிழக மக்களின் எதிர்கால வாழ்க்கையின் 
நம்பிக்கைச் சின்னமாக திகழ்கிறது . முந்தைய புனித 
ஜார்ஜ் கோட்டை உள்ளிட்ட கட்டடங்களின் 
மரபுகளையும் , மாண்புகளையும் , சாதனைகளையும் , 
உள்ளடக்கிய தொடர்ச்சியும் , நீட்சியுமாகவே - இப்புதிய 
கட்டடம் எழுந்துள்ளது . கட்டடம் என்பது வெறும் 
வண்ணப்பூச்சு மட்டுமல்ல . அங்கே நிகழ்த்தப்பட்ட 
தமிழகத்துத் தலைவர்களின் கருத்துரைகள் , 
விவாதங்கள் , இயற்றப்பட்ட சட்டங்கள் , ஜனநாயகத்தின் 
உயிரோட்டமான நிகழ்வுகள் , வரலாறுகள் என 
அனைத்தும் உள்ளடங்கியவையாகும் . 


தமிழகத்தில் கல்விச் செல்வத்தை அனைவரும் 
பெற்றிடவும் ; 


ஆட்சி அதிகாரத்திலும் , நிருவாகத்திலும் , 
நீதிமன்றத்திலும் தமிழ் 

மொழி 
கோலோச்சிடவும்; 


42 


• மத நல்லிணக்கம் , மதச்சார்பற்ற தன்மை , 
தீண்டாமைக் கொடுமையிலிருந்து தாழ்த்தப்பட்ட 
மக்கள் விடுதலை பெற்றிடவும் ; 


பிற்படுத்தப்பட்ட , சிறுபான்மை மக்களின் உரிமை 
பாதுகாப்பு ; 


உழுபவனுக்கே நிலம் சொந்தமாக்கப்பட 
வேண்டும் என்ற உரிமையின் குரல் , நில உச்ச வரம்பா , 
மிச்ச வரம்பா என்று அன்று நடந்த விவாதங்கள் 
வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ளன . நிலச் 
சீர்திருத்தம் போன்ற நடவடிக்கையை அரசு எடுத்து , 
விவசாயிகளுக்கு நிலம் வழங்கப்பட்டாலும் தமிழக 
கிராமப்புற உழைக்கும் மக்களுக்கு நில உச்ச வரம்புச் 
சட்டத்தின்கீழ் பல இலட்சக்கணக்கான விவசாயிகள் 
எதிர்காலத்தில் நல்வாழ்க்கை பெறுவதற்கும் , புதிய 
சட்டமன்றப் பணிகள் அமைந்திட வேண்டும் . 


• பெண்கள் , குழந்தைகளின் உரிமைகள் பாதுகாப்பு; 


மூட நம்பிக்கை , சமூகக் கொடுமைகளை 
விலக்குதல் 


தமிழகத்து விவசாயிகளை வாழ்விப்பதற்கும் , 
வேளாண்மைத் தொழிலைப் பாதுகாத்து வளர்ப்பதற்கும் , 
புதிய நீர்ப்பாசனத் திட்டங்களை உருவாக்கி 
செயல்படுத்திடுவதற்கும் , வேளாண் உற்பத்தி சார்ந்த , 
தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுவதற்கும் , உலகமயம், 
புதிய பொருளாதாரக் கொள்கைகளின் தாக்கத்தினால் , 
நலிந்து வரும் சிறு, நடுத்தர தொழில்களைப் பாதுகாத்து 
முன்னேற்றுவதற்கு உரிய திட்டமிடலும் , செயல்பாடும் 


போன்றவற்றில் கடந்தகால சட்டமன்றம் ஆற்றிய பணிகள் , 
எதிர்காலத்தில் ஆற்ற வேண்டிய பணிகளை ஒப்பிட்டு 
எதிர்காலத்தில் புதிய சட்டமன்றக் கட்டடம் புதுமைகளை 
சாதனைகளாகப் புரிந்திட வேண்டும் . 

" காக்கை குருவி எங்கள் ஜாதி - நீள் 
கடலும் மலையும் எங்கள் கூட்டம் , 
நோக்குந் திசையெலாம் நாமன்றி வேறில்லை " 


என்ற மகாகவி பாரதியின் இலட்சிய கனவுகளை 
நிறைவேற்றும் வகையில் புதிய சட்டப் பேரவையில் 
புதுமைகள் படைப்போம் . 


கலைஞர் , பன்முகம் கொண்டவராக 


திரு . எஸ்.வி. சேகர் 
சட்டப் பேரவை உறுப்பினர் 


1996 - ல் எங்களின் 3500 - வது நாடக விழாவிற்கு முதல்வர் என்ற முறையில் அழைக்க கலைஞரை 
நான் சந்தித்த இடம் அண்ணா அறிவாலய வளாகம் , காலை 5-30 மணி . “ என்னப்பா , வாக்கிங் 
வரும்போது நாடகத்திற்குத் தேதி கேட்கிறாயே " என்று சிரித்தபடியே கேட்டார் . 


மிகச் சிறந்த நகைச்சுவை உணர்வுமிக்கவர் கலைஞர் . பாராட்டும்போது பாரபட்சம் பார்க்காமல் 
வாய்நிறைய, மனமுவந்து பாராட்டுவதில் கலைஞருக்கு நிகர் கலைஞர் மட்டுமே . விழாவில் கலந்து 
கொண்ட கலைஞர் அவர்கள் , " எல்லா நாடகங்களிலும் செய்திகளைச் சேகரித்து நடத்துவதால் அவர் 
சேகர் என்று அழைக்கப்படுகின்றார் . ஆங்கிலத்தில் timely wit என்பார்களே , அந்த timing- ல் 
வல்லவர் என்று வாழ்த்தியது மறக்க முடியாத சம்பவம் . 


43 


சட்டமன்றத்தில் மாறுபட்ட கருத்துக்களை நான் சொன்ன போதிலும் , அதில் உள்ள 
நகைச்சுவையை ரசிப்பவர் கலைஞர் . பாசமிக்க குடும்பத் தலைவனாக , கட்சித் தொண்டர்களை 
அரவணைத்துச் செல்லும் நல்ல தலைவராக , நாட்டை வழிநடத்திச் செல்லும் அரசியல் ராஜதந்திரியாக , 
கலை உலக வசனகர்த்தாவாக , இலக்கியவாதியாக , பேச்சாளராக , மிகச் சிறந்த கலா ரசிகராக , இப்படிப் 
பன்முகம் கொண்டவராக , உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவராய் விளங்குகின்றவர் முத்தமிழ் 
அறிஞர் கலைஞர் அவர்கள் . 


திராவிடப் பாரம்பரியத்தின் வெளிப்பாட்டுடனும் , கலைநயத்துடனும் கலைஞரின் மேற்பார்வையில் 
கட்டப்பட்டுள்ள இந்தப் புதிய சட்டமன்ற வளாகத்தில் அவருக்குப் பின் அணிவகுத்து அமரக்கூடிய 
சட்டமன்ற உறுப்பினர்கள் வரிசையில் நானும் அமரக்கூடிய வாய்ப்புக் கிடைத்தது பெரும் பேறாகும் . 


பெரியாருக்கு தரப்பட்ட பரிசு 
திரு . முனு ஆதி : வைக்கம் வீரர் பெரியார் அவர்களுக்குத் தியாகிகள் நிலம் கொடுக்க 
முந்தைய அரசாங்கம் முன்வந்ததா ? அப்படி இல்லை என்றால் நம் அரசாங்கமாவது கொடுக்க 
முன்வருமா என்று அறிய விரும்புகிறேன் . 
மாண்புமிகு திரு . சி.என் . அண்ணாதுரை. இந்த அரசாங்கம் அமைந்த பிறகு தியாகிகள் 
நிலம்தான் பெரியார் அவர்களுக்குத் தரவேண்டும் என்பதல்ல . இந்த அமைச்சரவையே 
அவர்களுக்குத் தரப்பட்டிருக்கிற பரிசுதான் . 

20-6-1967 அன்று சட்டப் பேரவையில் 


சட்டப் பேரவையில் 
மக்களாட்சி மாண்புகள் 


திரு . செ . மாதவன் , 
மாநிலங்களவை முன்னாள் உறுப்பினர் மற்றும் 

முன்னாள் அமைச்சர் 


தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குத் தனியாக ஒரு 
புதிய கட்டடம் கட்டித் திறக்கப்படுவது வரலாற்றில் 
இடம்பெறுகிறது . நாடு விடுதலை பெற்ற பிறகு , 
தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குப் புதிய கட்டடம் கட்ட 
வேண்டும் என்று பல்லாண்டுகளாக வைக்கப்பட்ட 
வேண்டுகோள் மாண்புமிகு முதலமைச்சர் டாக்டர் 
கலைஞர் அவர்களால் நிறைவேற்றப்பட்டுள்ளது . 
ஆங்கிலேயர் ஆட்சியை நினைவுபடுத்தும் இன்றைய 
சட்டமன்றம் , வரலாற்றில் இடம்பெற்றது . சுதந்திர நாட்டில் 
சுதந்திரமாகச் செயல்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் 
கூடும் புதிய சட்டமன்றக் கட்டடம் , புதிய வரலாற்றைப் 
படைத்திடப் போகின்றது . அனைத்து வசதிகளையும் 
கொண்டுள்ள சட்டமன்றக் கட்டடத்தைப் பார்ப்பதில் 
மக்கள் பெருமகிழ்ச்சியடைவார்கள் . 


ஒழிப்புச் சட்டங்கள் திருத்த மசோதாக்கள் மீதான 
விவாதத்தின்போது , அரசு கொண்டுவந்த மசோதாவுக்கு 
தி.மு. கழகத்தின் சார்பில் அன்றைய சட்டமன்ற 
உறுப்பினரான நான் , ஒரு திருத்தத் தீர்மானத்தைக் 
கொண்டுவந்தேன் . உடனே அன்றைய சட்ட அமைச்சர் 
திரு . ஆர் . வெங்கட்ராமன் அவர்கள் எழுந்து நின்று 
என்னுடைய சட்டத் திருத்தத்தை ஏற்றுக்கொள்வதாக 
அறிவித்து ஜனநாயக மாண்பினை நிலை 
நிறுத்தினார்கள் . 


44 


அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராகப் 
பொறுப்பேற்றபின் , சட்டமன்ற நிகழ்ச்சிகளின் போது 
எதிர்க்கட்சித் தலைவர்களைக் கலந்து பேசி செயல்பட்டு 
ஜனநாயக ஆட்சி முறைக்கு மகுடம் சூட்டினார்கள் . 
அன்றைய முதுபெரும் தலைவர்கள் மூதறிஞர் இராஜாஜி, 
பெருந்தலைவர் காமராஜர் , முன்னாள் முதலமைச்சர் 
பக்தவத்சலம் ஆகியோரைச் சந்தித்து கருத்துக்களைக் 
கேட்டுவரச் செய்த நிகழ்ச்சிகள் நினைவுக்கு 
வருகின்றன. சட்டமன்ற நிகழ்ச்சிகளில் சூடான 
விவாதங்களில் மாற்றுக் கருத்துள்ளவர்கள் மனம் 
புண்படாது விவாதங்கள் நடைபெற்றது சரித்திரம் . 


தமிழகச் சட்டமன்றத்தில் முதலமைச்சர்களாகப் 
பணியாற்றிய முதுபெரும் தமிழகத் தலைவர்கள் , 
பெருந்தலைவர் காமராஜர் , பக்தவத்சலனார் , 
அறிஞர் அண்ணா 

அனைவரின் 
நல்லெண்ணத்தையும் , பாராட்டையும் பெற்ற டாக்டர் 
கலைஞர் அவர்கள் , தமிழகச் சரித்திரத்தில் , தமிழ்நாடு 
சட்டமன்றத்தின் சரித்திரத்தில் ஒரு புதிய வரலாற்றைப் 
படைத்திடும்வண்ணம் புதிய சட்டமன்றக் கட்டடம் 
அமைகின்றது . சட்டமன்ற உறுப்பினர்களின் நீண்டகாலக் 

நினை வாக்கும் வண்ணம் தமிழகச் 
சட்டமன்றத்திற்குப் புதிய கட்டடம் தோன்றியுள்ளது . 


ஆகிய 


கனவை 


பெருந்தலைவர் காமராஜரும் , பக்தவத்சலமும் 
முதலமைச்சராகப் பொறுப்பேற்றிருந்தபோது சட்டமன்றத்தில் 
ஆளும்கட்சி காங்கிரசுக் கட்சியும் , பிரதான எதிர்க்கட்சி 
தி.மு.கழகமும் செயல்பட்ட வரலாற்று நிகழ்ச்சிகள் 
மக்கள் ஆட்சி மாண்பினை உயர்த்தியது வரலாறு . 
ஆளும் அரசு கொண்டுவந்த சட்ட மசோதாக்களுக்குத் 
திருத்தங்கள் கொடுத்து சுவையான பயனுள்ள 
விவாதங்கள் நடந்தது வரலாறு . ஜமீன்கள், இனாம்கள் 


அறிஞர் அண்ணாவிற்குப் பிறகு முதலமைச்சர் 
பொறுப்பேற்ற டாக்டர் கலைஞர் அவர்கள் அண்ணா 
வழியில் சட்டமன்றத்தில் புதிய சரித்திரம் படைத்த 
நிகழ்ச்சிகள் வரலாற்றில் பதிந்துள்ளன . டாக்டர் கலைஞர் 
அவர்களே எதிர்க்கட்சித் தலைவர்களின் வீடுகளுக்கே 
சென்று , கலந்தாய்வு செய்து , ஓர் அரசை நடத்துவதில் 
எதிர்க்கட்சிகளுக்கும் பங்குண்டு என்பதை , புதிய 
அணுகுமுறையில் நிலைநாட்டினார்கள் . சட்டமன்றத்தில் 
சூடான விவாதங்களிலும் நகைச்சுவைக் கருத்துக்களோடு 
கருத்துப் பரிமாற்றம் செய்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களை 
மகிழ்ச்சியடையச் செய்யும் செயல்கள் நடந்தேறின . 
மாற்றுக் கட்சித் தலைவர்களுக்கு நினைவு மண்டபங்கள் 


எழுப்பி சரித்திரம் படைத்தார் கலைஞர் . இன்றும் அந்தச் 
சரித்திரம் தொடர்கின்றது . புதிய சட்டமன்றக் 
கட்டடத்திலும் மக்களாட்சி மாண்பு உயர்ந்து வளர்ந்திட , 
டாக்டர் கலைஞர் அரசு புதிய வரலாறு படைத்திடப் 
போவது மகிழ்ச்சி அளிக்கின்றது . 


திராவிட முன்னேற்றக் கழகம் பிரதான 
எதிர்க்கட்சியாக இருந்தபோது , சட்டமுன்வடிவுகள் மீது 
அதிக அளவு விவாதம் நடைபெற்றுள்ளது . தமிழ்நாடு 
மாநிலம் என்று பெயரிட்டு சென்னை என்ற பெயர் 
மாற்றப்பட வேண்டும் என்று தி.மு. கழகத்தின் சார்பில் 
வாதிடப்பட்டது . பிற்காலத்தில் அறிஞர் அண்ணா 
அவர்கள் முதலமைச்சராகப் பொறுப்பேற்று , தி.மு. கழக 
ஆட்சியில் தமிழ்நாடு என்ற பெயர், சட்டரீதியாக மத்திய 
அரசு அனுமதியோடு நிறைவேற்றப்பட்டது . அதேபோல் 
இந்து மத சடங்குகளைப் பின்பற்றாது நடைபெற்ற சுய 


மரியாதைத் திருமணங்கள் செல்லும் என்றும் , 
எதிர்காலத்தில் நடைபெறும் திருமணங்களும் செல்லும் 
என்று தி.மு.கழக அரசால் சட்டம் இயற்றப்பட்டு , அந்தச் 
சட்டம் மத்திய இந்து திருமணச் சட்டத்தின் ஒரு 
பகுதியாக இன்றும் நடைமுறையில் இருப்பது , சட்டப் 
பேரவையில் நடைபெற்ற சரித்திர நிகழ்ச்சியாகும் . 
இது போன்ற சட்டங்கள் தயாரிக்கப்பட்டவுடன் 
எதிர்க்கட்சியாகப் பணியாற்றிய காங்கிரசுக் கட்சித் 
தலைவர்களையும் கலந்து பேசி முடிவுகள் எடுத்த 
சரித்திர நிகழ்ச்சிகள் தமிழகச் சட்டப் பேரவையில் 
நடந்தேறியுள்ளன . மாற்றுக் கட்சிகளின் கருத்துக் 
களுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்ற கொள்கை 
தமிழகச் சட்டமன்ற வரலாற்றில் பதிந்துள்ளது 
மக்களாட்சி மாண்பினை வெளிப்படுத்துகின்றது . 


மூவலூர் இராமாமிர்தம் அம்மையார் 
நினைவு திருமண நிதியுதவித் திட்டம் 


45 


இத்திட்டம் தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களால் 03-06-1989 
அன்று தொடங்கப்பட்டு , எட்டாம் வகுப்பு மற்றும் அதற்கு மேல் படித்த 
18 வயதிற்கு மேற்பட்ட பெண்களின் திருமணத்திற்கு உதவித் தொகையாக 
ரூ .5000 வழங்கப்பட்டு வந்தது . 


பின்னர் திருமண நிதியுதவி பெறுவதற்கான கல்வித் தகுதி பத்தாம் 
வகுப்பாக நிர்ணயிக்கப்பட்டு , இவ்வுதவித் தொகை ரூ .10,000 ஆக 
உயர்த்தி வழங்கப்பட்டது . இடையில் நிறுத்தப்பட்டிருந்த இத்திட்டம் , 
3-6-2006 முதல் மீண்டும் தொடங்கப்பட்டு , திருமண நிதியுதவித் 
தொகையும் ரூ . 15,000 /-ஆக உயர்த்தி வழங்கப்பட்டது . 20-3-2008 
முதல் இத் தொகை ரூ .20,000 / - ஆக மேலும் உயர்த்தி வழங்கப்பட்டு 
வருகிறது . 


இத்திட்டத்தினால் ஜனவரி 2010 வரை 2,64,744 பயனாளிகள் 444.61 
கோடி ரூபாய் பெற்று பயனடைந்துள்ளனர் . 


விடுதலை பெறும் விழா 


திரு . இராம . வீரப்பன் 
முன்னாள் அமைச்சர் 


ண்டுகளுக்கு முன்பு இன்று நடை பெற்றுக் 
கொண்டிருக்கிற சட்டமன்ற வளாகம் அமைக்கப் 
பெற்றது . இதை மாற்றித்தான் புதிய வளாகம் அண்ணா 
சாலையில் கட்டப்பட்டு இன்று தொடக்க விழா 
நடைபெறுகிறது . 


இழந்த வரலாற்றுப் புகழை மீண்டும் பெறவும் , 
மறைந்த வரலாறுகளைப் புதுப்பித்துக் கொள்ளவும் , 
மக்களாட்சி தத்துவத்திற்கு அடித்தளமாக விளங்குகிற , 
சட்டமன்றத்திற்குப் புதிய கட்டட வளாகம் இன்று 
திறக்கப்படுகிறது . இந்தியாவின் தலைமை அமைச்சர் , 
இந்தியாவை வழிநடத்திச் செல்கிற , ஆட்சிக்கு 
வழிகாட்டுகிற தலைவி , ஆகியோர் கலந்துகொள்ளும் 
மாபெரும் விழா ! தமிழ் மக்களுக்குப் புது வழி காட்டிய 
பேரறிஞர் அண்ணாவின் அருமைத் தம்பியாம் 
முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராகப் பொறுப்பேற்று 
இந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க சாதனையை நிறைவேற்றிக் 
கொண்டிருக்கிறார் . 


46 


சட்டமன்றத்திற்குப் புதிய கட்டடம் தானே , ஒரு 
ஆட்சி எத்தனையோ துறைகளுக்கு கட்டடங்கள் 
புதிதாகக் கட்டுகிற வழக்கத்தில் 

இதுவும் 
ஒன்றுதானே என்று யாராவது எண்ணக்கூடும் . இது 
சட்டமன்றத்திற்கு கட்டப்பட்ட புதிய கட்டடம் மட்டுமல்ல , 
இந்தியா அடிமைப்பட்டிருந்த 250 ஆண்டுக்கால 
வரலாற்றையே மாற்றி புதுப்பிக்கிற - உயிரூட்டுகிற ஒரு 
சின்னம் . 


ஆகவே , இது ஒரு புதிய கட்டடத் திறப்புவிழா 
மட்டுமல்ல , அடிமை வரலாற்றை அழித்து விடுதலை 
பெறும் புதிய வரலாற்றிற்கு அடித்தளம் அமைக்கும் ஒரு 
விழா . 400 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்து 
கட்டடம் கட்டப்பட்டுள்ளது . வளர்ந்திருக்கிற 
விஞ்ஞானத்தில் மிகக் குறுகிய காலத்தில் , மிகப் பெரிய 
கட்டடத்தை எழுப்பி வரலாற்றைப் படைத்துக் கொண்டு 
இன்றைக்கு இந்த வளாகம் திறக்கப்படுகிறது . கட்டட 
வரலாற்றில் , கட்டுமான வேலையில் தமிழன் 2000 
ஆண்டுகளுக்கு முன்பே வரலாறு படைத்தவன் . 
தஞ்சைத் தமிழ் 

மக்களை 

வாழவைத்துக் 
கொண்டிருக்கிற கல்லணையை அன்றைக்கே தமிழன் 
கற்களால் நிர்மாணித்திருக்கிறான் . தஞ்சை பெரிய 
கோயிலை 216 அடி உயரத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு 

கற்களாலேயே எழுப்பி வரலாறு 
படைத்திருக்கிறான் . ஆகவே கட்டடக் கலையில் தேர்ந்த 
தமிழன் , விஞ்ஞானத்தையும் இணைத்துக் கொண்டு 
வளர்ந்திருக்கிறான் . அதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த 
மாபெரும் கட்டட வளாகம் . புதுமையான கட்டடம் . இந்த 
வளாகத்தை உருவாக்கியதற்காக முதல்வர் 
முத்தமிழறிஞர் கலைஞரை வாழ்த்த வேண்டும் . 


முன்பே 


இந்தியத் துணைக்கண்ட வரலாற்றில் 
வெள்ளையர்கள் ஆதிக்கம் 300 ஆண்டுகளுக்கு முன்பு 
தோன்றியது என்றாலும் , அதற்கு அடித்தளம் இட்ட 
பகுதிகளில் சென்னை மாநகரம் முக்கிய இடத்தை 
வகிக்கிறது . அந்த அடிமை வரலாற்றிற்கு " செயின்ட் 
ஜார்ஜ் கோட்டை " என்று அழைக்கப்படுகிற தமிழக 
அரசின் நிருவாக அலுவலகமும் , தமிழக அரசிற்கு 
சட்டங்களைத் தீட்டித் தருகிற சட்டமன்றமும் 
அமைந்திருக்கிற கோட்டை முதலிடம் வகிக்கிறது . 


300 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட 
கோட்டையில் 250 ஆண்டுகளுக்கு முன்பு கிழக்கிந்திய 
கம்பெனி வணிகத்திற்காகவும் , அதற்குப் பிறகு 
மக்களை ஆதிக்கம் செய்வதற்காகவும் நிருவாக 
அலுவலகங்களை ஏற்படுத்திக் கொண்டது . 100 


அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை 
பெற்றதற்குப் பிறகு , நமக்குள்ளே அடிமைப்பட்டிருக்கிற 
முறைகள் ஒழிக்கப்படவேண்டும் ; சமுதாயம் 
சீர்திருத்தப்பட வேண்டும் ; சமுதாயம் விடுதலை பெற 
வேண்டும் என்பதற்காகவும் , ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு 
உயர்வளிக்க வேண்டும் , வாழ்வளிக்க வேண்டும் 
என்பதற்காகவும் , பொருளாதார விடுதலையைப் 
பெற வேண்டும் என்பதற்காகவும் , விவாதித்து 


சட்டங்களை உருவாக்கிய மாமன்றம் இந்தச் 
சட்டமன்றம். 


இது எல்லா சட்டமன்றங்களிலும் நடைபெறுவதுதானே 
என்று எண்ணக்கூடும் . ஆனால் பல சட்டமன்றங்களுக்கு 
இத்தகைய அரிய வாய்ப்பு கிடைக்கவில்லை . காரணம் 
இந்தியத் துணைக்கண்டத்திலே அரசியல் விடுதலைக்காக 
விவாதித்திருக்கிறார்கள் . பொருளாதார விடுதலைக்காக 
விவாதித்திருக்கிறார்கள் . ஆனால் சமுதாய விடுதலையே 
தன்னுடைய தலைசிறந்த இலட்சியமாகக் கொண்டு 
விவாதித்த சட்டமன்றம் இந்த தமிழ்நாடு 
சட்டமன்றம்தான் . ஆம் , இது அப்பொழுது தமிழ்நாடு 
சட்டமன்றம் அல்ல , மெட்ராஸ் பிரசிடென்சி சட்டமன்றம் . 


இருப்பதைப்போல தமிழனுக்கும் ஒரு ஆண்டு இல்லாமல் 
போய்விட்டதே , மறைந்து போய்விட்டதே , அந்த மறைந்த 
ஆண்டை , உலகப் பொதுமறை தந்த திருவள்ளுவரின் 
பிறந்த நாளைக் கொண்டு " தை " முதல் நாளை 
ஆண்டின் முதல் நாள் இதுதான் தமிழர்களுக்குப் 
புத்தாண்டு என்ற சட்டமும் நிறைவேற்றப்பட்டதே, இப்படி 
அடிப்படையில் மாற்ற முடியாத தமிழர்களுக்கு 
வாழ்வளித்த சட்டங்களையெல்லாம் வழங்கிய 
சட்டமன்றம்தான் இன்றைக்குப் புதிய கட்டடத்தைக் 
காணுகிறது . 


திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற ஒரு 
அரசியல் அமைப்பை மட்டுமல்ல , சமுதாய விடுதலை 
இயக்கத்தையும் இணைத்து உருவாக்கி , 1967 மார்ச் 
திங்களிலே ஆட்சிப் பொறுப்பேற்றுக் கொண்டார் 
பேரறிஞர் அண்ணா . அறிஞர் அண்ணா முதல்வராகப் 
பொறுப்பேற்றுக் கொண்ட சட்டமன்றத்திலேதான் 
“ தமிழ்நாடு என்ற பெயர் சட்டமாக நிறைவேற்றப்பட்டது . 
சட்டமன்றங்களில் பல சட்டங்கள் நிறைவேற்றப்படலாம் . 
பின்னர் வருகிறவர்களால் மாற்றப்படலாம் . ஆனால் 
என்றைக்கும் மாற்ற முடியாமல் வரலாற்றையே 
இணைத்துக் கொண்டு நிறைவேற்றப்படுகிற சட்டங்கள் 
தமிழகத்தின் சட்டமன்றத்தில் நிறைவேறியிருக்கின்றன . 
அப்படி நிறைவேறியிருக்கிற சட்டங்களில் தலைசிறந்த 
சட்டம்தான் " தமிழ்நாடு " என்று பெயர் வைத்த சட்டம் . 


இவையெல்லாவற்றையும் விட 

தமிழக 
சட்டமன்றத்திற்கு ஒரு புதிய வரலாறு நாட்டை ஆளும் 
முதல்வர்களாக பட்டதாரிகளே வரவேண்டும் என்ற 
எழுதப்படாத வரலாற்றை மாற்றியதும் இந்தச் 
சட்டமன்றம்தான் . சட்டமன்றத்தில் அதிகம் பேசாத 
பெருந்தலைவர் காமராஜர் , நடிப்புத் துறையிலிருந்து 
முதன் முதலாகப் பொறுப்பேற்ற புரட்சி நடிகர் எம்.ஜி.ஆர் ., 
தமிழக வரலாற்றைப் புதிதாக எழுதிக் கொண்டிருக்கிற , 
பட்டம் பெறாத படைப்பாளர் - ஈடு இணையற்ற தலைவர் 
முத்தமிழறிஞர் கலைஞர் ஐந்து முறை முதல்வராகப் 
பொறுப்பேற்றுக் கொண்டு அறிஞர் அண்ணா 
உருவாக்கிய இலக்கிய உணர்வோடு நடத்தப்படுகிற 47 
சட்டமன்றம் இது . 


சமுதாயப் புரட்சியாக தந்தை பெரியார் சொன்ன 
சீர்திருத்தத்திற்கு எதிராக சடங்குகளோடு நடைபெறுகிற 
திருமணங்கள்தான் சட்டப்படி செல்லும் . மற்றவை 
செல்லாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த அந்தச் 
சூழ்நிலையில் , ஆணும் , பெண்ணும் இணைந்து , 
பெற்றவர்கள் உற்றவர்கள் ஒத்துக்கொண்டு 
நடைபெறுகிற எந்தத் திருமணமும் செல்லும் என்று 
" சுயமரியாதை திருமணச் சட்டம் என்று பெயர் 
வைத்திருக்கிற அந்தச் சட்டம் மனித வாழ்வியல் 
உரிமையை வழங்கிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது . 


பேரறிஞர் அண்ணா 

சட்டமன்றத்தில் 
நுழைந்ததற்குப் பிறகுதான் சட்டமன்றமே ஒரு இலக்கிய 
அரங்கமாக மாறிய வரலாற்றைப் பெற்றிருக்கிறது . 
அண்ணா தொடங்கி வைத்தார் ; இன்றைக்கு 
முத்தமிழறிஞர் கலைஞர் அதை வளர்த்துக் கொண்டு 
வருகிறார் . வாழ்வித்துக் கொண்டு வருகிறார் . 
முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற ஒரு மாணவர் 
தோன்றவில்லையானால் , அண்ணா கண்ட 
இலட்சியங்கள் வெற்றி பெற்றிருக்காது . அண்ணா 
என்ற மாணவர் தோன்றவில்லையானால் தந்தை 
பெரியாருடைய இலட்சியங்கள் நிறைவேறியிருக்காது . 


எல்லாப் பிரிவு மக்களும் ஆட்சியில் , 
அதிகாரத்தில் , படிப்பில் , வாழ்க்கையில் உயரலாம் என்று 
காட்டுகிற வகுப்புவாத பிரதிநிதித்துவ சட்டத்தை , இட 
ஒதுக்கீட்டு சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது இந்தச் 
சட்டமன்றம் . 


இப்படித் தொடர்ந்து வரலாற்றை உருவாக்கி , 
நிறைவேற்றிக் கொண்டு வருகிற வரலாற்றுச் சின்னமாக 
விளங்குவதுதான் புதிய தமிழ்நாட்டு சட்டமன்ற வளாகம் . 
அடிமைச் சின்னத்திலிருந்து விடுதலை பெற்ற 
வரலாற்றை நினைவுபடுத்துகிற நாள்தான் இந்த நாள் . 
அரசியல் விடுதலை பெற்றோம் . நிருவாக விடுதலை 
பெற்றோம் . இவையெல்லாவற்றையும் விட தமிழர்கள் 
விடுதலை பெற்ற நாள் , விடுதலை பெறுகிற நாள் இந்த 
நாள் . 


இப்படி எத்தனையோ வரலாற்றுத் திருப்பங்களை 
உருவாக்கி 

தமிழனுக்கு புதிய வரலாறை 
ஏற்படுத்தியதோடு மட்டுமின்றி மற்றவர்களுக்கு 


புதிய வரலாறு படைக்கும் கலைஞர் 


திரு . சு . திருநாவுக்கரசர் 
மாநிலங்களவை முன்னாள் உறுப்பினர் மற்றும் 

தமிழக முன்னாள் அமைச்சர் 


சிறப்பு வரலாற்றுப் பின்னணியைக் கொண்டது . 
சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்த 
வெலிங்டன் 

பிரபு 

அவர்களாலும் , அவரது 
துணைவியாராலும் பரிசாக 1922 மார்ச் 6 ஆம் தேதி 
வழங்கப்பட்டு தமிழ்நாடு சட்ட மன்றத்தை 
அலங்கரிக்கிறது . வரலாற்றுச் சிறப்புமிக்க இந்த 
மாமன்றத்தில் மக்கள் நலன் காக்கும் பல சட்டங்கள் 
நிறைவேற்றப்பட்டுள்ளன . சூடான, சுவையான பயன் 
தரும் பல விவாதங்கள் நடைபெற்றுள்ளன . தமிழ் மொழி 
காக்க , தமிழ் இனம் காக்க தமிழ்நாட்டைக் காக்க பல 
சட்டங்கள் பல காலக்கட்டங்களில் நிறைவேற்றப் 
பட்டுள்ளன . பல பெருமக்கள் சட்டப் பேரவைத் தலைவர் 
களாக , துணைத் தலைவர்களாக , முதல்வர்களாக , 
எதிர்க்கட்சித் தலைவர்களாக , உறுப்பினர்களாக இருந்து 
ஜனநாயகம் தழைக்கப் பாடுபட்டுள்ளனர் . 

இப்படிப் பழைய வரலாற்றுச் சிறப்புடன் திகழ்கிற 
தமிழகச் சட்டமன்றப் பேரவைக்கு , ஒரு புது வரலாற்றைத் 
தமிழக முதல்வர் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் 
கருணாநிதி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் . 
தமிழக வரலாற்றில் 5 முறை முதலமைச்சராகவும் , 
இரண்டாவது சட்டமன்றப் பொதுத் தேர்தல் தொடங்கி , 
தான் போட்டியிட்ட எல்லா சட்டமன்றத் தேர்தல்களிலும் 
11 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே 
தலைவராகவும் திகழ்பவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் . 


18 ஆம் நூற்றாண்டின் வரலாற்றைப் 
பின்னணியாகக் கொண்டது தமிழகச் சட்டமன்றம் . 12 
உறுப்பினர்களோடு 18 ஆம் நூற்றாண்டில் தொடங்கி , 
தேர்ந்தெடுக்கப்படுகிற 234 

சட்டமன்ற 
உறுப்பினர்களோடும் , ஒரு நியமன உறுப்பினரோடும் 
செயல்படுகிற நீண்ட வரலாற்றுப் பின்னணியைக் 
கொண்ட புகழ்மிக்க சட்டமன்றமாகத் தமிழகச் 
சட்டமன்றம் திகழ்கிறது . இந்தியா சுதந்திரம் பெற்ற 
பிறகு 1952 ஜனவரி மாதம் நடைபெற்ற முதல் 
சட்டமன்றப் பொதுத் தேர்தலைத் தொடர்ந்து 1952 மார்ச் 
முதல் தேதி தமிழகச் சட்டமன்றம் உருவானது . 
சட்டமன்றப் பேரவைத் தேர்தல் நடைபெற்று பேரறிஞர் 
அண்ணா அவர்கள் தலைமையில் 1967 மார்ச் முதல் 
தேதி நான்காவது சட்டமன்றப் பேரவை உருவானது . 
1967 ஜூலை மாதம் 18 ஆம் தேதி ஒருமனதாக 
அனைவராலும் ஏற்கப்பட்டு சென்னை மாநில சட்டமன்றப் 
பேரவை தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையாகவும் 
சென்னை மாநிலத்திற்குத் தமிழ்நாடு என்றும் பெயர் 
சூட்டப்பட்டதன் மூலம் சட்டமன்றத்தில் தீர்மானம் 
நிறைவேற்றப்பட்டு , நாடாளுமன்றத்தில் சட்டத் திருத்தம் 
கொண்டுவரப்பட்டு 1969 ஜனவரி 14 ஆம் தேதி முதல் 
சட்டப்பூர்வமாக தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை எனப் 
பெயர் பெற்றது . 

இரு அவைகளோடு செயல்பட்டுவந்த தமிழகச் 
சட்டமன்றத்தில் , 1986 மே 14 ஆம் தேதி 8 - வது சட்டமன்றப் 
பேரவையின்போது சட்டமன்ற மேலவையைக் கலைக்கத் 
தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 1986 நவம்பர் 1 ஆம் தேதி 
முதல் பாராளுமன்றத்தால் ஏற்கப்பட்டு அமலுக்கு 
வந்தது . 


48 


தமிழ்நாடு சட்டமன்றம் செயல்பட்டு வரும் புனித 
ஜார்ஜ் கோட்டை , 1640 ஏப்ரல் 23 ஆம் தேதி முதல் 
இப்பெயருடன் திகழ்கிறது . இக்கோட்டையில் செயல்படும் 
சிறப்பான சட்டமன்ற வளாகத்துக்குள் இயங்கும் 
சட்டமன்றப் பேரவைத் தலைவரின் இருக்கை புகழ்மிக்க 


முத்தமிழ் அறிஞராகவும் , மூத்த தலைவராகவும் 
திகழ்கிற அனுபவம் நிறைந்த முதல்வர் டாக்டர் கலைஞர் 
அவர்கள் தனது நேரடி மேற்பார்வையில் கட்டி 
முடித்திருக்கிற புதிய சட்டமன்ற வளாகம் , 
தமிழகத்திற்குப் பெருமை சேர்க்கும் சின்னமாகத் 
திகழப்போவது உறுதி . கலை நயத்தோடு , கம்பீரமாக 
உருவாக்கப்பட்டுள்ள இச்சட்டமன்றப் பேரவைக் கட்டடம் 
ஜனநாயகம் உள்ளவரை என்றென்றும் நிலைத்து நின்று 
தமிழ் இனத்தின் பெயர் சொல்லும் அடையாளமாக 
விளங்கும் என்பது உறுதி . 


புனித ஜார்ஜ் கோட்டையும் - 
தமிழகச் சட்டமன்ற வரலாறும் 


திரு . சேடபட்டி இரா . முத்தையா 
சட்டப் பேரவை முன்னாள் தலைவர் 


நாள் முதல் , நாட்டின் பிரதமர்களுக்கு இருந்த நிலையில் , 
செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் மட்டும் மாநில 
ஆளுநர்கள்தான் கொடியினை ஏற்றி வந்தார்கள் . 


தமிழகச் சட்டமன்றப் பேரவை செயல்பட்டு 
வந்துள்ள புனித ஜார்ஜ் கோட்டை , தலைநகர் டெல்லியில் 
அமைந்துள்ள இந்திய வரலாற்றுச் சின்னங்களில் 
ஒன்றாகக் கருதப்படும் " டெல்லி செங்கோட்டை " க்கு 
இணையான அதேபோன்றதொரு வரலாற்றுச் 
சின்னமாகவே கருதப்பட்டுவரும் ஓர் சரித்திரக் கோட்டை 
ஆகும் . 


என 


மொகலாயப் பேரரசு இந்தியத் திருநாட்டின் 
பெரும்பகுதியைத் தன் வசப்படுத்தி ஆண்ட காலக் 
கட்டத்தில் 17 ஆம் நூற்றாண்டில் ஆட்சிபுரிந்த 
சக்கரவர்த்தி ஷாஜஹான் தன் பெயரும் , புகழும் 
நிலைத்திடத்தக்க வகையில் பிரம்மாண்ட கம்பீரத்துடன் 
கட்டி முடித்த சரித்திரச் சின்னம்தான் டெல்லி 
செங்கோட்டை ஆகும் . 


நாட்டின் பிரதமர் மற்றும் மாநில முதல்வர்கள் 

இருவருமே மக்கள் பிரதிநிதிகளால் 
தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிறபோது நாட்டின் 
சுதந்திரத் திருநாள் கொண்டாட்டங்களில் , மாநில 
முதல்வர்களுக்கு மட்டும் மறுக்கப்பட்ட உரிமையை 
வாதாடிப் பெற்றதோடு , அத்தகைய உரிமை தனக்கு 
மட்டும் பொருந்தும் என்றில்லாது , மற்ற மாநில 
முதலமைச்சர்களுக்கும் அதனைப் பெற்றுத் தந்த 
பெருமைக்குரியவர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் 
கலைஞர்தான் என்பது குறிப்பிடத்தக்க ஓர் சாதனைச் 
சிறப்பாகும் . அது முதல் , சென்னைக் கோட்டையில் 
சுதந்திர தினக் கொடி நம் மாநில முதலமைச்சர்களால் 
ஏற்றுவிக்கப்பட்டு வருகிறது . 


49 


அதேபோன்று வரலாற்றுப் பின்னணியைக் 
கொண்டதானதுதான் , 16 ஆம் நூற்றாண்டிலேயே 
அப்போதைய பிரிட்டிஷ் கம்பெனியினர் முதலில் 
தங்கள் நிர்வாகத்திற்காகவும் , பின்னர் தங்கள் 
பாதுகாப்புக்காகவும் சுற்றிலும் அகன்ற அகழியுடன் 
கட்டிய புனித ஜார்ஜ் கோட்டையாகும் . 


1640 - ல் புனித ஜார்ஜ் நினைவு தினமான ஏப்ரல் 
23 - ல் இந்தக் கோட்டை கட்டப்பட்டதால் இதற்கு 
புனித ஜார்ஜ் கோட்டை ( St. George Fort ) என்று 
பெயரிடப்பட்டது . 


இந்திய நாட்டின் மக்களாட்சி மகத்துவத்தை 
இவ்வாறு எல்லா மாநிலங்களும் பெறும் வாய்ப்பை 
அதுவரை அரிதானதாகவும் , இயலாததாகவும் இருந்த 
வாய்ப்பைப் பெற்றுத் தந்த நம் முதல்வர் கலைஞர் 
அவர்கள் தான் இன்று இதுவரை பேச்சளவிலே மட்டுமே 
இருந்துவந்த , சட்டமன்றத்திற்கான சொந்தக் கட்டடம் 
என்ற முயற்சியிலும் முடிவெடுத்து , முதல் திறப்பு 
விழா காணும் இத்தருணம் வரை வெற்றியே கண்டுள்ளார் . 
இவ்வெற்றிகளை எண்ணிப் பார்க்கும்போது , 


" எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் 
திண்ணியர் ஆகப் பெறின் ” 


இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் , டெல்லி 
செங்கோட்டை , சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை 
இரண்டுக்கும் இன்னொரு சிறப்பம்சமும் உண்டு . இரு 
கோட்டைகளுக்கும் முகப்புகளில் அமைந்துள்ள 
கோட்டைக் கொத்தளங்களில்தான் மத்திய அரசின் 
சார்பில் டெல்லியிலும் , தமிழக அரசின் சார்பில் 
சென்னையிலும் சுதந்திர தினக் கொடியேற்று விழாக்கள் 
நடைபெற்று வந்துள்ளன . 


என்ற “ குறளோவியம் " தான் நினைவில் நிற்கின்றது . 


இதே புனித ஜார்ஜ் கோட்டை சட்டமன்றப் பேரவை 
மண்டபத்தில் தான் சட்டமன்றப் பேரவையின் 
பொன்விழாக் கொண்டாட்டமும் தலைவர் கலைஞர் 
அவர்களின் சட்டமன்றப் பணிகளின் பொன்விழாக் 
கொண்டாட்டமும் நடைபெற்றுள்ளன . 


டெல்லி செங்கோட்டையில் தேசியக் கொடியை 
ஏற்றி வைக்கும் பொறுப்பும் , பெருமையும் சுதந்திரமடைந்த 


இத்தகைய சிறப்புக்கள் பலவற்றை சட்டமன்றப் 
பேரவையில் நிகழ்த்திக் காட்டியுள்ள , ஐம்பது 
ஆண்டுகளுக்கும் மேலாகத் தனது சட்டமன்றப் 
பணிகளை இதே பேரவை மண்டபத்தில் ஆற்றி 
வந்துள்ள, நமது முதல்வர் கலைஞர் அவர்கள் புதியதோர் 
சட்டமன்ற வளாகத்தினை மிகப் பிரம்மாண்டமாகவும் , 
அதி நேர்த்தியுடனும் , திராவிடக் கலை நயமும் , உலகத் 
தரம் வாய்ந்த நவீன தொழில்நுட்பமும் கொண்டதான 
ஓர் சீர்மிகு சரித்திரச் சின்னமாகவே கட்டி 
முடித்துள்ளார்கள் . 


குமரிமுனை வள்ளுவர் சிலை, சிங்காரச் சென்னைக்குப் 
பெருமை சேர்க்கும் வள்ளுவர் கோட்டம் , சிலப்பதிகாரச் 
சிறப்பை விளக்கும் பூம்புகார் நகர் ஆகிய வரிசையில் 
சட்டமன்றப் பேரவைக்கென எழுப்பப்பட்டுள்ள புதிய 
சட்டமன்ற வளாகமும் என்றென்றும் திகழுவதாக 
உள்ளது . 

நம்முடைய சட்டமன்ற வரலாற்றைப் பின்னோக்கிப் 
பார்க்கின் ஆங்கில ஆட்சியின்போது , பல்வேறு காலக் 
கட்டங்களில் இந்திய ஆட்சி நிர்வாகத்திற்கென 
பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இயற்றிய பல்வேறு சட்டங்கள் 
வாயிலாக இந்தியாவில் சட்டமியற்றுவதற்கான நிர்வாக 
சபைகள் அமைந்த செய்திகளை அறிய முடிகிறது . 

1833 ஆம் ஆண்டு பட்டயச் சட்டம் , 1853 ஆம் 
ஆண்டு பட்டயச் சட்டம் மற்றும் 1861 , 1892 ஆகிய 
ஆண்டுகளில் 

கொண்டு வரப்பட்ட இந்திய 


செயின்ட் ஜார்ஜ் கோட்டையின் பழைய 
வரலாற்றுப் பெருமைகளையும் விஞ்சிய ஓர் வரலாற்றுச் 
சிறப்பாய் புதிய சட்டமன்றப் பேரவைக் கட்டடம் இன்னும் 
ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக நிலைத்திருக்க 
உள்ளது . அரசு சார்பில் மேற்கொள்ளப்படும் ஒரு கட்டட 


50 


CPL 681290 

எழில்மிகு வள்ளுவர் கோட்டத்தின் தோற்றம் 
வேலை என்றில்லாமல் , ஒரு முதலமைச்சரே நாள்தோறும் சட்டமன்றங்கள் சட்டம், 1909 ஆம் ஆண்டின் இந்திய 
கட்டுமானப் பணிகளை நேரில் பார்த்துப் பார்த்து , 

அரசுச் சட்டம் என்பன போன்ற சட்டங்களால் 
மாற்றங்கள் செய்ய வேண்டியிருப்பின் , அவற்றை 

சட்டமியற்றும் நிர்வாக சபைகள் அமையவும் , அவற்றில் 
அவ்வப்போது உரிய வகையில் மாற்றம் செய்யச் செய்து 

இந்தியர்கள் சிலரேனும் இடம் பெறும் வாய்ப்புப் 
கண்ணும் கருத்துமாய் செய்து முடித்துள்ள பாங்கினை, 

பெறவுமான நிலைகள் உருவாகின . 
தமிழகமே இன்று வியந்து பாராட்டுகின்றது என்றால் 
மிகையில்லை . அவரது ஆட்சிக் காலங்களின் 

1919 ஆம் ஆண்டு ஆங்கிலேய ஆட்சியால் 
மாட்சியாக ஏற்கெனவே திகழும் வானுயர்ந்து நிற்கும் 

இயற்றப்பட்ட “ 1919 - இந்திய அரசுச் சட்டம் " என்ற 


சட்டம்தான் முழுமையான சட்டமன்றங்கள் இந்தியாவில் 
அமையவும் , அவற்றுக்குத் தேர்தல் மூலம் மக்கள் 
பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இடம்பெறவும் 
வழிவகை செய்தது . அச்சட்டத்தின்படி நம் சென்னை 
மாகாணத்திற்கு அமைந்தது " மதராஸ் ஸ்டேட் 
லெஜிஸ்லேச்சர் " என்றழைக்கப்பட்ட சட்டமன்றம் ஆகும் . 
அச்சட்டமன்றத்திற்கு 1920 - ல் நடைபெற்ற பொதுத் 
தேர்தலில்தான் மக்கள் நேரடியாக வாக்களித்து , திராவிட 
இயக்கங்களுக்கெல்லாம் மூல அரசியல் வித்தாகத் 
திகழ்ந்த " நீதிக் கட்சி , மக்களிடம் நேரடி வாக்குப் பெற்ற 
ஆட்சியை அமைத்தது . 


நிகழ்ந்தை 


எழுப்பப்பட்டுள்ள புதிய சட்டமன்ற வளாகத்தில் இயங்க 
உள்ளது . 

687270 
செம்மாந்த சிறப்பும் , பெருமையும் கொண்ட நம் 
சட்டமன்றப் பேரவையில் ஒவ்வொரு காலக்கட்டத்திலும் 
கீர்த்திமிக்க பெருமக்கள் அமர்ந்திருந்து சட்டமன்ற 
நடவடிக்கைகளுக்குப் பெருமை சேர்த்துள்ளனர் . அதே 
நேரத்தில் ஓரிரு காலக்கட்டத்தில் சில கசப்பான 
விரும்பத்தகாத நிகழ்வுகள் நிகழ்ந்ததை மறுக்கவும் 
முடியாது . 

TAMIZ 
கடந்தகாலச் சிறப்புகளைப் போற்றியும் , சில 
காலக்கட்டங்களில் நேர்ந்து விட்ட அத்தகைய 
விரும்பத்தகாத நிகழ்வுகளைச் சுட்டிக் காட்டியும் இதே 
பேரவையில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக 
உறுப்பினராக இருந்துள்ள பெருமைக்குரிய மாண்புமிகு 
முதல்வர் கலைஞர் அவர்கள் , புனித ஜார்ஜ் 
கோட்டையின் சட்டமன்றப் பேரவையில் கடைசி நாளன்று 
( 11-01-2010 ) விவாதங்களை முடித்து வைத்துப் 
பேசியபோது தன் முடிவுரையில் தெரிவித்த கருத்துக்கள் 
என்றென்றும் , இனிவரும் சட்டமன்ற உறுப்பினர் மனதில் 
பதிய வைத்துக்கொள்ள வேண்டியவை ஆகும் . 


என் 


அக்காலத்தில் 1921 முதல் 1937 வரை சட்டமன்றக் 
கூட்டங்கள் புனித ஜார்ஜ் கோட்டையில் Council Hall 

அழைக்கப்பட்ட தற்போதுள்ள பேரவை 
மண்டபத்தின் வட பகுதியில் சட்டமன்ற மேலவையாக 
இயங்கிய மண்டபத்தில் நடந்துள்ளன . இவ்வாறு 17 
ஆண்டுகள் புனித ஜார்ஜ் கோட்டையில் சட்டமன்றம் 
இயங்கிய காலத்தில்தான் நீதிக் கட்சி ஆட்சி 
நடைபெற்று , சுப்புராய ரெட்டியார் , பனகல் அரசர் , 
பி . சுப்பராயன் , பி . முனுசாமி நாயுடு , பொப்பிலி அரசர் , 
சர் . பி.டி. இராசன் ஆகியோர் முதலமைச்சர்களாக 
இருந்துள்ளனர் . 


51 


" சட்டமன்றப் பேரவையிலே எத்தனையோ நல்ல 
நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன . விரும்பத்தகாத 
நிகழ்ச்சிகளும் நடந்துள்ளன . அந்த நிகழ்ச்சிகளை 
எல்லாம் மறந்து நாம் குடி செல்கின்ற புதிய 
இடத்திலாவது அந்த நிலைமை இல்லாது மேலும் , 
நாட்டைப் பற்றிய நினைவு, மக்களைப் பற்றிய நினைவு 
இவைகளோடு நம் பணியை அங்கே தொடங்க 
வேண்டும் எனக் கேட்டுக்கொள்கிறேன் ” 


சட்டமன்றப் பேரவைகள் புனித ஜார்ஜ் 
கோட்டையிலும் , சில ஆண்டுகள் வெளியிலும் இயங்கி 
வந்த காலக்கட்டத்தில் , சட்டமன்ற மேலவை , அதாவது 
Legislative Council என அழைக்கப்பட்ட அமைப்பும் 
1921 முதல் இயங்கி வந்துள்ளது . சட்டமன்ற மேலவை 
உறுப்பினர்களின் பதவிக் காலம் ஆறு ஆண்டுகளாகும் . 
ஆயினும் , உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் 
இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவர் ; 
கற்றறிந்த மேதைகள் , அறிஞர் பெருமக்கள் , 
ஆசிரியர்கள் , பட்டதாரிகள் , உள்ளாட்சி அமைப்புகளின் 
பிரதிநிதிகள் போன்றோரும் சட்டமன்றப் பேரவை 
உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் 3 - ல் 1 பங்கினர் 
என்ற எண்ணிக்கையினரும் இம்மேலவைகளில் அங்கம் 
வகித்துள்ளனர் . இம்மேலவை அக்காலத்தில் ஆன்றோர் 
அவை என்றும் , மூத்தோர் சபை என்றும் கருதப்பட்டது . 


என்று மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 
தெரிவித்தது குறிப்பிடத்தக்கதாகும் . 


" அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை 
நாடி இனிய சொலின் " 


என்ற அய்யன் திருவள்ளுவரின் குறளுக்குப் படம் 
பிடித்தாற் போன்ற பொழிப்புரையாகவே தலைவர் 
கலைஞர் அவர்களின் இந்த சட்டமன்றப் பேரவை உரை 
அமைந்துள்ளது . 


சட்டமன்றப் பேரவை புனித ஜார்ஜ் கோட்டையில் 
இயங்கி , தற்போது நம் தமிழ் கலாச்சாரப் 
பெருமையினையும் , திராவிடக் கட்டடக் கலை 
செழுமையினையும் பறை சாற்றும் வகையில் எழிலார்ந்த 
சின்னமாய் நம் போற்றுதலுக்குரிய மாண்புமிகு 
முதலமைச்சர் அவர்களது சீரிய முயற்சியால் 


உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல் வேண்டும் 
என்ற தலைவர் கலைஞர் அவர்களின் வழி நின்று தமிழகச் 
சட்டமன்றப் பேரவை “ அல்லவை அகற்றி " " நல்லவை 
போற்றி " எல்லாச் சிறப்பும் கொண்டதாக அமைந்திடும் 
என்பது திண்ணம் . 


தழைத்தோங்கட்டும் ஜனநாயகம் ! 


திரு . க . சுப்பு 
சட்டப் பேரவை முன்னாள் உறுப்பினர் 


இங்கிலாந்து நாட்டின் நாடாளுமன்றம் உலகில் 
உள்ள நாடாளுமன்றங்களுக்கெல்லாம் தாய் என்று 
போற்றப்படுகிறது . அந்த நாட்டின் மக்கள் அவையும் , 
மேன்மக்கள் அவையும் இணைந்துதான் நாடாளுமன்றம் 
என்று அழைக்கப்படுகிறது . முடியாட்சியின்கீழ் இருந்த 
இங்கிலாந்து நாட்டில் மக்கள் தங்களுடைய ஜனநாயக 
உரிமைகளைப் பெறுவதற்காக நீண்ட நெடிய 
போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் . இறுதியில் 
அதிகாரங்களை எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் 
மாமன்றத்துக்கே வழங்கிவிட்டுப் பெயரளவுக்கு 
முடியாட்சி முறை நடைபெற்று வருகிறது . அதே போன்று 
மேன்மக்களை ( House of Lords ) கொண்ட அவையை 
வைத்துக் கொண்டிருந்தாலும் அனைத்து அதிகாரங்களையும் 
கொண்ட அவையாக மக்களால் நேரடியாகத் 
தேர்ந்தெடுக்கப்படும் சார்பாளர்களைக் கொண்ட மக்கள் 
அவையே ( House of Commons ) விளங்கி வருகிறது . 


பட்டிருக்கின்றன . நாடாளுமன்றத்தில் அச்சமின்றி , 
சுதந்திரமாகப் பணியாற்றுவதற்கும் , எந்தவிதமான 
கட்டுப்பாடுகளும் இல்லாமல் செயல்படுவதற்கும் இத்தகைய 
அதிகாரங்களும் , சிறப்பு உரிமைகளும் , விதிவிலக்குகளும் 
வழங்கப்பட்டிருக்கின்றன . நாடாளுமன்றத்தில் 
பேசியதற்காகவோ, வாக்களித்ததற்காகவோ எந்த ஓர் 
உறுப்பினர் மீதும் எந்த நீதிமன்றத்திலும் வழக்குத் 
தொடர முடியாது . இத்தகைய உரிமைகள் மற்ற 
குடிமக்களுக்கு வழங்கப்படவில்லை . மக்களவையிலோ, 
மாநிலங்களவையிலோ நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கும் 
மாநிலங்களின் சட்டமன்றங்களில் நடைபெறும் 
நிகழ்ச்சிகளுக்கும் அந்தந்த அவையின் தலைவரே 
அதிகாரமும் பொறுப்பும் வாய்ந்தவராக விளங்கி 
வருகிறார் . 


52 


என்று 


இங்கிலாந்து நாட்டில் நிலவி வரும் நாடாளுமன்ற 
ஜனநாயக முறையைப் பின்பற்றியே இந்தியாவிலும் 
மக்கள் அவையையும் மாநிலங்கள் அவையையும் 
கொண்ட நாடாளுமன்றம் இயங்கி வருகிறது . 
மக்களவைக்கு நேரடியாகவே மக்களால் சார்பாளர்கள் 
தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் . மாநிலங்களவையைப் 
பொறுத்தவரை மாநிலங்களின் மக்கள் தொகை 
எண்ணிக்கைக்கு ஏற்ப இடங்கள் ஒதுக்கீடு 
செய்யப்படுகின்றன . சட்டப்பேரவைத் தொகுதிகளில் 
இருந்து சார்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு , மாநிலங்கள் 
அவைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் . ஆயினும் , 
நாட்டின் பிரதமராக வருபவரைத் தேர்ந்தெடுக்கும் 
அதிகாரம் மக்களவைக்கே வழங்கப்பட்டிருக்கிறது . 
மாநிலங்களவை உறுப்பினராக இருப்பவர் பிரதமர் உட்பட 
எந்த அமைச்சர் பொறுப்புக்கும் தெரிவு செய்யப்படலாம் . 
எனினும் மக்களவையில் வாக்களிக்கும் அதிகாரம் 
அவர்களுக்கு வழங்கப்படவில்லை . 


இந்திய அரசமைப்புச் சட்டத்தின் பிரிவு - 105 
மற்றும் 194 ஆகியவற்றில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் 
சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்கள் , சிறப்பு உரிமைகள் மற்றும் விதிவிலக்குகள் 
முதலானவை எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன . 
இங்கிலாந்து நாட்டின் நாடாளுமன்றத்துக்கு இருக்கும் 
அதிகாரங்கள் , சிறப்பு உரிமைகள் மற்றும் 
விதிவிலக்குகள் போன்றவற்றை இங்குள்ள 
உறுப்பினர்களும் பெற்றிருப்பார்கள் 
தொடக்கத்தில் கூறப்பட்டிருந்தது . ஆயினும் , 1978 ஆம் 
ஆண்டு கொண்டுவரப்பட்ட 44 ஆவது அரசமைப்புச் 
சட்டத் திருத்தத்தின்படி , பாராளுமன்றம் ஒரு சட்டத்தின் 
மூலம் அவ்வப்போது வரையறுத்துக் கூறும் உரிமைகளை 
உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு 
அவையும் பெற்றிருக்கும் என்று கூறப்பட்டது . அவ்வாறு 
சட்டத்தின் மூலம் வரையறுத்துக் கூறப்படும் வரை 
44 ஆவது அரசமைப்புச் சட்டத் திருத்தம் நடைமுறைக்கு 
வருவதற்கு முன்னர் நாடாளுமன்றமும் அதன் 
உறுப்பினர்களும் பெற்றிருந்த சிறப்பு உரிமைகள் 
தொடரும் என்றும் கூறப்பட்டது . அதன்படி , 1978 ஆம் 
ஆண்டு வரை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் , 
சட்டமன்ற உறுப்பினர்களும் பெற்றிருந்த 


மக்களவை உறுப்பினர்களுக்கும் மாநிலங்களவை 
உறுப்பினர்களுக்கும் ஒரே மாதிரியான அதிகாரங்களும், 
சிறப்பு உரிமைகளும் , விதிவிலக்குகளும் வழங்கப் 


அதிகாரங்களும் , சிறப்பு உரிமைகளும் , விதிவிலக்குகள் 
போன்றவையும் தொடர்ந்துகொண்டிருக்கின்றன. 


சட்டப் பேரவை கூடும் ஒவ்வொரு நாளும் முதல் 
ஒரு மணி நேரம் வினா - விடை நேரமாக ஒதுக்கப் 
பட்டிருக்கிறது . அந்த நேரத்தை இரத்துச் செய்வதற்கோ , 
மாற்றியமைப்பதற்கோ யாருக்கும் அதிகாரமில்லை . 
கேள்வி நேரத்தை விலக்கிக்கொள்ள வேண்டுமென்ற 
தீர்மானத்தை பேரவைத் தலைவர் கொண்டுவரும்போது , 
அந்தத் தீர்மானத்திற்கு ஒரே ஓர் உறுப்பினர் எதிர்ப்புத் 
தெரிவித்தாலும் , தீர்மானத்தை வாக்கெடுப்பிற்கு விட 
முடியாது . அந்தளவிற்கு உறுப்பினர்களுக்கு உரிமை 
வழங்கப்பட்டிருக்கிறது . அதேபோன்று , அவையில் 
கொண்டுவரப்படும் எந்தவொரு சட்டமுன்வடிவிற்கும் 
திருத்தங்களைக் கொண்டுவந்து , எவ்விதமான 
கட்டுப்பாடுமில்லாமல் , விதிகளுக்குட்பட்டு உரையாற்றும் 
உரிமையும் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது . 


இதேபோன்று , மானியக் கோரிக்கைகளின் மீது, வெட்டுத் 
தீர்மானங்களைக் கொடுத்துப் பேசும் உரிமையும் 
எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது . 
இவைதவிர , உரிமைப் பிரச்சினை, ஒழுங்குப் பிரச்சினை 
போன்றவற்றை எழுப்புவதற்கான உரிமையும் , 
ஒத்திவைப்புத் தீர்மானம் , கவன ஈர்ப்புத் தீர்மானம் 
போன்றவற்றை கொண்டுவருவதற்கான உரிமையும் 
எதிர்க்கட்சி மற்றும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு 
இருக்கிறது . இதேபோன்று தனி நபர் தீர்மானங்களும் , 
தனியார் சட்டமுன்வடிவுகளும் கொண்டுவரப்படுவதற்கான 
வாய்ப்புகளும் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருக் 
கின்றன . 


இத்தகைய வாய்ப்புகளை உறுப்பினர் ஒருவர் 
பயன்படுத்திக்கொண்டால் , அவர் சட்டப் பேரவையில் 
தன்னுடைய பணிகளைப் போற்றத்தக்கவகையில் ஆற்ற 
முடியும் . 


53 


அப்துல்காதரும் அமாவாசையும் ! 


தமிழ் வளர்ச்சி என்பதும் , கலைஞர் நீண்ட நாட்களுக்கு வாழ வேண்டும் என்று 
சொல்வதும் ஒன்றே என்பதனால் (மேசையைத் தட்டும் ஒலி) கலைஞர் அவர்களுக்கு நான் 
கீதையிலே உள்ள ஒரு ஸ்லோகத்தைச் சொல்லிவிடுகிறேன் . கீதை , கலைஞரைப் பற்றிச் 
சொல்வது : 


" பரித்ராணாய ஸாதூநாம் விநாஸாய ச துஷ்க்ருதாம் 
தர்ம ஸம்ஸ்தாபநார்த்தாய ஸம்பவாமி யுகே யுகே " 


கலைஞரே , யுகம் யுகமாக நீங்கள் வாழவேண்டும் . 


இந்த அவையிலே நான்கு முறை நம்முடைய தமிழ்நாட்டின் கோயில்களைப்பற்றிப் 
பேசியிருக்கிறோம் . என்னுடைய அருமை நண்பர் தம்பி அப்துல் பாசித் அவர்கள் 
பெருமாள் கோயிலைப்பற்றிப் பேசியிருக்கிறார்கள் . என்னுடைய அருமைத் தம்பி சையத் 
கௌஸ் பாஷா அவர்கள் மீனாட்சி அம்மன் கோயிலைப்பற்றிப் பேசியிருக்கிறார்கள் . 
ஆகவே , இனிமேல் தமிழகத்திலே அப்துல்காதருக்கும் அமாவாசைக்கும் என்ன 
சம்பந்தம் ? ” என்பது இருக்கவே கூடாது ? 


சட்டப் பேரவையில் திரு . கு . ஹசன் அலி (09-07-2009 ) 


பயனுள்ள கேள்வி நேரம் 


திரு . மா . செல்வராஜ் 
சட்டப் பேரவைச் செயலாளர் 


பொது நல நோக்கில் கேட்கப்படும் வினாக்கள் 
தொடர்பாக செயலாளருக்கு முன்னறிவிப்புக் கொடுக்க 
காலவரையறை எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. 


சட்டமன்றத்தில் வினாக்கள் - விடைகள் 
நேரத்தினை முறையாகப் பயன்படுத்துதல் , மானியக் 
கோரிக்கைகள் மற்றும் சட்ட முன்வடிவுகள் மீது 
கருத்துகளைக் கூறி அரசின் கவனத்திற்குக் கொண்டு 
செல்லுதல் , சட்டமன்றப் பேரவையின் 

குழு 
உறுப்பினராகப் பணியாற்றுதல் , பொதுமக்கள் மற்றும் 
அதிகாரிகளிடமிருந்து பெறுகின்ற தகவல்களைக் 
கொண்டு சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடம் நேரிடையாக 
கலந்துபேசி பொதுமக்களுக்கான நல்ல திட்டங்களை 
நிறைவேற்றுதல் போன்றவை சட்டமன்ற உறுப்பினர்களின் 
தலையாய பணிகளாகக் கருதப்படுகின்றன. 


1921 , செப்டம்பர் 5 ஆம் நாள் , சர் பிரெடரிக் 
ஒயிட் ( Sir Frederick Whyte ) என்பவர் தலைவராகத் 
தனது அதிகாரத்தைப் பயன்படுத்தி உடுக்குறியிட்ட 
நடைமுறையை ( Star System ) இங்கிலாந்து 
பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தார் . இதைத் 
தொடர்ந்து உடுக்குறியிட்ட கேள்விகளுக்கு மட்டுமே 
பாராளுமன்றத்தில் வாய்மொழியாக அமைச்சர்கள் பதில் 
அளித்தனர் . 


உறுப்பினர்களுக்கு வினாக்கள் மூலம் தகவல்கள் 
பெறுவதற்கும் திட்டங்களை நிறைவேற்றுவதற்குமான 
உரிமைகள் படிப்படியாக அளிக்கப்பட்டுள்ளன .. 


54 


இவற்றிற்குப் பிறகுதான் உடுக்குறியிட்ட 
வினாக்கள் ( Starred Questions ), உடுக்குறியிடாத 
வினாக்கள் ( Unstarred Questions ) எனப் பிரிக்கின்ற 
நடைமுறை கொண்டு வரப்பட்டு 1937 ஆம் 
ஆண்டிலிருந்து 1947 - ல் இந்தியா சுதந்திரம் அடையும் 
வரையிலும் , உறுப்பினர்கள் கேட்கும் வினாக்களின் 
எண்ணிக்கைக்கு வரையறை ஏதும் இல்லாத நிலை , 
வினா எண்களின் வரிசைக்கிரமமான வகையில் 
நிகழ்ச்சி நிரலில் சேர்ப்பது போன்ற சில மாற்றங்கள் 
ஏற்பட்டன . 


1853 , சார்ட்டர் சட்டத்தின்கீழ் சட்டங்களையும் , 
விதிமுறைகளையும் அமைப்பதற்காக முதல் சட்டமன்றக் 
கவுன்சில் அமைக்கப்பட்டபோது , அரசு நிர்வாகத்தின் 
மீது உறுப்பினர்கள் உரிமையோடு கேள்விகளைக் 
கேட்கின்ற நிலை இல்லை . பின்பு, 1861 ஆம் ஆண்டில் 
இந்திய கவுன்சில் சட்டத்தின் மூலம் சட்டமன்ற 
நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உறுப்பினர்கள் 
வினாக்கள் மூலம் தகவல்களைப் பெற முடிந்தது . 1892 , 
இந்திய கவுன்சில் சட்டத்தின்கீழ் , உறுப்பினர்கள் 
வினாக்களை ஆறு நாட்கள் முன்னறிவிப்புடன் 
செயலாளருக்கு அனுப்பி வைக்கும் முறை கொண்டு 
வரப்பட்டது . 1909 , இந்திய கவுன்சில் சட்டத்திற்கிணங்க 
பேரவையில் முதன்முதலாகத் துணைக் கேள்விகளைக் 
கேட்கின்ற வழிமுறை ஏற்படுத்தப்பட்டது . துறை 
சம்பந்தப்பட்ட அமைச்சர் உறுப்பினரின் துணைக் 
கேள்விக்குப் பதில் அளிக்க மறுக்கவும் , தனியே ஒரு 
வினா எழுப்பினால் விளக்கம் அளிக்க முடியும் என்று 
அவர் தெரிவிக்கும் நடைமுறையும் கொண்டு 
வரப்பட்டது . பின்பு , 

1919 
மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தத்திற்கிணங்க , 


1950 , ஜனவரி 26 ஆம் தேதி இந்திய அரசமைப்புச் 
சட்டம் செயலுக்கு வந்த பின்பு , முதலாவது சட்டமன்றம் 
1952 ஆம் ஆண்டில் கூடியது . சட்டமன்றத்தின் இரு 
அவைகளிலும் கேள்வி நேரத்திற்கு முக்கியத்துவம் 
அளிக்கப்பட்டது . உறுப்பினர் ஒருவரின் தொகுதி 
சம்பந்தமான பிரச்சினை மட்டுமல்ல , மாநிலத்தின் 
எல்லாப் பகுதிகளிலும் எழுகின்ற பிரச்சினைகள் , 
பொதுவான கருத்துகள் ஆகியவை குறித்து சட்டமன்ற 
உறுப்பினர் தனது வினாக்களை எழுப்பி அமைச்சரின் 
பதில்களைப் பெற முடியும் என்பதால் சட்டமன்றத்தில் 
உறுப்பினர்கள் சிறப்பாகப் பணியாற்ற வேண்டுமானால் 
அவர்கள் சட்டமன்றப் பேரவை வினா - விடை நேரத்தில் 


ஆம் 


ஆண்டில் 


தவறாது கலந்து கொள்வது அவசியமாகிறது . சட்டமன்ற 
நிகழ்ச்சியின் , முதல் ஒரு மணி நேரம் வினா 
விடைகளுக்கான நேரமாக ஒதுக்கப்படுகிறது . இந்த 
நேரத்தில் இதர பிரச்சினைகளை உறுப்பினர்கள் 
எழுப்பக்கூடாது . பேரவை நடந்து கொண்டிருக்கும்போது 
வினாக்கள் - விடைகள் நேரத்தை ஒத்திவைக்க 
வேண்டுமானால் சட்டமன்றத்தின் அனைத்து 
உறுப்பினர்களும் ஏகமனதாக ஒப்புக் கொண்டாலன்றி 
அந்நேரத்தை ஒத்திவைக்க இயலாது . இவற்றிலிருந்து 
சட்டமன்றத்தில் வினாக்கள் - விடைகள் நேரத்தின் 
முக்கியத்துவத்தை நாம் அறியலாம் . 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை உறுப்பினர் ஒருவர் 
உடுக்குறியிட்ட அல்லது உடுக்குறியிடாத வினாவைப் 
பேரவைச் செயலாளருக்கு அனுப்பினால் அவ்வினா 
விடையளிக்கப்படும் வரை அல்லது சட்டமன்றப் 
பேரவைக் காலம் முடியும் வரை செயலில் இருக்கும் . 
நாடாளுமன்றத்தில் வினாக்களுக்கு 5 நாள் 
முன்னறிவிப்புக் கொடுக்க வேண்டும் என்பதுடன் 
குறிப்பிட்ட கூட்டத்தொடர் முடிந்தவுடன் அந்த வினா 
செயலிழந்து விடுகிறது . இந்திய அரசமைப்புச் சட்டத்தின் 
அடிப்படையில் வகுக்கப்பட்டுள்ள மேற்கூறிய சில 
வேறுபாடுகளைத் தவிர நமது நாடாளுமன்றத்தில் 
பின்பற்றப்படும் விதிமுறைகளே தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவையில் வினாக்கள் - விடைகள் நேரத்திலும் 
பின்பற்றப்படுகின்றன . 


உறுப்பினரின் வினாக்கள் , உடுக்குறியிட்ட வினா 
( Starred ) , உடுக்குறியிடாத வினா ( Unstarred ) என 
இருவகைப்படும் . உடுக்குறியிட்ட வினாக்கள் மட்டுமே 
வரிசைக்கிரமமான எண்கள் அடிப்படையில் சட்டமன்றப் 
பேரவை கூடும் நாட்களில் நிகழ்ச்சி நிரலில் 
சேர்க்கப்பட்டு அமைச்சர்களின் 

வாய்மொழி 
மூலமாகப் பதிலளிக்கப்படுகின்றன . உடுக்குறியிடாத 
வினாக்களுக்கான பதில்கள் பேரவைச் செயலகத்தின் 
மூலம் புத்தக வடிவில் உறுப்பினர்களுக்குப் பேரவையில் 
வைக்கப்படுகின்றன . இவற்றின் மீது எந்த விவாதமும் 
துணைக் கேள்விகளும் எழுப்ப இயலாது . 


55 


நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களின் 
முன்னிலையில் வினாக்கள் குலுக்கல் முறையில் 
எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வினாப் பட்டியலில் 
20 உடுக்குறியிட்ட வினாக்கள் சேர்க்கப்பட்டு 
சம்பந்தப்பட்ட அமைச்சர்களால் பதிலளிக்கப்படுகின்றன . 
ஏற்கெனவே விடுபட்டுப்போன அல்லது தள்ளி 
வைக்கப்பட்ட வினாக்களையும் இவற்றோடு கூடுதலாகச் 
சேர்த்துக் கொள்ளும் நடைமுறையும் அங்கு உள்ளது . 
இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற ஆளுகை உள்ளதால் 
அவற்றின் பொருள் அதிக அளவு எண்ணிக்கையிலான 
துணைக் கேள்விகளுக்கு உட்படுத்தப்படுகின்றன . 
துணைக் கேள்விகளை அனுமதிப்பதும் மறுப்பதும் 
அவைத் தலைவரின் அதிகாரத்திற்கு உட்பட்டது . 


மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வினாவாக 
இருப்பின் , உறுப்பினர் ஒருவர் முன்னறிவிப்பைச் 
செயலாளருக்குக் கொடுத்து பேரவைத் தலைவர் 
அவர்களால் அரை 

மணி நேரத்திற்கு அது 
அனுமதிக்கப்படுமாயின் அந்த வினா அரை மணி நேர 
வினாவாகக் கருதப்படுகிறது . அரை மணி நேர 
விவாதத்திற்குப் பின்பு எவ்வித தீர்மானமும் 
வாக்கெடுப்பும் இன்றி விவாதம் தானாகவே முடிந்து 
விடும் . வாரத்தில் மூன்று நாள் கூட்டங்களில் அரை 
மணி நேர வினாவிற்கு பேரவைத் தலைவர் நேரத்தினை 
ஒதுக்கலாம் . அம்மாதிரி விவாதத்தை எழுப்ப விரும்பும் 
உறுப்பினர் ஒருவர் , எந்த நாளில் அது பற்றி விவாதிக்க 
வேண்டுமென்று விரும்புகிறாரோ , அந்நாளுக்கு 
இரண்டு நாட்கள் முன்னதாகச் செயலாளருக்கு 
முன்னறிவிப்புக் கொடுக்க வேண்டும் . அதில் 
எந்தெந்த முக்கியக் கூறுகள் பற்றி விவாதம் எழுப்ப 
விரும்புகிறார் என்பதையும் , விவாதம் கோருவதற்கான 
காரணங்களையும் சுருக்கமாகக் குறிப்பிட வேண்டும் . 


ஒரே பொருளைக் கொண்ட வினாக்களைப் 
பல்வேறு உறுப்பினர்கள் கொடுத்திருக்கின்ற நேர்வில் 
குலுக்கல் முறையில் சேர்க்கப்பட்ட வினா மட்டுமே 
அனுமதி பெற்றதாகவும் அதே பொருளை உடைய இதர 
உறுப்பினர்களின் வினாக்கள் அனுமதி மறுக்கப் 
பட்டதாகவும் நாடாளுமன்றத்தில் கருதப்படுகின்றன . 
இத்தகைய நடைமுறை தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவையில் இல்லை என்பதோடு அனைத்து 
உறுப்பினர்களும் அவ்வினாவிற்கான விவாதத்தில் 
பங்குபெறும் வாய்ப்பினையும் பெறுகிறார்கள் . 


வினாவின் முக்கியத்துவத்தைக் கருதி பேரவைத் 
தலைவர் , ஒரு வினாவைக் குறுகிய கால வினாவாக 
அனுமதிக்கலாம் . குறுகிய கால வினாவிற்கான 
முன்னறிவிப்புக் கொடுப்பதற்கு முன் அதற்குரிய 
படிவத்தில் தகுந்த காரணங்களைக் குறிப்பிட்டு 
சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரின் இசைவினையும் பெற 
வேண்டும் . இவ்வாறு அனுமதிக்கப்பட்ட குறுகிய கால 
வினாவானது வினாப் பட்டியலில் வரிசைப்படி 
கூடுதலாகக் கடைசியில் 

சேர்க்கப்படுகிறது . 
சட்டமன்றப் பேரவை கூடுமுன் 10 நாட்களுக்குள் 
குறுகிய கால வினாவிற்கான முன்னறிவிப்புகள் 
ஏற்றுக் கொள்ளப்படுவதும் ஒரே பொருள் குறித்த 
உறுப்பினர்களில் நான்கிற்கு மேற்படாத உறுப்பினர்களின் 


பெயர்கள் அவ்வினாவில் சேர்க்கப்படுகிறது என்பதும் 
விதியாக உள்ளது . பொதுவாக , சட்டமன்றக் 
கூட்டத் தொடரில் குறைந்த எண்ணிக்கையிலேயே 
குறுகிய கால வினாக்கள் அனுமதிக்கப்பட்டு 
விடையளிக்கப்படுகின்றன. 


பின்பு அவர்களுக்குச் சட்டமன்றப் பேரவை விதிகள் , 
வழிகாட்டிகள் குறித்த புத்தகங்கள் ஆகியவை 
வழங்கப்படுவதுடன் , அவர்களுக்கு வினாக்கள் எவ்வாறு 
அமைய வேண்டும் என்கிற விளக்கமும் பயிற்சியும் 
பேரவைச் செயலகத்தின் மூலம் அளிக்கப்பட்டு 
வருகிறது . எனவே , உறுப்பினர்களுடைய வினா, 
உடுக்குறியிட்ட வினாவாக அமைவதற்கு பொருளும் 
எழுதும் முறையும் மிகவும் அவசியமாகிறது . 


சட்டமன்றப் பேரவைச் செயலகத்தில் 
வினாக்களுக்கான படிவங்களைப் பெற்று உறுப்பினர்கள் 
தங்களது 

வினாக்களை வழங்குகிறார்கள் . 
உடுக்குறியிட்ட வினாக்களுக்கான பொருள் 
தெளிவாக இருக்க வேண்டுமேயன்றி , வாதங்கள் , 
குற்றச்சாட்டுக்கள், யூகங்கள் , கேலிக்கூத்து போன்றவை 
கொண்டிருக்கக் கூடாது . தனிப்பட்ட ஒருவரின் 
நடத்தையைப் பற்றியோ, ஒழுக்கத்தைப் பற்றியோ 
குறிப்பிடும் வகையில் வினாக்கள் அமையக் கூடாது. 
மேலும் , நீதிமன்ற விசாரணையில் இல்லாத 
பொருளாகவும் வினாக்கள் இருத்தல் வேண்டும் . 
உறுப்பினர் ஒருவர் வினாக்களை எழுப்பும்போது , மிக 
நீண்டதாக ஒரு அறிக்கை போன்று இல்லாத வகையில் 
அரசின் கவனத்திற்குக் கொண்டு செல்லும் வகையில் 
சுருக்கமாக இருக்க வேண்டும் . அமைச்சரவைக் கூட்ட 
நடவடிக்கைகள் பற்றிய தகவல்கள் பற்றியோ, விடையில் 
அடங்க முடியாத அளவிற்குப் பரந்த ஒரு கொள்கை 
விளக்கத்தையோ , ஏற்கெனவே விடையளிக்கப்பட்ட 
பொருள்கள் பற்றியோ வினாக்கள் கொண்டிருந்தால் 
அந்த வினாக்கள் ஏற்றுக் கொள்ளப்படுவதில்லை . 
அற்பமான பொருள்கள் பற்றியதாகவும் சாதாரண பழைய 
வரலாறு குறித்த தகவல்களைப் பெறக்கூடிய தாகவும் 
எளிதாகக் கிடைக்கக் கூடிய ஆவணங்கள் மூலம் 
பெறக்கூடிய தகவல்களைக் கொண்டதாகவும் 
வினாக்கள் இருப்பின் அத்தகைய வினாக்களும் ஏற்றுக் 
கொள்ளப்படுவதில்லை . 


உறுப்பினரின் வினாவிற்கான முன்னறிவிப்பில் 
இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட முக்கிய பொருள்கள் 
அடங்கியிருக்குமானால் பொருளின் முக்கியத்துவத்தைக் 
கருதி அதனைத் தனித் தனி 

வினாவாக 
எடுத்துக்கொண்டு பேரவைச் செயலகமே நடவடிக்கை 
எடுக்கிறது . உறுப்பினர்கள் வினா கேட்பதற்கான 
விவரங்கள் அனைத்தையும் வெள்ளைத் தாளில் கூட 
எழுதி செயலகத்திற்கு அளிக்கலாம் . எனினும் , 

, 
இதற்கென்று பேரவைச் செயலகத்தில் வழங்கப்படும் 
படிவத்தைப் பயன்படுத்துவதுதான் சிறந்தது . உறுப்பினர் 
அளிக்கின்ற வினாக்கள் பேரவைச் செயலகத்தில் 
ஒப்புதலுக்குப் பின்பு தட்டச்சு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட 
துறைகளுக்கு பதில்களுக்காக அனுப்பப்படுகின்றன . 
வினாவிற்கான விடை பேரவைச் செயலகத்தில் 
பெறப்பட்ட பின்பு அவ்வினாவிற்கு மாற்று விடை 
அளிக்க சம்பந்தப்பட்ட அமைச்சர் விரும்பினால் 
பேரவைச் செயலகத்திற்கு முன்னதாகவே அதனை 
அளிக்க வேண்டும் . 


56 


சட்டமன்ற உறுப்பினர்களின் வினா ஒன்று நீண்ட 
புள்ளி விவரங்களைக் கோருவதாகவும் அறிக்கை 
அளிக்கக் கூடிய விவரங்களைக் கொண்டதாகவும் 
குறைந்த முக்கியத்துவம் உள்ளதாகவும் 
இருக்குமேயானால் அந்த வினாக்கள் உடுக்குறியிட்ட 
வினாக்களாக அல்லாமல் உடுக்குறியிடாத 
வினாக்களாகக் கருதப்படும் நிலை ஏற்படுகிறது . 


உறுப்பினர்களிடமிருந்து பெறப்பட்ட வினாக்கள் 
பேரவைச் செயலகத்தின் மூலம் பதினைந்து 
நாட்களுக்குள் அனுப்பப்பட வேண்டும் என்றும் 
துறையிலிருந்து பதில்கள் பெறப்பட்டு 42 நாட்களுக்குள் 
வினாப் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் 
பேரவை விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது . எனினும் 
அதிகளவு வினாக்கள் பெறப்படுவதன் காரணமாக 
எல்லா வினாக்களையும் பேரவை நிகழ்ச்சியில் சேர்க்க 
இயலாத நிலை ஏற்படுகிறது . சட்டமன்றப் பேரவையில் 
தற்பொழுது பத்து வினாக்கள் நாள்தோறும் நிகழ்ச்சி 
நிரலில் சேர்க்கப்பட்டு பத்து வினாக்களுக்கும் 
மாண்புமிகு அமைச்சர்களால் பதிலளிக்கப்பட்டு 
வருகின்றன . உறுப்பினர்கள் மூலம் துணைக் கேள்விகள் 
அதிகளவு கேட்கப்பட்டு பதில்கள் அளிக்கப்படுவதால் 
பெரும்பாலான நாட்களில் முதல் ஒரு மணி நேர 
வினா - விடை நேரம் நீட்டிக்கப்பட்டே வருகிறது . 
நாடாளுமன்ற மக்களவையில் இருபது உடுக்குறியிட்ட 
வினாக்கள் நாள்தோறும் நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்பட்ட 
போதிலும் ஐந்து அல்லது ஆறு உடுக்குறியிட்ட 


மேற்கூறியவற்றைக் கருத்திற் கொண்டு , 
உறுப்பினர்கள் தங்களுடைய வினாக்களை தயாரித்து 
பேரவைச் செயலகத்திற்கு அனுப்ப வேண்டும் . புதிதாகச் 
சட்டமன்றத்திற்குத் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 
அளிக்கும் வினாக்கள் நீண்ட அறிக்கையைக் 
கொண்டதாக அமைவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது . 
எனினும் , சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 


வினாக்களுக்கு மட்டுமே கேள்வி நேரத்தில் மாண்புமிகு இவற்றின் மூலம் 10 உறுதிமொழிகளையும் 
அமைச்சர்களால் விடையளிக்கப்படுகின்றன . அதிக உறுப்பினர்களுக்கு அளித்துள்ளார்கள் . அன்றையதினம் 
அளவு துணைக் கேள்விகள் கேட்கப்படுவதே இதற்குக் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் மட்டும் 
காரணமாகும் . பல்வேறு கால கட்டங்களில் தமிழ்நாடு உரையாற்றிய மொத்த நேரம் 32 நிமிடங்கள் ஆகும் . 
சட்டமன்றப் பேரவையில் விடுபட்ட வினாக்கள் மறுநாள் முதலமைச்சர் பதிலளிப்பதில் , தமிழ்நாடு சட்டமன்றப் 
வினாப் பட்டியலில் சேர்க்கப்பட்டு விடையளிக்கப் பேரவை வரலாற்றிலேயே இத்தகைய நிகழ்வு இதற்கு 
பட்டுள்ளன . 

முன்பு ஏற்பட்டதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது . 
சட்டமன்றப் பேரவையில் பொதுவாக , 

அரசுத் துறைகளின் பல்வேறு செயல்பாடுகள் 
வினாக்கள் - விடைகள் நேரத்தில் மாண்புமிகு குறித்து நாள்தோறும் சட்டமன்றத்தில் மூலக் கேள்வி 
முதலமைச்சரைத் தவிர இதர 

துறைகளின் 

அளித்த உறுப்பினருக்கு இரண்டு துணைக் கேள்விகள் 
அமைச்சர்கள் தான் அதிக நேரம் பதிலளிப்பது கேட்பதற்கு பேரவைத் 

தலைவர் 

அனுமதி 
வழக்கமாக உள்ளது . எனினும் , 1996-2001 ஆம் அளிக்கிறார்கள் . மூலக் கேள்விக்கு அமைச்சர் 
ஆண்டிற்கான பதினொன்றாவது சட்டமன்றப் பதிலளித்த பின்பு , துணைக் கேள்விகள் கேட்பதற்காக 
பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 136 மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களின் 
உடுக்குறியிட்ட வினாக் 

கவனத்தைப் பெறும் 
களுக்குப் பேரவையில் 

வகையில் உறுப்பினர்கள் 
ஒரே சட்டப் பேரவைக் காலத்தில் 
பதிலளித்துள்ளார்கள் . 970 

உட்கார்ந்து கொண்டு 
மாண்புமிகு முதல்வர் கலைஞர் , சட்டப் 
உடுக்குறியிடாத வினாக் 
பேரவையில் 136 உடுக்குறியிட்ட 

தங்களது ஒரு கையினை 
களுக்கு மாண்புமிகு 

உயர்த்த வேண்டும் . ஒரே 
கேள்விகளுக்கு பதிலளித்ததும் , 970 
முதலமைச்சர் அவர்களின் 

வினாவில் 
உடுக்குறியிடாத கேள்விகளுக்கு 

அனைத்து 
விடைகளும் சட்டமன்றப் 

உறுப்பினர்களின் துணைக் 
விடையளித்து பேரவையில் வைக்கப் 
வைக்கப் 
பேரவையில் 

கேள்விகளுக்கும் 

57 
பட்டதும் , கேள்வி நேரத்தில் ஒரே 
பட்டன . ஒரே சட்டமன்றப் 

பதிலளிக்க 

இயலாது 
நாளில் தொடர்ந்து 32 நிமிடங்கள் 
பேரவை காலத்தில் அதிக 

என்கின்ற காரணத்தினால் 
பதிலளித்ததும் முதலமைச்சர் பதில் 
எண்ணிக்கையிலான 

இத்தகைய நடைமுறை 
அளிப்பதில் சட்டப் பேரவை 
கேள்விகளுக்கு மாண்புமிகு 

பின்பற்றப்படுகிறது . 
வரலாற்றில் இதுவரை ஏற்படாத நிகழ்வு . 
முதல்வர் பதிலளிக்கும் 

சம்பந்தப்பட்ட அமைச்சரை 
இத்தகைய நிகழ்வு 

உறுப்பினர் ஒருவர் தாம் 
தமிழ்நாடு சட்ட மன்றப் 
பேரவையில் இதுவரை ஏற்பட்டதில்லை என்பது 

கோரும் தகவல்கள் அனைத்தையும் வழங்க வேண்டும் 

என்று கட்டாயப்படுத்த இயலாது . எனினும் , 
குறிப்பிடத்தக்கது . 

நாடாளுமன்றத்திலும் மாநிலச் சட்டமன்றப் பேரவையிலும் 
மாண்புமிகு 

அவர்கள் 

உறுப்பினர்கள் கேட்கும் வினாக்களுக்கு சம்பந்தப்பட்ட 
உடுக்குறியிட்ட வினாக்களுக்கான பதில்களை 

அமைச்சர்கள் தகுந்த பதில்களை அளிக்கின்ற 
அளிக்கும் போது பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 

கடமையுடையவர்கள் ஆவர் . 
உறுப்பினர்களும் அதிக எண்ணிக்கையில் துணைக் 
கேள்விகளைக் கேட்டு அவ்வுறுப்பினர்களின் தொகுதி 

ஒரு உறுப்பினர் தாம் எழுப்புகின்ற வினாப் 

பொருள் தமிழ்நாட்டின் எந்தத் தொகுதியைச் 
சம்பந்தப்பட்ட உறுதிமொழிகளையும் அதிக அளவு 

சேர்ந்ததாகவும் இருக்கலாம் என்பதால் , அரசின் 
பெறுகின்ற நிலை கடந்த சட்டமன்றப் பேரவையிலும் 

ஆக்கபூர்வமான 

பணிகளை மக்களுக்குத் 
தற்போது பதின்மூன்றாவது சட்டமன்றப் பேரவையிலும் 

தெரியப்படுத்துவதற்கும் நிறைவேற்றப்பட வேண்டிய 
தொடர்கிறது . குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் 

பணிகளை அரசு நிறைவேற்றிட துரிதப்படுத்துவதற்கும் 
அவர்கள் 7-12-2006 அன்று 2 மூலக் கேள்விகளுக்கும் , 

வினாக்கள் - விடைகள் நேரம் உறுப்பினர்களுக்குப் 
அந்த மூலக் கேள்விகளுக்குக் கேட்கப்பட்ட 15 துணைக் 

பெரிதும் பயன்படுகிறது . 
கேள்விகளுக்கும் ஒரே சமயம் பதிலளித்தது மட்டுமின்றி 


முதலமைச்சர் 


மாண்புமிகு கலைஞர் மு . கருணாநிதி 

முதலமைச்சர் 


| 8 


வரலாற்றுக் 
குறிப்புகள் 


உள்ளடக்கம் 


பக்க 
எண் 


1 . 


புனித ஜார்ஜ் கோட்டையின் வரலாறு 


65 


2 . 


Origin and Evolution of the Tamil Nadu Legislature 


69 


3 . 


வரலாற்றுப் பாதையில் தமிழ்நாடு சட்டமன்றம் 


73 


4 . 


பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் ஆற்றிய முதல் உரை 


85 


5 . 


கலைஞர் மு . கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் ஆற்றிய முதல் உரை 


87 


6 . 


சென்னை உயர் நீதிமன்ற நடவடிக்கைகளில் தமிழை அறிமுகப்படுத்த 
ஒப்புதல் வழங்குமாறு மேதகு குடியரசுத் தலைவரைக் கோரும் தீர்மானம் 


90 


7 . 


The Office of Speaker 


92 


8 . 


சட்டமன்றப் பேரவை நடைபெற்ற இடங்கள் 


95 


9 . 


சென்னை , கோட்டைக் கொத்தளத்தில் விடுதலை நாள் விழாவில் 
மாண்புமிகு முதல்வர் கலைஞர் அவர்கள் முதன்முதலாக தேசியக் கொடியை 
ஏற்றிவைத்து ஆற்றிய உரை 


101 


10. சட்டமன்ற உறுப்பினர் விடுதிகளும் குடியிருப்பு வளாகமும் 


105 


11 . 


சட்டப் பேரவையில் கலைஞர் பொன் விழா - முக்கிய உரைகள் 


109 


12. செம்மொழித் தமிழ் ஆய்வு மையம் சென்னையில் அமைத்திடவும் , தமிழக முதல்வர் 

டாக்டர் கலைஞர் அவர்களை அம்மையத்தின் தலைவராகச் செயல்படவும் 
மத்திய அரசு அறிவிப்புச் செய்ததற்குப் பாராட்டு - தீர்மானம் 


142 


144 


13. உலகத் தமிழ்ச் செம்மொழி மாநாடு , 2010 


146 


14. அய்யன் திருவள்ளுவர் மற்றும் கன்னடக் கவிஞர் சர்வக்ஞர் சிலை திறப்பு 


148 


15. புதிய சட்டப் பேரவையின் தோற்றம் 


151 


16. புதிய சட்டப் பேரவை வளாகம் 


தொழில்நுட்ப அறிக்கை 


153 


17. சட்டப் பேரவைக் கூட்டத் தொடர்கள் 


ஒரு கண்ணோட்டம் 


160 


18. அண்ணாவின் இரட்டைக் குழல் துப்பாக்கி 


19. சட்டமன்றப் பவள விழா சட்டப் பேரவை வைர விழாவில் 

மாண்புமிகு முதல்வர் கலைஞர் அவர்கள் ஆற்றிய உரை 


162 


167 


20. எனது சட்டசபை அனுபவங்கள் - திரு . சி.என் . அண்ணாதுரை 
21. புனித ஜார்ஜ் கோட்டையில் பேரவைக் கூட்ட நிறைவு நாளன்று மாண்புமிகு 

முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஆற்றிய உரை 


170 


176 


22. முக்கிய நிகழ்வுகள் , தீர்மானங்கள் மற்றும் சட்டங்கள் 


பக்க 


எண் 


23. ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர்த் திட்டம் 


208 


24. மகளிர் சுய உதவிக் குழுக்கள் 


210 


25. குடியரசுத் தலைவர்கள் 


212 


26. பிரதம அமைச்சர்கள் 


214 


27. புனித ஜார்ஜ் கோட்டை ஆளுநர்கள் 


216 


28. தமிழக ஆளுநர்கள் 


217 


29. சென்னை மாகாண முதலமைச்சர்கள் 


220 


30. தமிழக முதலமைச்சர்கள் 


221 


31. பேரவைத் தலைவர்கள் 


224 


32. பேரவைத் துணைத் தலைவர்கள் 


226 


33. அமைச்சரவைகள் 


228 


34. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் 


264 


35. முக்கியத் தலைவர்கள் 


265 


36. பேரவை முன்னவர்கள் 


272 


37. பேரவை எதிர்க்கட்சித் தலைவர்கள் 


273 


38. பேரவை அரசுத் தலைமைக் கொறடாக்கள் 


274 


39. பேரவை உறுப்பினர்கள் பட்டியல் 


275 


40. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் - தமிழ்நாடு 


341 


41. சட்டப் பேரவைச் செயலாளர்கள் 


342 


42. புதிய சட்டப் பேரவை - தலைமைச் செயலக வளாக கட்டடத்திற்கான பசுமைக் கட்டட தரச் சான்றிதழ் 343 


43. தமிழ்நாடு சட்டப் பேரவை தொகுதிகளின் பட்டியல் 


344 


44. இராமநாதபுரம் கூட்டுக் குடிநீர்த் திட்டம் 


348 


45. தமிழக அரசின் மகத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 


350 


46. பொதுத் தேர்தல்கள் 


இடைத்தேர்தல்கள் 


352 


47. மக்களவை , மாநிலங்களவை மற்றும் சட்டப் பேரவைகளில் 

ஒதுக்கப்பட்டுள்ள இடங்கள் 


365 


48. சட்டப் பேரவை அலுவலர்கள் 


366 


புனித ஜார்ஜ் கோட்டையின் வரலாறு 


இந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருந்த முகலாய 
சக்கரவர்த்தியான ஜஹாங்கீர் மன்னனின் ஒப்புதலுடன் 
சர் தாமஸ் ரோ என்ற ஆங்கிலேயர் சூரத்தில் ஒரு 
தொழிலகத்தை அமைத்து தமது வணிகத்தை ஆரம்பிக்க 
வித்திட்டார் . பின்னர் , சிறிது சிறிதாக இந்தியாவின் 
கடற்கரைப் பகுதியில் தனது 

வணிகத்தை 
வளர்ச்சியடையச் செய்தார் . ஆங்கிலேய குடும்பங்கள் 
இந்திய நகரங்களில் குடியேற ஆரம்பித்தன . அவர்கள் 
அப்போது முதலாவதாகக் குடியேறிய இடம் மதராசாகும் . 
பிறகுதான் கல்கத்தா , 

பம்பாய் அவர்களது 
ஆளுகையின்கீழ் வந்தன . 


பண்டைய காலம் தொட்டு ரோமானியர்கள், 
கிரேக்கர்கள் , அரேபியர்கள் ஆகியோர் தமிழ் 
நாட்டினருடன் வர்த்தகத் தொடர்பு வைத்துக் 
கொண்டிருந்தனர் என்பதற்கு பல்வேறு கல்வெட்டுகள் 
சான்றாக உள்ளன . மேலும் , தமிழ்நாட்டின் கடலோரப் 
பகுதி ஆதிகாலத்திலிருந்தே வணிகர்களுக்கு 
முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டு இருந்ததால் , 
பிற்காலத்தில் கடல்வழி வாணிபம் சிறப்பாக 
நடைபெற்றுக் கொண்டிருந்தது . இந்திய வாசனைத் 
திரவியங்களுக்கு மேலை நாடுகளில் மிகுந்த வரவேற்பு 
இருந்தது . குறிப்பாக மிளகு , இலவங்கம் , ஏலக்காய் 
போன்ற பொருட்களுக்கு அதிக கிராக்கி இருந்தது . 
மேலும் துணி ஆடைகளும் ஏற்றுமதி செய்யப்பட்டு 
வந்தன . ஏனெனில் , இந்திய ஓவியர்கள் வண்ணங்கள் 
தீட்டுவதில் ஐரோப்பியரைவிட சிறந்து விளங்கினர் . 
மசூலிப்பட்டினம் மற்றும் கிழக்குக் கடற்கரைப் 
பகுதிகளில் இந்த வண்ணம் தீட்டும் சாயத்துக்கு மூலப் 
பொருளான செடிகள் கிடைத்ததால் இந்தியாவிலிருந்து 
தயாரிக்கப்படும் துணி வகைகள் மிகவும் பிரசித்தி 
பெற்றவையாக இருந்தன . இந்தத் துணி வகைகளை 
ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்தனர் . 
சிறந்த வர்த்தக தொடர்புகளைத் தேடி பல்வேறு 
நாட்டினரும் நமது நாட்டின் கடற்கரைகளை 
வந்தடைந்தாலும் , போர்ச்சுக்கீசியர்கள் அதில் 
முன்னிலையில் இருந்தனர் . கி.பி. 15 ஆம் நூற்றாண்டில் 
இந்தியாவின் மேற்குக் கடற்கரைப் பக்கம் தமது 
கவனத்தைச் செலுத்திய அவர்கள் 1522 ஆம் ஆண்டு 
சாந்தோம் பகுதியில் குடியேறினர் . அவர்களைத் 
தொடர்ந்து டச்சுக்காரர்களும் , டேனியர்களும் , 
பிரெஞ்சுக்காரர்களும் , ஆங்கிலேயர்களும் வந்தனர் . 


65 


1630 ஆம் ஆண்டின் ஆரம்ப கட்டத்தில் 
இந்தியாவின் 

பக்கங்களிலும் உள்ள 
கடலோரங்களில் இருந்து வியாபாரத்தை நடத்த 
ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தங்களுக்கென ஒரு 
நிரந்தர அடித்தளத்தைத் தேடியது . ஒருபுறம் கூவம் 
நதியாலும் , வடக்கில் அக்காலத்தில் பாய்ந்த எழும்பூர் 
நதியாலும் , சூழப்பட்ட ஒரு மணல் பரப்பு அவர்களது 
கவனத்தை ஈர்த்தது . ஆங்கில கிழக்கிந்தியக் கம்பெனி 
அலுவலரான திரு . பிரான்சிஸ் டே என்பவர் எடுத்துக் 
கொண்ட பெரு முயற்சியாலும் , அவரது உயர் அதிகாரி 
ஆன்ட்ரூ கோகன் என்பவர் அளித்த ஊக்கத்தாலும் 
சுமார் 5 கி.மீ. நீளமும் 2 கி.மீ.அகலமும் உள்ள அந்தத் 
திட்டு கம்பெனிக்குக் கிடைத்தது . திரு . தாமர்லா 
வெங்கடாத்ரி என்பவர் வடக்கே பழவேற்காடு முதல் 
தெற்கில் சாந்தோம் வரையிலான இடத்தை விஜயநகர 
மன்னரின் பிரதிநியாக ஆண்டு வந்தார் . பின்னர் 
திரு . டேயின் இந்திய உதவியாளரான பேரி திம்மண்ணா 
மற்றும் திரு . வெங்கடாத்ரியின் சகோதரர் திரு . அய்யப்ப 
தாமர்லா ஆகியோர் உதவியோடு இப்பகுதிக்கான 
உரிமைப் பத்திரம் ஆங்கிலேயரால் பெறப்பட்டது . 1639 
ஆம் ஆண்டு ஜூலை 22 ஆம் நாள் இந்த ஒப்பந்தம் 
மேற்கொள்ளப்பட்டது . 


16 

ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 
டச்சுக்காரர்கள் மிளகின் விலையை மிக அதிக 
அளவுக்கு உயர்த்தியதால் இங்கிலாந்தைச் சேர்ந்த 24 
வணிகர்கள் சேர்ந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்தியக் 
கம்பெனியைத் தொடங்கி இந்தியாவுடன் வர்த்தகம் 
செய்ய முனைந்தனர் . 


பின்னர் , 1640 ஆம் ஆண்டு திரு . டே தனது 
சொந்தச் செலவில் கோட்டையைக் கட்டும் பணியைத் 
தொடங்கி 1640 ஆம் வருடம் புனித ஜார்ஜ் தினமான 
ஏப்ரல் திங்கள் 23 ஆம் நாளன்று கோட்டையைக் கட்டி 
முடித்தார் . எனவே , அதற்கு புனித ஜார்ஜ் கோட்டை 
எனப் பெயரிடப்பட்டது . பின்னர் , கோட்டைக்குள் 


1608 -ல் முதல் முறையாக இந்தியாவிற்கு வந்த 
ஆங்கிலேயர்கள் மேற்குக் கடற்கரையிலிருந்த சூரத் 
நகரைத்தான் முதலில் அடைந்தனர் . அப்போது 


ஆங்கிலேய வணிகர்கள் வீடுகளைக் கட்டிக் கொண்டு 
குடியேறினர் . கோட்டைக்குள் வெள்ளையர்கள் வாழ்ந்த 
பகுதி " வெள்ளையர் நகரம் என்றும் , வெளியே 
வடக்குப் பகுதியில் உள்ளூர் கலைஞர்கள், 
நெசவாளர்கள் வாழ்ந்த பகுதி " கருப்பர் நகரம் என்றும் 
அழைக்கப்பட்டது . ஆங்கிலேயரது குடியிருப்பை 
நிருவகிக்க ஏஜென்சி ஒன்று அமைக்கப்பட்டது . 
ஆன்ட்ரூ கோகன் அதன் முதல் ஏஜென்டாக 
நியமிக்கப்பட்டார் . 1652 முதல் 1655 வரை புனித ஜார்ஜ் 
கோட்டை என்பது ஜாவா ஆங்கிலேய தலைமையிடத்தின் 
ஆளுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு மாகாணம் 
என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டு அதன் தலைவர் 
பிரசிடென்ட் என்று அழைக்கப்பட்டார் . எனினும் , 1655 
முதல் 1684 வரை மீண்டும் தனி ஏஜென்சி என்ற 
நிலைக்கு அது தள்ளப்பட்டு , 1684 - ல் மாகாண நிலையை 
அடைந்து எலிஹு யேல் என்பவர் பிரசிடென்ட் என்ற 
பொறுப்பில் நியமிக்கப் பெற்றார் . ஆங்கிலேயர்கள் இந்திய 
நாட்டைக் கைக்கொள்ளவோ அல்லது ஆட்சி செய்யும் 
எண்ணத்திலோ வரவில்லை . அவர்கள் வெறும் 
வணிகத்திற்காகத்தான் வந்தார்கள் . திரு . டே வந்த 
கப்பல் ஒரு சிறிய சாதாரண கப்பல் தான் . 


காட்டுமிராண்டித்தனமானதாக இருந்தன. அப்போது 
அது குறித்து கேட்பார் எவரும் இல்லை . 1678 - ல் 
ஆளுநர் ஸ்டிரேயின்ணாம் மாஸ்டர் என்பவர் Superior 
Court என்ற மேல் நீதிமன்றத்தை அமைத்தார் . 1680 - ல் 
மிகத் தொன்மையான புனித மேரி ஆலயமும் 
கட்டப்பட்டது . மிகப் பழமையான சலவைக் கல்லாலான 
கல்லறைகள் இதன் அருகே இன்றும் உள்ளன . இந்த 
கிறிஸ்துவ ஆலயத்தில் திரு . எலிஹு யேல் அவர்களின் 
திருமணமும் , பின்னர் 1753 - ல் இராபர்ட் கிளைவின் 
திருமணமும் நடைபெற்றுள்ளன . திரு . எலிஹு யேல் 
1687 முதல் 1692 வரை கோட்டையின் பிரசிடென்டாக 
இருந்தார் . 


கட்டி 


ஆளுநர் 


66 


கிழக்கிந்தியக் கம்பெனி முதலில் வர்த்தகப் 
பணியை மட்டுமே மேற்கொண்டாலும் , படிப்படியாக 
உள்ளூர் குற்றங்களில் நீதி வழங்கத் தொடங்கி 
கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களது ஆதிக்கமும் ஆட்சி 
பலமும் அதிகரித்தது . கம்பெனியின் ஏஜென்டுகளும் , 
பிரசிடென்டுகளும் இருந்த இடத்தில் , 1661 ஆம் ஆண்டு 
பட்டயச் சட்டத்தின் மூலம் கோட்டை நிர்வாக 
அதிகாரியாக திரு . ஜார்ஜ் பாக்ஸ்கிராப்ட் 
நியமிக்கப்பட்டார் . முதலில் திருவல்லிக்கேணி கிராமம் 
1667 - ல் கோல் கொண்டா சுல்தானிடமிருந்து 
வாங்கப்பட்டது . அக்காலத்தில் சென்னையில் உள்ளூர் 
மக்களுக்கான Choultry Court எனப்படும் 
நீதிமன்றங்கள் இயங்கி வந்தன . அப்போது 
இந்தியர்களுக்காக அவர்கள் கொடுத்த தண்டனைகள் 
மிகக் கடுமையாக இருந்தன . உதாரணமாக , கூலிகள் 
இருவர் கள்ள நாணயம் வைத்திருந்ததாகக் குற்றம் 
சாட்டப்பட்டு , அவர்களை வண்டியில் கட்டி வைத்து 
" கருப்பு டவுன் சுற்றிலும் வீதிகளில் அழைத்துச் சென்று 
சாட்டையால் தொடர்ந்து 3 நாட்களுக்கு அடிக்க 
வேண்டும் என்றும் , ஊர் எல்லைக்குள் அவர்கள் 
மீண்டும் வரலாகாது என்றும் , அப்படி வந்தால் 
அவர்களின் காதுகள் வெட்டப்பட வேண்டும் என்றும் 
தீர்ப்பு அளிக்கப்பட்டது . ஆக , ஆங்கிலேயரது 
தண்டனைகள் இந்தியர்களைப் பொறுத்தவரையில் 


தேக்கு மரத்தினாலான , ஆசியாவிலேயே மிக 
உயர்ந்த கோட்டைக் கொடி மரத்தில் கம்பெனியின் 
கொடிக்குப் பதிலாக திரு . யேல் காலத்தில் பிரிட்டிஷ் 
கொடி பறக்கவிடப்பட்டது . பிரான்சிஸ் டே கட்டிய 
ஃபோர்ட் ஹவுஸ் இடிக்கப்பட்டு 1695 - ல் அதன் 
கிழக்கே தற்போதைய தலைமைச் செயலகம் 
அமைந்திருக்கும் வளாகத்தின் நடுவே புதிய கட்டடம் 

இல்லமும் அலுவலகமும் 
அமைக்கப்பட்டது . ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் 
கொஞ்சமாக திருவொற்றியூர் , கத்திவாக்கம் , 
நுங்கம்பாக்கம் , வியாசர்பாடி மற்றும் சாத்தங்காடு என 
புதிய இடங்களைத் தங்கள் ஆளுகையின்கீழ் கொண்டு 
வந்தனர் . எழும்பூர், புரசைவாக்கம் இடையில் இருந்த 
2 சிறிய கிராமங்களிலும் தங்களின் உரிமையை 
நிலைநாட்டி , வரி வசூல் செய்துகொண்டிருந்தனர் . 
ஆங்கிலேயர்கள் ஏதாவது ஒரு இடத்தை தங்களது வசம் 
எடுப்பதற்கு முதலில் அவ்விடத்தை தமக்குப் பிடித்த 
இந்தியருக்கு வாடகைக்கு அளித்து விட்டு சில 
காலத்தில் அதைத் திரும்பப் பெற்று , தங்களது 
உரிமையை நிலைநாட்டும் வழியைப் பின்பற்றினர் . 
1734 - ல் நெசவாளர்களின் இருப்பிடமாக 
சிந்தாதரிப்பேட்டை அமைக்கப்பட்டது . 1742 - ல் 
வேப்பேரி , எண்ணூர் போன்ற இடங்கள் பிரிட்டிஷ் 
ஆட்சியின்கீழ் கொண்டுவரப்பட்டன . 1700 முதல் 1774 
வரை புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களுக்குத் 
தலைமையிடமாகத் திகழ்ந்தது . அதன் பிறகு கல்கத்தா 
தலைமையிடமாக இருந்தது . 1727 ஆம் ஆண்டு 
மதராஸ் பட்டினத்தில் அரசு வருமானம் 64,000 
பகோடாக்களாக இருந்தது . அதில் சரி பாதி சுங்க 
வரிமூலமும் , ஆறில் ஒரு பாகம் வெற்றிலை, புகையிலை 
மீதான வரிமூலமும் , பன்னிரெண்டில் ஒரு பாகம் 
நாணயத் தயாரிப்பிலிருந்தும் , மீதம் மற்ற வரிகள் மூலமும் 
கிடைத்தவையாகும் . 

ஆங்கிலப் 

பேரரசைத் 


வைத்திருக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டது . 
இவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டாலும் , பின்னர் அவரது 
வேண்டுகோளுக்கிணங்க அவருக்கு ஓய்வூதியம் 
அளிக்கப்பட்டது .) 


தொடங்கிவைத்த இராபர்ட் 

கிளைவுடன் 
பிரெஞ்சுக்காரர்கள் முதன் முதலில் போரிட்டு 1746 - ல் 
புனித ஜார்ஜ் கோட்டையைத் தங்கள் வசம் கொண்டு 
வந்தனர் . பிரெஞ்சுப் படைத் தளபதியான டி லா 
போர்டனாயிஸ் (Dela Bourdonnais) 1746 ஆம் வருடம் 
செப்டம்பர் முதல் தேதியன்று , ஆங்கிலக் கப்பற்படை 
வடக்கு நோக்கிச் சென்றிருப்பதைத் தெரிந்துகொண்டு , 
தனது வீரர்களுடன் ஒன்பது கப்பல்களுடன் இரண்டு 
பீரங்கி குண்டு வீசும் கப்பல்களைக் கொண்டு 
மதராசின்மீது திடீர்த் தாக்குதல் ஒன்றை நிகழ்த்தினார் . 
எதிர்ப்பு ஒன்றும் இல்லாத நிலையில் , காலையில் அவர் 
சாந்தோமுக்குத் தெற்கில் 600 காலாட் படையினருடன் 
தரை வழித் தாக்குதல் நடத்தி வடக்கு நோக்கி 
நகர்ந்தார் . மற்ற வீரர்கள் திருவல்லிக்கேணி 
கோயிலருகில் இறங்கினர் . கோட்டையை 
தெற்கிலிருந்து முன்னேறி தாக்க ஆரம்பித்தபோது 
கோட்டையின் பீரங்கிகள் இவர்களை நிறுத்த 
இயலவில்லை . பெண்கள் வெளியேற அனுமதி 
கேட்டபோது பிரெஞ்சுக்காரர்களால் அனுமதி 
மறுக்கப்பட்டது . 


டி லா போர்டனாயிஸ் செப்டம்பர் 4 ஆம் 
தேதியன்று 1,800 படை வீரர்களுடன் , முன்னேறி 
5 ஆம் தேதியன்று சிந்தாதரிப்பேட்டையை அடைந்தார் . 
7 ஆம் தேதியன்று கோட்டையின்மீது தாக்குதல் 
நடந்தது . அதே நேரத்தில் கடலினின்றும் பீரங்கிகள் 
கோட்டையை நோக்கிச் சுட்டன . 8 ஆம் தேதிவரை 
குண்டு வீச்சு நடந்தது . அப்போதைய கவர்னர் 
செயலிழந்து இருந்ததால் , 8 ஆம் தேதி மாலை அவரது 
தூதுவரால் ஒரு கடிதம் பிரெஞ்சுத் தளபதிக்கு 
அனுப்பப்பட்டது . அதன்படி சரணாகதி உடன்படிக்கை 
ஏற்பட வேண்டி, தாக்குதலை நிறுத்துமாறு கோரப்பட்டது . 
ஆங்கிலேயர்கள் எதிரிகளுக்கு எவ்வளவு பணம் 
வேண்டுமானாலும் தருவதற்குத் தயாராக இருந்தனர் . 
எனினும் , 

டி 

போர்டனாயிஸ் கோட்டை 
ஆக்கிரமிப்பில் கண்ணும் கருத்துமாய் இருந்து வெற்றி 


லா 


67 


புனித மேரி ஆலயத்துடன் ஜார்ஜ் கோட்டையின் பழமையான தோற்றம் 


பெற்றார் . பிரிட்டிஷ்காரரான இராபர்ட் கிளைவ் தன் 
சொந்த நாட்டிற்குத் திருப்பி அனுப்பப்பட்டார் . 


அப்போது மெட்ராஸ் கம்பெனித் தலைவராக 
இருந்தவரும் , மற்ற மூத்த அதிகாரிகளும் 
கலந்தாலோசித்தனர் . கேப்டன் எக்மன் என்பவரைத் 
தவிர மற்றெல்லோரும் இந்தத் தாக்குதலை 
கோட்டையால் சமாளிக்க இயலாதெனக் கூறிவிட்டனர் . 
(இவர்மீது பின்னர் வழக்கு தொடரப்பட்டது . இவர் 
பீரங்கிகளையும் வீரர்களையும் தயார் நிலையில் 


மேலும் 1746 - ல் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் 
ஆற்காடு நவாப் படைகளுக்கும் போர் மூண்டது . இது 
அடையாறு ஆற்றுப் போர் ( Battle of Adyar River) என்று 
வர்ணிக்கப்பட்டது . இப்போரில் வாள் , கத்தியுடன் 10 
ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்களைக் கொண்ட 


ஆற்காடு நவாப் படை துப்பாக்கி , பீரங்கிகளுடன் 250 
வீரர்கள் கொண்ட பிரெஞ்சுப் படையுடன் மோதி 
சின்னாபின்னமாக்கப்பட்டது . இதன்மூலம் சாந்தோம் 
உட்பட அதைச் சுற்றியுள்ள இடங்களை பிரெஞ்சுக்காரர்கள் 
கைப்பற்றினர் . 1749 ஆம் ஆண்டு Aix - la - Chappelle 
Treaty அடிப்படையில் பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து 
கோட்டை மீண்டும் ஆங்கிலேயர்கள் கைக்கு வந்ததும் , 
ஆங்கிலேயர்கள் கோட்டையை வலுப்படுத்தி அகழி 
அமைத்தனர் . 


கோட்டைக்குள் கிழக்குப்புறம் உள்ள கோட்டை 
அருங்காட்சியகக் கட்டடம் 1790 - ல் கட்ட 

டி 
முடிக்கப்பட்டது . முதலில் அங்கு மதராஸ் வங்கியின் 
அலுவலகம் இருந்து வந்துள்ளதாகத் தெரிகிறது . 
வணிகர்கள் கூடி ஆலோசிக்கும் இடமும் அங்கே 
அமைந்திருந்தது . 1796 - ல் இக்கட்டடத்தின் மேல் , 
சென்னையின் 

கலங்கரை விளக்கம் 
அமைக்கப்பட்டது . 1841 வரை செயல்பட்ட 
அக்கலங்கரை விளக்கம் முதலில் எஸ்பிளனேட்டிற்கும் , 
பிறகு உயர் நீதிமன்றக் கட்டடத்தில் அமைந்த உயர்ந்த 
கோபுரம் ஒன்றிற்கும் மாற்றப்பட்டது . கோட்டை 


முதல் 


1749 - ல் இராபர்ட் கிளைவ் சென்னை 
திரும்பியபோது கோட்டையின் பொறுப்பாளரானார் . 
பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து 

கோட்டையை 
வலுப்படுத்தும் வழியைக் கண்டுகொண்ட ஆங்கிலேயர், 
கோட்டைப் பாதுகாப்பை அதிகரித்தனர் . கோட்டையின் 
வடக்கே ஓடிக்கொண்டிருந்த எழும்பூர் ஆற்றின் 
பாதையை மாற்றி அதனை ஒரு அகழியாக்க முயற்சி 
மேற்கொண்ட நிலையில் , பிரெஞ்சுக்காரரான லாலி 
என்பவரால் 1758-59 - ல் கோட்டை மீண்டும் 
முற்றுகையிடப்பட்டது . அப்போது கோட்டையிலிருந்த 
கல்லறைகள் மற்றும் புனித மேரி ஆலயத்தின் 
அருகிலமைந்த கல்லறைக் கற்கள் சேதம் அடைந்தன . 


68 


புனித ஜார்ஜ் கோட்டையிலுள்ள அருங்காட்சியகத்தின் 

பழமையான தோற்றம் 
அதிகாரிகளின் உணவகமாகப் பின்னர் செயல்பட்டு 
வந்த இக்கட்டடம் , 1948 - ல் அருங்காட்சியகமாக 
மாற்றப்பட்டது . 


புனித ஜார்ஜ் கோட்டையின் மொத்த பரப்பளவு 
107.50 ஏக்கர் . தற்போது தலைமைச் செயலகம் 
செயல்படும் பிரதான கட்டடம் 1781 ஆம் ஆண்டு 
கட்டப்பட்டு ஆண்டுகளுக்கு ஆளுநரின் 
இல்லமாகவும் , அரசு விழாக்கள் நடைபெறும் இடமாகவும் 
பயன்பட்டது . 


பல 


பிரெஞ்சு முற்றுகை முடிந்த பின்னர் பலத்த 
சேதம் அடைந்த கோட்டையைப் புனரமைத்து 
பலப்படுத்தும் பணி 1783 வரை நடைபெற்றது . பழைய 
கருப்பர் நகரத்தின் பகுதி முழுவதும் தரைமட்டமாக்கப் 
பட்டு பீரங்கிகள் நிறுத்தக்கூடிய இடமாக மாற்றப்பட்டது . 
அதன் பின்னர் விரிவுபடுத்தப்பட்ட கோட்டை வடிவத்தில் 
பெருத்த மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. கோட்டை 
வளாகத்திற்குள் வெல்லஸ்லி இல்லம் , முன்னர் 
அட்மிரால்டி நீதிமன்றங்கள் நடந்த கிளைவ் இல்லம் , 
டவுன் ஹால் , ஆங்கிலேயர் படைகள் தங்கிய பாரக்ஸ் 
கட்டடங்கள் ஆகியவை தற்போதும் உள்ளன . 

1695 - ல் கட்டப்பட்ட ஆளுநரது அலுவலகத்தை 
ஒட்டி பக்கவாட்டில் பின்னர் படிப்படியாக கட்டடம் 
எழுப்பப்பட்டு அது இப்போதுள்ள தலைமைச் செயலகக் 
கட்டடமாக உருவெடுத்தது . பிரெஞ்சுக்காரர்கள் 
ஆக்கிரமிப்புக்கு முன்னர் , மண்டபக் கட்டடத்தில் கருப்புப் 
படிகத்தாலான 32 கல் தூண்கள் இருந்தன . 
பிரெஞ்சுக்காரர்கள் , ஆக்கிரமிப்பின்போது இவற்றினை 
எடுத்துச் சென்றுவிட்டனர் . இக்கருப்புப் படிகக் கல் 
தூண்களில் 20 தூண்கள் மட்டும் மீண்டும் 
கொணரப்பட்டு 1910 - ல் சட்டமன்ற மண்டபம் 
கட்டப்பட்டபோது கட்டடத்தின் பகுதியாக அமைந்து 
அணி சேர்த்தன . 


தலைமைச் செயலகத் துறைகள் இட 
நெருக்கடியின்றிச் செயல்பட ஏதுவாக தரைத் தளம் 
மற்றும் பத்து தளங்கள் கொண்ட நாமக்கல் கவிஞர் 
மாளிகை, ரூ .132 இலட்சம் மதிப்பீட்டில் கட்டடப்பட்டு , 
மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் 
14-8-1975 அன்று திறந்து வைக்கப்பட்டது . 
இக்கட்டடத்தின் பத்தாவது தளத்தில் மாநாட்டுக் கூடம் 
அமைந்துள்ளது . 


சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் 
அமைக்கப்படும் புதிய சட்டமன்ற வளாகத்தினையொட்டி 
தலைமைச் செயலகத் துறைகளுக்கான பல்லடுக்குக் 
கட்டடங்களும் அரசால் கட்டப்பட்டு வருகின்றன . 


ORIGIN AND EVOLUTION OF 
THE TAMIL NADU LEGISLATURE 


passed by the Central Legislature . All Bills 
passed by the Provincial Councils required the 
assent of the Governor - General and even af 
ter that , they could be disallowed by the 
Queen to whom they had to be referred to . 


The Government of India Act , 1909 
enlarged the strength of the Legislative Coun 
cil of the province from 20 to 50. The Legis 
lative Council for the first time , had an indi 
rect election resulting in non - official 
majority in the House for the first time . 


The first conscious advance in the 
direction of Responsible Government was the 
reform of 1919 known as Montague - 
Chelmsford Reforms. 


69 


The present Tamil Nadu is the 
residuary part of the erstwhile Madras 
Presidency . The Presidency comprised of the 
present Tamil Nadu , some parts of the present 
States of Orissa , Kerala , Karnataka and 
Andhra Pradesh excluding the former native 
State of Nizam . Besides Madras 
Presidency , there were two other 
Presidencies , viz . , Presidency of Bombay 
and Presidency of Calcutta . Each of the 
Presidencies was in charge of a Governor. To 
start with , the Presidencies were 
independent of each other , but the 
Regulating Act , 1773 termed the Governor 
of Bengal as Governor General of Bengal and 
made him the supreme head of all the Presi 
dencies . At the same time , the 
legislative power in the Presidencies was also 
recognised . This was however, discontinued 
by the Charter Act of 1833 which 
concentrated all the legislative powers in the 
Governor - General - in - Council and deprived 
the local Governments viz . , Presidencies , of 
their power of independent legislation . The 
Indian Councils Act of 1861 restored the 
legislative powers taken away by the 
Charter Act of 1833. The Legislature of the 
Madras Presidency was given the power to 
make laws for " peace and good Government ". 
The Provincial Legislative Council was 
constituted by the addition to the Governor s 
Executive Council , of 4 to 8 ad hoc members 
of whom at least half were to be 
non - officials nominated by the Governor 
for a period of two years and the 
Advocate - General. The Provincial Legislative 
Council could not interfere with the laws 


The Madras Legislative Council was set 
up in 1921 under the Government of India 
Act , 1919. The term of the Council was for a 
period of three years . It consisted of 132 
Members of which 34 were nominated by the 
Governor and the rest were elected . It met 
for the first time on the 9th January 1921 at 
Fort St. George , Madras . The Council was 
inaugurated by the Duke of Connaught , a 
paternal uncle of the King of England , on the 
12th January 1921 on the request made by 
the Governor Lord Willingdon . The 
Governor addressed the Council on the 14th 
February 1921. The Second and Third 
Councils , under this Act were constituted 
after the General Elections held in 1923 and 
1926 respectively . The Fourth Legislative 
Council met for the first time on the 6th 
November 1930 after the General Elections 
held during the year and its life was extended 


from time to time and it lasted till the 
provincial autonomy under the Government 
of India Act , 1935 came into operation . 


representatives of Labour and 8 for Women 
of which 6 were general. 


The Government of India Act , 1935 
marked the next stride in the evolution of 
Legislatures . The Act provided for an All 
India Federation and the constituent units of 
the Federation were to be the Governor s 
Province and Indian States . The Act 
established a bi - cameral Legislature in the 
Province of Madras as it was then called with 
a Legislative Assembly consisting of 215 
Members and Legislative Council having 56 
Members . 


Although the Government of India Act 
was passed in 1935 , the part relating to the 
Provinces came into operation only in 1937 . 
The Congress Party in the Legislature formed 
the Government in July 1937. The Ministry , 
however, resigned in October 1939 due to 
the proclamation of emergency on account 
of World War II and the Legislature ceased 
to function . After the war was over, General 

, 
elections were held in March 1946 under the 
Government of India Act , 1935. The First 
Session of the Second Legislative Assembly 
under the Government of India Act , 1935 
constituted in 1946 , met on the 24th May 
1946 . 


70 


The First Legislative Assembly under 
this Act was constituted in July 1937 after 
general elections . The Legislature consisted 
of the Governor and the two Chambers called 
the Provincial Legislative Council and the 
Provincial Legislative Assembly . The 
Legislative Council was a permanent body 
not subject to dissolution , but , as nearly as 
one - third of the Members thereon retired 
every three years . It consisted of not less 
than 54 and not more than 56 members 
composed of 35 General Seats , 7 
Mohameddan Seats , 1 European Seat , 3 
Indian Christian Seats and not less than 8 
and not more than 10 members nominated 
by the Governor. The Legislative Assembly 
consisting of 215 Members of which , 146 were 
elected from general seats of which 30 seats 
were reserved for Scheduled Castes . The 
number of seats to be filled by persons cho 
sen to represent various electorates are , 1 
for Backward Areas and Tribes , 28 for 
Mohameddans , 2 for Anglo - Indians , 3 for 
Europeans , 8 for Indian Christians , 6 for 
Representatives of Commerce and Industry, 
etc. , 6 for Landholders , 1 for University , 6 for 


Then came the Indian Independence 
Act , 1947 , under which two independent 
Dominions known respectively as India and 
Pakistan were created and paramountcy of 
the British Crown lapsed and the power of 
British Parliament to legislate for India 
ceased . The Provincial Legislatures elected 
under the Government of India Act , 1935 
were empowered to function as such , 
subject to certain adaptations and 
modifications until the Constitution came into 
force . The Constitution of India came into 
force with effect from the 26th January 1950 
and the existing Legislatures were allowed 
to function as Provincial Legislatures. 


The First Legislature of the erstwhile 
Madras State under the Constitution of India 
was constituted on 1st March 1952 , after the 
first General Elections held in January 1952 
on the basis of adult suffrage . 


According to the Delimitation of 
Parliamentary and Assembly Constituencies 


constituencies in each of which a seat had 
been reserved for Scheduled Castes and one 
two - member constituency in which a seat 
had been reserved for Scheduled Tribes. 


( Madras ) Order, 1951 made by the President 
under sections 6 

and 9 of the 
Representation of the People Act , 1950 , the 
then Composite Madras Assembly consisted 
of 375 seats to be filled by election 
distributed in 309 Constituencies - 243 single 
member Constituencies , 62 double member 
Constituencies in each of which a seat had 
been reserved for Scheduled Castes and 
four - two member Constituencies in each of 
which a seat had been reserved for 
Scheduled Tribes . Three seats were 
uncontested . The elections were contested 
only in respect of remaining 372 seats and 
one Member was nominated by the 
Governor under Article 333 of the 
Constitution to represent Anglo - Indians . 


The Second Legislative Assembly 
which was constituted on the 1st April 1957 
after the General Elections , held in March 
1957 consisted of 205 elected Members 
besides one nominated Member. During the 
term of the Assembly in 1959 , as result of 
the adjustment of Boundaries between 
Andhra Pradesh and the Madras ( Alteration 
of Boundaries ) Act , 1959 , one member from 
the Andhra Pradesh Legislative Assembly was 
allotted to Madras and consequently the 
strength of the Madras Assembly was 
increased to 206 . 


71 


By the Two -Member Constituencies 
( Abolition ) Act , 1961 , the 38 double 
member Constituencies were abolished and 
an equal number of single - member 
constituencies were reserved for Scheduled 
Castes and Scheduled Tribes . However, there 
was no change in the strength of territorial 
constituencies in Madras Assembly which had 
remained as 206 . 


On the 1st October 1953 , a separate 
Andhra State consisting of the Telugu 
speaking areas of the Composite Madras State 
was formed and the Kannada 
speaking area of Bellary District was also 
merged with the then Mysore State with 
effect from the above date and as a 
consequence , the strength of the Assembly 
was reduced to 231. The States 
Reorganisation Act , 1956 came into effect 
from the 1st November 1956 and 
consequently the constituencies in the 
erstwhile Malabar Districts were merged with 
the Kerala State and as a consequence , the 
strength of the Assembly was further reduced 
to 190. The Tamil speaking area of Kerala 
( the present Kanniyakumari District ) and 
Shencottah taluk were added to Madras State . 
Subsequently , according to the State 
Reorganisation Act , 1956 , the strength of 
the Madras Legislative Assembly was 
raised to 205 distributed in 167 
territorial constituencies , 37 two - member 


The Third Assembly was constituted 
on the 3rd March 1962 after the General 
Elections held in February , 1962. The strength 
of the Assembly Continued to be 206. By the 
Delimitation of Parliamentary and Assembly 
Constituencies Order, 1965 , the number of 
territorial constituencies in Madras was 
increased to 234 , out of which forty two seats 
were reserved for Scheduled Castes and two 
seats for Scheduled Tribes besides one 
member nominated by the Governor from the 
Anglo - Indian Community under Article 333 
of the Constitution of India . 


the assent of the President on the 30th 
August 1986. The Act came into force on the 
1st November 1986. The Tamil Nadu 
Legislative Council was thus abolished with 
effect from the 1st November 1986 . 


The Fourth Assembly was constituted 
on the 1st March 1967 after the General 
Elections held in February , 1967. It consisted 
of 234 territorial Constituencies of which 42 
had been reserved for the Scheduled Castes 
and 2 for Scheduled Tribes besides one 
nominated Member. During the term of this 
Assembly on the 18th July 1967 , the House 
by a resolution unanimously adopted and 
recommended that steps be taken by the 
State Government to secure necessary 
amendment to the Constitution of India to 
change the name of Madras State as " Tamil 
Nadu ". Accordingly , the Madras State 
( Alteration of Name ) Act , 1968 (Central Act 
53 of 1968 ) was passed by the Parliament 
and came into force on the 14th January 
1969. Consequently , the nomenclature 
" Madras Legislative Assembly " was changed 
as " Tamil Nadu Legislative Assembly " . 


The bi - cameral legislature established 
in 1937 under the Government of India Act , 
1935 has become a unicameral Legislature 
in Tamil Nadu from the 1st November 1986 
onwards . 


The Ninth Legislative Assembly was 
constituted on the 27th January 1989 after 
the General Elections held on the 21st 
January 1989 . 


The Tenth Legislative Assembly was 
constituted on the 24th June 1991 after the 
General Elections held on the 15th June 


1991 . 


72 


From 1967 onwards , the strength of 
the Assembly continued to remain as 234 , 
besides a nominated member. 


The Eleventh Legislative Assembly was 
constituted on the 13th May 1996 after the 
General Elections held on the 27th April 1996 
and 2nd May 1996 . 


The Fifth Assembly was constituted on 
15th March 1971 after the General Elections 
held in March 1971 . 


The Twelfth Legislative Assembly was 
constituted on the 14th May 2001 after the 
General Elections held on the 10th May 2001 . 


After the General Elections held in June 
1977 , the Sixth Assembly was 
constituted on the 30th June 1977 . 


The Seventh Assembly was 
constituted on the 9th June 1980 after the 
General Elections held in May 1980 . 


The Thirteenth Legislative Assembly 
was constituted on the 12th May 2006 after 
the General Elections held on the 8th May 
2006. The meetings of the First to Twelfth 
sessions of the Thirteenth Assembly were held 
in the Legislative Assembly 
Chamber, Fort St. George , Secretariat , 
Chennai - 600009 and the meetings of the 
Thirteenth session commencing from 19th 
March 2010 will be held in the Assembly 
Chamber , New Legislative Assembly 
Secretariat Complex , Omanthoorar 
Government Estate , Chennai - 600002 . 


The Eighth Assembly was constituted 
on the 16th January 1985 after the General 
Elections held on the 24th December 1984 . 


Thereafter, Tamil Nadu Legislative 
Council ( Abolition ) Bill , 1986 was passed by 
both the Houses of Parliament and received 


வரலாற்றுப் பாதையில் 
தமிழ்நாடு சட்டமன்றம் 


1853 ஆம் ஆண்டு பட்டயச் சட்டம் 


இந்திய அரசமைப்புச் சட்டம் 1950 ஆம் 
ஆண்டில் உருவாக்கப்பட்ட பின்பு சட்டமன்றம் , 
நிருவாகம் , நீதிமன்றம் ஆகியவை ஜனநாயகத்தின் 
முக்கிய தூண்களாகக் கருதப்பட்டு தனித்தனியே அவை 
முக்கியத்துவம் பெறுகின்றன . இவற்றில் சட்டமன்றம், 
மக்களது அன்றாட வாழ்க்கையின் பல்வேறு 
அம்சங்களை நேரடியாகத் தொடக்கூடிய சட்டமியற்றும் 
மிக முக்கியமான பணியைச் செய்கிறது . மன்னர் 
காலங்களில் சட்டமியற்ற தனி அமைப்பு என்றில்லாமல் 
சட்டமியற்றல் , நிருவாகம் மற்றும் நீதி வழங்கல் ஆகிய 
மூன்று பணிகளுமே 

பொதுவாக 

மன்னரால் 
மேற்கொள்ளப்பட்டு வந்தன. 


இதன்படி வங்காள உச்ச நீதிமன்றத் தலைமை 
நீதிபதி , உச்ச நீதிமன்ற நீதிபதி , சென்னை , பம்பாய் , 
உத்தரப்பிரதேசம் , வடமேற்கு மாகாணங்கள் 
ஆகியவற்றிற்கு ஒவ்வொரு பிரதிநிதி உட்பட 
பன்னிரண்டு உறுப்பினர்களைக் கொண்டதாக கவர்னர் 
ஜெனரல் சபை அமைக்கப்பட்டது . சென்னை 
மாகாணத்திலிருந்து எலியட் என்பவர் உறுப்பினராக 
நியமிக்கப் பெற்றார் . சட்ட உறுப்பினர் , சட்டமியற்றும் 
கூட்டங்களில் மட்டுமல்லாது , இதர கூட்டங்களிலும் 
கலந்துகொள்ளும் முழு உறுப்பினர் என்ற உரிமையைப் 
பெற , மெகாலே பிரபு வழிவகுத்தார் . சட்டமன்றச் 
சிறப்புரிமைகளுக்கு வித்திட்டவரும் அவரே . 1853 ஆம் 
சட்டத்தின் கீழ் அமைந்த 

மன்ற 
நடவடிக்கைகளைக் காண , பொதுமக்கள் அனுமதிக்கப் 
பெற்றனர் . 


ஆண்டு 


தொடக்கத்தில் தமிழ்நாட்டில் ஒழுங்குமுறைகள் 
இயற்றும் அதிகாரம் 1799 - ல் தொடங்கப்பட்ட ஆளுநரின் 
நிருவாகச் சபையோடு இணைந்திருந்தாலும் , சட்டமன்றம் 
என்ற அமைப்பு பிற்காலத்திலேயே தோன்றியது . 


73 


1833 ஆம் ஆண்டு பட்டயச் சட்டம் 


இச்சட்டம் சட்டமன்றங்களின் தொடக்கத்திற்கு 
வித்திட்டது எனலாம் . ஏனெனில் , இதன்மூலம் 
முதன்முறையாக கவர்னர்- ஜெனரலின் நிருவாகச் 
சபையில் சட்டமியற்றுவதற்கென்றே நான்காவதாக சட்ட 
அறிஞர் என்ற ஓர் உறுப்பினர் நியமிக்கப்பெற வழி 
பிறந்தது . எனினும் அவருக்கு வாக்களிக்கும் அதிகாரம் 
தரப்படவில்லை. 


1857 ஆம் ஆண்டு விக்டோரியா மகாராணி 
பிரகடனத்தின் மூலம் கிழக்கிந்தியக் கம்பெனியின் 
ஆதிக்கத்தின் கீழிருந்த இந்திய நாட்டின் பகுதிகள் 
இங்கிலாந்து மகாராணியின் நேரடி ஆட்சியின் கீழ் 
வந்தன . கம்பெனியின் பொறுப்புகளை இங்கிலாந்து 
பாராளுமன்றம் எடுத்துக் கொண்டது . இந்திய 
விவகாரங்களுக்கென அரசுச் செயலாளரும் அமர்த்தப் 
பெற்றார் . அப்போது பொறுப்பிலிருந்த கவர்னர் 
ஜெனரலான கானிங் பிரபு , வைசராய் என அழைக்கப் 
பெறலானார் . 


அப்போது பெண்டிங் பிரபு கவர்னர் ஜெனரலாக 
இருந்தார் . இந்தியாவில் ஆங்கிலேயக் கல்வி முறையை 
அறிமுகப்படுத்திய மெகாலே பிரபு , நிருவாகச் 
சபைக்கு நான்காவது உறுப்பினராக நியமிக்கப் 
பெற்றார் . பிரதிநிதித்துவ அமைப்பு இந்தியாவிற்கு 
வேண்டுமெனவும் , ஒரு சிறந்த அரசமைப்புச் சட்டம் 
வேண்டுமெனவும் மெகாலே விரும்பினார் . 
மாகாணங்களில் கவர்னரின் நிருவாகச் சபையிடமிருந்த 
சட்டமியற்றும் அதிகாரத்தை இச்சட்டம் பறித்தது . 
அவ்வதிகாரம் அனைத்தும் கவர்னர் - ஜெனரலின் 
நிருவாகச் சபைக்கு வழங்கப்பட்டது . நிருவாகச் 
சபையின் நடவடிக்கைக் குறிப்புகளைப் பொதுமக்களும் 
அறிய வேண்டும் என்ற கருத்து மேலோங்கி , சபை 
நிகழ்ச்சிகளைத் தொகுத்து அரசிதழில் வெளியிட 
வழிவகை செய்யப்பட்டது . 


இதற்கு அடுத்த ஆண்டுகளில் தன் உரிமைகளை 
நிலைநாட்ட விரும்பிய கவுன்சிலுக்கும் , கவர்னர் 
ஜெனரலுக்கும் இடையே மோதல்கள் ஏற்படத் 
தொடங்கின . சபை உறுப்பினர்களின் அதிகாரங் 
களையும் , உரிமைகளையும் நிலைநாட்டும் முயற்சி 
மேற்கொள்ளப்பட்டது . அரசு , இம்மன்றத்திற்குச் 
சட்டமியற்றும் பணி தவிர , பிற விவகாரங்களில் 
தலையிட வழிவகையில்லை என்ற நிலையையே 
கடைப்பிடித்தது . எனினும் , பின்னர் சில பொருள்களுக்கு 
வரிவிதிப்பு தொடர்பாக சென்னை மாகாண ஆளுநராக 
இருந்த சர் . சார்லஸ் டிரெவெல்யன் என்பவருக்கும் , 
இந்திய அரசுக்கும் எழுந்த பிணக்கே , 1861 ஆம் ஆண்டு 
இந்தியச் சட்டமன்றங்கள் சட்டத்திற்கு வழிகோலியது 
எனக் கருதுவாருமுண்டு . 


1861 ஆம் ஆண்டு இந்தியச் சட்டமன்றங்கள் சட்டம் 


1892 ஆம் ஆண்டு இந்தியச் சட்டமன்றங்கள் சட்டம் 


1885 ஆம் ஆண்டு முதலாகவே , தமது நாட்டின் 
நிருவாகத்தில் இந்திய மக்களுக்குப் பங்களிக்க 
வேண்டுமென்றும் , சட்டமியற்றும் சபையில் அவர்களுக்கு 
சார்பாண்மைக் கொள்கைப்படி ( Principle of Represen 
tation ) தேர்தல்கள் நடத்தி , இடங்கள் அளிக்கப்பட 
வேண்டுமென்றும் கோரிக்கைகள் வலுக்கத் 
தொடங்கின . இங்கிலாந்து காமன்ஸ் சபை உறுப்பினரான 
திரு . பிராட்லா இதற்கு உறுதுணையாகச் செயல்பட்டார் . 


சட்டமன்றங்களின் வளர்ச்சியில் இச்சட்டம் ஒரு 
திருப்புமுனையாக அமைந்தது . முன்னர் மாகாண 
ஆளுநரின் நிருவாகச் சபையிடமிருந்து பறிக்கப்பட்ட 
சட்டமியற்றும் அதிகாரங்கள் , மீண்டும் அச்சபையிடம் 
அளிக்கப்பட்டன . சட்டங்களையும் , ஒழுங்கு விதிகளையும் 
மட்டும் இயற்ற , தலைமை வழக்கறிஞர் மற்றும் நான்கு 
முதல் எட்டு வரையிலான கூடுதல் உறுப்பினர்களையும் , 
ஆளுநர் , தனது நிருவாகச் சபையில் சேர்த்துக்கொள்ள 
இச்சட்டம் வழிவகை செய்தது . இவர்களில் குறைந்தது 
பாதி பேருக்கு மேல் அதிகாரிகளாக இருக்கவேண்டும் . 
இதன் உறுப்பினர்கள் இரண்டாண்டுக் காலம் பதவி 
வகிப்பர் என்றும் , சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறை 
விதிகளை இயற்ற நடைபெறும் கூட்டங்களில் மட்டுமே 
அவர்கள் கலந்துகொண்டு வாக்களிக்க முடியும் என்றும் 
இச்சட்டம் வரையறுத்தது . சட்டமியற்றும் பணியின்போது , 
அரசுக்குச் சில ஆலோசனைகளைக் கூறும் அளவுக்கு 
மட்டுமே இந்த நிருவாகச் சபை இருந்தது என்றாலும் , 
பெரும்பாலான யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் , 
இந்த மன்றத்திற்கு மதிப்பு வளர்ந்தது . எனினும் , 
நிருவாகப் பொருட்கள் பற்றி விவாதிக்க, இந்தச் 
சபைக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை . இந்தச் 
சபையின் நடவடிக்கைகளை முறைசெய்வதற்கான 
விதிகள் 1862 - ல் இயற்றப்பெற்றன . அவையின் 
நிகழ்ச்சிகளைத் தொகுத்து வெளியிடவும் , சுருக்க 
நிகழ்ச்சிகளை அரசிதழில் வெளியிடவும் வழிவகை 
செய்யப்பட்டது . மாகாணச் சட்டங்களுக்கு கவர்னர் 
ஜெனரலின் ஒப்புதல் அவசியம் ஆனது . 


74 


இதை அடுத்து , 1892 ஆம் ஆண்டு இந்தியச் 
சட்டமன்றங்கள் சட்டம் நிறைவேற்றப்பட்டது . அதன்படி 
சட்டமியற்றும் மன்றத்தின் உறுப்பினர்களின் 
எண்ணிக்கை 20 ஆக உயர்த்தப்பட்டது . அதில் அரசு 
அதிகாரிகள் 9 பேர் அளவுக்கு இடம்பெறவும் , அரசு 
சார்பற்றவர்கள் மீதமுள்ள இடங்களுக்குப் பொறுப்பு 
ஏற்கவும் இச்சட்டம் வகை செய்தது . இந்தச் சட்டம் , 
முந்தைய சட்டத்தைவிட மேம்பட்டதாயிருந்தது . 
ஏனெனில் , சார்பாண்மைக் கொள்கையை மறைமுகமாகப் 
புகுத்தியதோடு , சட்டமியற்றல் மட்டுமல்லாது , அரசின் 
ஆண்டு நிதிநிலை அறிக்கையை விவாதிக்கவும் , சில 
கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு , பொதுப் 
பிரச்சினைகளைப்பற்றி வினாக்கள் எழுப்பி அரசிடம் 
பதில் பெறவும் இது வழிகோலியது . இதன்படி அமைந்த 
மன்றத்தின் முதல் கூட்டம் , 17-1-1893 அன்று மாலை 
3-00 மணிக்கு புனித ஜார்ஜ் கோட்டையிலுள்ள 
மண்டபத்தில் நடைபெற்றது . இந்தச் சட்டமன்றத்தின் 
முதலாவது வினாவை திரு . வி . பாஷ்யம் அய்யங்கார் 
என்னும் உறுப்பினரின் சார்பில் திரு . சி . சங்கரன் நாயர் 
எழுப்பினார் . இந்த மன்றம் முதன்முதலாக 1893-94 
ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை 2-5 
1893 அன்று விவாதித்தது . விவாதத்தில் இரண்டு 
உறுப்பினர்கள் பங்குகொண்டனர் . வாக்களிக்கும் 
உரிமை அப்போது இல்லை . 


இதன்படி , முதன்முதலில் சபைக்கு நியமிக்கப்பட்ட 
இந்திய உறுப்பினர் திரு . வி . சடகோப்பாச்சார்லு ஆவார் . 
அவர் மறைவிற்குப் பிறகு திரு . கே . இலட்சுமிநரசு செட்டி 
என்ற இந்தியர் நியமனம் செய்யப்பெற்றார் . அவர் 
1844 - லிருந்தே சுதேசி மக்களின் எண்ணங்களை 
வெளியிடும் கிரசன்ட் என்ற பத்திரிகையை 
நடத்தியவராவார் . 


இச்சட்டத்தின் கீழ் அமைந்த மன்றத்திற்கு 
Madras Legislative Council என்று பெயரிடப்பட 
வேண்டுமென்று முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் , 
இது புனித ஜார்ஜ் கோட்டை ஆளுநரின் கவுன்சில் 
என்றே அழைக்கப்படும் என இந்திய அரசு 
முடிவெடுத்தது . இந்த அவையில் திரு . சி . சங்கரன் 
நாயர் , திரு . வெங்கடகிரி ராஜா , திரு . வி . பாஷ்யம் 
அய்யங்கார் 

போன்றோர் உறுப்பினர்களாக 
நியமிக்கப்பெற்றனர் . 


இச்சட்டம் அமலில் இருந்த காலத்தில் 
திருவாளர்கள் வி . பாஷ்யம் அய்யங்கார் , சி . சங்கரன் 
நாயர் , ஏ.டி. அருண்டேல் , சி . ஜம்புலிங்க முதலியார் , 
சி . விஜயராகவாச்சாரியார் , ஐ . இரத்தினசபாபதிப் 
பிள்ளை, பி.எஸ் . சிவசாமி அய்யர் , பொப்பிலி ராஜா , 
முகமது உசேன் அலிகான் பகதூர் ஆகிய அறிஞர்கள் 
அரசு சார்பற்ற உறுப்பினர்களாக இடம்பெற்று மன்ற 
விவாதங்களுக்குச் சுவை கூட்டினர் . 


1909 ஆம் ஆண்டு இந்திய அரசுச் சட்டம் 


இச்சட்டத்தின்கீழ் , முதன்முறையாக , ஆளுநரின் 
நிருவாகச் சபையில் இந்தியர் ஒருவருக்கு இடம் 
அளிக்கப்பட்டது . பொப்பிலி ராஜா சர் . வி.எஸ் . ரெங்கா 
ராவ் , முதலில் இவ்வாறு உறுப்பினராக நியமிக்கப் 
பெற்றார் . பின்னர் அவர் இராஜிநாமா செய்தபோது , 
திரு . எம்.வி. கிருஷ்ணசாமி அய்யர் என்பவர் 
நியமிக்கப்பெற்றார் . உறுப்பினர்களின் எண்ணிக்கை 
அதிகரிக்கப்பட்டதால் , சட்டமன்ற மண்டபம் புதியதாக 
1910 - ல் கட்டப்பட்டது . 1746 - ல் பிரெஞ்சுக்காரர்களால் 
கோட்டையிலிருந்து வெளியே எடுத்துச் செல்லப்பட்ட 
கருப்புப் படிகத்தாலான 32 தூண்கள் , 1761 - ல் மீண்டும் 
சென்னைக்கு எடுத்து வரப்பட்டன . 1910 - ல் சட்டமன்ற 
மண்டபம் கட்டப்பட்டபோது இவற்றில் 20 தூண்கள் 
கட்டடத்தில் நிறுவப்பட்டு , இப்போதும் அவை 
அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன . 


இந்திய மக்களுக்குப் பொறுப்பாட்சியில் அதிக 
பங்கு வேண்டுமென்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு 
வந்த கோரிக்கையின் விளைவாக , மின்டோ - மார்லி 
சீர்திருத்தங்களின் அடிப்படையில் இச்சட்டம் 
இயற்றப்பட்டது . அதன்படி , சட்டமன்ற உறுப்பினர்களின் 
எண்ணிக்கை இருபதிலிருந்து அதிகபட்சம் ஐம்பதாக 
உயர்த்தப்பட்டது . ஆளுநரின் நிருவாகச் சபை 
உறுப்பினர்கள் நான்கு பேரைத் தவிர , இருந்த 
42 உறுப்பினர்களில் 21 பேர் தேர்ந்தெடுக்கப்படக் 
கூடியவர்கள் . மாநகராட்சி , நகராட்சி மற்றும் உள்ளாட்சி 
அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் , நிலச்சுவான்தார்கள் , 
தோட்ட முதலாளிகள், வணிக நிறுவனங்கள் , சென்னைப் 
பல்கலைக்கழகம் உள்ளிட்டோருக்கும் பிரதிநிதித்துவம் 
கொடுக்கப்பட்டது . நியமனம் செய்யப்பெறும் 
21 உறுப்பினர்களில் , 16 உறுப்பினர்கள் அலுவலர்களாவர் . 
தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூன்று ஆண்டுக் 
காலம் பதவி வகித்தனர் . 1910 , 1913 , 1916 , 1919 ஆகிய 
ஆண்டுகளில் 

தேர்தல்கள் நடைபெற்றன . 
தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களைவிட ஆளுநரால் 
நியமிக்கப்பட்டவர்களே அதிக எண்ணிக்கையில் இடம் 
பெற்றனர் . மக்களே அனைத்து உறுப்பினர்களையும் 
பெரும்பான்மையாகத் தேர்ந்தெடுக்கும் தேர்தல்களாக 
இவை அமையாவிட்டாலும் , குறுகிய அளவில் மறைமுகத் 
தேர்தல்களை இச்சட்டம் அமலாக்கியது . பின்னாளில் 
அமைந்த மக்கள் பிரதிநிதித்துவச் சட்டமன்றத்திற்கு இது 
அடித்தளமாக அமைந்தது . 


1919 ஆம் ஆண்டு இந்திய அரசுச் சட்டம் 


75 


இந்திய மக்களுக்கு ஒரு பொறுப்பான ஆட்சி 
அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும் என்ற எண்ணமும் , 
ஆட்சியில் இந்தியர்களுக்கு அதிக அளவு பங்கு இருக்க 
வேண்டும் என்ற கோரிக்கைகளும் , இச்சட்டம் 
நிறைவேற்றப்படக் காரணமாயிருந்தன . மான்டேகு 
செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தங்களின் அடிப்படையில் 
இச்சட்டம் இயற்றப்பட்டது . வரி அல்லது தீர்வை 
செலுத்துவோருக்கு மட்டும் வாக்குரிமை இருந்தது 
என்றாலும் , இந்தியாவில் முதன் முதலில் பெருமளவில் 
தேர்தல்கள் நடைபெற இச்சட்டம் வகை செய்தது . 
சட்டமன்றங்களில் மக்கள் பிரதிநிதிகள் மிக அதிக 
அளவில் இடம்பெற்றனர் . அதிகாரிகளின் மேலாதிக்கம் 
குறைந்து , மக்கள் பிரதிநிதிகளின் குரல் ஒலிக்கத் 
தொடங்கியது . அதுவரை ஆளுநரின் நிருவாகச் 
சபையின் நிழலாக இருந்த சட்டமன்றம் , தனித்து 
இயங்கும் ஓர் அமைப்பாக மாறியது . இம்மன்றமே 
தனித்தியங்கும் சட்டமன்றத்தின் தொடக்கம் எனக் 
கருதப்படுகிறது . 


இச்சட்டத்தின்கீழ் வரவு - செலவுத் திட்டத்தை 
ஆய்ந்து , வரைவை முடிவு செய்ய நிதிக் குழு 
அமைக்கப்பட்டது . நிதிநிலை அறிக்கையில் உள்ள 
வரிகள் குறித்து தீர்மானங்கள் கொண்டு வரும் 
அதிகாரமும் , பொது முக்கியத்துவம் வாய்ந்த பொருள்கள் 
குறித்து தீர்மானங்கள் கொண்டுவரும் அதிகாரமும் , 
துணை வினாக்கள் கேட்கும் உரிமையும் , 
இச்சட்டத்தின்மூலம் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டன . 
இவ்வாறு நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலாவது 
தீர்மானத்தைக் கொண்டு வந்தவர் திரு . கேசவப் 
பிள்ளை ஆவார் . அதேபோன்று நீர்ப் பாசனம் என்ற 
தலைப்பின் கீழ் ஒதுக்கப்பட்ட தொகையினை 
அதிகரிக்கவும் , மற்றொரு கட்டுமானப் பணிக்கான 
செலவைக் குறைக்கவும் , ஆளுநருக்குப் பரிந்துரை 
செய்யவும் திரு . கே . சிதம்பர முதலியார் ஒரு 
தீர்மானத்தைக் கொண்டு வந்தார் . 


சென்னை மாகாணத்தைப் பொறுத்தவரை, 
Madras Legislative Council என்றழைக்கப்பெற்ற 
இச்சட்டமன்றம் , 127 உறுப்பினர்களைக் கொண்டிருந்தது . 
அவர்களில் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் 98 பேர் . 
ஆளுநரால் நியமிக்கப்பெறும் 29 பேரில் தாழ்த்தப்பட்ட 
சமுதாயத்தைச் சார்ந்தவர்களும் , அதிகாரிகளும் 
அடங்குவர் . 4 பேர் ஆளுநரின் நிருவாகச் சபை 
உறுப்பினர்கள் . இந்த நால் வரும் சட்டமன்ற 
உறுப்பினர்களாக இருந்தும் , அவர்கள் 

மீது சட்டமன்றம் 


ஆளுமை செலுத்த இயலாது . இச்சட்டத்தினால் 
மத்தியில் மாகாணங்களவை , சட்டமன்றப் பேரவை என்று 
இரு தட்டு அமைப்பு அமைந்தது . மேலும் , இச்சட்டம் 
சட்டமன்றங்களில் இரட்டை ஆட்சி முறையை 
அறிமுகப்படுத்தியது . மாகாணம் சம்பந்தப்பட்ட 
பொருள்களில் காவல் , பாசனம் , நில வருவாய் , வறட்சி 
நிவாரணம் , கடன்கள் , தொழிற்சாலைகள் போன்ற 
முக்கிய துறைகள் , ஆளுநரின் நிருவாகச் சபை 
உறுப்பினர்களின் பொறுப்பில் வைக்கப்பட்டன . இவை 
ஒதுக்கப்பட்ட துறைகள் ( Reserved Subjects ) எனவும் , 
தேர்ந்தெடுக்கப்பட்ட 

அமைச்சரவையின் 
அதிகாரத்திற்குட்பட்ட பொருட்கள் (உதாரணம் : கலால் , 
உள்ளாட்சி , பொதுச் சுகாதாரம் , பொதுப் பணிகள் , 
வேளாண்மை மற்றும் மீனளம் ), மாற்றப்பட்ட துறைகள் 
(Transferred Subjects ) எனவும் அழைக்கப்பெற்றன. 


திவான் பகதூர் பி . கேசவப் பிள்ளை அவர்கள் , துணைத் 
தலைவராகத் தேர்ந்தெடுக்கப்பட்டார் . அந்நாளில் 
செயலாளராக இருந்த திரு . எல்.டி. சுவாமிகண்ணுப் 
பிள்ளை அவர்கள் , 1924 - ல் தலைவராக நியமிக்கப் 
பெற்று , 1925 - ல் தலைவராகத் தேர்ந்தெடுக்கப்பெற்றார் . 
ஆளுநர் சட்டமன்றக் கூட்டங்களைக் கூட்டி , இறுதி 
செய்தார் . அவ்வப்போது அவையில் உரையாற்றவும் 
உரிமை பெற்றிருந்தார் . 


மக்களால் தேர்ந்தெடுக்கப்பெற்ற பிரதிநிதிகளைக் 
கொண்டு தனித் தன்மையுடன் செயல்பட்ட 
இச்சட்டமன்றம் , 12-1-1921 அன்று கன்னாட் கோமகன் 
அவர்களால் தொடங்கி வைக்கப்பெற்றது . அப்போது 
விலிங்டன் பிரபு சென்னை மாகாணத்தின் ஆளுநராக 
இருந்தார் . ஆளுநரும் , அவரது துணைவியாரும் 
சிறப்பான வேலைப்பாடுகள் நிறைந்த சட்டமன்றத் 
தலைவரின் இருக்கையை 6-3-1922 அன்று பரிசாக 
அளித்தனர் . எட்டு அடி உயரம் கொண்ட இந்தப் பீடுமிகு 
இருக்கை , சிறந்த தேக்கு மரத்தால் ஆனது . கலை 
நுணுக்கம் மிக்க இந்த இருக்கையில் தலைவர் சில 
இரகசியமான தாள்களை வைத்துக்கொள்ளவும் , 
தேவைப்படின் எழுதவும் வசதிகள் செய்யப்பட்டிருந்தன . 
இந்த இருக்கையே புனித ஜார்ஜ் கோட்டையிலுள்ள 
சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவரின் இருக்கையாக 
அமைந்துள்ளது . 


76 


ஆளுநரால் முன்கூட்டியே கலைக்கப்பட்டாலன்றி , 
பொதுவாக இச்சட்டமன்றத்தின் பதவிக் காலம் 
மூன்றாண்டுகள் என நிர்ணயிக்கப்பட்டது . சிறப்பு 
நேர்வுகளில் பதவிக் காலத்தை மேலும் ஓராண்டுக்கு 
நீட்டிக்க இச்சட்டம் வழிவகை செய்தது . பொது 
முக்கியத்துவம் வாய்ந்த பொருள்கள் குறித்து 
விவாதிப்பதற்கு ஒத்திவைப்புத் தீர்மானங்களைக் 
கொண்டு வருவதற்கான உரிமை , முதன்முதலாக 
இச்சட்டமன்றத்தில் வழங்கப்பட்டது . எனினும் , இது 
ஆளுநரின் ஒப்புதலுக்கு உட்பட்டது . வரவு - செலவுத் 
திட்டத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தவும் வழிவகை 
ஏற்பட்டது . மானியக் கோரிக்கைகளின் தொகையைக் 
கூட்டவோ , குறைக்கவோ அதிகாரம் இருந்தாலும் , 
எல்லாவற்றுக்கும் ஆளுநரின் ஒப்புதல் பெறப்பட 
வேண்டும் . சட்டங்களைப் பொறுத்தவரையில் மாற்றப்பட்ட 
துறைகள் குறித்து இம்மன்றம் சட்டம் இயற்றினாலும் , 
ஆளுநர் அதை நிராகரிக்கும் உரிமை பெற்றிருந்தார் . 
ஒதுக்கப்பட்ட துறைகள் தொடர்பாக மன்றம் நிராகரித்த 
சட்டங்களைத் தேவையெனக் கருதினால் , இங்கிலாந்து 
பாராளுமன்றத்திற்கு ஒப்புதலுக்கு அனுப்பலாம் . 
சட்ட முன்வடிவின் மீதான விவாதத்தை 
நிறுத்திவைக்கவும் ஆளுநர் உரிமை பெற்றிருந்தார் . 


இந்தியாவில் கட்சி ஆட்சி முறை நடைமுறைக்கு 
வர , 1919 ஆம் ஆண்டு இந்திய அரசுச் சட்டம் வழிவகை 
செய்தது . இச்சட்டத்தின்படி , முதல் தேர்தல் 
30-11-1920 , 1-12-1920 , 2-12-1920 ஆகிய தேதிகளில் 
நடைபெற்றது . இந்த முதல் பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் 
கட்சி கலந்து கொள்ளவில்லை . 98 இடங்களில் 
63 இடங்களை வென்று , நீதிக் கட்சி பெரும்பான்மை 
பெற்றது . 


ஆளுநரே சட்டமன்றத்தின் கூட்டங்களை 
நடத்தாமல் , அதற்கென தலைவர் நான்காண்டுகளுக்கு 
நியமிக்கப்படவும் , பின்னர் தலைவர் தேர்ந்தெடுக்கப் 
படவும் இச்சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டது . 
அவ்வகையில் , 1921 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8 
ஆம் நாள் சர் பி . இராஜகோபால ஆச்சாரியார் முதலாம் 
சட்டமன்றத் தலைவராக ஆளுநரால் நியமிக்கப்பெற்றார் . 


நீதிக் கட்சியின் தலைவர் சர் பிட்டி . தியாகராய 
செட்டியார் , முதலமைச்சர் ( Premier ) பொறுப்பை ஏற்க 
மறுத்தார் . எனினும் , அவர் பரிந்துரையின் பேரில் 
17-12-1920 அன்று மாநிலத்தின் முதலாவது 
முதலமைச்சராக திரு . ஏ . சுப்பராயலு ரெட்டியார் 
பொறுப்பேற்றார் . அவரது அமைச்சரவையில் பனகல் 
ராஜா அவர்களும் , திரு . கே.வி. ரெட்டி நாயுடு 
அவர்களும் பங்கேற்றனர் . இக்காலக்கட்டத்தில் , 
திரு . பி.டி. இராசன் அவர்கள் , அவை நிகழ்ச்சிகளில் 
உறுப்பினர்கள் கலந்துகொள்வதில் பேரார்வம் காட்டி , 
கொறடா போலச் செயல்பட்டார் . பின்னர் 1936 - ல் 


சில காலம் தற்காலிக முதலமைச்சராகவும் 
இவர் விளங்கியுள்ளார் . 1921 - ல் முதன்முதலாக 
அவை முன்னவர் பதவி தோற்றுவிக்கப்பட்டு ,, 
திரு . எல் . டேவிட்சன் என்பவர் பொறுப்பேற்றார் . 
திரு . எம் . இராமச்சந்திரராவ் தேசிகாச்சாரி என்பவர் 
எதிர்க்கட்சித் தலைவராகச் செயல்பட்டார் . 


( Concurrent List ) என்று துறைகள் மூன்றாகப் 
பிரிக்கப்பட்டன . மாகாணப் பட்டியலில் வரும் பொருள்கள் 
குறித்தும் , பொதுப் பட்டியலில் உள்ள பொருள்கள் 
குறித்தும் மாகாணச் சட்டமன்றங்கள் சட்டம் இயற்றலாம் . 
எனினும் , பொதுப் பட்டியலில் உள்ள பொருள் குறித்து 
மாகாணச் சட்டமன்றம் சட்டம் இயற்றினாலும் , அதே 
பொருள் குறித்து மத்தியச் சட்டமன்றம் சட்டம் 
இயற்றினால் , அச்சட்டமே மேலாண்மை பெறும் . இந்திய 
சட்டத்தின் 

பிரிவின்படி 
உறுப்பினர்களுக்குச் சில சிறப்பு 

சிறப்பு உரிமைகள் 
வழங்கப்பட்டன. சட்டமன்றத்தில் பேச்சுச் சுதந்திரமும் , 
சட்டமன்றத்தில் ஆற்றும் உரைகளுக்குச் சட்ட 
நடவடிக்கைகளிலிருந்து காப்புரிமையும் அளிக்கப்பட்டன. 


அரசுச் 


71 


ஆம் 


முதல் சட்டமன்றத்தின் காலம் முடிவடைந்தபின் , 
1923 , 1926 மற்றும் 1930 ஆம் ஆண்டுகளில் தேர்தல்கள் 
நடத்தப்பட்டன . 1921 - ல் நடந்த தேர்தலில் பெண்களுக்கு 
வாக்களிக்கத் தடையிருந்தது . சட்டத்தின் அப்பிரிவை 
நீக்கி , அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை அரசால் 
வழங்கப்படவேண்டும் என்ற தீர்மானம் , 1-4-1921 அன்று 
சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது . எனினும் , 
1923 - ல்தான் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது . பின்னர் , 
1926 - ல் இயற்றப்பட்ட சட்டத்தின்படி , தேர்தலில் நிற்கவும் , 
நியமிக்கப்படவும் பெண்கள் உரிமை பெற்றனர் . 
அதனையொட்டி , 1926 - ல் நடந்த தேர்தலுக்குப்பின் 
அமைந்த சட்டமன்றத்திற்கு , நியமிக்கப்பெற்ற முதல் 
பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆவார் . 
அவரே சென்னை மருத்துவக் கல்லூரியிலிருந்து தேர்ச்சி 
பெற்ற முதல் பெண் மருத்துவரும் ஆவார் . பின்னாளில் 
சட்டமன்றத் துணைத் தலைவராகவும் அவர் 
செயல்பட்டார் . 1930 - ல் அமைந்த சட்டமன்றத்தின் 
பதவிக் காலம் அவ்வப்போது நீட்டிக்கப்பட்டு 1936 இறுதி 
வரையில் நீடித்தது . 


77 


வகையான 


1935 ஆம் ஆண்டு இந்திய அரசுச் சட்டம் 


சட்டமன்றம் நிறைவேற்றிய சட்டமுன்வடிவிற்கு 
அனுமதி மறுக்கவும் கவர்னர் ஜெனரல் பார்வைக்கு 
அனுப்பவும் அல்லது மீண்டும் சில திருத்தங்களைச் 
செய்வதற்காக சட்டமன்றத்தின் மறு ஆய்வுக்கு 
அனுப்பவும் ஆளுநருக்கு அதிகாரம் வழங்கப்பெற்றது . 
இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு எதிராகவோ, 
கவர்னர் ஜெனரல் மூலம் நிறைவேற்றப்பெற்ற 
சட்டத்திற்கு அல்லது அவரது விருப்புரிமைக்கு 
மாறாகவோ , ஐரோப்பியர்கள் தொடர்பான குற்றவியல் 
நடைமுறைக்குச் சம்பந்தப்பட்டதாகவோ உள்ள 
சட்டமுன்வடிவுகளை அறிமுகம் செய்வதற்கு முன்னர், 
கவர்னர்- ஜெனரலின் முன் அனுமதி பெறப்பட 
வேண்டும் . அதேபோல , 

சில 
சட்ட முன்வடிவுகளை அறிமுகம் செய்வதற்கு 
ஆளுநரின் முன் அனுமதி பெறப்பட வேண்டும் . 
மாகாணத்தில் பொது அமைதியை நிலைநாட்டும் தனது 
சிறப்புப் பொறுப்புக்கு ஒரு சட்டமுன்வடிவு குந்தகம் 
விளைவிக்கும் 

ஆளுநர் கருதினால் , 
அச்சட்டமுன்வடிவு அறிமுகம் செய்யப்படுவதற்கு 
முன்போ அல்லது பின்போ , அது தொடர்பான 
நடவடிக்கைகளை ஆளுநர் நிறுத்தி வைக்கலாம் . மிக 
அவசர நேர்வுகளில் சட்டமன்றம் கூடாத காலங்களில் 
அவசரச் சட்டத்தை வெளியிடலாம் . சற்று அவசரம் 
பொருந்திய நேர்வுகளில் ஆளுநரின் சட்டம் என 
வெளியிட்டு , அதன் காரண காரியங்களை விளக்கி 
சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்கலாம் . சட்டமன்றம் 
அனுமதி மறுத்தாலும் தனது சிறப்புப் பொறுப்புக்குத் 
தேவையெனக் கருதக்கூடிய நேர்வுகளில் கோரப்பட்ட 
மானியத் தொகைகளுக்கு ஆளுநர் மானியம் 
வழங்கலாம் . அது வாக்களித்து வழங்கப்பட்டதாகக் 
கருதப்பெறும் . 


என 


இச்சட்டம் , சட்டமன்ற வரலாற்றில் மற்றொரு 
முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தியது . 1937 ஆம் ஆண்டு 
ஏப்ரல் முதல் நாளன்று இச்சட்டம் அமலுக்கு வந்தது . 
சென்னை உட்பட சில மாகாணங்களில் ஈரவைகள் 
கொண்ட சட்டமன்றங்களை ( Bicameral Legislatures ) 
இச்சட்டம் அறிமுகப்படுத்தியது . இவை சட்டமன்றப் 
பேரவை ( Legislative Assembly ) எனவும் , சட்டமன்ற 
மேலவை ( Legislative Council ) எனவும் அழைக்கப் 
பெற்றன . 


இச்சட்டத்தின்படி , மாகாணத் தன்னாட்சி 
அறிமுகப்படுத்தப்பட்ட போது , மாகாணச் சட்ட 
மன்றங்களுக்கு முன்பிருந்ததை விட அதிக 
அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டன . மத்திய அரசுக்கும் , 
மாகாணங்களுக்கும் இடையே அதிகாரங்கள் 
பிரிக்கப்பட்டன . மத்தியப் பட்டியல் ( Federal List ) , 
மாகாணப் பட்டியல் ( Provincial List ) , பொதுப் பட்டியல் 


பிரிவு 93 - ன் கீழ் , அவசர 

காலங்களில் 
அரசியல் சட்டத்தின் செயல்பாட்டை நிறுத்திவைத்து , 


நிருவாகத்தையும் , சட்டமியற்றும் பணியையும் மாகாணத்திற்கு மாகாணம் வேறுபட்டன. கல்வியறிவுள்ள 
மேற்கொள்ள ஆளுநருக்கு உரிமை வழங்கப்பட்டது . பெண்கள் வாக்களிக்க வகை செய்யப்பட்டிருந்தது . பொதுத் 

தொகுதிகளுடன் தாழ்த்தப்பட்டவர்கள் , இஸ்லாமியர்கள் , 
பொதுவாக , இங்கிலாந்து மன்னரின் சார்பாகச் 

ஆங்கிலோ - இந்தியர்கள் , ஐரோப்பியர்கள் , இந்தியக் 
செயல்படும் ஆளுநரின் பெயரில் அனைத்து 

கிறித்தவர்கள் ஆகியோருக்கென சிறப்புத் தொகுதிகள் 
அரசாணைகளும் வெளியிடப்பட்டன . முன்பிருந்ததைப் 

இடம் பெற்றிருந்தன . இவை தவிர , வணிகர்கள் , 
போலல்லாமல் , அனைத்துத் துறைகளும் அமைச்சர்களின் 

நிலச்சுவான்தார்கள் , பல்கலைக்கழகங்கள் , தொழிலாளர்கள் 
பொறுப்பில் இருந்தன . சில முக்கிய விஷயங்களில் 

மற்றும் பெண்களுக்கான பிரதிநிதித்துவமும் 
ஆளுநர் தனது தனித்த கருத்துப்படி முடிவெடுக்கலாம் . 

வழங்கப்பட்டிருந்தது . வரிவிதிப்பு , கடன் பெறுதல் 
அமைச்சரவையின் ஆலோசனையின்பேரில் ஆளுநர் 

அல்லது மாகாணத்திற்கு நிதிச் செலவை ஏற்படுத்தும் 
செயல்பட்டாலும் , அமைச்சரவையின் அதிகாரங்களுக்குக் 

சட்டமுன்வடிவுகள் பேரவையில் மட்டுமே அறிமுகம் 
கட்டுப்பாடுகள் இருந்தன . ஆளுநர் அமைச்சரவைக் செய்யப்பட வேண்டுமெனவும் , மற்ற சட்டமுன்வடிவுகள் 
கூட்டங்களில் பங்கேற்றார் . அமைச்சர்களைப் பதவி 

மேலவையிலும் அறிமுகம் செய்யப்படலாமெனவும் 
நீக்கம் செய்யும் அதிகாரமும் , சட்டமியற்றும் பணியில் 

இச்சட்டத்தின்மூலம் வரையறுக்கப்பட்டது . ஆளுநரின் 
மேல் ஆதிக்கமும் ஆளுநரிடமிருந்தன . ஆளுநர் 

பரிந்துரையின் பேரில் நிதிநிலை அறிக்கை 
முடிவுக்குட்பட்ட சாட்டப்பட்ட செலவுகள் ( Charged 

வழங்கப்பட்டது . 
Expenditure ) அரசின் வரவு - செலவில் 40 விழுக்காடு 

இச்சட்டத்தின்படி , பேரவைக்கு நடந்த 
IRON முதல் தேர்தலில் மொத்தம் 215 

இடங்களில் காங்கிரஸ் கட்சி 159 
இடங்களைப் பெற்று பெரும்பான்மை 
பெற்றது . காங்கிரஸ் அமைச்சரவை 

அமைவதற்கு முன்னர் , திரு . கே.வி. 
78 

ரெட்டி நாயுடு அவர்கள் தலைமையில் , 
1-4-1937 அன்று இடைக்கால 
அமைச்சரவை அமைந்தது . பின்னர் , 
14-7-1937 அன்று திரு . சி . இராஜாஜி 
அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் 

அமைச்சரவை அமைந்தது . இதனைத் 
14-7-1937 அன்று பேரவை தற்காலிகத் தலைவர் 

தொடர்ந்து சட்டமன்றப் பேரவை 
திரு . வில்லியம் ரைட் உரையாற்றுதல் 

சென்னைப் பல்கலைக்கழகத்தின் 
வரை அமைந்தன . பேரவையின் காலம் ஐந்தாண்டுகள் செனட் மண்டபத்தில் காலை 11-00 

11-00 மணிக்கு 
என நிர்ணயிக்கப்பட்டாலும் , அதற்குமுன் பேரவையைக் முதன் முதலில் கூடியது . சிறப்பாக அலங்காரம் 
கலைக்கவும் ஐந்தாண்டுகளுக்கு மேல் நீட்டிக்கவும் செய்யப்பட்ட அம்மண்டபத்தில் , வில்லியம் ரைட் என்பவர் 
சட்டத்தில் இடமளிக்கப்பட்டது . 

தற்காலிகப் பேரவைத் தலைவராக இருந்து 

உறுப்பினர்களுக்குப் பதவிப் பிரமாணம் செய்து 
இச்சட்டத்தின்கீழ் , சட்டமன்றப் பேரவைக்கு 

வைத்தார் . பின்னர் , திரு . புலுசு சாம்பமூர்த்தி அவர்கள் 
215 இடங்களும் , மேலவைக்கு 56 - க்கு மிகாத 

பேரவைத் தலைவராக ஒருமனதாகத் தேர்ந்தெடுக்கப் 
இடங்களும் அனுமதிக்கப்பெற்றிருந்தன . மேலவைக்கு 

பெற்றார் . பின்னர் , திருமதி ருக்மணி லட்சுமிபதி 
10 பேருக்கு மிகாமல் ஆளுநர் நியமிக்கலாம் . 

அவர்கள் துணைத் தலைவராகத் தேர்ந்தெடுக்கப் 
வரி செலுத்துதல் , சொத்துக்கள் வைத்திருத்தல் , 

பெற்றார் . 
குறிப்பிட்ட கல்வித் தகுதி பெற்றிருத்தல் , இராணுவப் 

சட்டமன்ற மேலவை என்பது கலைக்கப்படாத ஒரு 
பணியில் ஈடுபட்ட அனுபவம் என பல்வேறு தகுதிகள் 

நிரந்தர அமைப்பாக விளங்கியது . உறுப்பினர்களின் 
வாக்காளருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததால் , 

பதவிக் காலம் 9 ஆண்டுகள் எனவும் , ஒவ்வொரு 
பேரவைக்கான தேர்தலில் வாக்களிப்பதற்கான தகுதிகள் 

மூன்றாண்டு முடிவிலும் மூன்றில் ஒரு பங்கு 


பிரிவின்கீழ் போட்டியிட்ட 53 பேரில் , 45 பேர் பேரவை 
உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பெற்றனர் . 


1947 ஆம் ஆண்டு இந்திய சுதந்திரச் சட்டம் 


உறுப்பினர்கள் பதவி விலகுவர் எனவும் இச்சட்டம் 
வழிவகை செய்தது . அக்காலக்கட்டத்தில் மேலவைக்கு 
நடந்த தேர்தலுக்குப் பிறகு , 55 உறுப்பினர்கள் மன்றத்தில் 
இடம்பெற்றனர் . மேலவை உறுப்பினர்களுக்குப் பதவிப் 
பிரமாணம் செய்து வைக்க சர் முகமது 
உஸ்மான் நியமிக்கப்பெற்றார் . 14-7-1937 அன்று 
கோட்டையில் மேலவை கூடி , உறுப்பினர்கள் பதவிப் 
பிரமாணம் எடுத்தனர் . மறுநாள் , தலைவராக 
டாக்டர் யு . ராமா ராவ் அவர்களும் , துணைத் தலைவராக 
திரு . கே . வெங்கடசாமி நாயுடு அவர்களும் 
ஒருமனதாகத் தேர்ந்தெடுக்கப்பெற்றனர் . செனட் 
மண்டபத்தில் பேரவை கூடிய காலத்தில் , கோட்டையில் 
உள்ள சட்டமன்ற மண்டபத்திலேயே மேலவை கூடியது . 
சட்டமன்றப் பேரவை மற்றும் மேலவையின் கூட்டுக் 
கூட்டத்தில் 31-8-1937 அன்று 
உரையாற்றினார் . 27-1-1938 முதல் 26-10-1939 வரை 
பேரவைக் கூட்டம் சென்னை அரசினர் தோட்டத்தில் 
அமைந்துள்ள, தற்போது இராஜாஜி மண்டபம் எனப்படும் , 
விருந்தளிக்கும் மண்டபத்தில் ( Banquetting Hall ) 
நடைபெற்றது . 


1947 ஆம் ஆண்டு இந்திய சுதந்திரச் 
சட்டத்தின்படி 15 ஆகஸ்ட் 1947 முதல் இந்தியா , 
பாகிஸ்தான் என இரண்டு நாடுகளாகப் பிரிக்கப்பட்டு , 
சுதந்திரம் அளிக்கப்பட்டது . ஆளுநர்கள் , 
அரசமைப்பின்படி மாநிலத்தின் தலைவர்களானார்கள் . 
ஆளுநரிடமிருந்த சட்டமியற்றும் அதிகாரம் நீக்கப்பட்டது . 
சட்டமன்றம் கூடாத நாட்களில் மட்டும் அவசரச் சட்டம் 
இயற்றலாம் . மத்தியிலிருந்த ஃபெடரல் சட்டமன்றத்தின் 
பொறுப்புகளை அரசமைப்பு அவை ஏற்றுக்கொண்டு , 
இந்திய அரசமைப்புச் சட்டத்தை வடித்தளித்தது . 
26-1-1950 - ல் அமலுக்கு வந்த அரசமைப்புச் சட்டம் , 
நாட்டின் பாதுகாப்பு, நிதித் தன்னிறைவு , பொது அமைதி 
ஆகியவற்றுக்குட்பட்டு , தன்னாட்சி உரிமை கொண்ட 
மாநிலங்களும் , இறையாண்மை பெற்ற சட்டமன்றங்களும் 
உருவாக வழிகோலியது . இச்சட்டம் அமலுக்கு 
வந்தபோது இருந்த சட்டமன்றப் பேரவை 1952 வரை 
நீடித்தது . 


ஆளுநர் 


உலகப் 


79 


இந்திய அரசமைப்புச் சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட 
சட்டமன்றம் 


1939 - ல் இரண்டாவது 

போர் 
தொடங்கியபோது , போரில் இந்தியாவை ஈடுபடுத்துவது 
தொடர்பாக பிரிட்டிஷ் அரசின் கொள்கையை எதிர்த்து 
காங்கிரஸ் அமைச்சரவை 29-10-1939 அன்று 
இராஜிநாமா செய்தது . 30-10-1939 முதல் 30-4-1946 
வரை ஆளுநர் ஆட்சி நடைபெற்றது . இடையில் 
1-10-1945 அன்று சட்டமன்றப் பேரவை ஆளுநரால் 
கலைக்கப்பட்டது . 


போர்க் காலத்தில் மேலவைக் கூட்டம் 
நடைபெறாவிட்டாலும் , மேலவை என்ற அமைப்பு இருந்து 
வந்தது . மீண்டும் இரண்டாவது பொதுத் தேர்தல் 
நடைபெற்று , திரு . டி . பிரகாசம் அவர்கள் தலைமையில் , 
30-4-1946 அன்று காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தது . 
25-5-1946 அன்று திரு . ஜே . சிவசண்முகம் பிள்ளை, 
பேரவைத் தலைவராகத் தேர்ந்தெடுக்கப்பட்டார் . அதே 
நாளன்று மேலவையில் திரு . ஆர்.பி. இராமகிருஷ்ண 
ராஜூ தலைவராகத் தேர்ந்தெடுக்கப்பெற்று , 1950 ஆம் 
ஆண்டு வரை பணியாற்றினார் . அரசமைப்பு அவைக்கு 
( Constituent Assembly ) சென்னை 
உறுப்பினர்களைத் தேர்ந்தெடுக்க 22-7-1946 - ல் 
தேர்தல் நடைபெற்றது . பொதுப் பிரிவில் 45 
உறுப்பினர்களும் , முகமதியர்கள் நால்வரும் 
தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலையில் , முகமதியர்கள் 
நால்வர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர் . பொதுப் 


அரசமைப்புச் சட்டத்தின்படி , 1952 முதல் பேரவை , 
மேலவை என இரு அவைகளைக் கொண்டதாக 
சட்டமன்றம் அமைந்தது . முன்கூட்டி கலைக்கப் 
பட்டாலன்றி , பேரவையின் பதவிக் காலம் 5 ஆண்டுகள் 
என நிர்ணயிக்கப்பட்டது . தேர்ந்தெடுக்கப்பெற்ற 
உறுப்பினர்களில் ஆங்கிலோ - இந்தியர் எவரும் 
இல்லையெனில் , அரசமைப்புச் சட்டப் பிரிவு 333 - இன்படி 
ஆங்கிலோ - இந்தியர் ஒருவரை ஆளுநர் நியமிப்பார் . 
நிரந்தர அமைப்பான மேலவையின் உறுப்பினர்களின் 
பதவிக் காலம் 6 ஆண்டுகள் எனவும் , மொத்த 
உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்கினர், ஒவ்வொரு 
இரண்டாண்டுகளுக்கும் பதவி விலகுவர் எனவும் 
இச்சட்டம் வரையறுத்தது . முதலில் இரண்டாவது , 
நான்காவது , ஆறாவது ஆண்டுகளில் யார் , யார் பதவி 
விலகுவது என்பது குலுக்கல் முறையில் முடிவு 
செய்யப்பட்டது . மேலவை , பேரவை இரண்டின் 
உறுப்பினர்களும் அமைச்சர்களாக இருக்க வழிவகை 
செய்யப்பட்டது . மாநில அமைச்சர் மற்றும் மாநில அரசு 
தலைமை வழக்குரைஞர் ஆகியோர் சட்டமன்றத்தின் 
இரு அவைகள் மற்றும் அவர்கள் உறுப்பினர்களாக 
நியமிக்கப்பெறும் சட்டமன்றக் குழுக்கள் ஆகியவற்றின் 


மாகாண 


கூட்டங்களில் பங்குகொண்டு உரையாற்றலாம் . 
எனினும் , அவர்களுக்கு வாக்குரிமை கிடையாது . 


தலைவர் திரு . பி.டி. இராசன் உறுப்பினர்களுக்குப் 
பதவிப் பிரமாணம் செய்துவைத்தார் . 3-5-1952 முதல் 
27-12-1956 வரை , பேரவை , அம்மண்டபத்தில் கூடியது . 
அம்மண்டபம் அமைந்த இடமே , பின்னர் 1957 முதல் 
பாலர் அரங்கமாகவும் , கலைவாணர் அரங்கமாகவும் 
திகழ்ந்தது . 


ஆகக் 


1952 - ல் நடைபெற்ற முதல் தேர்தலில் வயதுவந்த 
குடிமக்கள் அனைவருக்கும் வாக்குரிமை அளிக்கப் 
பட்டது . நமது மாநிலத்தில் அமைந்த சட்டமன்றப் 
பேரவைக்கு 309 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன ; 
375 உறுப்பினர்கள் என வரையறுக்கப்பட்டது . 
243 தொகுதிகள் , ஓர் உறுப்பினர் கொண்டவை ; 
62 தொகுதிகள் இரு உறுப்பினர்கள் கொண்டவை ( ஒரு 
இடம் ஆதி திராவிடருக்கானது ), 4 தொகுதிகள் இரு 
உறுப்பினர்கள் 

கொண்டவை ( ஒரு 
பழங்குடியினருக்கானது ) . முதல் தேர்தலின்போது 
372 இடங்களுக்குத் தேர்தல் நடைபெற்றது . 
3 தொகுதிகளில் போட்டியில்லை . காங்கிரஸ் 
பெரும்பான்மை பெற்று மேலவை உறுப்பினரான 
திரு . சி . இராஜாஜி அவர்கள் தலைமையில் 10-4 
1952 அன்று அமைச்சரவை அமைந்தது . அவர் பதவி 
விலகியதைத் தொடர்ந்து 13-4-1954 அன்று 
பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தின் 
முதலமைச்சரானார் . 


இடம் 


ஆண்டு 


ஆந்திர மாநிலம் 1-10-1953 அன்று பிரிந்ததோடு , 
முந்தைய பெல்லாரி மாவட்டத்தின் கன்னடர்கள் வாழும் 
பகுதி மை சூரோடு 

இணைக்கப்பட்டதை 
யொட்டி , நமது மாநிலத்தில் உறுப்பினர்களின் 
எண்ணிக்கை 231 

குறைந்தது . 
1-11-1956 - ல் மாநிலங்கள் திருத்தி அமைக்கப்பட்ட 
பின்னர் , 190 ஆக அது மேலும் குறைந்தது . 1956 ஆம் 

தொகுதி வரையறைக்குப் பின் 
உறுப்பினர்களின் எண்ணிக்கை 205 இடங்களாக 
உயர்ந்தது . இவற்றில் , ஓர் உறுப்பினர் கொண்ட 
தொகுதிகள் 129 ; இரு உறுப்பினர்கள் கொண்ட 
தொகுதிகள் 38 ஆகும் . மொத்தத்தில் 37 இடங்கள் 
ஆதி திராவிடர்களுக்கும் , ஒரு 
பழங்குடியினருக்கும் ஒதுக்கப்பட்டது . தொகுதி 
வரையறுக்கப்பட்டபின் உறுப்பினர் எண்ணிக்கை 
இறுதியில் 205 ஆக இருந்தது . 


இடம் 


80 


அரசமைப்புச் சட்டத்தின்படி , 21-4-1952 - ல் 
அமைக்கப்பட்ட மேலவையின் உறுப்பினர்களின் 
எண்ணிக்கை 72 ஆக நிர்ணயிக்கப்பெற்றது . அதில் 
உள்ளாட்சித் தொகுதியைச் சேர்ந்தவர்கள் 24 பேர் ; 
சட்டமன்றப் பேரவை தொகுதி உறுப்பினர்கள் 24 பேர் ; 
பட்டதாரிகள் மற்றும் ஆசிரியர் தொகுதிகள் 
இரண்டிற்கும் 6 , 6 பேர் ; மீதமுள்ள 
12 பேர் ஆளுநரால் நியமனம் 
செய்யப்பெற்றனர் . 


28-9-1955 அன்று சட்டமன்றப் பேரவையும் 
30-9-1955 அன்று சட்டமன்ற மேலவையும் 
நிறைவேற்றிய தீர்மானங்களையடுத்து , காமன்வெல்த் 
பாராளுமன்றச் சங்கத்தின் கிளை , சென்னையில் 1955 
ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது . 


பேரவையின் உறுப்பினர்கள் 
375 பேர் என்ற நிலையில் , 
கோட்டையில் உள்ள பேரவை 
மண்டபம் 

போதுமானதாக 
இருக்காது என்பதால் , சென்னை , 
அரசினர் தோட்டத்தில் சட்டமன்றப் 
பேரவை மண்டபம் ரூ .10 இலட்சம் 
செலவில் கட்டப்பட்டது . 2-5-1952 
அன்று ஆளுநர் திரு . ஸ்ரீபிரகாசா 
அதைத் திறந்து வைத்தார் . 
சிறந்த இருக்கை வசதியும் , 
ஒலிபெருக்கி வசதிகளும் அங்கு 
செய்யப்பட்டிருந்தன . 3-5-1952 
அன்று பேரவைத் தற்காலிகத் 


சென்னை , அரசினர் தோட்டத்தில் சட்டமன்றப் பேரவை மண்டபத்தை 
ஆளுநர் திரு . ஸ்ரீபிரகாசா 2-5-1952 அன்று திறந்து வைத்து உரையாற்றுதல் 


முதலமைச்சராகப் பொறுப்பேற்றார் . இவரது தலைமையில் 
7 உறுப்பினர்கள் கொண்ட அமைச்சரவை அமைந்தது . 


1957 ஆம் ஆண்டு இரண்டாவது பொதுத் 
தேர்தலுக்குப் பின்னர் , 13-4-1957 அன்று 
திரு . கே . காமராஜ் அவர்களின் தலைமையில் 
ஆட்சி அமைந்தது . 1959 - ல் ஆந்திரா மற்றும் 
தமிழகத்திற்கிடையே எல்லை சீரமைக்கப்பட்ட பின் 
தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 
206 ஆக உயர்ந்தது . 1961 ஆம் ஆண்டு இரு 
உறுப்பினர் தொகுதிகள் ஒழிப்புச் சட்டம் 
நிறைவேற்றப்பட்ட பிறகு , 38 இரு உறுப்பினர் 
தொகுதிகள் ஒழிக்கப்பட்டு அதே எண்ணிக்கையிலான 
ஓர் உறுப்பினர் தொகுதிகள் ஆதி திராவிடர்களுக்கும் 
பழங்குடியினர்களுக்கும் ஒதுக்கப்பட்டு , மொத்த 
எண்ணிக்கை 206 - ஆகவே நீடித்தது . 


அதனையடுத்து நடைபெற்ற தேர்தலுக்குப் பிறகு 
15-3-1971 அன்று மாண்புமிகு கலைஞர் 
மு . கருணாநிதி அவர்கள் தலைமையிலான அரசு 
மீண்டும் அமைந்தது . 31-1-1976 அன்று குடியரசுத் 
தலைவர் ஆட்சி தமிழ்நாட்டில் கொண்டுவரப்பட்டது . 


1971 ஆம் ஆண்டு மக்கள் தொகைக் 
கணக்கெடுப்பை ( Census ) அடிப்படையாகக் கொண்டு , 
தொகுதிகள் மறுசீரமைப்பு ஆணையம் 1-1-1975 - ல் 
தனது ஆணையை வெளியிட்டது . தொகுதிகளின் 
எண்ணிக்கையிலோ, ஒதுக்கீடுகளின் எண்ணிக்கை 
யிலோ மாற்றம் ஏதுமில்லை . 


மூன்றாவது பேரவைக்கான தேர்தலுக்குப் பின் , 
பெருந்தலைவர் காமராஜர் தலைமையிலான 
அமைச்சரவை 15-3-1962 அன்று பதவியேற்றது . 
2-10-1963 அன்று அமைச்சரவை இராஜிநாமா 
செய்ததையடுத்து , திரு . எம் . பக்தவத்சலம் அவர்களது 
தலைமையில் அன்றையதினம் புதிய அமைச்சரவை 
பொறுப்பேற்றது . 


ஆறாவது பேரவைக் காலத்தில் 30-6-1977 
அன்று திரு . எம்.ஜி. இராமச்சந்திரன் அவர்கள் 
தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்றது .. 
பேரவையின் காலம் முடிவதற்கு முன்பே, குடியரசுத் 
தலைவரின் பிரகடனத்தின்படி 17-2-1980 - ல் பேரவை 
கலைக்கப்பட்டது . 


81 


1965 ஆம் ஆண்டு தொகுதி வரையறைக்குப் 
பின், ஆளுநரால் நியமிக்கப்படும் நியமன உறுப்பினர் 
நீங்கலாக , தேர்ந்தெடுக்கப்படும் இடங்கள் , 234 ஆக 
உயர்ந்தது . இவற்றில் 42 

இடங்கள் 
திராவிடர்களுக்கெனவும் , 2 இடங்கள் பழங்குடியினர் 
களுக்கெனவும் ஒதுக்கப்பட்டன. 


ஆதி 


1979 ஆம் ஆண்டு , தொகுதி வரையறை 
ஆணைக்குத் திருத்தம் செய்யப்பட்டு , உப்பிலியாபுரம் 
பொதுத் தொகுதி பழங்குடியினருக்கு ஒதுக்கப்பட்டது . 
இதனால் , பழங்குடியினருக்கு ஒதுக்கப்பட்ட 
தொகுதிகளின் எண்ணிக்கை 3 ஆக உயர்ந்து அந்நிலை 
தொடர்ந்து வருகிறது . 


9-6-1980 அன்று அமைக்கப்பட்ட ஏழாவது 
பேரவை , 15-11-1984 அன்று இந்திய அரசமைப்புச் 
சட்டப் பிரிவு 174 - ன்கீழ் கலைக்கப்பட்டது . 


நான்காவது பேரவைக் காலத்தில் , பேரறிஞர் 
அண்ணா அவர்கள் 6-3-1967 ஆம் நாள் 
முதலமைச்சராகப் பொறுப்பேற்றபின் , மாநிலத்தின் 
பெயரை “ மதராஸ் " என்பதற்கு பதிலாக “ தமிழ்நாடு 
என அரசமைப்புச் சட்டத்தில் திருத்தம் செய்யக் கோரும் 
தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது . 
அதனடிப்படையில் , நாடாளுமன்றம் நிறைவேற்றிய 
1968 ஆம் ஆண்டு மையச் சட்டம் எண் 53 - இன்படி , 
14-1-1969 முதல் மாநிலத்தின் பெயர் "தமிழ்நாடு " என 
மாற்றப்பட்டது . அதையடுத்து , " மதராஸ் சட்டமன்றப் 
பேரவை ” என்பது " தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை " 
என மாற்றப்பட்டது . 


16-1-1985 - ல் அமைக்கப்பட்ட எட்டாவது 
பேரவைக் காலத்தின்போது , முதலமைச்சராக இருந்த 
திரு . எம்.ஜி. இராமச்சந்திரன் அவர்கள் 24-12-1987 
அன்று மறைவுற்றதையடுத்து , திரு . எம்.ஜி. 
இராமச்சந்திரன் அவர்களது துணைவியார் திருமதி 
ஜானகி இராமச்சந்திரன் அவர்கள் தமிழகத்தின் முதல் 
பெண் முதலமைச்சராக 7-1-1988 அன்று 
பொறுப்பேற்றார் . எனினும் , 30-1-1988 அன்று பேரவை 
கலைக்கப்பட்டு , குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு 
வந்தது . 


பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைவுக்குப் 
பின்னர் அவரது அமைச்சரவையில் பொதுப் பணித் 
துறை அமைச்சராக இருந்த , கலைஞர் என்று 
எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்பட்டுவரும் 
திரு . மு . கருணாநிதி அவர்கள் 10-2-1969 அன்று 


1989 ஆம் ஆண்டு ஒன்பதாவது பேரவைக்கு 
நடந்த பொதுத் தேர்தலுக்குப் பின் , 27-1-1989 அன்று 
மாண்புமிகு கலைஞர் மு . கருணாநிதி அவர்களது 


தலைமையிலான அமைச்சரவை பொறுப்பேற்றது . 
30-1-1991 அன்று பேரவை கலைக்கப்பட்டு , குடியரசுத் 
தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்தது . 


பின்னர் 48 ஆகக் குறைந்து , பின்னர் திருத்தச் 
சட்டத்தின்மூலமாக 50 ஆக உயர்ந்தது . 


அதன்பின் அமைந்த பத்தாவது பேரவையில் 
செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களது தலைமையிலான 
அமைச்சரவை 24-6-1991 அன்று பொறுப்பேற்றது . 


1957 ஆம் ஆண்டு சட்டமன்ற மேலவைகள் 
சட்டத்தின்படி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 
50 - லிருந்து 63 ஆக உயர்த்தப்பட்டது . உள்ளாட்சி 
அமைப்புத் தொகுதிகளுக்கு 21 பேரும் , சட்டமன்றப் 
பேரவைத் தொகுதிக்கு 21 பேரும் , ஆசிரியர் தொகுதிக்கு 
6 பேரும் , பட்டதாரிகள் தொகுதிக்கு 6 பேரும் , கலை , 
இலக்கியம் , அறிவியல் , சமுதாயப் பணி ஆகியவற்றைச் 
சேர்ந்தவர்களிலிருந்து ஆளுநரால் நியமிக்கப்பெற்ற 
9 பேரும் இதில் அடங்குவர் . 


பதினோராவது பேரவைக்கான தேர்தலுக்குப் 
பின்னர் , 13-5-1996 அன்று மாண்புமிகு கலைஞர் 
மு . கருணாநிதி அவர்களது தலைமையிலான 
அமைச்சரவை பொறுப்பேற்றது . 


பன்னிரண்டாவது பேரவைக்கான தேர்தலுக்குப் 
பின்னர் , 14-5-2001 அன்று செல்வி ஜெ ஜெயலலிதா 
அவர்களது 

தலைமையிலான அமைச்சரவை 
பொறுப்பேற்றது . முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா 
அவர்கள் 21-9-2001 அன்று பதவி விலகினார் . 


1952 முதல் 1957 வரை சென்னை அரசினர் 
தோட்டத்தில் அமைந்த புதிய சட்டமன்றப் பேரவை 
மண்டபத்தில் பேரவை நடைபெற்றபோது , மேலவை , 
சென்னை புனித ஜார்ஜ் கோட்டைப் பேரவை 
மண்டபத்தில் நடைபெற்றது .. 1957 முதல் 
கோட்டையிலுள்ள பேரவை மண்டபத்தில் பேரவை 
மீண்டும் நடைபெறத் தொடங்கிய போது , அதன் 
அருகிலேயே நிருவாகச் சபைக் கூட்டங்கள் நடைபெற்ற 
அறை விரிவாக்கப்பட்டு , அங்கு மேலவைக் கூட்டமும் 
நடைபெறத் தொடங்கியது . 


திரு . 


ஒ . பன்னீர்செல்வம் 

அவர்கள் 
அன்றையதினமே முதலமைச்சராகப் பொறுப்பேற்றுக் 
கொண்டு 2-3-2002 வரை 

முதலமைச்சர் 
பொறுப்பிலிருந்தார் . செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் 
இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2-3-2002 
அன்று மீண்டும் முதலமைச்சராகப் பொறுப்பேற்றார் . 


82 


பதின்மூன்றாவது பேரவைக்கு நடந்த பொதுத் 
தேர்தலுக்குப் பின்னர் மாநில வரலாற்றில் இல்லாதவாறு 
ஐந்தாவது முறை முதலமைச்சராக மாண்புமிகு கலைஞர் 
அவர்கள் 13-5-2006 அன்று பொறுப்பேற்றார் . 


20-4-1959 முதல் 30-4-1959 வரையிலான 
காலத்தில் 9 நாட்கள் உதகமண்டலத்தில் , தற்போது 
தமிழகம் என அழைக்கப்படும் அரண்மூர் மாளிகையில் 
பேரவை கூடியது . இதே மாளிகையில் 4-5-1959 முதல் 
9-5-1959 வரையிலான காலத்தில் 6 நாட்கள் மேலவைக் 
கூட்டம் நடைபெற்றது . 


ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித் துறை 
அமைச்சராக இருந்த மாண்புமிகு திரு . மு.க. ஸ்டாலின் 
அவர்கள் , 29-5-2009 அன்று துணை முதலமைச்சராகப் 
பொறுப்பேற்றார் . தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை 
வரலாற்றில் முதல் துணை முதலமைச்சர் என்கின்ற 
சிறப்பும் , பெருமையும் மாண்புமிகு திரு . மு.க. ஸ்டாலின் 
அவர்களையே சாரும் . 


மேலவையைப் பொறுத்தவரை , சட்டமன்றப் 
பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கேற்ப அதன் 
உறுப்பினர் எண்ணிக்கை அவ்வப்போது மாறுபட்டு 
வந்தது . 1952 - ல் அமைக்கப்பட்ட மேலவையில் 
72 உறுப்பினர்கள் இருந்தனர் . 1-10-1953 - ல் ஆந்திர 
மாநிலம் 

உருவாக்கப்பட்ட போது , மேலவை 
உறுப்பினர்களின் எண்ணிக்கை 51 ஆகக் குறைந்து , 
1956 ஆம் ஆண்டு மாநிலங்கள் மாற்றியமைக்கப்பட்ட 


தமிழ்நாட்டைப் பொறுத்தவரை, இரண்டு 
அவைகளும் மிகச் சிறப்பாக நல்லுறவுடன் செயல்பட்டு 
வந்துள்ளன . 1947 ஆம் ஆண்டு முதலில் மேலவையில் 
நிறைவேற்றப்பட்ட " சென்னை விலங்குகள் மற்றும் 
பறவைகள் பலியைத் தடை செய்யும் சட்டமுன்வடிவு 
பேரவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்டமானது . 
அதேபோன்று , 1958 ஆம் ஆண்டு சென்னை 
பூங்காக்கள் , விளையாட்டு 

மைதானங்கள் , 
திறந்தவெளிகள் பாதுகாப்புச் சட்டமுன்வடிவு " பேரவையால் 
ஏற்றுக்கொள்ளப்பட்டது . பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 
14 சட்ட முன்வடிவுகளுக்கு திருத்தங்களையும் , 
பரிந்துரைகளையும் மேலவை செய்து , அவற்றில் 
12 நேர்வுகளில் மேலவையின் திருத்தங்களைப் பேரவை 
ஏற்றுக் கொண்டுள்ளது . ஒரு சட்ட முன்வடிவு 
மேலவையின் ஆய்வுக்கு விடப்பட்டது . மேலவையின் 


திருத்தங்களைப் 

பேரவை நிராகரித்ததால் 
சட்டமுன்வடிவுகள் மேலவையால் மறு ஆய்வு செய்யப்பட்டு , 
ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிகழ்வும் உண்டு . இவ்வாறு 1986 
வரை சட்டமன்றப் பேரவை , மேலவை ஆகிய இரண்டும் 
ஒன்றோடொன்று இணைந்து பணியாற்றி வந்தன . 


திருவுருவப் படத்தை , அப்போதைய குடியரசுத் தலைவர் 
திரு . நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்களும் , 9-8-1980 
அன்று தந்தை பெரியார் , டாக்டர் அம்பேத்கர் , பசும்பொன் 
முத்துராமலிங்கத் தேவர் , காயிதே மில்லத் முகமது 
இஸ்மாயில் ஆகியோரது திருவுருவப் படங்களை ,, 
அப்போதைய கேரள ஆளுநர் திருமதி ஜோதி 
வெங்கடாசலம் அவர்களும் , 31-1-1992 அன்று டாக்டர் 
எம்.ஜி. இராமச்சந்திரன் அவர்களின் திருவுருவப் 
படத்தை , அப்போதைய தமிழக முதலமைச்சர் செல்வி 
ஜெ ஜெயலலிதா அவர்களும் பேரவை மண்டபத்தில் 
விழா நடத்தி திறந்து வைத்தனர் . 


தமிழ்நாட்டில் மேலவை நீக்கப்பட வேண்டுமென்ற 
தீர்மானம் , எட்டாவது பேரவையில் 14-5-1986 ஆம் 
நாளன்று நிறைவேற்றப்பட்டு , அதற்கான சட்டமுன்வடிவு 
பாராளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு , 
1-11-1986 முதல் மேலவை நீக்கப்பெற்றது . 


அதன் பின்னர் , ஒன்பதாவது பேரவையில் , 
தமிழ்நாட்டில் மீண்டும் சட்டமன்ற மேலவை 
தோற்றுவிக்கப்படவேண்டுமென்று கோரும் தீர்மானம் 
20-2-1989 அன்று நிறைவேற்றப்பட்டது . 


அடுத்து வந்த பத்தாவது சட்டமன்றப் பேரவையில் 
மேலவையைத் தோற்றுவிக்கக் கோரிய 20-2-1989 ஆம் 
நாளிட்ட தீர்மானத்தை விலக்கிக்கொள்ளும் தீர்மானம் 
4-10-1991 அன்று நிறைவேற்றப்பட்டது . 


* 


83 


இராஜாஜி மண்டபத்தில் பேரறிஞர் அண்ணா 

திருவுருவப்படம் திறந்து வைத்தல் 


பதினோராவது சட்டமன்றப் பேரவையில் ,, 
மேலவையைத் தமிழ்நாட்டில் மீண்டும் தோற்றுவிக்க 
வேண்டுமென்ற தீர்மானம் 26-7-1996 அன்று 
நிறைவேற்றப்பெற்று , மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது . 
பதினோராவது பேரவையில் நிறைவேற்றப்பெற்ற 
இத்தீர்மானத்தை நீக்கிக்கொள்ளும் தீர்மானம் 
பன்னிரண்டாவது சட்டமன்றப் பேரவையில் 12-9-2001 
அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


பேரறிஞர் அண்ணா அவர்களின் மறைவுக்குப் 
பின்னர் , அவரது திருவுருவப் படத்தை, அன்றைய பாரதப் 
பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் , சட்டமன்றம் 
ஒரு காலத்தில் கூடிய இராஜாஜி மண்டபத்தில் 
10-2-1969 அன்று திறந்து வைத்தார்கள் . 


சட்டமன்றம் தொடர்பான விழாக்கள் மற்றும் 
நிகழ்ச்சிகள் 


சட்டமன்றத்தின் நீண்ட நெடிய வரலாற்றில் , பல 
விழாக்களும் நடை பெற்றுள்ளன . அவற்றில் 
குறிப்பிடத்தக்கன : 


இந்தியா விடுதலை பெற்று 25 ஆண்டுகள் 
நிறைவுற்றதையொட்டி , 1972 ஆம் ஆண்டு ஆகஸ்டு 
திங்கள் 14 ஆம் நாள் , ஆளுநர் தலைமையில் சிறப்புக் 
கூட்டம் ஒன்று நள்ளிரவில் பேரவை மண்டபத்தில் 
நடைபெற்றது . அப்போதைய பேரவை மற்றும் மேலவை 
உறுப்பினர்கள் அதில் பங்கேற்றனர் . 


24-7-1948 அன்று மகாத்மா காந்தி அவர்களின் 
திருவுருவப் படத்தை, அப்போதைய கவர்னர் ஜெனரல் 
திரு . சி . இராஜாஜி அவர்களும் , 23-8-1948 அன்று 
திரு . சி . இராஜாஜி அவர்களின் திருவுருவப் படத்தை , 
அப்போதைய பாரதப் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு 
அவர்களும் , 22-3-1964 அன்று அய்யன் திருவள்ளுவர் 
திருவுருவப் படத்தை, அப்போதைய குடியரசுத் துணைத் 
தலைவர் திரு . ஜாகீர் ஹுசேன் அவர்களும் , 
18-8-1977 அன்று திரு . கே . காமராஜ் அவர்களின் 


இந்தியா விடுதலையடைந்து , 40 ஆண்டுகள் 
நிரம்பப்பெற்றதைக் கொண்டாடுமுகத்தான் , 1987 ஆம் 
ஆண்டு ஆகஸ்டு திங்கள் 9 ஆம் நாள் பல்வேறு 
நிகழ்ச்சிகளுடன் சிறப்புக் கூட்டம் ஒன்று நடைபெற்றது . 
இந்திய சுதந்திரப் போராட்டக் களங்களிலிருந்து தியாக 
சீலர்களால் கொண்டுவரப்பட்ட புனித மண் அடங்கிய 
பேழைகள் டெல்லி மாநகருக்கு எடுத்துச்செல்லப்பட்டன. 


தமிழகச் சட்டமன்றப் பேரவையின் பொன் விழா 
5-5-1989 அன்று பேரவை மண்டபத்தில் மிகச் சிறப்பாக 
நடைபெற்றது . மூத்த உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் 
சிறப்பிக்கப்பட்டு , விழா மலர் ஒன்றும் வெளியிடப்பட்டது . 


மாண்புமிகு திரு . சோம்நாத் சட்டர்ஜி அவர்கள் கலந்து 
கொண்டு சிறப்புரையாற்றி கலைஞரின் சட்டமன்ற 
உரைகள் என்ற புத்தகத் தொகுப்பினை வெளியிட்டார் . 


தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட 
சட்ட மன்றம் அமைக்கப்பெற்று 75 ஆண்டுகள் 
நிறைவுற்றதைக் குறிக்கும் வகையில் , சட்டமன்றப் பவள 
விழாவும் , பேரவை தொடங்கி 60 ஆண்டுகள் 
நிறைவுற்றதைக் குறிக்கும் சட்டமன்றப் பேரவை வைர 
விழாவும் 14-7-1997 அன்று , சென்னை 
பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழா மண்டபத்தில் 
ஆளுநர் மற்றும் சென்னை உயர் நீதிமன்றத் தலைமை 
நீதியரசர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது .. 
மூத்த உறுப்பினர்கள் சிறப்பிக்கப்பட்டு விழா மலர் 
ஒன்றும் வெளியிடப்பட்டது . 


12-5-2007 அன்று சட்டமன்றப் பேரவையில் 
தனது ஏற்புரையின்போது சட்டமன்றப் பேரவைக்குப் புதிய 
கட்டடம் கட்டப்படும் என்ற பொன்விழா அறிவிப்பை 
மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 
வெளியிட்டார்கள் . அதனையொட்டி , இந்தியாவிற்கே 
முன்னோடியாக விளங்கக்கூடிய , 

அதிநவீன 
தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய , எழிலார்ந்த கட்டடம் , 
சென்னை அண்ணா 

அண்ணா சாலையில் அமைந்துள்ள 
ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அமைப்பதென முடிவு 
செய்யப்பட்டு 12-6-2008 ஆம் நாள் மாண்புமிகு 
முதலமைச்சர் அவர்களால் கட்டடத்திற்கு அடிக்கல் 
நாட்டப்பட்டது . மாண்புமிகு முதலமைச்சரின் நேரடிக் 
கண்காணிப்பில் மிகக் குறுகிய காலத்தில் இம்மாபெரும் 
கட்டடப் பணி முடிக்கப்பட்டுள்ளது . 


பதின்மூன்றாவது பேரவையின் பன்னிரண்டாவது 
கூட்டத் தொடர் புனித ஜார்ஜ் கோட்டை மண்டபத்தில் 
6-1-2010 அன்று தொடங்கி 11-1-2010 அன்று 
முடிவுற்றது . 


84 


மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் டாக்டர் 
கலைஞர் அவர்களின் 50 ஆண்டு காலச் சட்டமன்றப் 
பணியைப் பாராட்டும் வண்ணம் " சட்டப் பேரவையில் 
கலைஞர் பொன்விழா " புனித ஜார்ஜ் கோட்டையிலுள்ள 
சட்டமன்றப் பேரவை மண்டபத்தில் 11-5-2007 மற்றும் 
12-5-2007 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது . 
முன்னாள் மற்றும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் , 
மாநில அமைச்சர்கள் , தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய 
அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 
விழாவில் கலந்து கொண்டனர் . முதல் நாள் 
விழாவின்போது தமிழக ஆளுநர் மேதகு சுர்ஜித் சிங் 
பர்னாலா அவர்கள் சிறப்புரை ஆற்றினார் . இரண்டாம் 
நாள் விழாவில் நாடாளுமன்ற மக்களவைத் தலைவர் 


இந்திய பிரதமர் மாண்புமிகு டாக்டர் மன்மோகன் 
சிங் அவர்கள் புதிய சட்டப் பேரவை வளாகத்தை 
திருவள்ளுவர் ஆண்டு 2041 , மாசி 29 , ( 13-3-2010) 
சனிக்கிழமையன்று திறந்துவைக்கிறார்கள் . பின்பு புதிய 
சட்டப் பேரவை வளாகத்தில் 13 - வது சட்டப் பேரவையின் 
பதின்மூன்றாவது கூட்டத் தொடர் நடைபெறவுள்ளது . 


இந்துக்களில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் 
திருக்கோயில்களில் வரையறுக்கப்பட்ட தகுதிகளுக்குட்பட்டு அனைத்து சாதியைச் சேர்ந்த இந்துக்களும் 
அர்ச்சகர்களாக நியமிக்க வகை செய்யும் அரசாணை 23-05-2006 - ல் வெளியிடப்பட்டது . இதனை சிறப்பாக 
நடைமுறைப்படுத்த நீதியரசர் திரு . அ.க. இராஜன் ( ஓய்வு பெற்ற சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி ) 
தலைமையில் ஓர் உயர்நிலைக் குழு அமைக்கப்பட்டு , அக்குழு 23-11-2006 - ல் ஓர் அறிக்கையை அரசுக்கு 
அளித்தது . அதன் அடிப்படையில் , சென்னை , ஸ்ரீரங்கம் ஆகிய இடங்களில் வைணவக் கோவில் 
அர்ச்சகர்களுக்கான பயிற்சி நிலையங்களையும் , திருவண்ணாமலை, மதுரை, திருச்செந்தூர், பழனி ஆகிய 
இடங்களில் சைவக் கோவில் அர்ச்சகர்களுக்கான பயிற்சி நிலையங்களையும் துவக்க , 15-03-2007 - ல் 
அரசாணை வெளியிடப்பட்டு பயிற்சி பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது . 


பேரறிஞர் அண்ணா அவர்கள் 
சட்டமன்றத்தில் ஆற்றிய முதல் உரை - 30-4-1957 


" சட்டமன்றத் தலைவர் அவர்களே , துணைத் 
தலைவர் அவர்களே, தங்களுடைய கட்டளைக்கு 
அடங்கி நல்ல முறையில் தங்களுடன் ஒத்துழைத்து 
இந்தச் சபையின் கண்ணியத்தைக் காப்பாற்றுவதில் 
இந்தப் பகுதியில் அமர்ந்திருக்கிற எங்களுக்கு 
உண்மையில் நல்ல நம்பிக்கையும் , இதிலே பிறருக்கு 
நம்பிக்கை ஏற்படச் செய்ய வேண்டுமென்ற உறுதிப்பாடும் 
இருப்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் . 

தங்களுடைய சிறந்த அறிவாற்றலை நான் 
மாணவனாய் இருந்த பருவத்திலும் , அரசியல் 
நடவடிக்கைகளை கவனித்துப் பார்த்த காலத்திலு 
மிருந்தே நன்கு அறிந்திருக்கிறேன் . தங்களைப்போன்ற 
நேர்மை உள்ளம் படைத்தவர்கள் 
போட்டியின்றியே சபைத் தலைவராகத் 
தேர்ந்தெடுக்கப்படுவதுதான் 
பொருத்தமானது . 

என்றாலும் , 
ஜனநாயக அமைப்பிலே சில பல 
தவிர்க்கமுடியாத கடமைகளுக்கு 
உட்பட்டு போட்டி இருந்தது என்றும் , 
அந்தப் போட்டியும் தங்கள் புகழை 
அதிகப்படுத்துவதாக முடிந்தது 
என்பதையும் அறிவோம் . 


அரசியல் 


சட்டமன்றத்தில் அனுபவம் இல்லாதது மட்டுமல்ல; 
பொதுவாக பிற ஜனநாயக நாடுகளோடு , ஜனநாயக 
முறையில் செயல்படுகிற நம்முடைய நாட்டை ஒப்பிட்டுப் 
பார்க்கும்போது , இது சிறு குழந்தைப் பருவத்தில்தான் 
உள்ளது என்பதை நாம் நன்றாக உணர்ந்திருக்கிறோம் . 
இந்த நிலையில் நல்ல ஜனநாயகப் பண்புடன் 
வளர்ந்திருக்கும் தாங்கள் , இந்தப் பக்கத்திலுள்ள 
எங்களில் சிலர் யாராவது சில சமயங்களில் கொஞ்சம் 
குறும்பாக , குழந்தைத்தனமாக நடந்துகொண்டாலும் , 
தாய் போன்று எங்களை அன்புடன் அணைத்து , 
அதிகமாக அடிக்காமல் , கருணையோடு சீராட்டி 
வளர்ப்பீர்கள் என்று உறுதியாக நம்புகின்றேன் . 

நம்முடைய நாட்டைப் 
பொறுத்தவரையில் 
அனுபவம் உள்ளவர்கள் , அரசியல் 
அனுபவம் இல்லாதவர்கள் என்ற 
இரண்டு வகை மட்டுமல்ல . இதையே 
பச்சைத் தமிழில் சொன்னால் 

85 
ஞானவான்கள் , அஞ்ஞானம் 
நிரம்பியவர்கள் என்ற இரண்டு வகை 
மட்டும் அல்ல ; ஞான சூன்யர்கள் 
இருப்பதாகவும் கருதப்பட்டு வருகிறது . 
எங்களைப்போன்றவர்களை ஞான 
சூன்யர்கள் என்றால் கவலை இல்லை . 
ஞான சூன்யர்களைத் திருத்தமுடியும் . 
ஞானவான்களாக்க முடியும் . ஆனால் , 
அஞ்ஞானிகளைத் திருத்துவது 
என்பது மிக மிகக் கடினம் . 

என்னைப் பொறுத்தவரையில், 

நாங்கள் சேர்ந்திருக்கிற இந்தப் 
பகுதியைப் 

பொறுத்தவரையில் , 
அனுபவத்தையும் , ஆற்றலையும் அதிகமாகப் 
பெற்றுவிட்டோம் என்று எடுத்துச் சொல்வதற்கு இல்லை . 
ஆனால் நம் நாட்டில் ஜனநாயகம் குழந்தைப் பருவத்தில் 
இருக்கும்போதே நாங்கள் அதிகமாகப் பயிற்சி பெறாமல் 
இருப்பது அதற்கு ஏற்ற காலத்தில் பயிற்சிபெறத் 
தவறிவிட்டது ஒன்றைத் தவிர , பயிற்சி பெற முடியாது 
என்பது அல்ல . பயிற்சி பெற்றால் , எங்களுக்கு அந்த 
அறிவு கைகூடாது என்பதும் அல்ல என அரசியல் 
அனுபவம் பெற்ற தாங்கள் நிச்சயமாக நன்கு 
உணர்ந்திருப்பீர்கள் . அரசியல் துறையில் குழந்தைகளாக 
எதிர்வரிசையில் உட்கார்ந்திருக்கும் நாங்கள் இந்தச் 


அரசியல் 


பாராளுமன்ற நடவடிக்கை 
களில் தங்களுடைய அறிவையும் , 
ஆற்றலையும் நன்கு அறிந்திருக்கக் 
கூடிய எங்களுக்கு 

அதிலே 
அதிகமான அனுபவம் இல்லாததை 
தாங்கள் அறிந்துகொள்ள வேண்டு 
மென்று குறிப்பிட விரும்புகிறேன் . 
அரசியல் துறையில் தாங்கள் நல்ல 
அறிவாற்றல் பெற்றிருப்பது போலவே தாங்கள் 
ஈடுபட்டிருக்கிற மருத்துவத் துறையில் யார் யார் 
தங்களிடம் இளைத்து வருகிறார்களோ , அவர்களுக்கு 
பலமூட்டுகின்ற காரியத்தில் நீண்ட நாளாக 
ஈடுபட்டிருக்கிறீர்கள் . உடல் இளைத்தோருக்கு 
மருத்துவராக அவர்கள் பக்கத்தில் நின்று தாங்கள் 
பலமூட்டுவதைப்போலவே , 

அரசியலில் 
இளைத்தோருக்குப் பக்கத்திலும் தாங்கள் நின்று 
பலமூட்ட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் . 

அரசியல் உலகத்தில் , நம் நாட்டு ஜனநாயக 
ஆட்சியில் என் போன்றவர்களுக்கு இத்தகைய 


என்று 


வந்து 


சபையின் நடவடிக்கைகளில் சட்ட வரம்புக்கு உட்பட்டே 
செயல்படுவோம் என்றாலும் , குழந்தைத்தனமாக சில பல 
நேரங்களில் தவறுவதும் இயற்கை . அந்த நேரங்களில் 
தாங்கள் அன்புகூர்ந்து தங்கள் கட்டளைகளைப் 
புன்சிரிப்போடு கலந்து , கருணையிலே குழைத்து 
உபயோகிப்பது எங்களை எல்லாம் நல்ல ஜனநாயகப் 
பண்புடையவர்களாக்கப் பயன்படும் 
தெரிவித்துக்கொள்கிறேன் . 

எதிர்க்கட்சியில் அமர்ந்திருக்கிற நாங்கள் , 
ஆளுங்கட்சி செய்கின்ற காரியங்கள் அத்தனையையும் 
எதிர்ப்போம் என்று அல்ல . ஆளுங்கட்சிக்கும் ,, 
எதிர்க்கட்சிக்கும் உள்ள உறவு , மாப்பிள்ளைக்கும் , 
மாப்பிள்ளைத் தோழர்களுக்கும் உள்ள உறவுபோல 
இருக்க வேண்டுமென்று கருதிக் கொண்டிருப்பவர்கள் 
நாங்கள் . சிற்சில நேரங்களில் மாப்பிள்ளை, தம்முடைய 
தோழர்களின் குறும்புகளை வெறுப்பது போல , 
ஆளுங்கட்சியில் உள்ளவர்கள் எங்களைக் கருதக்கூடும் . 
அப்படிப்பட்ட நேரத்தில் , நாங்கள் மிகவும் சோர்ந்து 
போகாமல் இருக்க , தாங்கள் அருள்கூர்ந்து தங்களுடைய 
நியாயமான தீர்ப்புகளை வழங்கவேண்டு 
மென்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் . 

இந்த நேரத்தில் அரசியல் பெருந்தன்மை நம் 
நாட்டில் மிக மிக அவசியம் என்பதை நல்ல 
பெருந்தன்மை உடைய தகப்பனாருக்குப் பிள்ளையாயும் , 
நல்ல பெருந்தன்மையுள்ள தொழிலில் ஈடுபட்டவராயும் , 
அரசியல் பெருந்தன்மையை நிலைநாட்டும் பதவிக்கு 
இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டவராயும் உள்ள தாங்கள் 
அறிந்திருப்பீர்கள் . 


நல்ல 


86 


வேண்டும் . விசித்திரமான நிலைமைகள் விசித்திரமான 
கட்சிகளை ஏற்படுத்துகின்றன. 

உண்மையிலேயே ஒரேவிதமான உடற்கூறு 
படைத்தவர்கள் சிற்சில வியாதிகளுக்கு உட்படுவதை 
நீங்கள் பார்த்திருப்பீர்கள் . சிறந்த மருத்துவர் என்ற 
முறையில் அவர்களுடைய வியாதிக்கு மூல காரணம் 
என்ன என்பதைப் பற்றியும் நீங்கள் ஆராய்ந்து சிகிச்சை 
செய்திருப்பீர்கள். வெளியே தோற்றுகின்ற புறக் 
குறிகளை மாத்திரம் பார்த்து சிகிச்சை அளிக்கக்கூடாது 
என்பது தங்களுக்குத் தெரியாதது அல்ல . உங்களுடைய 
பேட்டையில் எத்தனையோ 

நோயாளிகள் 
இளைத்தவர்களாக உங்களிடம் 
திடகாத்திரர்களாகத் திரும்பி இருக்கிறார்கள் . அவ்வாறு 
திரும்பிய பல பேர்களிடத்தில் இருந்து நான் 
அறிந்துள்ளபடி தாங்கள் முதலில் புறத்திலே தோற்றும் 
குறிகளைக் கண்டு , அக்குறிகளைத் தோற்றுவித்த மூல 
காரணத்தை உணர்ந்து சிகிச்சை செய்யும் வழக்கத்தை 
இங்கும் கையாளவேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் . 
தாங்கள் படைத்துள்ள 

ஜனநாயகக் 
கண்ணோட்டத்தோடு எங்களுடைய குறைபாடுகளையும் 
கவனிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் . 

நம் நாட்டில் அரசியலில் மட்டும் அல்ல ; இரயில் 
வண்டிப் பிரயாணத்திலும் கூட யார் முதலில் வண்டியில் 
ஏறி இடம் பிடித்துக்கொள்கிறார்களோ அவர்கள் அடுத்து 
வருகிறவர்களைத் துரத்துவதைப் பார்க்கிறோம் . 
சட்டமன்றத்திலும் அந்த மனப்பான்மை நீண்ட 
காலத்திற்கு இருக்கத்தான் செய்யும் . பின்னே 
வருகிறவர்கள் முன்னே வண்டியில் ஏறிக் கொண்டு 
தங்களை ஏறவிடாமல் தடுக்கின்றவர்களின் மனம் 
புண்படாமல் , மெல்ல உள்ளே ஏறி நுழைந்து 
கொள்வதைப் போலத்தான் நாங்களும் தட்டுத்தடுமாறி 
இந்தச் சபைக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறோம் . 
இந்த அரசியல் இரயில் வண்டிக்குள் ஆதிக்கம் 
வாய்ந்தவர்கள் இருப்பார்கள் . அவர்கள் முகம் 
சுணங்கும் வகையில் , அவர்களைப் பார்த்து காலை 
மடக்கிக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் சொல்வதற்கு 
முன்னாலேயே , நீங்கள் உங்களுடைய கருணைப் 
பார்வையினாலேயே அவர்கள் காலை மடக்கிக் 
கொண்டு எங்களுக்கும் இடந்தரச் செய்ய வேண்டும் . 
நியாயத்திற்காக , கருணை உள்ளத்தோடு நீங்கள் தீர்ப்பு 
அளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் . 
தங்களுடைய ஆட்சியின் கீழ் இந்த மன்றத்தின் 
கண்ணியம் உண்மையிலேயே சிறப்புறும் என்று சொல்லி , 
இந்தச் சபையின் கண்ணியத்தையும் , கௌரவத்தையும் 
பாதுகாப்பதில் எங்களுக்கும் ஏதாவது பங்கு 
கிடைக்குமானால் மகிழ்ச்சி அடைவோம் என்று கூறி , 
வணக்கம் தெரிவித்துக்கொள்கிறேன் . 


அரசியல் பெருந்தன்மை , கொடுத்து வாங்குவது 
ஒன்றே தவிர, ஒரே வழியில் செல்கிற வியாபாரம் அல்ல 
என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் . அப்படி அரசியல் 
பெருந்தன்மையைக் கொடுத்து வாங்கவேண்டுமென்ற 
கொள்கையைத்தான் நாங்கள் கவலையோடு போற்றி 
வைத்துக் கொண்டிருக்கிறோம் . இருந்தும் , சில பல 
நேரங்களில் தவறுகள் இழைக்க நேரிட்டால் , 
அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் நாங்கள் என்பதைக் 
கருத்தில்கொண்டு , தவறுகளைத் திருத்தி நல்வழிப் 
படுத்துகின்ற அதிகார பீடத்தில் அமர்ந்திருக்கிற தாங்கள் 
கொடுக்கும் ஆணைகளுக்கு உட்பட்டு நடப்போம் என்று 
சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் . 

நாங்கள் எல்லாம் ஒரு விசித்திர அரசியல் 
கூட்டத்தினர் என்று நீங்கள் அறிவீர்கள் , இந்தச் சபையும் 
அறியும் . நாங்கள் ஒரு விசித்திர அரசியல் கூட்டத்தினர் 
என்றால் , எங்களைத் தோற்றுவித்ததும் நாட்டிலுள்ள ஒரு 
விசித்திர நிலைமைதான் என்பதை யாவரும் உணர 


கலைஞர் மு . கருணாநிதி அவர்கள் 
சட்டமன்றத்தில் ஆற்றிய முதல் உரை - 4-5-1957 


66 


அதேபோல் மந்திரிகள் மாறுவேடம் தாங்கி மக்களின் 
குறைகளைக் கண்டு வரவேண்டுமென்று நான் 
கோரவில்லை . நாடகத்திலே அனுபவம் பெற்ற நாங்கள் , 
ஒருவேளை ஆளுங்கட்சியினராக வந்தால் , அந்த 
வேடங்களைப் போட்டு , மக்களின் குறைகளைக் 
கண்டுபிடிக்க முடியும் . அந்த அனுபவம் இல்லாத 
மந்திரிகளை அதைச் செய்யவேண்டுமென்று நான் 
கோரமாட்டேன் என்பதை இங்கே குறிப்பிட 
விரும்புகிறேன் . 


அவைத் தலைவர் அவர்களே , இன்று மேன்மை 
தங்கிய கவர்னர் அவர்களுடைய உரையைப் பற்றி நான் 
போற்றவும் வரவில்லை ; தூற்றவும் வரவில்லை; 
என்னுடைய கருத்துரையை ஆற்றவே வந்திருக்கிறேன் . 
கவர்னர் அவர்களுடைய உரையைப் பற்றி இங்கு 
நண்பர்கள் அபிப்பிராயம் தெரிவித்த நேரத்தில் , 
எதிர்க் கட்சியினரைப் பற்றி இங்கு பேசப்பட்ட நேரத்தில் , 
குறை கூறுவதையே எதிர்க்கட்சியினர் தொழிலாகக் 
கொண்டு பேசுகிறார்கள் என்றெல்லாம் குற்றம் 
சாட்டப்பட்டது . 

குறைகளை எடுத்துச் சொல்லி , 
நிறை பெறுவதற்காகத்தான் 
சட்டமன்றத்திற்கு வந்திருக் 
கிறோமே தவிர , செய்திருக்கிற 
காரியங்களைப் பன்னிப் பன்னிச் 
சொல்லி , அவைகளைப் பாராட்டு 
வதற்காக நாம் இங்கு 
வரவில்லை . அத்தகைய 
காரியங்களுக்காக நடத்தப் 
படுகின்ற பாராட்டு விழாக்கள் 
எல்லாம் , வெளியிலே அந்தக் 
காரியங்களால் பயன் பெறுகிற 
வர்களால் நடத்தப்படுவது மிகப் 
பொருத்தமுடையது என்பதை 

இங்கே குறிப் 
பிடாமல் இருக்க முடியவில்லை . 
குறைகளை எடுத்துச் சொல்லி 
சரி செய்துகொள்வதற்காகவே 
சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறோம் . 


ஆளுகின் 


எதிர்க்கட்சி ஒன்று தேவை 
யென்பது , எதை எடுத்தாலும் 
எதிர்த்துப் பேசுவதற்காக அல்ல 
என்பதை இங்கு பேசிய பலர் 
சுட்டிக்காட்டினார்கள் . 
றவர்கள் யாரைத் 

துணைக் 87 
கொள்ளல் வேண்டுமென்பதைப் 
பற்றி , வள்ளுவர் பெருமான் , 
தன்னுடைய திருக்குறளில் , 
" பெரியாரைத் துணைக் கோடல் " 
என்ற அதிகாரத்தில் , ஆளுகின் 
றவர்கள் பெரியாரை தங்களுடைய 
துணைவராகக் 

கொள்ள 
வேண்டுமென்று கூறியிருக்கிறார் . 
எந்தப் பெரியாரைத் துணைக் 

கொள்ள வேண்டுமென்று 
கூறினார் என்றால் , எதையும் " சரி , சரி " என்று சொல்லிக் 
கண்டிக்காமல் இருக்கின்ற பெரியாரை அல்ல; 


நான் 


" இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் 
கெடுப்பாரி லானும் கெடும் 


அந்தக் காலத்தில் மன்னர்கள் , மக்களின் 
குறைகளைத் தெரிந்து அவர்களுக்கு நல்வாழ்வு 
நல்குவதற்கு இரவு நேரங்களில் “ நகர் சோதனை ” என்ற 
பெயரால் மாறுவேடம் தாங்கி , மக்களைச் சந்தித்து , 
அவர்களுடைய குறைகளை எல்லாம் தெரிந்து , 
கொலுமண்டபத்தில் உட்கார்ந்து அந்தக் குறைகளைப் 
போக்கினார்கள் என்று பழைய கால சரித்திரத்திலிருந்து 
படித்திருக்கிறோம் . இது மன்னர்கள் ஆளும் காலம் 
அல்ல ; மக்கள் ஆளுகின்ற காலம் . இந்தக் காலத்திலும் , 


என்று வள்ளுவர் குறள் வகுத்திருக்கிறார் . சபையிலே 
ஆளுகின்ற தம்மை இடித்துச் சொல்லுகின்ற 
பெரியாரைத் துணைவராகக் கொள்ளாத மன்னன் 
பகைவர்கள் இல்லையாயினும் தன்னைத் தானே 
கெடுத்துக்கொள்வான் ; கெட்டுவிடுவான் என்று 


சொல்லியிருக்கிறார் . அந்த முறையிலே இடித்துச் 
சொல்வதற்காகவே வந்திருக்கிற பெரியார்களுடைய 
துணையை ஆளுகின்றவர்கள் பெறவேண்டுமென்று 
வள்ளுவர் அந்தக் காலத்திலேயே உணர்ந்து சொன்னார் 
போலும் ! கவர்னருடைய உரையைப் பற்றி இங்கு பேசிய 
பல நண்பர்கள் " கன்னியாகுமரியை வரவேற்கிறோம் ” 
என்று கூறியிருக்கிறார்கள் . அந்தக் கன்னியாகுமரியை 
நாம் தேவிகுளக் கரையிலோ அல்லது பீர்மேட்டின் மீதோ 
நின்றுகொண்டு வரவேற்காமல் , சிதைந்து போன 
செங்கோட்டையின் மேல் நின்று கொண்டு 
வரவேற்கிறோம் என்று எண்ணும்போது , தேவிகுளம் , 
பீர்மேட்டைப் பெறுவதற்கு வழிவகை காணப்படவில்லை; 
கவர்னர் உரையில் - என்பதைச் சுட்டிக்காட்ட 
விரும்புகிறேன் . 


பகுதியிலும் , திம்மாச்சிபுரம் பகுதியிலும் விவசாயிகள் 
எந்த அளவிற்குக் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் 
என்பதை தினம் தினம் பத்திரிகைகளில் வரும் 
செய்திகளைக் கண்டும் , விவசாயிகள் பகுதியில் 
எழுப்பப்படும் கூக்குரலைக் கண்டும் எந்த 
முறையில் அங்கு நிலைமை இருக்கிறது என்பதை 
அறிந்து கொள்ளலாம் . திருச்சி மாவட்டத்தைப் 
பொறுத்தவரையில் அங்கு கையேரு வாரம் என்றும் , 
மாட்டு வாரம் என்றும் இரண்டு வித வாரம் 
இருக்கின்றன . இப்படி இரண்டு விதமான வாரம் 
இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு இந்த நியாய 
வாரச் சட்டம் பயன்படக்கூடாது என்று கருதி , அதை 
விவசாயிகள் பயன் அடையாத முறையில் உயர் 
நீதிமன்றத்திற்குச் சென்று அங்கு தீர்ப்பு வாங்கி 


88 


அடுத்து , நிலச் சீர்திருத்தச் சட்டங்களின் பேரால் , 
நியாய வாரச் சட்டங்களின் பேரால் விவசாயிகள் 
திருப்தியடைந்து சுமுகமான நிலைமையில் 
இருக்கிறார்கள் என்று கவர்னர் அவர்களுடைய 
உரையில் குறிப்பிட்டிருக்கிறார் . என்னுடைய குளித்தலைத் 
தொகுதியைப் பொறுத்தவரையிலும் , திருச்சி 
மாவட்டத்திலும் இன்றையதினம் இந்த நியாய வாரச் 
சட்டத்தின் காரணமாகவும் சீர்திருத்தச் சட்டத்தின் 
காரணமாகவும் எழுந்த வழக்கு உயர் நீதிமன்றம் சென்று, 
அங்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பின் காரணமாக மக்களுக்கு 
வேதனையை உண்டாக்கக்கூடிய நிலைமை 
ஏற்பட்டுள்ளதை 

யாரும் 

மறந்து விடவில்லை ; 
மறுத்துவிடவும் முடியாது . 

விவசாயிகள் வீடுகளில் 
தங்களுடைய மனைவி மக்களுடன் வேதனை 
அடைந்து புழுங்கிக்கொண்டிருக்கிறார்கள் ; குமுறிக் 
கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே எடுத்துச் 
சொல்ல ஆசைப்படுகிறேன் . இந்த நியாய வாரச் சட்டம் 
காரணமாக குளித்தலைத் தொகுதி நங்கவரம் 


வந்திருக்கிறார்கள் . அந்தத் தீர்ப்பின் காரணமாக 
விவசாயிகள் நியாய வாரச் சட்டத்தின் பயனை அடைய 
முடியாமலும் , வெளியேற்றத் தடுப்புச் சட்டத்தின் பயனை 
அடைய முடியாமலும் இருக்கிறார்கள் . இன்றையதினம் 
உயர் நீதிமன்றம் அந்த ரீதியில் தீர்ப்பு வழங்கி 
இருக்கிறது . அதன் காரணமாக மாட்டு வார 
ஏருக்காரர்கள் என்றால் யார் , கையேருக்காரர்கள் 
என்றால் யார் என்ற பிரச்சினை எழும்பி அதைப்பற்றி 
விளக்கத்தை கவனிக்கும்போதுதான் நிலைமை தெரிய 
வருகிறது . மாடும் தந்து , அவர்களுடைய சொந்த 
உழைப்பை சிந்தி நிலம் உடையவர்களிடத்தில் விதை , 
உரம் , எரு இவைகளைப்பெற்று அப்படிப் பெறுகிற அந்தப் 
பொருள்களுக்காக விளைச்சலில் அவர்கள் தனியாக 
தானியமாகவோ அல்லது பொருளாகவோ 
எடுத்துக்கொண்ட பிறகு 60:40 என்று பெற வேண்டும் 
என்று சொல்லப்பட்டாலும் , இன்றையதினம் மாட்டு 
ஏருக்காரர்கள் விவசாயிகள் அல்ல என்று உயர் 
நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது . அதைப்போலவே 


இதற்குக் காரணம் என்ன என்பதைக் கவனிக்க 
வேண்டும் . ஆந்திராவிலுள்ள பெருவாரியான உபரி 
அரிசி தமிழகத்திற்குப் பயன்படாமல் வட நாட்டில் சோளப் 
பஞ்சம் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தால் அங்கு எடுத்துச் 
செல்லப்படுகிறது . அங்குள்ள கோதுமையைக் கொண்டு 
வடக்கே சரிக்கட்டுவதற்குப் பதிலாக , ஆந்திராவிலுள்ள 
உபரியான அரிசியைத் தமிழ் நாட்டிற்குப் பயன்படாத 
முறையில் எடுத்துச் சென்றதானது , இங்கு விலைவாசி 
உயர்வுக்குக் காரணமாக இருக்கிறது . இதைப் பற்றி 
கவர்னர் அவர்களுடைய உரையில் எந்தவிதமான 
குறிப்பும் காணப்படவில்லை . இப்படி விலைவாசிகள் 
உயர்வைத் தடுக்க எப்படிப்பட்ட வழிவகை செய்யப்படும் 
என்பதும் சொல்லப்படவில்லை . 


கையேருக்காரர்கள் யார் என்றால் அவர்கள் பெரும்பாலும் 
ஆதி திராவிட வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் ; பழங்குடி 
மக்கள் என்கின்ற பிற்பட்ட மக்கள் ; பாட்டாளி மக்கள் . 
அப்படிப்பட்ட வர்க்கத்தினருக்காகத்தான் இந்த நியாய 
வாரச் சட்டம் செய்யப்பட்டது . அந்த அடிப்படையில் 
அவர்களுக்கென்று இந்த நியாய வாரச் சட்டத்தையும் , 
நில வெளியேற்றத் தடுப்புச் சட்டத்தையும் கொண்டு 
வந்தாலும் , அவர்கள் அவைகளின் பயனை அடைய 
முடியாமல் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்து விட்டது . அந்த 
அடிப்படையிலாவது எந்த அளவிலாவது இந்த நியாய 
வாரச் சட்டம் அவர்களுக்கு நன்மை வழங்கி 
இருக்கிறதா என்று பார்த்தால் , இல்லை என்றுதான் 
சொல்லவேண்டும் . இப்படிப்பட்ட மாட்டு ஏருக்காரர்களும் , 
கையேருக்காரர்களும் சாகுபடியாளர்கள் அல்ல 
என்கின்ற தீர்ப்புக்கு இன்று ஆளாகி இருக்கிறார்கள் . 
அதன் மேல் அப்பீல் செய்யப்பட்டு , மீண்டும் வழக்கு , 
வரும் ஜூலை மாதம் மூன்றாவது வாரத்தில் 
எடுத்துக்கொள்ளப் போவதாக இருக்கிறது . அதற்குள் 
விவசாயிகளுடைய நிலைமை என்னவென்றால் , முத்து 
முத்தாக வியர்வை சிந்தி , மணி மணியாக 
நெற்குவியலைத் தந்தவர்கள் களத்துமேட்டிலே காவலர் 
புடை சூழ அதைக் கொட்டிவிட்டு, வீட்டிலே வறுமைத் 
தேள் கொட்டிட , வாடிக் கிடக்கிறார்கள் . குளித்தலைத் 
தொகுதியில் இப்பொழுது நிலவி வருகிற இப்படிப்பட்ட 
நிலைமையைப் பற்றி கவர்னர் அவர்கள் தன்னுடைய 
உரையில் குறிப்பிட மறந்தது வருந்தத்தக்க ஒன்று . 


ஆளாகி 


உணவு நிலைமையைச் சமாளிப்பதற்கு , சர்க்கார் 
உணவுப் பெருக்கத்திற்கு திட்டங்கள் செய்யவேண்டும் . 
இந்த சர்க்கார் கையில்லாத 

ஊமையின் 
நிலைமையில்தான் இருக்கிறார்கள் . தங்களுடைய 
நிலைமை என்ன என்று சொல்ல முடியாமல் ஊமையாக 
இருந்து , சுட்டிக்காட்டுவதற்கும் கையற்ற முறையில் 
இருந்துகொண்டிருந்தால் , உணவு நிலை பற்றாக்குறை 
இது போன்றே எப்பொழுதும் நீடித்துக்கொண்டே 
இருக்கும் . இத்தகைய நிலைமைகளிலிருந்து திராவிடம் 
விடுபட்டு , திராவிடம் தனித்து , செழித்து நின்று , 
வளம்பெற , வாழ , நல்ல முறையில் திட்டங்களைத் தீட்ட 89 
வேண்டும் . அதற்குக் குறிப்பாக , உதாரணத்திற்காக 
ஒன்றை மட்டும் சொல்கிறேன் . குடகனாறு திட்டம் 
தேவையென்று முயற்சி ஒன்று குளித்தலைத் 
தொகுதியில் 1952 ஆம் ஆண்டு முதற்கொண்டே 
இருந்து வருகிறது . அதைப் பற்றி அடிக்கடி எடுத்துச் 
சொல்லப்பட்டு வருகிறது . கனம் முதல் அமைச்சர் 
அவர்களிடமும் , கனம் ரெவினியூ அமைச்சர் 
அவர்களிடமும் , கனம் மராமத்து அமைச்சர் 
அவர்களிடமும் , கனம் நிதி அமைச்சர் அவர்களிடமும் 
தடவை 

மூலமாக 
குறிப்பிடப்பட்டிருக்கிறது . அங்குள்ள P.W.D. 
சூப்ரவைசர் அவர்கள் இந்தத் திட்டத்தை எடுத்து 
துரிதமாக நிறைவேற்றவேண்டும் என்பதை ஆய்ந்து 
சொல்லியிருக்கிறார் . அழகாபுரி என்கிற இடத்தில் ஒரு 
அணை கட்டினால் அதன் மூலமாக சுமார் பத்தாயிரம் 
ஏக்கர் புஞ்சை நிலத்தை நஞ்சையாக மாற்றக்கூடிய வசதி 
இருக்கிறது . அதற்கு 12 இலட்சம் ரூபாய் செலவாகும் 
என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது . இது கவனிப்பாரற்றுக் 
கிடக்கிறது . 

இப்படிப்பட்ட நல்ல திட்டங்கள் 
அலட்சியப்படுத்தப்படுவதைப் பற்றியெல்லாம் கவர்னர் 

தன்னுடைய உரையில் சிறிதும் 
குறிப்பிடவில்லை 

வருத்தத்துடன் 
தெரிவித்துக்கொண்டு , என்னுடைய உரையை இத்துடன் 
முடித்துக்கொள்கிறேன் . " 


பல 


நெருக்கடிக்கு 

இருக்கக்கூடிய 
விவசாயிகளுக்கு என்ன செய்யப்படவேண்டும் என்பதை 
நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் . உயர் நீதிமன்றம் 
ஜூலை மாதம் மூன்றாவது வாரத்தில் வழக்கை 
விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்னதாக புதிய 
ஒரு திருத்தச் சட்டத்தைக் கொண்டு வந்து நிறைவேற்ற 
வேண்டும் . அதையும் துரிதமாகக் கொண்டு 
வரவேண்டும் . ஏழைத் தொழிலாளர்களுடைய , ஏழை 
விவசாயிகளுடைய அவல நிலைமையை நீக்குவதற்கு 
இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துக்கொள்ளப் 
போகிறது என்பதைப் பற்றி கவர்னர் அவர்களுடைய 
உரையில் ஒன்றுமே இல்லை என்பதை மிகவும் கவலை 
கொண்டு தெரிவித்துக்கொள்கிறேன் . 


பல 


மனுக்கள் 


அடுத்து , உணவுப் பற்றாக்குறை நிலையைப் 
பற்றியது ! கவர்னர் அவர்களுடைய உரையில் உணவு 
விலை குறையவில்லை என்று குறிப்பிட்டாலும் , உணவு 
விலை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை மறுக்க 
இயலாது . எங்கு பார்த்தாலும் உணவு விலை விஷம் 
போல் தினம் தினம் ஏறிக்கொண்டு இருக்கிறது . 


அவர்கள் 


என்பதை 


சென்னை உயர் நீதிமன்ற நடவடிக்கைகளில் 
தமிழை அறிமுகப்படுத்த ஒப்புதல் வழங்குமாறு 
மேதகு குடியரசுத் தலைவரைக் கோரும் 

தீர்மானம் 


" சென்னை உயர் நீதிமன்ற நடவடிக்கைகள் அனைத்திலும் இதுவரையில் 
ஆங்கில மொழியே வழக்கு மொழியாக இருந்து வருகிறது . இந்திய 
அரசமைப்புச் சட்டத்தின் 348 (1 ) -வது பிரிவின்படி உயர் நீதிமன்றத்திலும் 
உச்ச நீதிமன்றத்திலும் ஆங்கில மொழியிலேயே அனைத்து நடவடிக்கைகளும் 
இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது . எனினும் , அரசமைப்புச் சட்டப் 
பிரிவு 348 , உட்பிரிவு ( 2) உடன் இணைந்த 1963 ஆம் ஆண்டு ஆட்சி 
மொழிச் சட்டப் பிரிவு -7 ன்படி , உயர் நீதிமன்ற நடவடிக்கைகள் அனைத்தையும் 
மேதகு இந்தியக் குடியரசுத் தலைவர் அவர்களின் ஒப்புதலைப் பெற்று , மாநில 
ஆட்சி மொழியிலேயே நடத்த மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்திட 
வழிவகை செய்யப்பட்டுள்ளது . 


90 


நமது மாநிலத்தில் தமிழிலேயே அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் 
மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் , 
அரசமைப்புச் சட்டப் பிரிவு 348 உட்பிரிவு (2 ) உடன் இணைந்த 1963 ஆம் 
ஆண்டு ஆட்சி மொழிச் சட்டப் பிரிவு 7 - ன்படி சென்னை உயர் நீதிமன்றத்தின் 
தீர்ப்புகள் , தீர்ப்பாணைகள் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளிலும் நமது 
மாநில ஆட்சி மொழியாகிய தமிழை அறிமுகப்படுத்திட தமிழக அரசு 
முடிவெடுத்துள்ளது . தமிழக வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட 
வேண்டிய இம்முடிவினைச் செயல்படுத்த விரைவில் ஒப்புதல் வழங்க 
வேண்டுமென மேதகு இந்தியக் குடியரசுத் தலைவர் அவர்களைக் 
கேட்டுக்கொள்வதென இந்த சட்டமன்றப் பேரவையில் ஒருமனதாக 
இத்தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது ." 


(இத்தீர்மானம் 6-12-2006 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 
கொண்டுவரப்பட்டு தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது .) 


RESOLUTION REQUESTING HIS EXCELLENCY 
THE PRESIDENT OF INDIA TO GIVE CONSENT FOR 
INTRODUCING TAMIL LANGUAGE IN THE PROCEEDINGS 

OF HIGH COURT OF MADRAS 


All the proceedings of the High Court of Madras are at 
present being conducted in the English language . Article 348 ( 1 ) 
of the Constitution of India provides for all proceedings in both 
the Supreme Court of India and the High Courts to be in the English 
language . However , Article 348 ( 2 ) r / w Section 7 of the Official 
Languages Act , 1963 provides for the proceedings of the High 
Court to be in the official language of the State subject to the 
authorization of the Governor of the State , after obtaining the 
consent of His Excellency the President of India . 


91 


In accordance with the policy , that all administrative 
activities must be carried on in the official language of the State , 
the Government has decided to introduce Tamil in orders , decrees 
and other proceedings of the Madras High Court as per Article 
348 ( 2 ) of the Constitution of India r / w Section 7 of the Official 
Languages Act , 1963. This is a historical decision and the 
Legislative Assembly unanimously resolves to request His 
Excellency the President of India to accord his consent for 
implementing this decision expeditiously . 


( This resolution moved by Hon . Chief Minister, was carried unanimously 
in the Tamil Nadu Legislative Assembly on 6-12-2006 . ) 


The Office of Speaker 


instructions to adjourn : " I am not less the King s 
servant for being yours "; William Lenthall in 1642, 
called on by the King to disclose the whereabouts of 
the five Members: " Sir I have neither eyes to see nor 
tongue to speak in this place , but as the House may 
please to direct me , whose servant I am here . " 


The first Speaker of whose name we are certain 
is Sir Peter de la Mare , in the Good Parliament of 1376 . 
But to assign that date as necessarily the origin of the 
office would go beyond anything the records justify. 
The journals of the House of Commons do not begin 
until 1547 , because down to about that time its 
proceedings were conducted neither geographically 
nor legally in Parliament . It was a semi - secret 
assembly , debating apart , and summoned into 
Parliament only to receive the royal instructions and 
later to report back what it had decided upon the 
subject matter proposed to it . For each purpose a 
representative was required , who thus came to speak 
for the King s authority in the House and for the House 
to the King. There are glimpses of some such 
spokesmen a good deal earlier in the reign of Edward III 
than Sir Peter de la Mare . 


That display of moral courage was a flash in the 
pan from Lenthall , a weak Speaker ; and it was not 
much before the end of the century that the Speaker 
could be called effectively the servant of the House 
and not of the Crown . Even when that was achieved 
he tended to be the agent of the party in power, so far 
are we from the modern conception of impartiality that 
Robert Harley , the future Prime Minister, could in the 
reign of William and Mary combine the Speakership 
with the office of Secretary of State . In the eighteenth 
century the Chair became the sport of party politics , 
going always with the Whig or Tory majority in heated 
contests ; and the Government of the day kept a hold 
on the Speaker by assigning to him some sinecure to 
supplement the fees of office by which he lived . 


Onslow s Reform 


In the fifteenth century the Speaker was so 
92 predominantly the King s servant that he was 

commonly paid or pensioned from the revenues of the 
Duchy of Lancaster , the Sovereign s personal 
appanage . It is not till the reign of Henry VIII that, 
when petitioning for confirmation of the privileges of 
the House , the Speaker begins to claim the right of 
free speech for members in debate , and not merely for 
himself when addressing the Throne. The greatest man 
ever to occupy the Chair, Sir Thomas More, certainly 
thought of himself as the King s officer. So it continued 
after Edward VI had given the Commons a meeting 
place , St. Stephen s chapel within the Palace of 
Westminster, and this brought them into Parliament. 


The great Speaker Arthur Onslow , who occupied 
the Chair throughout the 33 years of George II , set his 
face against this system , resigned the Treasureship of 
the Navy and succeeded in living on his fees. After 
him there were relapses towards government control , 
but the trend was steadily towards the detached 
Speakership we know . In the year of the great Reform 
Bill the allotment of a statutory salary raised the 
Speaker above dependence on ministerial favour; and 
the recognition of his habitual impartiality made 
contested elections to the office rare . 


Change of emphasis 


The change of emphasis comes with the rise of 
the power of the Commons and their capacity , in 
Stuart times , to challenge the authority of the Crown . 
The progress of their bid to bring the Speakership 
over to their side of the controversy may be 
illustrated by two famous utterances of successive 
Speakers : Sir John Finch , in 1629 , protesting against 
the clamour of the House that he disregard the royal 


In 1839 Charles Shaw -Lefevre ( " Oh , the weary 
dull Lefevre, oh , the barren barren Shaw " ) was 
elected by a narrow majority of Whigs in a strictly 
party vote against the former Tory Home Secretary 
Henry Goulburn . But after that there was not another 
contest until 1895 , when the Conservatives 


unsuccessfully put up Sir Matthew White Ridley 
against Mr. Gladstone s nominee, William Court Gully , 
an industrious lawyer who was scarcely more than a 
name to most members , having spent the nine years 
of his parliamentary life almost entirely in the library , 
working on his legal papers . Gully, however, having 
with the aid of the Whigs scraped home by 11 votes , 
proved a very competent Speaker, rather dry and 
pedantic , but scrupulously fair , patient , and 
courteous . It was no fault of his that , on an occasion 
when 28 Irish members , whom he had " named " for 
disorderly conduct , defied his order to withdraw , 
he was compelled to create a new and unhappy 
precedent by introducing a substantial body of 
police on to the floor of the House to remove them 
by force. 

Gully served through the decade of Conservative 
Government that began a few months after his first 
accession to the Chair, and went to the other place as 
Lord Selby in the middle of 1905 , when the Balfour 
adminstration was on the verge of collapse . 
Consequently the Conservatives had the initiative in 
finding a successor, and their choice of James William 
Lowther was not opposed , either then or in the Liberal 
Parliaments over which he was destined to preside. 


Speaker, less often on direct rebuke than on his delicate 
gift of wit and irony. 

Many a parliamentary indiscretion expired like a 
damp squib through being conveniently inaudible to 
the Chair: Lloyd George ranked the discriminating 
ear " high among Mr. Speaker Lowther s attributes . 
Lowther, too , passed through stormy times , less in the 
First World War, which he saw through to the end , 
than in the bitter controversies over Home Rule and 
the Parliament Bill which preceded it . There was a 
night in July 1911 , when the Prime Minister himself 
was denied a hearing by the Opposition , who howled 
him down with shouts of " Traitor !" A series of finely 
worded appeals from the Chair to the ancient 
tradition of free debate proved ineffective, and 
Lowther at last had to resort to the rarely used power 
" in case of grave disorder " to adjourn the House 
without question put . 


Wish overruled 


93 


During the war the Speaker presided over the all 
party conference which planned the vast extension of 
the suffrage in 1918 ; and when the first Parliament of 
peace met , the new House , conscious of its 
inexperience and the changing constitution insisted on 
overruling his wish to retire and retaining his 
experienced judgment over the period of transition . 
He retired at last in 1921 and , as Viscount Ullswater, 
lived to the age of 93 and the year 1949 . 


Deputy s claim 


Hitherto it had been the invariable tradition in 


Lowther was already well known to the House as 
Deputy Speaker. This office had existed only since 
1855 , before which date , if the Speaker was 
incapacitated , the House could not sit . The holding of 
it , which is generally combined with the 
Chairmanship of Committees , conveys of course no 
prescriptive right of succession but inevitably gives 
the incumbent a strong claim to be the first candidate 
considered on a vacancy of the Chair. Lowther was a 
parliamentarian dyed in the wool , descended from a 
Westmorland and Cumberland family of country 
squires which had been continuously represented in 
the House of Commons for more than 200 years . Like 
his predecessor he had begun his career at the Bar, but 
he was an altogether warmer character, who rode the 
House on an easy rein , relying for his control , which 
under the velvet glove was as firm as that of any 


modern times to take a Speaker from either the landed 
gentry or the Bar, often from both . John Henry Whitley, 
who succeeded Lowther, was the first Speaker who 
had been engaged in trade . He had begun at the 
bottom of the ladder in the cotton - spinning firm of 
S. Whitley and Co. of Halifax and graduated through 
the Halifax Town Council before being elected in 1900 
as a Liberal member for the town . Before reaching 
the Chair he had ensured his eponymous fame by 
presiding over the committee out of which came the 
industrial negotiating machinery of the Whitley 
Councils . He was then Chairman of Committees and 
Deputy Speaker, and had held that position 10 years 
when the Coalition Government put him forward as 


their nominee for the Chair. The Conservative majority 
among their supporters objected, on the ground that 
the election of two successive Deputy Speakers 
would create a precedent damaging to the House s 
freedom of choice , but withdrew their candidate before 


himself conscious that his manner appeared cold , he 
would explicitly assure the House that it concealed a 
warm heart. That came to be recognized as true , and 
the real personal affection he had won was movingly 
demonstrated when the House - in its exile in Church 
House , Westminster - saluted his golden wedding in 
November , 1941 . 


the vote . 


Whitley s great quality as Speaker, at a time 
when passions often ran high in debate , was his 
extreme placidity of temper. He never raised his voice , 
but addressed recalcitrant members in the quiet tones 
of a friendly and confidential adviser for their own 
good , rather than with the hauteur of unanswerable 
authority. He had , however, the pride of his great office 
and could not be deflected from his duty even when 
the general strike of 1926 threatened to spread to the 
servants of the Palace , of Westminster itself . " If it 
becomes necessary ," he announced firmly , " I shall 
conduct the business of the House without any 
printing or any electric light,” Whitley resigned after 
a tenure of seven years , declined the customary 
peerage , and ended his days in 1935 , aged 68 , as 
Chairman of the Governors of the B.B.C. 


When , after three unopposed re - elections at 
Daventry, a Labour candidate appeared against him at 
the general election of 1935 , he silently rebuked the 
constitutional solecism by refusing to take any part in 
the campaign ; the intruder was of course overwhelmed 
at the polls . Mr. Speaker Fitz Roy died in office in 
March 1943 ; and the viscounty of Daventry, which 
would have been his had he lived to retire , was 
bestowed upon his widow . 


94 


After the first industrialist came the first soldier. 
The succession of Deputy Speakers was broken , for 
the Deputy of 1928. J.F. Hope , afterwards Lord 
Rankeillour, believed himself to have alienated the 
Opposition and stood aside ; but 120 Conservative 
members petitioned Mr. Baldwin in favour of the next 
in the hierarchy , Edward Algernon Fitz Roy, the 
Deputy Chairman of Ways and Means , who was 
elected unopposed . Fitz Roy , who was descended in 
direct male line , through the Dukes of Grafton, from 
Charles II and Barbara Palmer, had been originally 
commissioned in the Life Guards and commanded the 
mounted troops of the Guards Division in France in 
1915 and 1916. He had already the habit of authority 
and although he spoke quietly it was in accents that 
were always obeyed - or nearly always , for when 
Mr. John Bennett , in 1930 , seized the Mace and tried 
to carry it out of the House it required more than the 
Speaker s words to stop him . His fine presence 
enhanced the dignity of the Chair , and, though he was 


Yet again the Deputy Speaker succeeded , in the 
person of Douglas Clifton Brown . Appropriately 
enough to the moment , since the war was at its crisis, 
he too was a soldier - a gunner - turned cavalryman who 
had been on active service in France and Belgium from 
beginning to end of the previous war . The ambition he 
set before himself was to be remembered as neither 
the Government s man nor the Opposition s man but 
the guardian of the rights of private members ; and he 
did indeed used his personal popularity as a weapon 
to secure a fair hearing for unpopular opinion . He once 
called Mr. Winston Churchill at the height of his 
authority to order for ( inadvertently, as it appeared ) 
" gate - crashing on a back - bencher. " He cherished a 
three - fold ambition - to lead the House to 
St. Margaret s to return thanks for victory , to sit in the 
Speaker s Chair of the rebuilt House of Commons , 
and to turn the switch to relight the lantern in the Clock 
Tower when peace should come . He might have left 
more mark if the strain of dealing with a series of 
" privilege" claims had not begun to affect his health . 
Having realized all three of his ambitions , he withdrew 
to the House of Lords as Viscount Ruffside in 1951 
( to die in May 1958 ) ; and Mr. W.S. Morrison ( diu qui 
vivat ) reigned in his stead . 


( From " The Times ” ( London ), October 19 , 1959 ) 


சட்டமன்றப் பேரவை நடைபெற்ற இடங்கள் 


சட்டமன்ற மண்டபம் , புனித ஜார்ஜ் கோட்டை 

1640 ஆம் ஆண்டு கட்டப்பட்ட புனித ஜார்ஜ் 
கோட்டை , ஆங்கிலேய கிழக்கிந்தியக் கம்பெனியின் 
வணிக மையமாக முதலில் செயல்பட்டு , காலப்போக்கில் 
படிப்படியாக நிருவாகத் தலைமையிடமாக மாறியது . 1687 
முதல் 1692 வரை கோட்டைக்குப் பொறுப்பேற்றிருந்த 
திரு . யேல் என்பவர் கம்பெனியின் பேரவை மண்டபத்தை 
உள்ளடக்கிய கோட்டை இல்லத்தில் வாழ்ந்து வந்தார் . 
இந்த இல்லம் 1694-1695 - ல் இடிக்கப்பட்டு , 
மூன்றடுக்குக் கட்டடம் ஒன்று கட்டப்பட்டது . இதுவே 
இன்றைய தலைமைச் செயலகக் கட்டடமாகும் . இதன் 
பக்கவாட்டில் உள்ள கட்டடங்கள் பிற்காலத்தில் 
கட்டப்பட்டு இதனுடன் சேர்க்கப்பட்டன . இக்கட்டடம் 
புனித மேரி கிறித்துவ ஆலயத்தைவிட 15 ஆண்டுகள் 
இளமையானதாகும் . 


ஆக 


1857 ஆம் ஆண்டு விக்டோரியா மகாராணி 
பிரகடனத்தின்மூலம் கிழக்கிந்தியக் கம்பெனியின் 
ஆதிக்கத்திலிருந்த இந்திய நாட்டின் பகுதிகள் 
இங்கிலாந்து மகாராணியின் நேரடி ஆட்சிக்குக் 
கொண்டு வரப்பட்டு , கம்பெனியின் பொறுப்புகளை 
இங்கிலாந்து பாராளுமன்றம் எடுத்துக்கொண்டது . 

1861 ஆம் ஆண்டு இந்திய சட்டமன்றங்கள் 
சட்டத்தின்படி, மாகாணங்களின் சட்டமியற்றும் அதிகாரம் 
திரும்ப அளிக்கப்பெற்று , ஆளுநரின் கவுன்சிலில் அரசு 
தலைமை வழக்குரைஞரும் , 8 உறுப்பினர்கள் வரையும் 
நியமிக்கப்பட வகை செய்யப்பட்டது . 1892 ஆம் ஆண்டு 
இந்திய சட்டமன்றங்கள் சட்டத்தின்படி , மதராஸ் மாகாண 
சட்டமன்றத்தின் கூடுதல் உறுப்பினர் எண்ணிக்கை 20 

உயர்த்தப்பட்டது . மின்டோ - மார்லி 
சீர்திருத்தங்களை அடிப்படையாகக் கொண்ட 1909 ஆம் 

ண்டு இந்திய அரசுச் சட்டத்தினால் சட்டமன்ற 
உறுப்பினர்கள் முழுவதுமாக நியமிக்கப்படும் முறை சற்று 
மாறினாலும் , மக்களால் நேரடியாக உறுப்பினர்கள் 
பெருமளவு தேர்ந்தெடுக்கப்படும் வழக்கம் நடைமுறைக்கு 
வரவில்லை . எனினும் , சட்டமன்றத்தில் மொத்த 95 
உறுப்பினர் எண்ணிக்கை 20 - லிருந்து 50 ஆக 
உயர்த்தப்பட்டதோடு , சட்ட மன்றத்தில் அதிக 
எண்ணிக்கையில் இந்தியர்கள் இடம்பெற இச்சட்டம் வழி 
செய்தது . 

உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரித்ததை 
அடுத்து , சட்டமன்றத்திற்கென புதிய கட்டடம் புனித 
ஜார்ஜ் கோட்டையில் 1910 ஆம் ஆண்டு கட்டப்பட்டது . 
பிரெஞ்சுக்காரர்கள் கோட்டையை முற்றுகையிட்டபோது 
எடுத்துச் செல்லப்பட்டு , பின்னர் 1761 - ல் திரும்பப் 
பெறப்பட்ட கரும்படிகத் தூண்களில் 20 தூண்கள் 
இக்கட்டடத்தில் நிறுவப்பட்டு , அதன் தோற்றத்திற்கு 
இன்று 

அணி சேர்த்து வருகின்றன . 
1911 அக்டோபர் 31 ஆம் நாள் நடைபெற்ற 
கூட்டத்தில் அப்போதைய ஆளுநர் சர் ஆர்தர் லாலி 
மற்றும் அவரது கவுன்சில் உறுப்பினர்கள் மற்றும் 
அதிகாரிகள் கலந்து கொண்டனர் . 

1919 ஆம் ஆண்டு இந்திய அரசுச் சட்டத்தின்படி 
முதன்முறையாக தேர்தல்கள் நடைபெற்று அமைக்கப்பட்ட 
சட்டமன்றம் , 127 உறுப்பினர்களைக் கொண்டிருந்தது . 
இம்மன்றம் 1921 ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 12 
ஆம் நாள் கன்னாட் கோமகன் அவர்களால் தொடங்கி 
வைக்கப்பட்டது . 6-3-1922 ஆம் நாளன்று தலைவர் 


வரை 


இந்தியாவில் கிழக்கிந்தியக் கம்பெனியின் 
ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள் மதராஸ் மாகாணம் , 
பம்பாய் மாகாணம் , கல்கத்தா மாகாணம் ஆகிய மூன்று 
மாகாணங்களாக அமைக்கப்பட்டு , பின்னர் 1773 ஆம் 
ஆண்டு ஒழுங்குமுறைச் சட்டம் 

கொண்டு 
வரப்பட்டபோது , மாகாணங்களின் ஆளுநர்களுக்கு 
சட்டமியற்றும் அதிகாரம் வழங்கப்பட்டது . இந்தியாவில் 
1799 முதல் சட்டமியற்றும் அதிகாரம் கொண்ட 
ஆளுநரின் நிருவாக சபை என்ற அமைப்பு இருந்து 
வந்தாலும் , 1833 ஆம் ஆண்டு பட்டயச் சட்டம் 
நிறைவேற்றப்பட்டதிலிருந்தே சட்டமன்றம் என்ற அமைப்பு 
முறைப்படுத்தப்பட்டது . இதன்மூலம் மாகாண 
ஆளுநர்களின் சட்டமியற்றும் அதிகாரங்கள் கவர்னர் 
ஜெனரலின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தன . 1853 ஆம் 
ஆண்டு பட்டயச் சட்டத்தின்படி கவர்னர் ஜெனரலின் 
சபை உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது . 


அமரும் இருக்கையை சென்னை மாகாண ஆளுநர் 
விலிங்டன் பிரபு மற்றும் அவரது துணைவியார் 
பரிசளித்தனர் . கவுன்சில் கூட்டங்கள் கோட்டையில் 
உள்ள சட்டமன்ற மண்டபத்தில் நடைபெற்றன . 

1935 ஆம் ஆண்டு இந்திய அரசுச் 
சட்டத்தின்படி மாகாணத்தில் சட்டமன்றப் பேரவை 
தோற்றுவிக்கப்பட்டது . தேர்தலுக்குப் பின்னர் 
பேரவையின் கூட்டங்கள் 1937 ஆம் ஆண்டு சென்னைப் 
பல்கலைக்கழகத்தின் ஆட்சிமன்றப் பேரவை ( செனட் ) 
மண்டபத்திலும் , 1938 மற்றும் 1939 ஆம் ஆண்டுகளில் 
அரசினர் தோட்டத்திலுள்ள இராஜாஜி மண்டபத்திலும் 
நடைபெற்றன . புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள 
சட்டமன்றத்தில் சட்டமன்ற மேலவை கூடி வந்தது . 

இரண்டாம் உலகப் போரில் இந்தியாவை 
ஈடுபடுத்துவது குறித்து இங்கிலாந்து எடுத்த நிலைக்கு 
எதிர்ப்புத் தெரிவித்து ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் 
அமைச்சரவை 29-10-1939 - ல் இராஜிநாமா செய்தது . 
30-4-1946 வரை மாகாணத்தில் ஆளுநரின் ஆட்சி 
நடைபெற்றது . இடையில் 1-10-1945 அன்று சட்டமன்றப் 
பேரவை ஆளுநரால் கலைக்கப்பட்டது . மேலவை என்ற 
அமைப்பு இருந்தாலும் கூட்டங்கள் நடைபெறவில்லை . 

மீண்டும் 1946 ஆம் ஆண்டு தேர்தல் 
நடைபெற்ற பின்னர் பேரவை 24-5-1946 முதல் 

27-3-1952 வரை புனித ஜார்ஜ் கோட்டையிலிருந்த 
96 

சட்டமன்றப் பேரவை மண்டபத்தில் கூடியது . அதன் 
அருகிலிருந்த நிருவாக 

மண்டபம் 
விரிவுப்படுத்தப்பட்டு மேலவை மண்டபமாகச் 
செயல்பட்டது . 

இந்திய அரசமைப்புச் சட்டம் உருவாக்கப்பட்டு , 
இந்தியா குடியரசாக மலர்ந்த பின்னர் 1952 ஆம் ஆண்டு 
நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தலையடுத்து 375 
உறுப்பினர்கள் கொண்ட சட்டமன்றப் பேரவை சென்னை 
அரசினர் தோட்டத்தில் புதியதாகக் கட்டப்பட்ட பேரவை 
மண்டபத்தில் 3-5-1952 முதல் 27-12-1956 வரை 
அப்பேரவைக் காலம் முழுவதும் கூடியது . 

1-10-1953 அன்று ஆந்திர மாநிலம் 
அமைக்கப்பட்டு , 1956 - ல் மொழிவாரி மாநிலங்கள் 
அமைந்து , தொகுதி மறுவரையறை செய்யப்பட்ட பின்னர் 
1957 ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலின்போது உறுப்பினர் 
எண்ணிக்கை 205 என்றிருந்த நிலையில் , பேரவைக் 
கூட்டம் 29-4-1957 ஆம் நாள் முதல் மீண்டும் புனித 
ஜார்ஜ் கோட்டையில் உள்ள சட்டமன்றப் பேரவை 
மண்டபத்திலேயே நடத்தப்பட்டது . 

புனித ஜார்ஜ் கோட்டையில் இருந்த சட்டமன்றப் 
பேரவை மண்டபம் செவ்வக வடிவில் அமைந்தது . 
தென்புறம் அமைந்த பேரவைத் தலைவர் இருக்கைக்கு 
இருபுறமும் தலா ஏழு வரிசைகளில் மொத்தம் 6 
பிளாக்குகளாக , படிப்படியாக உயரும் இருக்கைகள் 
உறுப்பினர்களுக்கென அமைக்கப்பட்டிருந்தன . 


சென்னை அரசினர் தோட்டத்தில் 1952 - ல் 
கட்டப்பட்ட சட்டமன்றக் கட்டடத்தில் அமைக்கப்பட்ட 
நவீன இருக்கைகள் மற்றும் ஒலிபெருக்கி சாதனங்கள் 
புனித ஜார்ஜ் கோட்டை சட்டமன்றப் பேரவை 
மண்டபத்திற்குக் கொண்டு வரப்பட்டு பொருத்தப்பட்டன . 
பேரவை மாடங்கள் மறு வடிவமைப்பு செய்யப்பட்டன . 
பேரவை மண்டபத்திற்கு மேல்புறம் உப்பரிகையில் மூன்று 
பார்வையாளர் மாடங்கள் இருந்தன . பேரவைத் தலைவர் 
இருக்கைக்கு எதிர்புறம் மேலே அமைந்துள்ள மாடம் 
பேரவைத் தலைவர் மாடம் என அழைக்கப்பட்டது . 
இடப்புறம் அமைந்திருந்த மாடத்தின் ஒரு பகுதி 
பெண்களுக்கென ஒதுக்கப்பட்டிருந்தது . பேரவைத் 
தலைவர் இருக்கைக்கு நேர் மேலே அமைந்த மாடம் 
பேரவை நடவடிக்கைகளை ஆளுநர் அமர்ந்து பார்க்க 
ஏதுவாக அமைக்கப்பட்டு ஆளுநர் மாடம் என 
அழைக்கப்பட்டது . அதே வரிசையில் நாடாளுமன்ற 
உறுப்பினர்களும் , மேலவை உறுப்பினர்களும் 
அமரக்கூடிய மாடங்களும் உள்ளன . 1957 - ல் 
மறுசீரமைப்புக்குப் பின் பார்வையாளர்கள் மாடத்தில் 190 
ஆண்களும் , 42 பெண்களும் , பேரவைத் தலைவர் 
மாடத்தில் 48 பேரும் , நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 
உள்ளிட்ட முக்கியமானவர்கள் அமரும் மாடத்தில் 12 
பேரும் அமர இட வசதி செய்யப்பட்டிருந்தது . 

பேரவைத் தலைவர் இருக்கைக்கு வலதுபுறம் 
தலைமைச் செயலக மற்றும் துறை அலுவலர்கள் 
அமருவதற்கான அலுவலர் மாடம் அமைக்கப்பட்டிருந்தது . 
பேரவையின் புறத்தாழ்வாரத்திலிருந்து அதற்கு வழி 
அமைக்கப்பட்டிருந்தது . 

1957 - க்கு முன்னர் பத்திரிகையாளர் 
களுக்கு குறைந்த அளவிலான இருக்கை வசதியே 
பேரவையில் செய்யப்பட்டிருந்தது . எனவே , பேரவைத் 
தலைவர் இருக்கைக்கு இடதுபுறம் ஏற்கெனவே இருந்த 
இடங்களோடு மேற்குப் புறத்திலும் , பேரவைத் தலைவர் 
இருக்கைக்கு வலது புறத்தில் 
மாடத்தையொட்டிய பகுதியிலும் கூடுதல் இடங்கள் 
பத்திரிகையாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டன. மேலும் , 
மேற்குப் புறமிருந்த பார்வையாளர் மாடத்தில் முதல் 
வரிசையும் பத்திரிகையாளர்களுக்கு ஒதுக்கப் 
பட்டிருந்தது . பேரவைச் செயலகத்தால் அடையாள 
அட்டை வழங்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் பேரவை 
நடவடிக்கைகளைப் பார்வையிட்டு செய்தி சேகரிக்க 
அனுமதிக்கப்பட்டிருந்தனர் . அடையாள அட்டை வழங்கும் 
பணியில் உதவுவதற்காக பத்திரிகையாளர்களை 
உறுப்பினர்களாகக் கொண்ட பத்திரிகை ஆலோசனைக் 
குழு ஒன்றை அமைப்பதென 1957 ஆம் ஆண்டு 
பேரவைத் தலைவரால் முடிவு செய்யப்பட்டது . பேரவையில் 
பத்திரிகையாளர்களுக்கு இருக்கைகளை ஒதுக்குவது 
குறித்து இக்குழு பேரவைத் தலைவருக்கு 
பரிந்துரைகளைச் செய்கிறது . 

இம்மண்டபத்தில் பேரவையின் முதல் ஐந்து 
கூட்டத் தொடர்கள் 29-4-1957 முதல் 30-3-1959 வரை 


சபை 


அலுவலர்கள் 


கொண்ட பிரமாண்டமான கல் தூண்கள் கொண்ட புறத் 
தாழ்வாரங்கள் அதற்கு அழகு சேர்த்தன . புகழ்மிக்க 
புரூம்ஹால் ஓடுகளால் மேற்கூரை வேயப்பட்டிருந்தது . 
ஒவ்வொரு பக்கத்திலும் 7 சாளரங்கள் 
அமைக்கப்பட்டிருந்தன . வடக்கு , தெற்கு சுவர்களில் 
ஸ்கிராபிட்டோ என்ற உட்செதுக்கு வண்ணச் சித்திர 
வேலைகள் அமைந்துள்ளன . அந்த அரங்கத்திற்கு மேல் 
படிக்கட்டுகளுடன் கூடிய நான்கு கோபுரங்கள் உண்டு . 

1937 ஆம் ஆண்டு பேரவைக் கூட்டம் 
நடைபெறுவதற்கு முன்னர் சிற்சில மறுசீரமைப்புப் 
பணிகள் மேற்கொள்ளப்பட்டன . செனட் மண்டபத்தைப் 
பார்வையிட ஆளுநர் எர்ஸ்கின் வருகை புரிந்தார் . 
14-7-1937 அன்று தற்காலிகப் பேரவைத் தலைவரான 
திரு . வில்லியம் ரைட் என்பவர் பேரவைச் செயலாளர் 


நடைபெற்றன . அலுவல் ஆய்வுக் குழு முடிவிற்கிணங்க , 
பேரவையின் ஆறாவது கூட்டத் தொடர் 20-4-1959 
முதல் 30-4-1959 வரை உதகமண்டலத்திலுள்ள 
அரண்மூர் மாளிகையில் 9 நாட்கள் நடைபெற்றது . 

31-8-1959 முதல் பேரவை தொடர்ந்து புனித 
ஜார்ஜ் கோட்டையில் உள்ள சட்டமன்றப் பேரவை 
மண்டபத்திலேயே கூடி வந்துள்ளது . 

1957 முதல் கோட்டையிலுள்ள சட்டமன்ற 
மண்டபத்தில் பேரவை மீண்டும் நடை பெறத் 
தொடங்கியபோது , அதன் அருகிலேயே விரிவாக்கப்பட்ட 
மேலவை மண்டபத்தில் மேலவையின் கூட்டம் , 1986 - ல் 
மேலவை கலைக்கப்படும் வரை நடைபெற்றது . 

இப்பதின் மூன்றாவது பேரவையின் 
பன்னிரண்டாவது கூட்டத் தொடரின் நிறைவு நாள் 
11-1-2010 வரை புனித ஜார்ஜ் கோட்டையில் பேரவை 
கூடியது . சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் 
13-3-2010 அன்று திறந்து வைக்கப்படவிருக்கின்ற 
வரலாற்றுச் சிறப்புமிக்க , எழில்மிகு தோற்றத்துடன் 
அமைந்துள்ள புதிய சட்டமன்றப் பேரவையில் 
பதின்மூன்றாவது கூட்டத் தொடர் நடைபெறவுள்ளது . 
சென்னைப் பல்கலைக்கழக செனட் மண்டபம் 

1935 ஆம் ஆண்டு இந்திய அரசுச் 
சட்டத்தின்படி மாகாணங்களில் சட்டமன்றப் பேரவை 
தோற்றுவிக்கப்பட்டு , 1937 ஆம் ஆண்டு தேர்தலுக்குப் 
பின்னர் அமைக்கப்பட்ட சட்டமன்றப் பேரவையின் முதல் 
கூட்டம் 14-7-1937 அன்று சென்னைப் 
பல்கலைக்கழகத்தின் ஆட்சிமன்றப் பேரவைக் 
கட்டடத்தில் ( செனட் மண்டபம் ) நடைபெற்றது . 

செனட் மண்டபம் , இராபர்ட் பெல்லோஸ் 
சிஸ்ஹோம் என்ற புகழ்பெற்ற கட்டடக் கலை வல்லுநரால் 
வடிவமைக்கப்பட்டு , அதன் கட்டுமானப் பணிகள் 
1869 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1873 ஆம் ஆண்டில் 
முடிக்கப்பட்டன . மரச் சாமான்கள் உட்பட இப்பணிக்கு 
ஏற்பட்ட மொத்தச் செலவு ரூ .2,80,000 ஆகும் . 
இஸ்லாமிய வடிவமைப்புடனான தூண்கள் , இந்து 
ஆலயங்களின் கட்டட அமைப்பு , மேற்கத்திய கட்டடக் 
கலையின் பாரம்பரிய தொழில்நுட்பம் , இவற்றை 
இணைத்து இந்தக் கட்டடத்தை திரு . சிஸ்ஹோம் 
கட்டினார் . இக்கட்டடத்தில் ஏறத்தாழ ஆயிரத்து ஐநூறு 
பேர் அமரக்கூடிய Great Hall என்ற கீழ்த் தள அரங்கு 
ஒன்று நடுவிலமைந்திருந்தது . இது தவிர, நிலவறை 
ஒன்று , ஓங்கி உயர்ந்த கூரை , வாயில் ஸ்தூபிகள் , குவி 
மாடங்கள் , சிற்ப வேலைப்பாடு கொண்ட கிரானைட் 
தூண்கள் , சுவர்க் கோல ஓவியங்கள் , பல்வகை 
அலங்காரக் கண்ணாடிகள் பொருத்தப்பட்ட கதவுகள் 
மற்றும் சாளரங்கள் , விலையுயர்ந்த மர வேலைப்பாடுகள் , 
இரும்பு வேலிகள் போன்ற சிறப்புகளை இந்த ஆட்சி 
மன்றக் கட்டடம் பெற்றிருந்தது . பட்டமளிப்பு விழாக்கள் 
நடந்த இந்த அரங்கம் 150 அடி நீளமும் , 60 அடி 
அகலமும் , 50 அடி உயரமும் கொண்டதாக 
அமைந்திருந்தது . 3 அடி விட்டமும் , 25 அடி உயரமும் 


97 


முன்னிலையில் பதவிப் பிரமாணம் எடுத்துக்கொண்டார் . 
அமைச்சர்கள் ஏற்கெனவே ஆளுநர் முன்னிலையில் 
பதவிப் பிரமாணம் எடுத்துக்கொண்டதால் அவையில் 
எடுத்துக் கொள்ளவில்லை . தற்காலிகத் தலைவர் 
திரு . வில்லியம் ரைட் தலைமையேற்க , உறுப்பினர்கள் 
அறுவர் கொண்ட குழுக்களாகப் பதவியேற்றனர் . பதவிப் 
பிரமாணங்கள் அனைத்துமே மன்னருக்கு விசுவாசம் 
தெரிவிக்கும் வகையில் அமைந்தன. 

31-8-1937 அன்று செனட் மண்டபத்தில் 
நடைபெற்ற இரு அவை உறுப்பினர்களும் பங்குகொண்ட 
முதல் கூட்டுக் கூட்டத்தில் மேலவைத் தலைவர் 
திரு . யு . இராமா ராவ் தலைமையில் , அவரது 
இருக்கைக்கு அருகில் பேரவைத் தலைவர் திரு . புலுசு 
சாம்பமூர்த்தி அமர்ந்திருக்க , ஆளுநர் உரை மிகச் 
சுருக்கமாக ஆற்றப்பெற்றது . காங்கிரஸ் கட்சியின் 
கொள்கையின்படி , அரசமைப்பு நிர்ணய 
வேண்டுமென்ற தீர்மானத்தை முதல் நாள் பேரவைக் 
கூட்டத்திலேயே இராஜாஜி அவர்கள் முன்மொழிந்தார் . 
1-9-1937 அன்று முதலமைச்சர் திரு . இராஜாஜி 
அவர்கள் முதல் நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றப் 
பேரவையில் தாக்கல் செய்தார் . 14-7-1937 முதல் 
21-12-1937 வரை பேரவைக் கூட்டம் செனட் 
மண்டபத்தில் நடைபெற்றது . 


சபை 


வெளியிடப்பட்ட அரசாணை 
அரசாணை எண் 1222 - ன்படி , 

, 
விருந்தளிப்பு மண்டபம் இராஜாஜி மண்டபம் எனப் பெயர் 
மாற்றம் செய்யப்பட்டது . 1949-1950 - ல் ரூ .20,000 
செலவில் வராந்தாக்களின் தரை சீர்செய்யப்பட்டு , 
சுதந்திரத்திற்குப் பின்னர் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள் , 
மாநாடுகள் , கூட்டங்கள் , கண்காட்சிகள் , படப்பிடிப்புகள் 
போன்றவற்றுக்கு இம்மண்டபம் பயன்பட்டதுடன் , மிக 
முக்கிய நபர்களின் வருகையின்போது விருந்து 
மண்டபமாகவும் செயல்பட்டது . 

முதல் குடியரசுத் தலைவர் திரு . இராஜேந்திர 
பிரசாத் அவர்கள் சுதந்திர தின விழாவிற்காக 
15-8-1960 அன்று சென்னைக்கு வருகை தந்தபோது 
அளிக்கப்பட்ட தேநீர் விருந்தில் இரு அவைகளின் 
உறுப்பினர்களும் கலந்துகொண்டனர் . 

இங்கிலாந்து இராணி இரண்டாம் எலிசபெத் 
மற்றும் எடின்பரோ கோமகன் 19-2-1961 அன்று 
சென்னை வந்திருந்தபோது இராஜாஜி மண்டபத்தில் 
அரசு சார்பில் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது . 


பல்கலைக்கழகத்தின் 150 ஆவது ஆண்டு விழா 
கொண்டாட்டத்தையொட்டி 2004 - ல் பல இலட்ச ரூபாய் 
செலவில் நன்கொடை பெற்று மிகச் சிறந்த முறையில் 
மறுசீரமைப்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு , 2006 - ல் 
செனட் மண்டபம் தனது முந்தைய பொலிவைப் பெற்றது . 
இராஜாஜி மண்டபம் 

27-1-1938 முதல் 26-10-1939 வரை 
பேரவையின் கூட்டம் அரசினர் தோட்டத்திலுள்ள 
இராஜாஜி மண்டபம் என்று பின்னர் பெயரிடப்பட்ட , 
விருந்தளிப்பு மண்டபத்தில் ( Banquet Hall ) 
நடைபெற்றது . 

பதினெட்டாவது நூற்றாண்டின் இறுதியில் 
ஆளுநர் தாமஸ் ரூம்பால்ட் கோட்டையிலிருந்த 
ஆளுநரின் வசிப்பிடத்தை அரசினர் தோட்டம் 
அமைந்துள்ள இடத்தில் அமைக்க விரும்பி , அங்குள்ள 
கட்டடத்தை வாங்கி அரசு இல்லமாக்கினார் . 
கோட்டையிலிருந்த ஆளுநர் இல்லம் தவிர 
இக்கட்டடமும் ஆளுநரின் இல்லமாகத் திகழ்ந்தது . 
இராபர்ட் கிளைவின் மூத்த மகனான எட்வர்டு கிளைவ் 
காலத்தில் அதனைச் சுற்றியிருந்த பகுதி மேலும் 
விரிவாக்கப்பட்டு , அங்கு 1797-1798 - ல் ஆளுநரின் 

அதிகாரபூர்வ இல்லம் அமைந்தது . 
98 

1799 ஆம் ஆண்டு ஸ்ரீரங்கப்பட்டினத்தை 
ஆண்ட திப்பு சுல்தானை ஆங்கிலேயர் வெற்றிகொண்ட 
பின் அவ்வெற்றியைக் குறிக்கும் வண்ணமும் , தனது 
தந்தை இராபர்ட் கிளைவ் 1757 ஆம் ஆண்டில் பிளாசி 
போரில் பெற்ற வெற்றியைக் குறிக்கும் வண்ணமும் ஒரு 
தலைசிறந்த நினைவு மண்டபத்தை எட்வர்ட் கிளைவ் 
அமைக்க விரும்பினார் . ஏற்கெனவே அரசுத் 
தோட்டத்தை வடிவமைத்த டேனிஷ் நாட்டுப் பொறியாளர் 
திரு . ஜான் கோல்டிங்காம் என்பவரைக் கொண்டு 
கிரேக்கக் கோயில்களைப் போன்ற வடிவமைப்புடன் மிகப் 
பெரிய , உயர்ந்த முன் படிக்கட்டுகளைக் கொண்ட 
விருந்தளிப்பு மண்டபம் வடிவமைக்கப்பட்டது . 
இக்கட்டடம் 1802-1803 - ல் ரூ .2,22,000 செலவில் 
கட்டப்பட்டு , ஆளுநரின் இல்லத்துடன் இணைந்த 
விருந்தளிப்பு மண்டபமானது . இது பிரிட்டிஷ் 
ஏகாதிபத்தியத்தின் சின்னமாகவும் , ஆங்கிலேய கட்டடக் 
கலையின் எடுத்துக்காட்டாகவும் விளங்கியது . 

மூலக் கட்டடத்தைச் சுற்றி 1875 முதல் 1895 
இடையேயான காலத்தில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு , 
மேற்கூரையைச் சுற்றி நாற்புறமும் தாழ்வாரங்கள் 
அமைக்கப்பட்டன . இக்கட்டடத்தில் தரை தளமும் , மைய 
மண்டபம் மற்றும் தாழ்வாரம் உள்ள முதல் தளமும் , 
போர்ட்டிக்கோ கொண்ட இரண்டாம் தளமும் உள்ளன . 
9-4-1948 அன்று பொதுப் பணித் துறையால் 


இராஜாஜி மண்டபம் 


இரு அவைகளின் உறுப்பினர்களும் இந்த வரவேற்பு 
நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர் . 

மறைந்த தமிழக முதலமைச்சர் பேரறிஞர் 
அண்ணா அவர்களின் திருவுருவப் படத்தை அன்றைய 
இந்தியப் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 
10-2-1969 அன்று இராஜாஜி மண்டபத்தில் திறந்து 
வைத்தார் . 

1946 - ல் நடந்த தேர்தலுக்குப் பிறகு பேரவை 
புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள சட்டமன்ற 
மண்டபத்தில் கூடியது . 
சட்டமன்றப் பேரவைக் கட்டடம் , சென்னை அரசினர் 
தோட்டம் 

இந்திய அரசமைப்புச் சட்டத்தின்படியான முதல் 
தேர்தல் நடைபெற்ற பின்னர் அமைக்கப்பட்ட முதல் 
சட்டமன்றப் பேரவையில் 375 உறுப்பினர்கள் இருந்ததால் 


புனித ஜார்ஜ் கோட்டையில் அமைந்திருந்த பேரவை 
மண்டபத்தை மேலும் விரிவாக்கம் செய்ய இயலாத 
நிலையில் , சட்டமன்றப் பேரவை கூடுவதற்கென 
தற்காலிகமாக ஒரு கட்டடத்தை சென்னை அரசினர் 
தோட்ட வளாகத்தில் கட்டுவதென முடிவு செய்யப்பட்டது . 
சட்டமன்றப் பேரவைக்கான குறைந்தபட்சத் 
தேவைகளைப் பூர்த்தி செய்யத்தக்க அளவில் மிதமான 
செலவினத்தில் கட்டடம் கட்ட முடிவு செய்யப்பட்டு 
கட்டப்பட்டது . 

ரூ .10 இலட்சம் செலவில் தற்காலிகமாக 
அமைக்கப்பட்ட சட்டமன்றப் பேரவை மண்டபத்தில் 
நாடாளுமன்ற மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கான 
மாடம் ( 60 இருக்கைகள்) , தலைமைச் செயலக 
அலுவலர்களுக்கான மாடம் ( 6 இருக்கைகள் ) , 
பத்திரிகையாளர் மாடம் ( 40 இருக்கைகள் ) , பேரவைத் 
தலைவர் மாடம் (60 இருக்கைகள் ), சிறப்புப் பார்வையாளர் 
மாடம் (200 இருக்கைகள்), பார்வையாளர்கள் மாடம் 
(500 இருக்கைகள்) மற்றும் பெண்கள் மாடம் (60 
இருக்கைகள் ) என ஏழு மாடங்கள் அமைக்கப்பெற்றன . 
முதல் மூன்று மாடங்களும் ஒதுக்கப்பட்டவர்களின் 
பயன்பாட்டுக்கு மட்டுமே உரியவை . பேரவைத் தலைவர் 
வகுக்கும் விதிமுறைகளுக்குட்பட்டு , மற்ற மாடங்களில் 
நபர்களை அமர்த்த உறுப்பினர்கள் அனுமதி கோரலாம் . 
10 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எந்த மாடத்திலும் 
அனுமதிக்கப்படுவதில்லை . 

தற்காலிகமாக அமைக்கப்பட்ட அந்த 
மண்டபத்தில் 128 ஒலிவாங்கிகளையும் , 248 ஒலி 
பெருக்கிகளையும் இணைக்கும் வண்ணம் ஒலிபெருக்கி 
அமைப்பு ஒன்று நிறுவப்பட்டது . சட்டமன்றப் பேரவை 
வளாகத்தினை அன்றைய ஆளுநர் திரு . ஸ்ரீபிரகாசா 
2-5-1952 அன்று திறந்து வைத்தார் . 3-5-1952 அன்று 
பேரவைத் தற்காலிகத் தலைவர் திரு . பி.டி. இராசன் 
அவர்கள் உறுப்பினர்களுக்குப் பதவிப் பிரமாணம் செய்து 
வைத்தார் . 6-5-1952 அன்று நடைபெற்ற 
தேர்தலின்போது முதல் பேரவையின் தலைவராக 


திரு . ஜே . சிவசண்முகம் பிள்ளை அவர்களும் , துணைத் 
தலைவராகத் திரு . பி . பக்தவச்சலு நாயுடு அவர்களும் 
தேர்ந்தெடுக்கப்பட்டனர் . அன்று மாலை , பேரவை மற்றும் 
மேலவை உறுப்பினர்கள் கொண்ட கூட்டுக் கூட்டத்தில் 
முதன்முதலாக ஆளுநர் உரையாற்றினார் . 

உறுப்பினர் எண்ணிக்கை அதிகமாக 
இருந்ததால் விவாதத்தில் அதிக உறுப்பினர்கள் 
பங்குகொள்ள ஏதுவாக இப்பேரவைக் காலத்தில் 12 
நாட்களில் இரவுக் கூட்டங்களும் நடத்தப்பட்டன. 

உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டது 
தொடர்பாக எழுப்பப்பட்ட உரிமைப் பிரச்சினையின்போது 
தெரிவிக்கப்படும் கருத்துகள் , அதுதொடர்பான வழக்கு 
நிலுவையிலிருக்கும்போது வெளிவருவது பொருத்தமாக 
அமையாது என்பதால் , உரிமைப் பிரச்சினை குறித்த 
பேரவைக் கூட்டத்தை இரகசியமாக ( in - camera ) நடத்த 
வேண்டும் எனக் கோரும் தீர்மானம் 10-2-1955 அன்று 
நிறைவேற்றப்பட்ட பின்னர் , அன்று இரகசியக் கூட்டம் 
நடைபெற்றது . வழக்கு முடிவுற்றதால் மேற்குறிப்பிட்ட 
இரகசியக் கூட்ட நடவடிக்கைக் குறிப்புகளை 
வெளியிடலாம் என்ற தீர்மானம் 25-8-1955 அன்று 
நிறைவேற்றப்பட்டது . 

3-5-1952 முதல் 27-12-1956 வரை பேரவை , 
அரசினர் தோட்டத்திலுள்ள புதிய சட்டமன்றப் பேரவை 

99 
மண்டபத்தில் நடைபெற்றது . 

1-10-1953 முதல் ஒருங்கிணைந்த சென்னை 
மாகாணத்தின் தெலுங்கு பேசுபவர்கள் இருந்த பகுதி 
ஆந்திர மாநிலமாகப் பிரிக்கப்பட்டு , பெல்லாரி 
மாவட்டத்தின் கன்னடம் பேசுபவர்கள் இருந்த பகுதி 
மைசூர் மாகாணத்துடனும் இணைக்கப்பட்டது . இதனால் 
சட்டமன்றப் பேரவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை 231 
ஆகக் குறைந்தது . 1-11-1956 அன்று மொழிவாரியாக 
மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பின்னர் உறுப்பினர் 
எண்ணிக்கை 190 ஆக மேலும் குறைந்தது . 1956 ஆம் 
ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்குப் பின்னர் தமிழக 
சட்டமன்றப் பேரவையில் 205 இடங்கள் இருந்தன . 

1957 ஆம் ஆண்டு நடைபெற்ற இரண்டாவது 
பொதுத் தேர்தலுக்குப் பின்னர் , பேரவை மீண்டும் புனித 
ஜார்ஜ் கோட்டையில் உள்ள சட்டமன்ற மண்டபத்தில் 
கூடத் தொடங்கியதையடுத்து , 

அரசினர் 
தோட்டத்திலுள்ள சட்டமன்றப் பேரவை மண்டபம் சில 
மாற்றங்களுடன் பாலர் அரங்கம் எனச் செயல்பட்டு 
வந்தது . ஏறத்தாழ 700 இருக்கைகளும் , சிறிய மேடையும் , 
35 மி.மீ. படக் காட்சி நடத்த வசதிகள் கொண்டிருந்த 
அவ்வரங்கிற்கு 1971 ஆம் ஆண்டு தமிழக முதல்வர் 
கலைஞர் அவர்கள் , கலைவாணர் திரு . என்.எஸ் . 
கிருஷ்ணன் அவர்களின் பெயரைச் சூட்டினார்கள் . 


சட்டப் பேரவைக் கட்டடம் , அரசினர் தோட்டம் 


பலவாணர் அரங்கம் திறப்பு விழா 


அவையில் 


29.1.1974 


முன் விரியும் . அரண்மூர் மாளிகையில் , அரசரின் 

நடன 

நிகழ்ச்சிக்காக முன்னர் 
பயன்படுத்தப்பட்ட அரங்கம் , சட்டமன்றம் கூடும் 
அரங்கமாக மாற்றப்பட்டது . சிறந்த வேலைப்பாடுகள் 
கொண்ட ஆடம்பர நாற்காலிகளும் , அறைகலன்களும் , 
மின் விளக்கு உபகரணங்களும் பொருத்தப்பட்டிருந்த 
அப்பெரிய அரங்கு மனதைக் கவருவதாக அமைந்தது . 
ஒரே நேரத்தில் 180 பேரவை உறுப்பினர்கள் அமரும் 
வண்ணம் இருக்கை வசதி செய்யப்பட்டது . மேலவைக் 
கூட்டத்தின்போது அனைத்து உறுப்பினர்களுக்கும் 
இருக்கைகள் போடப்பட்டு , முன்பக்கம் மேசைகளும் 
வைக்கப்பட்டன . தேவையான அளவுக்கு 
ஒலிவாங்கிகளும் , ஒலிபெருக்கிகளும் சுற்றிலும் 
பொருத்தப்பட்டன . ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான 
பார்வையாளர் மாட வசதி செய்யப்பட்டது . ஆளுநர் 
நடவடிக்கைகளை அமர்ந்து பார்க்கும் வண்ணம் ஆளுநர் 
மாடமும் அமைக்கப்பட்டிருந்தது . தற்காலிக ஏற்பாடு 
என்றாலும் , நிரந்தர சட்டமன்ற மண்டபத்திற்குத் 
தேவையான அனைத்து வசதிகளும் அங்கு 
செய்யப்பட்டிருந்தன . 


1972 ஆம் ஆண்டு அக்கட்டடத்தைப் 
புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டு 29-1-1974 
அன்று புதிய கலைவாணர் அரங்கம் மாண்புமிகு 
முதலமைச்சர் கலைஞர் மு . கருணாநிதி அவர்களால் 
திறந்து வைக்கப்பட்டது . குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட , 
1,040 இருக்கைகள் கொண்ட மிகச் சிறந்த அரங்கமாக 
அது திகழ்ந்தது . பின்னர் இவ்வரங்கம் கலை நிகழ்ச்சிகள் 
நடத்தவும் , திரைப்படக் காட்சிகளை நடத்தவும் , முக்கிய 
அரசு விழாக்களை நடத்தவும் பயன்பட்டது . புதிய 
சட்டமன்ற வளாகம் அமைக்கப்படுவதையடுத்து 
இக்கட்டடம் இடிக்கப்பட்டுள்ளது . இதற்குப் பதிலாக புதிய 
கலையரங்கம் ஒன்றும் அமைக்கப்படுமென அரசு 

அறிவித்துள்ளது . 
100 அரண்மூர் மாளிகை , உதகமண்டலம் 

மலைகளின் அரசியான உதகமண்டலம் 
ஆங்கிலேயர்களின் கோடை வாசஸ்தலமாக முதலில் 
விளங்கியது . மாகாண ஆளுநர்கள் தங்குவதற்கான 
ஆளுநர் மாளிகை அங்கு கட்டப்பட்டது . கோடைக் 
காலத்தில் தலைமைச் செயலகத்தின் ஒரு சில பிரிவுகள் 
சில மாதங்களுக்கு இங்கு தங்கிச் செயல்பட்டு வந்தன . 
விடுதலைக்குப் பின்னர் இந்த இட மாற்றம் 
கைவிடப்பட்டது . சட்டமன்றப் பேரவை மற்றும் மேலவை 
அலுவல் ஆய்வுக் குழுக்களின் கூட்டுக் கூட்டத்தில் 
1959 ஆம் ஆண்டு கோடைக் காலத்தில் பேரவை மற்றும் 
மேலவையின் குறுகிய காலக் கூட்டத் தொடர் ஒன்றை 
உதகையில் நடத்துவதென முடிவு செய்யப்பட்டது . 

இதற்கிணங்க , உதகை நகரத்திலிருந்து 3 கி.மீ. 
தூரத்தில் அமைந்துள்ள அரண்மூர் மாளிகையில் 
சட்டமன்றக் கூட்டத் தொடரை நடத்துவதற்கு முடிவு 
செய்யப்பட்டது . அரண்மூர் மாளிகையானது , ஆங்கிலேயர் 
ஒருவரால் தோட்ட மாளிகையாகக் கட்டப்பட்டு , பின்னர் 
ஜோத்பூர் மன்னரிடமிருந்து 1958 - ல் ரூ .5.50 இலட்சம் 
செலவில் தமிழக அரசால் பெறப்பட்டு " தமிழகம் " எனப் 
பெயரிடப்பட்டதாகும் . 

பீடுமிக்க இக்கட்டடத்தின் மேற்குப் பகுதியில் 
நின்று பார்த்தால் உதகைபள்ளத்தாக்கின் காட்சி கண் 


அரண்மூர் மாளிகை 


சட்டமன்றப் பேரவையின் ஆறாவது கூட்டத் 
தொடர் 20-4-1959 அன்று தொடங்கி ஏப்ரல் 25, 26 
ஆகிய நாட்கள் தவிர, தொடர்ந்து 9 நாட்கள் நடைபெற்று , 
30-4-1959 அன்று முடிவுற்றது . சட்டமன்ற மேலவை 
4-5-1959 முதல் 9-5-1959 வரை 6 நாட்கள் கூடியது . 
உதகையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிகபட்சமாக 
171 பேரவை உறுப்பினர்களும் , 48 மேலவை 
உறுப்பினர்களும் கலந்துகொண்டது குறிப்பிடத்தக்க 
தாகும் . 

கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் 
தங்குவதற்கு உணவகங்களின் அறைகளும் , தனியார் 
நிறுவனங்களின் விருந்தினர் இல்லங்களும் 
ஒதுக்கப்பட்டன . பேரவையின் பெண் உறுப்பினர்களும் , 
மேலவையின் பெண் உறுப்பினர்களும் அரண்மூர் 
மாளிகையிலேயே தங்க வைக்கப்பட்டனர் . 


சென்னை , கோட்டைக் கொத்தளத்தில் 
விடுதலை நாள் விழாவில் மாண்புமிகு முதல்வர் கலைஞர் 
அவர்கள் முதன் முதலாக தேசியக் கொடியை ஏற்றிவைத்து 

ஆற்றிய உரை 15-8-1974 


இந்தியப் பெருநாடு விடுதலைபெற்ற இந்தத் 
திருநாளில் , என் அன்பு வாழ்த்துக்களைத் தமிழ்நாட்டு 
மக்களுக்குத் தெரிவித்துக்கொண்டு , வீர சுதந்திரம் 
வேண்டி நின்று விடுதலைப் போரில் வீழ்ந்துபட்ட மான 
மறவர்களுக்கும் , தியாகச் செம்மல்களுக்கும் 
வணக்கத்தைச் செலுத்துகிறேன் . 


தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்தின் முதலமைச்சர்கள்தான் 
இந்த நாளில் ஏற்றி வைக்க வேண்டுமென்று நமது 
தமிழக அரசு எழுப்பிய உரிமைக் குரலைப் 
புறக்கணிக்காமல் ஒப்புதல் தந்த மத்திய அரசுக்கும், 
இந்தியப் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருக்கும் என் 
நன்றியைத் தெரிவித்துக்கொள்கிறேன் . 


101 


மாண்புமிகு முதல்வர் தேசியக் கொடியை 

ஏற்றி வைத்தல் (15-8-1974) 


மண் மீட்க எழுந்த போராட்டத்தின் முடிவில் 
வெற்றிக் களிப்புடன் விண்முட்டப் பறந்து , பட்டொளி 
வீசிடும் இந்திய தேசியக் கொடியை மக்களால் 


உறவுக்குக் கை கொடுப்போம் , உரிமைக்குக் 
குரல் கொடுப்போம் என்ற நமது உறுதி படைத்த 
உள்ளத்திற்குக் கிடைத்த " விடுதலை நாள் பரிசு " 


பயன்களைக் கணக்குப் பார்க்கிற நாள் " என்றும் 
அழகுபடக் கூறினார்கள் . 


இதுவென எண்ணி மகிழ்கிறோம் . அண்ணல் காந்தி 
யடிகளும் , ஆசிய ஜோதி நேருவும் , திலகரும் , 
தீனபந்துவும் , திறன்மிகு சிதம்பரனாரும் , தியாகச் 
செம்மல் பெரியாரும் , வித்தகர் இராஜாஜியும் , வீரர் 
நேதாஜியும்- எண்ணற்ற இந்தியப் பெரு வீரர்களும் 
சிந்திய இரத்தத்தில் பூத்த புரட்சி மலர்தான் இந்த 
நாட்டின் சுதந்திரம் . அந்த மலரின் மணம் , 
மாளிகைகளின் பலகணி வழியாக , தென்றலின் 


சுதந்திர முழக்கம் செய்த தியாக சீலர்கள் 
எவரையும் இந்த அரசு மறக்கவில்லை; மதிக்கத் 
தவறவில்லை . பூலித்தேவனைத் தொடர்ந்து 
வெள்ளையரை எதிர்த்துக் குரல் ஒலித்த வீரபாண்டிய 
கட்டபொம்மனின் அழிந்து போன பாஞ்சாலங் 


RII 


HD 


102 


மாண்புமிகு முதல்வர் 
சுதந்திர தின விழாப் பேருரை ஆற்றுதல் 


தோள் மீது ஏறி , வசதி படைத்தோர்க்கு மட்டுமே கிட்டும் 
என்ற நிலையை மாற்றி , ஏழை வீட்டுச் சாளரங்களிலும் 
நுழைந்திடும் வண்ணம் செய்திடல் வேண்டும் . 


குறிச்சியையும் இதோ மீண்டும் உருவாக்கிவிட்டோம் , 
அந்தத் தீரனின் திருநாமம் என்றும் மறையாதிருக்கும் 
வகையில் ! தில்லையாடி வள்ளியம்மைக்கு நினைவுச் 
சின்னம் எழுப்பியிருக்கிறோம் . 


இதைத்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் , 
" 1947 ஆகஸ்டு 15 - அந்நிய ஆதிக்கத்திற்குக் கணக்குத் 
தீர்த்த நாள் " என்றும் , " ஒவ்வோர் ஆண்டும் 
கொண்டாடுகிற ஆகஸ்டு 15- சுதந்திரத்தின் 


சிதம்பரனார் புகழ்பாட , அவர் சிறையில் இழுத்த 
செக்கைக் கண்டுபிடித்துச் சென்னை மாநகரில் 
காட்சிக்கு வைத்திருக்கிறோம் . கவிதை வடிவில் 


103 


மாண்புமிகு முதல்வர் சுதந்திர தின அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளுதல் 


சுக வாழ்வு அளித்திடத் தொண்டாற்றி அதில் வெற்றி 
காண்பதும் முக்கியக் குறிக்கோள் அன்றோ ? 


விடுதலைப் போர்க் கருவிகளைத் தயாரித்துக் 
கொடுத்த கவியரசன் பாரதிக்குச் சிலை மட்டுமல்ல ; 
எட்டையபுரத்தில் அவர் பிறந்த வீட்டை நினைவுச் 
சின்னமாக்கியிருக்கிறோம் . 


ஒரு நாட்டுக் குடிமகனின் இன்றியமையாத 
தேவைகளான உணவு , உடை , உறையுள் - இவைகளை 
நிறைவு செய்வதில் நாம் முழு வெற்றி பெற்றுவிட்டோமா ? 
இல்லை என்றுதானே பதில் எழுந்து தொல்லை தருகிறது 
மனத்துக்கு ? 


மூதறிஞர் இராஜாஜிக்கு நாம் எழுப்பும் 
நினைவாலயம் முடியும் தறுவாயிலிருக்கிறது . 


ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட தியாகிகளுக்குத் 
திங்கள் தோறும் மானியம் - தமிழக அரசின் சார்பில் 
விடுதலைப் பட்டயம்- இப்படிக் கடமை தவறாது , 
அந்நாளில் சுதந்திரப் போர்க்களங் கண்டவர்க்கு 
வழங்கிடும் அன்புக் காணிக்கையை இந்த அரசு 
தட்டாமல் தயங்காமல் வழங்கி வருகிறது . 


தமிழகத்தைப் பொறுத்தவரையில் - நமது 
அதிகாரம் , நமது வசதி வாய்ப்புகளுக்கேற்றவாறு இயன்ற 
வரையில் ஏழையின் சிரிப்பில் இறைவனைக் காண 
முயன்று வருகிறோம் . அடித்தளத்து மக்கள் , 
தாழ்த்தப்பட்ட மக்கள் , பிற்படுத்தப்பட்ட மக்கள் , ஏழை 
எளியோர் மேன்மை பெற நமது 

திட்டங்கள் 
தீட்டப்படுகின்றன . 


வெள்ளையர் ஆதிக்கத்தை வெளியேற்றுவது 
மட்டும் சுதந்திரத்தின் நோக்கமல்லவே ! மக்களுக்குச் 


நமது கண்ணொளி வழங்கும் தீவிரப் பணிகள் , 
காடாரம்பப் பகுதிகளிலும் நடைபெற்று மக்களைக் 
களிப்பில் ஆழ்த்துகின்றன . 


ஆண்டு 


காந்தியடிகள் கண்ட கனவை நனவாக்கி , 
கை ரிக்ஷாக்களை அறவே அகற்றி விட்டோம் . 
ஊனமுற்றோர்க்கு உதவிட இந்த 
முனைந்துள்ளோம் . குடியென்னும் கொடுமையை 
மட்டுமல்ல ; குதிரைப் பந்தயமெனும் தீமையையும் இந்த 
ஆண்டு ஒழித்துவிட்டோம் . இதோ பறக்கிற தேசியக் 
கொடி , இந்திய ஒருமைப்பாட்டுச் சின்னமெனத் 
திகழ்கிறது . ஆனால் மதுவிலக்கும் , குதிரைப் பந்தய 
ஒழிப்பும் - மகாத்மாவின் கொள்கைகள் எனினும் , அவை 
அனைத்திந்திய 

நடைமுறைப் 
படுத்தப்பட வில்லை . இந்திய ஒருமைப்பாட்டை 
நிலைநாட்ட , தமிழகம் எடுத்துள்ள இந்த நல்ல 
முடிவுகளை இந்திய மாநிலங்கள் அனைத்தும் பின்பற்ற , 
பேரரசின் அதிகாரத்திலிருப்போர் வழிவகை காண 
வேண்டும் . 


எலிபோல் ஆக்கப்படுவார்கள் என்பதை இந்த நாளில் 
நான் எச்சரிக்காமல் இருக்க முடியாது . எதையும் பேசித் 
தீர்க்க முன்வராமல் சட்டத்தின் சந்துபொந்துகளில் 
நுழைய முனைவது - சமுதாய நலனுக்காகச் செய்யப்படும் 
காரியங்களைத் தடுக்கக் குறுக்கே நின்று மிரட்டுவது 
இவைகளை இந்த அரசு தயவுதாட்சண்யமில்லாமல் 
சந்திக்கும் , சமாளிக்கும் என்பதை உறுதியுடன் 
தெரிவித்துக்கொள்கிறேன் . 


அளவில் 


சுதந்திரம் எல்லா மக்களுக்கும்தான் ! ஒருவர் 
வாழ - ஒருவர் வீழ அல்ல ! சிற்றூரும் , வரப்பெடுத்த 
வயலும் , ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் நெற்சேர 
உழுது உழுது பயன்விளைக்கும் நிறை உழைப்புத் 
தோள்களுக்குப் பயன்படாத சுதந்திரம் பொற்றுகளைக் 
கடல் முத்தை , மணிக் குலத்தைப் போய் எடுக்க மூச்சு 
அடக்கியோர்க்குப் பயன்படாத சுதந்திரம் - பாலைவனத்து 
நிலவாகத்தான் கருதப்படும் அதனைச் சோலைவனத்துச் 
சுந்தர நிலவாக்க இந்த நாளில் அனைவரும் உறுதி 
எடுப்போம் . 


தன்னிறைவுடன் விளங்கிய தமிழ் மாநிலத்தில் 
உணவுப் பிரச்சினை நமக்கு வேதனையளிக்கும் ஒரு 
சம்பவம் ! 


| 104 


சமுதாயத்தின் தேவைகளை தனியொருவன் 
தன் சுய நலத்திற்காகச் சுருட்டிக்கொள்ள முற்படுவதால் 
ஏற்படும் தீமைகளில் ஒன்றுதான் இந்த உணவுப் 
பிரச்சினை ! 


பிரச்சினையைக் கண்டு ஓடாமல் , ஒளியாமல் 
அல்லது அலட்சியப்படுத்தாமல் அரசு எடுத்த 
நடவடிக்கைகள் - பொது மக்கள் தந்த ஒத்துழைப்பு - 
இவைகளின் காரணமாக - சமூக விரோத வன்முறைச் 
சக்திகள் தோற்கடிக்கப்பட்டுவிட்டன . 


விலைவாசி ஏற்றம் - வேலையில்லாத் 
திண்டாட்டம் - எனும் வேதனைச் சூழலுக்கிடையே 
சுதந்திரத் திருநாள் எனும் மகிழ்ச்சி ஒரு தேன் துளிதான் 
எனினும் , அதன் சுவை குன்றிடும் எனக் கூறுவார் 
இல்லை . ஆயினும் , தேசிய அளவில் மிகப் பெரியதொரு 
பொருளாதார மாற்றத்தைச் செய்து தீர வேண்டிய 
கட்டத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்திடலாகாது . 
அரசியல் அமைப்பிலும் , பொருளாதாரத் துறையிலும் 
துணிந்து எடுக்கின்ற புரட்சிகரமான நடவடிக்கைகளின் 
மூலமே இந்தியாவை ஒளிபொருந்திய நாடாகத் திகழ 
வைக்க முடியும் . இந்த அசைக்க 

முடியாத 
பேருண்மைக்குத் தலைவணங்கி , தொண்டினைத் 
தொடருவோம் ! தூய நல்விளைவுகளைச் சேர்ப்போம் 
என்று கூறி , என் இதய வாழ்த்துக்களை அனைவருக்கும் 
தெரிவித்துக்கொள்கிறேன் . வணக்கம் . 


பதுக்கல் பூதங்கள் கடத்தல் பிசாசுகள் , தங்கள் 
பேழைகளை நிரப்பிக்கொள்ள ஏழைகளின் வயிற்றில் 
அடிப்பது மன்னிக்க முடியாத துரோகம் . அவர்கள் 
கடுமையான சட்டத்துக்குள் , பொறியில் அகப்பட்ட 


விடா முயற்சி இருந்தால் வெற்றி கிடைத்தே தீரும் ; 
தூற்றினோரே துதிபாடுவர் ; 
ஏளனம் பேசியோர் ஏத்தித் தொழுவர் ! 

பேரறிஞர் அண்ணா 


சட்டமன்ற உறுப்பினர் விடுதிகளும் 

குடியிருப்பு வளாகமும் 


சட்டமன்ற உறுப்பினர் பழைய விடுதி 
(Old MLAs Hostel ) 


என் 


உறுப்பினர் பழைய விடுதி - இராஜாஜி மண்டபம் 


கட்சிகளின் அலுவலகங்கள் இயங்கி 


சட்டமன்றக் 
வந்தன . 


சென்னை , ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் 
அமைந்திருந்த " அட்மிரால்டி ஹவுஸ் " 
அழைக்கப்படும் சட்டமன்ற உறுப்பினர் பழைய விடுதி , 
250 ஆண்டுகள் பழைமை வாய்ந்த கட்டடமாகும் . 
இக்கட்டடம் 1749 ஆம் ஆண்டிற்கு முன் கட்டப்பட்டது . 
இது செங்கல் மற்றும் சுண்ணாம்புக் கலவையால் 
கட்டப்பட்டு , தரை மற்றும் மூன்று தளங்களைக் 
கொண்டிருந்தது . இக்கட்டடத்தின் கதவுகள் , 
சாளரங்கள் , படிக்கட்டுகள் ஆகியவை பர்மா தேக்கு , 
கருங்காலி முதலிய உயர்ந்த வகை மரங்களால் 
அமைக்கப்பட்டிருந்தன . 

கி.பி. 18 ஆம் நூற்றாண்டில் சுல்தான் தாவிது 
என்பவரிடமிருந்து கிழக்கிந்தியக் கம்பெனியைச் சேர்ந்த 
லார்ட் தாமஸ் ரூம்பால்ட் என்பவர் வாங்கி தோட்ட வீடு 
எனப் பெயரிட்டுப் பயன்படுத்தி வந்தார் . அவருக்கு 
ஏற்கெனவே புனித ஜார்ஜ் கோட்டையில் இருந்த 
அலுவலக வீட்டுடன் கூடுதலாக இத்தோட்ட வீடும் 
பயன்படுத்தப்பட்டது . அதன் பின்னர் , லார்ட் எட்வர்டு 
கிளைவ் காலத்தில் அக்கட்டடத்தின் சுற்றுப்புறத்திலுள்ள 
குடியிருப்புகளை அப்புறப்படுத்தி விரிவுபடுத்தப்பட்டு , 
அட்மிரால்டி ஹவுஸ் என்றழைக்கப்பட்டு வந்தது . 
இத்தோட்ட வீடானது , 1797-1798 - இல் ஆளுநரின் 
முதல் அலுவலக வீடாகப் பயன்படுத்தப்பட்டது . 


105 


3-12-1994 முதல் இந்தக் கட்டடத்தில் காவல் 
துறை கூடுதல் இயக்குநர் அலுவலகம் , குற்றப் 
புலனாய்வுத் துறை தலைமை அலுவலகம் ஆகியவை 
செயல்பட்டு வந்தன . புதிய சட்டமன்ற வளாகம் கட்டப் 
படுவதற்காக மட்டுமின்றி ஏற்கெனவே கட்டடத்தின் 
முக்கிய பகுதிகள் இடிந்துவிட்ட நிலையில் , மேலும் 
பராமரிக்கத்தக்க 

வகையில் 

இல்லாததைக் 
கருத்திற்கொண்டு , 2008 ஆம் ஆண்டு இக்கட்டடம் 
இடிக்கப்பட்டது . 


சட்டமன்ற உறுப்பினர் முந்தைய புதிய விடுதி 
( Erstwhile New Legislators Hostel) 


ஆளுநரின் 


1946 ஆம் ஆண்டு கிண்டி ராஜ் பவன் 
மாளிகைக்கு ஆளுநரின் மாளிகை மாற்றப்படும் 
வரையில் அட்மிரால்டி ஹவுஸ் 
அதிகாரபூர்வ மாளிகையாகப் பயன்படுத்தப்பட்டு வந்தது . 
1946 ஆம் ஆண்டு முதல் இக்கட்டடம் சட்டமன்றப் 
பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களின் விடுதியாகப் 
பயன்படுத்தப்பட்டு , பின்னாளில் சட்டமன்ற உறுப்பினர் 
பழைய விடுதி என அழைக்கப்பட்டது . இந்த உறுப்பினர் 
விடுதியில் , பிரதான கட்டடத்தின் 28 அறைகள் உள்பட 
மொத்தம் 37 அறைகள் இருந்தன. முதல் தளத்தில் 
குழுக்கள் கூடும் மர வேலைப்பாடுடைய இந்தக் 
கட்டடத்தின் பிரதான அறைகளில் 1985 மே வரை 


1956-57 ஆம் ஆண்டில் அப்போதைய சென்னை 
மாகாணத்தின் முதலமைச்சர் திரு . கு . காமராஜ் 
அவர்களின் ஆணைக்கிணங்க, 

சட்டமன்ற 
உறுப்பினர்கள் தங்குவதற்காக , ஓமந்தூரார் அரசினர் 
தோட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் முந்தைய புதிய 
விடுதி ( Erstwhile New Legislators Hostel) கட்டப்பட்டது . 
இக்கட்டடம் , தரை தளம் 1,293 சதுர மீட்டர் , முதல் மற்றும் 
இரண்டாவது தளம் தலா 1,230 வீதம் 2,460 சதுர மீட்டர், 
ஆக மொத்தம் 3,753 சதுர மீட்டர் பரப்பளவில் , 
ரூ .1,42,07,140/ ( ஒரு கோடியே 42 இலட்சத்து 7 
ஆயிரத்து 140 ரூபாய் ) செலவில் செங்கல் மற்றும் 
சுண்ணாம்புக் காரை ஆகியவற்றால் கட்டப்பட்டது . 


கீழ்த் தளம் மற்றும் இரு தளங்களுடன் 
இவ்விடுதி மொத்தம் 105 அறைகள் கொண்டது . இங்கு 


அடுக்கு மாடி சட்டமன்ற உறுப்பினர் விடுதியின் கட்டடப் 
பணி 1967 ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு, 3 கோடியே 
76 இலட்சத்து 45 ஆயிரத்து 882 ரூபாய் செலவில் ஓர் 
ஆண்டிற்குள் கட்டி முடிக்கப்பட்டது . 


102 ஒரு நபர் அறைகளும் , 3 இரு நபர் அறைகளும் 
இருந்தன . இவ்விடுதி வளாகத்திற்குள் பூங்கா ஒன்றும் 
பராமரிக்கப்பட்டு வந்தது . சட்டமன்ற உறுப்பினர்கள் 
வசதிக்காக இவ்விடுதியில் மின்னணு தொலைத் 
தொடர்பகம் 2000 ஆம் ஆண்டில் திறந்து 
வைக்கப்பட்டது . இவ்விடுதிக்குத் தேவையான 
தண்ணீரை , சென்னைப் பெருநகர் குடிநீர் வழங்கல் 
மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்திடமிருந்து பெற்று 
வழங்கும் பணியையும் , பராமரிப்புப் பணியையும் பொதுப் 
பணித் துறை மேற்கொண்டிருந்தது . சட்டமன்ற 
உறுப்பினர்கள் தங்கியிருந்தபோது அவர்கள் வசதிக்காக 
விடுதி அறைகளில் தொலைபேசி வசதி உள்ளிட்ட 
அடிப்படை வசதிகள் அனைத்தும் அமைக்கப் 
பட்டிருந்தன . பேரவைச் செயலகத்தின் நூலகம் ஒன்றும் 
அமைந்திருந்தது . 


இக்கட்டடத்தின் பரப்பளவு தரை தளம் 2,839 
சதுர மீட்டர் , ஒன்று முதல் ஆறு தளங்கள் தலா 1,114.50 
வீதம் 6687 சதுர மீட்டர், ஆக மொத்தம் 9,528 சதுர 
மீட்டர் ஆகும் . இவ்விடுதியில் தரை தளத்தில் 11 
அறைகளும் , ஆறு தளங்களிலும் சேர்ந்து 192 
அறைகளும் , ஆக மொத்தம் 203 அறைகள் உள்ளன . 
இதில் 

168 ஒரு நபர் அறைகளும் , 24 இரு நபர் 
அறைகளும் அடங்கும் . கீழ்த் தளத்தில் குழுக் கூட்ட 
அறை , உள் விளையாட்டு அரங்கம் , இரயில்வே 
பயணச்சீட்டு வழங்கும் அறை , சுகாதாரப் பணியாளர் 
அறை போன்றவை உள்ளன . கீழ்த்தளத்தில் அறைகள் 


12-6-2000 ஆம் நாள் மாண்புமிகு 
முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் மு . கருணாநிதி 


106 


மாய 


அவர்களால் திறக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் 
குடியிருப்பு வளாகம் ( ஏ , பி , சி மற்றும் டி தொகுப்புகள் ) 
சட்டமன்ற உறுப்பினர்களின் பயன்பாட்டிற்கு வந்த 
பின்னர் , இவ்விடுதி சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் 
மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் விருந்தினர்கள் 
தங்குவதற்காகப் பயன்படுத்தப்பட்டு வந்தது . 


தற்போது ஒதுக்கீடு செய்யப்படுவதில்லை . பேரவைச் 
செயலகத்தின் நூலகம் ஒன்றும் இங்கு அமைக்கப் 
பட்டுள்ளது . இது தவிர மூன்று துயிலறைகளும் 
( dormitories ) உள்ளன . 6 மின் தூக்கிகள் 
இவ்விடுதியில் உள்ளன . சைவ மற்றும் அசைவ 
உணவகங்களுக்காக , கீழ்த் தளத்தில் விசாலமான இரு 
கூடங்கள் உள்ளன . தற்போது அசைவ உணவகம் 
மட்டும் நடத்தப்பட்டு வருகின்றது . அடுக்கு மாடி 
விடுதியின் முன்புறம் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளன . 
இவ்விடுதியில் 12-6-2000 ஆம் தேதி வரை சட்டமன்ற 
உறுப்பினர்கள் தங்குவதற்கு இட வசதி அளிக்கப்பட்டது . 


இவ்விடுதி , புதிய சட்டமன்றப் பேரவை வளாகம் 
கட்டப்படுவதற்காக 2008 ஆம் ஆண்டு இடிக்கப்பட்டது . 


அடுக்கு மாடி சட்டமன்ற உறுப்பினர் விடுதி 
(Multi -storeyed Legislators Hostel) 

சென்னை , ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் , 
5-1-1968 ஆம் நாளன்று மாண்புமிகு முதலமைச்சர் 
பேரறிஞர் திரு . சி.என் . அண்ணாதுரை அவர்களால் 
அடுக்கு மாடி சட்டமன்ற உறுப்பினர் விடுதி (Multi 
storeyed Legislators Hostel ) திறந்து வைக்கப்பட்டது . 
கீழ்த் தளம் மற்றும் 6 தளங்கள் கொண்ட எழில்மிக்க 


12-6-2000 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் 
டாக்டர் கலைஞர் மு . கருணாநிதி அவர்களால் திறந்து 
வைக்கப்பட்ட உறுப்பினர்கள் குடியிருப்பு வளாகம் 
( ஏ , பி , சி மற்றும் டி தொகுப்பு வீடுகள் ) பயன்பாட்டிற்கு 
எடுத்துக் கொள்ளப்பட்ட பின் , இந்த விடுதியின் 
அறைகள் , சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் , 
சட்டமன்ற உறுப்பினர்களின் விருந்தினர்கள் , வெளி 
மாநில சட்டமன்றக் குழுவினர் மற்றும் வெளி 


மாவட்டங்களிலிருந்து பணியின் பொருட்டு சென்னை 
வரும் அரசு ஊழியர்கள் ஆகியோர் தங்குவதற்கு 
வாடகை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 
வருகின்றன . இந்த விடுதியின் கட்டடப் பகுதிகள் 
இடிந்துள்ளதால் சில அறைகள் , மின் தூக்கிகள்,, 
படிக்கட்டுகள் ஆகியவை பயன்படுத்தப்பட முடியாத 
நிலையில் உள்ளன . இதன் காரணமாக இவ்விடுதி 
இடிக்கப்படவுள்ளது . 


கொண்ட 6 குடியிருப்புகளாக , 10 மாடிகளில் மொத்தம் 
60 குடியிருப்புகள் ( ஒவ்வொரு தொகுப்பிலும் ) 
இருக்கின்றன . இவ்வாறு நான்கு தொகுப்பு 
கட்டடங்களில் ( Block A , B , C , D ) மொத்தம் 240 
குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன . ஒரு குடியிருப்பின் 
பரப்பளவு 1,553 சதுர அடி ஆகும் . கீழ்த் தளத்தில் 
வரவேற்பறை , காவலர் அறை மற்றும் வாகனங்கள் 
நிறுத்துமிடம் ஆகிய வசதிகள் செய்யப்பட்டுள்ளன .. 
ஒவ்வொரு குடியிருப்பிலும் தேக்கு மரத்தினாலான 
கதவுகளும் , கொசு வலையுடன்கூடிய அலுமினிய 
கண்ணாடி ஜன்னல்களும் அமைக்கப்பட்டுள்ளன . 
மேலும் அறைகளின் தரையில் , வெள்ளை சலவைக் 
கற்களும் , சமையல் அறையில் சஹாஜாபாத் கற்களும் 
பதிக்கப்பட்டுள்ளன . குடியிருப்புகள் ஒவ்வொன்றிலும் 
சட்ட மன்ற உறுப்பினர்களின் பயன்பாட்டிற்குத் 
தேவையான மேசைகள் , நாற்காலிகள் , சோபாக்கள் , 
கட்டில்கள் உள்ளிட்ட அறைகலன்கள் மற்றும் 
பண்டகசாலைப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. 


சட்டமன்ற உறுப்பினர்கள் குடியிருப்பு வளாகம் 
( MLAs Residential Quarters Complex ) 


107 


ஒவ்வொரு தொகுப்புக் கட்டடத்திலும் தலா 
இரண்டு வீதம் , மொத்தம் 8 நவீன மின் தூக்கிகள் 
தொலைபேசி வசதியுடன் ஜான்சன் நிறுவனத்தால் 
நிர்மாணிக்கப்பட்டு , பராமரிப்புப் பணிகள் மேற்கொள்ளப் 
பட்டு வருகின்றன . மேலும் , மின் தடை ஏற்படின் , பொது 
விளக்குகள் மற்றும் மின் தூக்கிகளை இயக்க மின் 
ஆக்கி இயந்திர ( ஜெனரேட்டர்) வசதியும் செய்யப் 
பட்டுள்ளது . தீ விபத்தினைத் தடுக்கும் கருவிகள் 
குடியிருப்பின் ஒவ்வொரு தளத்திலும் பொருத்தப்பட்டு 
உள்ளன . 


12-6-2000 ஆம் நாளன்று மாண்புமிகு தமிழக 
முதல்வர் டாக்டர் கலைஞர் மு . கருணாநிதி அவர்களால் 
சென்னை , ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் சட்டமன்ற 
உறுப்பினர்கள் தங்குவதற்கான குடியிருப்பு வளாகம் 
திறந்து வைக்கப்பட்டது . இக்குடியிருப்பைக் 
கட்டுவதற்கான நிர்வாக அனுமதி 19-3-1997 அன்று 
வழங்கப்பட்டது . 5.36 ஏக்கர் நிலத்தில் ரூ .4,461.97 
இலட்சம் மதிப்பீட்டில் 240 அடுக்கு மாடி குடியிருப்புகள் 
ஹட்கோ நிறுவன கடன் உதவியுடன் கட்டப்பட்டுள்ளன . 
திருவாளர்கள் தலா குப்புசாமி ரிபெல்லா இத்திட்டத்திற்கு 
கட்டட நிபுணர்களாக இருந்து செயல்பட்டனர் . 
இக்குடியிருப்பின் கட்டுமானப் பணிகள் திருவாளர்கள் 
ஹிந்துஸ்தான் ஸ்டீல் ஒர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் 
நிறுவனத்தினரால் மேற்கொள்ளப்பட்டன. 


குடியிருப்பு வளாகத்தைச் சுற்றிலும் தெரு 
விளக்குகள் , சிமென்ட் கான்கிரீட் சாலைகள் 
அமைக்கப்பட்டுள்ளன . குடியிருப்பு வளாகத்தில் , 
நடைபாதைகளுடன் கூடிய அழகிய பூங்கா ஒன்று 
அமைக்கப்பட்டுள்ளது . இது தவிர , சிறுவர் 
விளையாட்டுப் பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது . 


இக்குடியிருப்பு வளாகம் , அரசினர் தோட்டத்தில் 
உள்ள மரங்களுக்கு எவ்வித சேதமும் ஏற்படாவண்ணம் 
அமைக்கப் பெற்றதனால் , தற்போது வளாகத்தைச் 
சுற்றிலும் உள்ளே மரங்கள் மற்றும் செடிகளால் சூழப்பட்டு 
இயற்கை அழகுடன் காட்சியளிக்கிறது . இக்குடியிருப்பு 
வளாகம் ஏ , பி , சி மற்றும் டி என 4 தொகுப்புகளாக , 
தொகுப்புகள் ஒவ்வொன்றிலும் (கீழ்த் தளம் நீங்கலாக ) 
பத்து அடுக்கு மாடிகளைக் கொண்டதாக அமைக்கப் 
பெற்றுள்ளது . ஒரு மாடியில் இரு படுக்கை அறை 


குடியிருப்பு வளாகத்தின் உபவசதிக் கட்டடத்தில் 
உறுப்பினர்களின் வசதிக்காக குளிர் சாதன வசதியுடன் 
கூடிய உணவக விடுதி , நூலக அறை , குழுக் கூட்ட 
அறைகள் , அலுவலர்கள் அறை ஆகிய வசதிகளும் 
உள்ளன . சட்டமன்ற உறுப்பினர் குடியிருப்புகள் 
அனைத்திலும் , குழாய்கள் மூலம் வெந்நீர் வழங்க 
தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு முகமை மூலமாக , 
சூரியக்கதிர் மூலம் தண்ணீர் சூடேற்றும் கருவிகள் 
குடியிருப்புகளின் மேல்தளத்தில் பொருத்தப்பட்டு 
வருகின்றன . இக்குடியிருப்பு வளாகத்தில் இந்தியன் 
வங்கியின் கிளை ஒன்றும் , சட்டமன்றப் பேரவை 


உறுப்பினர்கள் வசதிக்காக இரயில்வே பயணச்சீட்டு 
வழங்கும் மையம் ஒன்றும் இயங்கி வருகின்றன . 


சட்டமன்ற உறுப்பினர்கள் குடியிருப்பு வளாகத்தில் உள்ள 
அனைத்து குடியிருப்புகள் மற்றும் அதன் தொடர்புடைய 
அலுவலகங்களுக்கும் அகத் தொலைபேசி ( intercom ) 
வழங்கும் பணி நடைபெற்று , விரைவில் முடிவு பெறும் 
நிலையில் உள்ளது . 


இக்குடியிருப்பில் தங்கும் சட்டமன்ற உறுப்பினர் 
களுக்கு மாத வாடகையாக ரூ .250 / - வசூலிக்கப் 
படுகிறது . 


சட்டமன்றப் பேரவை அவைக் குழுவின் 
பரிந்துரைகளுக்கேற்ப , அவ்வப்போது சட்டமன்ற 
உறுப்பினர் குடியிருப்புகளில் கூடுதல் வசதிகளை 
சட்டமன்றப் பேரவைச் செயலகம் தமிழ்நாடு வீட்டு வசதி 
வாரியம் மூலமாகச் செய்து வருகிறது . 


நவீன உடற்பயிற்சிக் கூடம் 


108 


சென்னை , ஓமந்தூரார் அரசினர் 


தோட்டத்தில் உள்ள குடியிருப்பு 


வளாகத்தில் 


சட்டப் 


பேரவை 


உறுப்பினர்களுக்கான 


நவீன 


உடற்பயிற்சிக் கூடம் மாண்புமிகு 


துணை முதலமைச்சர் அவர்களால் 


16-7-2009 


அன்று 


திறந்து 


வைக்கப்பட்டது . 


“ சட்டப் பேரவையில் கலைஞர் பொன் விழா ” 
சில முக்கிய உரைகளின் தொகுப்பு 

( 11-5-2007 மற்றும் 12-5-2007 ) 


சட்டப் பேரவைத் தலைவர் மாண்புமிகு திரு . இரா . ஆவுடையப்பன் அவர்களின் 

வரவேற்புரை - 11-5-2007 


109 


சமுதாயக் கொடுமைகள் என்ற சமூகச் 
சரிவுகளில் சிக்கித் தவித்த தமிழ் மக்களைக் கரையேற்ற 
வந்த கலங்கரை விளக்கமாய் , ஒளி விளக்காய் , 
உழைப்புச் செம்மலாய் , தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவைக்கு 1957 ஆம் ஆண்டு முதல் போட்டியிட்ட 
ஒவ்வொரு பொதுத் தேர்தலிலும் வெற்றி பெற்று , 50 
ஆண்டுகளுக்கு மேல் சட்டமன்றத்தில் பங்குபெற்று 
பெருமைக்குரிய வரலாறுகளைப் படைத்து வரும் 
மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்களை 
வாழ்த்துகின்ற இந்நாள் ஒரு திருநாள் , தமிழகத்தின் 
வருங்கால வரலாற்றை உருவாக்கும் ஒரு பொன்னாள் . 


தமிழக வரலாற்றின் பொன்னேட்டில் ஒரு புது 
அத்தியாயத்தைத் தொடங்குகிற நிகழ்ச்சியாக 
தமிழகத்தில் , ஏன் இந்தியாவிலேயே , உலகிலேயே எந்த 
முதல்வருக்கும் இல்லாத பெருமை , ஐந்தாம் முறையாக 
முதல்வராக அமர்ந்து நல்லாட்சி நடத்தி வரும் சிறப்பு 
நம் தமிழக முதல்வர் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் 
அவர்களுக்கு மட்டுமே உரியது . ஒடுக்கப்பட்ட மக்களின் 
ஒப்பற்ற தலைவரும் , இந்தியத் துணைக் கண்ட 
வரலாற்றில் ஜனநாயக நெறிகளைக் கட்டிக் காப்பவரும் , 
மனித உரிமைக்கு உரத்த குரல் கொடுப்பவரும் , 
பெரியாரின் சலியாத உழைப்பும் , பெருந்தலைவர் 


காமராஜர் அவர்களின் அயராத தொண்டும் , அண்ணா 
அவர்களின் பரந்த உள்ளமும் , இவை அனைத்திற்கும் 
இலக்கணமாகத் திகழ்பவரும், தமிழனுக்காகவும் , தமிழ் 


உரிமைகளை நிலைநாட்டி அவர்கள் வாழ்க்கையில் வளம் 
சேர்த்தவர் , பகுத்தறிவு தந்த தந்தை பெரியாரின் கரம் 
பற்றி , அவர்தம் பாசறையில் பயிற்சி பெற்று பேரறிஞர் 


110 


மொழிக்காகவும் தன்னை அர்ப்பணித்து வாழ்பவரும் , 
தன் அரசியல் அனுபவங்கள் அத்தனையையும் மனித 
நேயத் திட்டங்களை நிறைவேற்றுவதிலே பயன்படுத்திக் 
கொண்டு இருக்கும் நம் தலைவர் மாண்புமிகு முதல்வர் 
கலைஞர் அவர்களின் இப்பொன் விழா நிகழ்ச்சியில் 
பாராட்டுரை வழங்க வந்துள்ள, ஹரியானா மாநிலத்தில் 
பிறந்து , சட்டப் படிப்பில் தேர்ச்சி பெற்று , வழக்கறிஞராகப் 
பணியாற்றி , சட்டமன்ற உறுப்பினராக , பாராளுமன்ற 
உறுப்பினராக , மத்திய அமைச்சராக , பஞ்சாப் மாநிலத்தின் 
முதலமைச்சராக , இன்றையதினம் தமிழகத்தில் 
இரண்டாவது முறையாக ஆளுநராக இருக்கும் மேதகு 
சுர்ஜித் சிங் பர்னாலா 

அவர்களே ! 
நெல்லைச் சீமையிலே சாமானியனாகப் பிறந்து , 
வழக்கறிஞராகப் பணியாற்றத் தொடங்கிய என்னை , 
சரித்திரப் புகழ் வாய்ந்த இந்தச் சட்டமன்றத்தில் 
பேரவைத் தலைவராக உயர்ந்த நிலையில் அமர வைத்து 
சிறப்புச் சேர்த்த என் குடும்பத் தலைவர் , தமிழ் 
இனத்தின் பகைக் கூட்டத்தை எதிர்க்கும் உறுதி 
படைத்தவர் , தமிழ் மொழியைப் பாதுகாக்கும் உணர்வுக்கு 
வடிவம் தந்தவர் , நீதிமன்றத்தில் தமிழில் வாதாட 
உரிமையைப் பெற்றுத் தந்தவர் , ஆதி திராவிட மக்களின் 


அண்ணாவின் உள்ளத்தில் இடம் பெற்று , இன்று தமிழக 
மக்களின் உள்ளங்களில் கொலு வீற்றிருக்கும் பொன் 
விழா நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் டாக்டர் 
கலைஞர் அவர்களே ! பேரவை முன்னவர், நிதி அமைச்சர் 
அவர்களே மற்றும் அமைச்சர் பெருமக்களே ! சட்டமன்றக் 
கட்சித் தலைவர்களே ! பேரவை உறுப்பினர்களே ! சிறப்பு 
அழைப்பாளர்களே ! பத்திரிகையாளர்களே ! வருகை 
தந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே ! 

நான் நெல்லை மாவட்டத்திலே மாவட்ட கழகச் 
செயலாளராகப் பணியாற்றிய போது , இயக்கத்தின் 
50 ஆவது ஆண்டு பொன் விழா மாநாட்டு வரவேற்புக் 
குழுத் தலைவராக இருந்து சிறப்பாக நடத்தும் பெரும் 
வாய்ப்பு எனக்குக் கிடைத்தது . அதே வகையில் 
ஐந்தாவது முறையாக அரியணையில் வீற்றிருக்கும் 
கழகத் தலைவர் கலைஞர் அவர்களின் சட்டமன்றத்தில் 
கலைஞர் பொன் விழா நிகழ்ச்சியிலும் பேரவைத் 
தலைவராக இருந்து கலந்துகொள்கின்ற ஒரு பெரும் 
பேறு எனக்குக் கிடைத்துள்ளது . இது யாருக்கும் 
கிடைக்காத அரிய பேறு . (மேசையைத் தட்டும் ஒலி ) 
இதனைப் பெற நான் என்ன தவம் செய்தேன் என 
பூரிப்பும் , பெருமையும் அடைகின்றேன் . 


திரு . 


நான் பேரவைத் தலைவராகப் பொறுப்பேற்ற 
அன்றையதினம் என்னை இந்தப் பதவியில் அமர்த்தி , 
தமிழ்நாடு ஒரு ஜனநாயகத் தோட்டம் என்பதனை 
நாட்டுக்கு , உலகுக்கு அறிவிக்க அனைவரும் 
உதவிடுவோம் என்று என்னை வாழ்த்தி , தலைவர் 
கலைஞர் அவர்கள் இந்த இருக்கையிலே அமர 
வைத்தார்கள் . 1957 ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் 
அண்ணா அவர்கள் முதன்முதலாக அன்றைய அவைத் 


மதிப்பளித்து , ஜனநாயக மரபுகளைக் காத்து , அவர்களின் 
பேச்சுக்கு முதலிடம் கொடுத்து , பதிலுக்குப் பதில் 
அளித்து , சுவை கெடாது , விரசம் தலை நீட்டாது , விரோத 
உணர்ச்சிகளுக்கு வித்திடாமல் ஜனநாயக மரபுகளைக் 
கட்டிக் காத்து பெரும் பெருமை பெற்ற 
ஜனநாயகவாதியாக பீடுநடை போடுகிறார்கள் . 

எதிர்க்கட்சிகளுக்கு எந்தளவிற்கு முக்கியத்துவம் 
கொடுக்கவேண்டும் என்றும் , எதிர்க்கட்சிகளை 


111 


5 


தலைவர் டாக்டர் கிருஷ்ணாராவ் அவர்களைப் 
பாராட்டிவிட்டு கீழ்க்கண்டவாறு கூறினார்கள்: 

" நம் நாட்டில் ஜனநாயகம் குழந்தைப் பருவத்தில் 
இருக்கிறது . நாங்கள் இதுபோன்ற பாராளுமன்ற 
அமைப்புகளின் நடவடிக்கைகளுக்குப் புதியவர்கள் , 
தங்களுடைய புன்சிரிப்போடு கூடிய கட்டளையினால் 
எங்களைத் திருத்தவேண்டும் . பண்படுத்தப்பட்ட 
ஜனநாயகவாதிகளாக ஆக்கவேண்டும் . இன்று இந்த 
நாட்டில் அரசியல் பெருந்தன்மை என்பது அதிகமாகத் 
தேவைப்படுகிறது . அரசியல் பெருந்தன்மை என்பது 
கொடுத்து வாங்கப்படவேண்டிய ஒன்றே தவிர , ஒரு வழி 
வியாபாரம் இல்லை " என்றார் . 

இன்றைய தினம் கலைஞர் அவர்கள் , 
எதிர்க்கட்சிகளுடைய கருத்துகளுக்கு மிகுந்த 


எடுத்தேன் , கவிழ்த்தேன் என்று பேசி அலட்சியப் 
படுத்துவது ஓர் ஆளுங்கட்சியின் இலக்கணமாக 
அமைந்துவிடக் கூடாது என்று 1966 ஆம் ஆண்டு மார்ச் 
மாதம் பேரவையில் எதிர்க்கட்சித் துணைத் தலைவராக 
இருந்து பேசியது மட்டுமின்றி , இன்றையதினம் ஆளுங் 
கட்சியாக இருந்து கொண்டு எதிர்க்கட்சிகளுக்கு 
அளிக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அளித்து , ஏன் , 
சில நேரங்களில் , பிரதான எதிர்க்கட்சிகள் விதிகளுக்கு 
முரணாக செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றபொழுதுகூட , 
அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பிற எதிர்க்கட்சி 
உறுப்பினர்கள் ஒருமித்த கருத்தில் குரல் எழுப்பிய போதும் 
மாண்புமிகு முதல்வர் அவர்கள் , எதிர்க்கட்சிகளும் 
தங்களது ஜனநாயகக் கடமைகளை நெறிபிறழாது ஆற்ற 
வேண்டும் என்ற உயரிய கருத்தை வழங்கினார்கள் . 
மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சிறந்த ஜனநாயக 


| TA 


" நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் 
பண்புபா ராட்டும் உலகு . 


அதாவது , நன்மையையும் , தீமையையும் காத்து 
பிறருக்கும் , தமக்கும் நன்மைகள் பயக்கும் பயன்களை 
விளைவிக்கின்ற அளவுக்கு , யார் யார் பாடுபட்டு 
வருகிறார்களோ, அவர்களுடைய பண்புகளை இந்த 
உலகம் பாராட்டும் . அந்த வகையில் மாண்புமிகு 
முதல்வர் அவர்களின் சலியாத உழைப்பும், விடாத 
முயற்சியும் , இன்றையதினம் தமிழர்கள் ஆகிய 
நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருந்து 
கொண்டிருக்கின்றன . 


வாதியாக சட்டமன்றத்தில் செயல்படும் விதம் 
சபையோருக்கும் , இந்த நாட்டு மக்களுக்கும் தெரியும் . 
எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கருத்துகளையும் , 
கண்டனங்களையும் திறந்த மனத்தோடு எதிர்கொள்கின்ற 
அரசியல் நாகரிகம் மிக்கவர் நம் முதல்வர் ஒருவரே . 
(மேசையைத் தட்டும் ஒலி ) சட்டசபை விவாதங்களில் 
வேகம் இருந்தால்கூட வெப்பம் ஏற்பட்டுவிடக் கூடாது, 
வெப்பத்திற்குப் பதில் ஒளி கிடைக்கவேண்டும் என்ற 
கருத்தை இன்றையதினம் அவையில் செயல்படுத்தி 
வருகிறார் . சூடாகத் தொடங்கும் வாக்குவாதங்களைக் 
கூட சுவையாகவும் , அவையைச் சிரிப்பில் ஆழ்த்தும் 
விதமாகவும் முடிக்கும் பாங்கு நம் முதல்வர் 
அவர்களுக்கே உரியது . 

தமிழ்கூறும் நல்லுலகம் அனைத்தும் 
இன்றையதினம் சட்டமன்றத்தில் கலைஞர் பொன் விழா 
கொண்டாடுவதில் பூரிப்பெய்தியுள்ளது . இந்தியத் 
துணைக் கண்டம் மட்டுமல்ல , உலகத்தில் வாழும் 
கோடானுகோடி தமிழ் மக்களும் இன்றையதினம் நம் 
தலைவர் கலைஞர் அவர்களைப் பாராட்டுகின்றார்கள் . 
ஆனால் , மாண்புமிகு கலைஞர் அவர்களே ! கடல் 

அலைகள் கடும் புயலை பயன்படுத்திக்கொண்டு 
112 வானத்தைத் தொட்டுவிடலாம் என உயர்ந்து உயர்ந்து 

பார்க்கின்றன . தொட முடியாத கோபத்தில் தம்மைத் 
தாங்கிக்கொண்டு இருக்கும் பூமியின் பகுதிகளை 
அழிக்க முயலுகின்றன . இன்றையதினம் , தலைவர் 
கலைஞர் அவர்களின் புகழைக் கண்டு பொறுக்க 
முடியாத சிலர் கழகத்தின் முன்னேற்றத்திற்கும், தங்களது 
உன்னத முயற்சிகளுக்கும் தடைக் கற்களாக இருக்க 
முயற்சிக்கிறார்கள் . ஆனால் , அத்தனை தடைக் 
கற்களையும் படிக் கற்களாக ஆக்கி வரும் பாங்கு 
தங்களுக்கே உரியது . (மேசையைத் தட்டும் ஒலி ) 

ஆக , நாட்டுக்குப் பெருமையையும் , புகழையும் 
தேடித் தந்து , தன்னுடைய நேரத்தையும் , உழைப்பையும் , 
பெருமையையும் பயன்படுத்தி , அவற்றின் மூலம் 
நாட்டுக்கும் , நாட்டு மக்களுக்கும் மேம்பாடு தந்து , 
சமுதாயத்திற்கும் ஏற்றம் தந்து , இந்நாட்டுக்கு 
நன்மையைத் தேடித் தரும் தங்கள் பணியினை நாட்டு 
மக்கள் மனதெனும் மணி மண்டபத்தில் வைத்து 
போற்றிப் பாராட்டுகிறார்கள் . இன்றையதினம் 
ஆன்றோர்களும் , சான்றோர்களும் உலகத்தில் வாழும் 
இலட்சோபலட்சம் தமிழ் உள்ளங்கள் அனைத்தும் 
தங்களைப் பாராட்டுகின்றார்கள் . அய்யன் வள்ளுவர் 
கூறுகின்றார் : 


ஏழையெளிய மக்கள், பாட்டாளி மக்கள், விவசாயப் 
பெருங்குடி மக்கள் , நெசவாளப் பெருங்குடி மக்கள் , 
பாடுபட்டு உழைத்து வாழ்க்கை நடத்துவோர் , 
திக்கற்றவர்கள் ஆகியவர்களுக்கு எல்லாம் 
வழிகாட்டவும் , உற்ற துணையாக இருக்கவும் , உதவி 
புரிய வேண்டுமென்ற எண்ணத்துடனும் , எந்தெந்த 
வகையில் உதவி புரிய வேண்டுமோ , அந்தந்த 
வகைகளில் உதவிகளைப் 

புரிந்து அந்த 
நோக்கங்களையெல்லாம் நிறைவேற்றுகின்ற முறையில் 
தன்னுடைய நேரத்தையும் , நினைப்பையும் , உழைப்பையும் 
பயன்படுத்தி வருகின்றார் மாண்புமிகு முதலமைச்சர் 
டாக்டர் கலைஞர் அவர்கள் . இன்றையதினம் இந்த 
வரலாற்றுச் சிறப்புமிக்க பொன் விழா நிகழ்ச்சியில் 
தலைவர்கள் எல்லாம் வாழ்த்துரை வழங்க உள்ளனர் . 


இந்தியாவில் எந்த முதல்வரும் செய்யாத 
அளவிற்கு நலத் திட்டங்களை அளித்திருக்கிறார்கள் . 
அடித்தள மக்களுக்குக் குரல் கொடுக்கும் இயக்கமாக 
இருக்க வேண்டுமென்ற அண்ணாவின் இலட்சியத்தை 
நிறைவேற்றும் வகையில் அடித்தள மக்களின் சுய 
தேவைகளைப் பூர்த்தி செய்யும்முகமாக எத்தனையோ 
திட்டங்களைச் செயல்படுத்தி உள்ளார்கள் . 


இன்று தங்களை வாழ்த்த வயதில்லை என்றாலும் , 
தங்களை வணங்கி போற்றக் கடமைப்பட்டுள்ளேன் . 
சட்டமன்றத்தில் பொன் விழா கண்டுள்ள கலைஞர் 
அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பிலே பொன் விழா காண 
வேண்டும் . (மேசையைத் தட்டும் ஒலி ) புகழுடன் நிறை 
வாழ்வு வாழ வேண்டும் என வாழ்த்தி , வணங்கி 
இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் 
அனைவரையும் வரவேற்று , அமர்கின்றேன் . வணக்கம் . 


அவை முன்னவர் மாண்புமிகு பேராசிரியர் க . அன்பழகன் அவர்களின் 

உரை - 11-5-2007 


மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே , 
மேதகு தமிழக ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா 
அவர்களே, சட்டமன்றத்தில் பொன் விழா காணுகின்ற 
பெருமைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே , 
வாழ்த்துரை வழங்கி உரையாற்றி இருக்கின்ற 
சட்டமன்றக் கட்சித் தலைவர்களே, மாண்புமிகு 
அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே , 
விருந்தினர்களாக வந்திருக்கின்ற மைய அரசின் 


பாராட்டப்படுவது கலைஞர்தான் , வாழ்த்துரைக்கப் 
படுவது கலைஞர்தான் . ஆனால் , நான் உடல் எல்லாம் 
மெய் சிலிர்த்து , புளகாங்கிதத்திலே ஆழ்ந்து , என்ன 
பேசுவது என்றே தெரியாமல் தவித்துக் கொண்டே 
நிற்கிறேன் . (மேசையைத் தட்டும் ஒலி ) நான் பேசத் 
தொடங்கிய அந்த நாட்களில் புரட்சிக் கவிஞர் 
பாரதிதாசன் அவர்கள் ஒரு விழாவிலே , மாணவனாக 
இருந்த நான் , அந்த விழாவிலே பேசுகிறபோது 


113 


அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே , 
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே , பெரியோர்களே , 
நண்பர்களே , இந்த விழாவில் சட்டமன்றத்தில் 50 
ஆண்டுகள் எட்டி இருக்கின்ற , தொடர்ந்து மேலும் பல 
ஆண்டுகள் நீடிக்க இருக்கின்ற கலைஞரை வாழ்த்துகிற 
இந்த விழாவில் தமிழ் கற்றுக்கொள்வதிலே ஆர்வம் 
கொண்டு கற்று, இங்கே ஆற்றிய உரையெல்லாம் கேட்டு 
மகிழ்கின்ற சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்களுடைய 
வாழ்த்தும் இடம் பெறுவது மிகுந்த மகிழ்ச்சி 
அளிக்கின்றது . 


என்னுடைய உரையைக் கேட்டுவிட்டு , புரட்சிக் கவிஞர் 
சொன்னார் . " நானும் , என்னைப் போன்றவர்களும் பிறந்து 
வளர்ந்து பேசக் கற்றுக் கொண்டோம் , பேசுகிறோம் . 
அன்பழகன் , பேசிக்கொண்டே பிறந்தவன் . அதனால் 
இப்படிப் பேசுகிறான் என்று சொன்னார் . (மேசையைத் 
தட்டும் ஒலி ) 


ஆனால் , இன்று நான் பேச முடியாதவனாக 
நிற்கிறேன் . ஏனென்றால் , இந்த அவையில் இன்றைக்குப் 
பேசிய கட்சித் தலைவர்கள் ஒவ்வொருவருடைய பேச்சும் , 
இன்னும் ஒரு முறை பேச மாட்டார்களா, தொடர்ந்து 


நானும் 


கேட்க மாட்டோமா , (மேசையைத் தட்டும் ஒலி ) இப்படி 
பேச எங்கேதான் கற்றுக் கொண்டார்கள் ? (மேசையைத் 
தட்டும் ஒலி ) இந்த அவையில் கலைஞர் இடம் 
பெற்றிருக்கிற காரணத்தால் அவர்களுக்கு இந்தப் 
பேச்சுக் கலையும் வந்துவிட்டதோ ! (மேசையைத் தட்டும் 
ஒலி ) அல்லது அவர்கள் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட 
அந்தப் பொருள் அவ்வளவு உயர்ந்த பொருளாக 
ஆகிவிட்ட காரணத்தால் , அவர்களும் உயர்ந்து 
விட்டார்களோ ! (மேசையைத் தட்டும் ஒலி ) என்று நான் 
எண்ணுகிறேன் , வியக்கிறேன் . 

என்னுடைய உள்ளத்தில் அறிஞர் அண்ணா 
அவர்கள் இன்று இருந்து , இதைக் காணவில்லையே 
என்ற ஓர் ஏக்கம் பிறக்கிறது . (மேசையைத் தட்டும் ஒலி ) 
மற்றவர்கள் எல்லாம் பேசிய பல அருமையான 
கருத்துகளை நூலாக அச்சிட்டு, வெளியிடப்பட்டு , பல 
இலட்சக்கணக்கான ஏடுகள் மூலமாக பரப்பப்பட 
வேண்டிய கருத்துகளை இங்கே உரையாற்றினார்கள் . 
அவற்றை வெளியிடும் அந்தக் கடமையை இந்த விழாக் 
குழுவினுடைய பொருளாளர் ஆற்காடு வீராசாமி 
அவர்கள் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றுவார்கள் என்று 
நான் நம்புகிறேன் . (மேசையைத் தட்டும் ஒலி ) 

இங்கே கலைஞரை வாழ்த்துவதற்கு எங்களுக்கு 
வயதில்லை என்று என்னுடைய நண்பர் சுதர்சனம் 
அவர்களும் , மற்றவர்களும் சொன்னார்கள் . ஆனால் , 
எனக்கு அந்தப் பஞ்சம் இல்லை . (மேசையைத் தட்டும் 
ஒலி ) எனக்கு வயதும் இருக்கிறது , வாழ்த்துகிற 
உரிமையும் இருக்கிறது , வாழ்த்திய பழக்கமும் 
இருக்கிறது . (மேசையைத் தட்டும் ஒலி ) அவரை 
வைவதற்குத்தான் எனக்குச் சந்தர்ப்பம் இல்லை . (சிரிப்பு ) 
தொடக்கத்தில் கலைஞரை அறிஞர் அண்ணா அவர்கள் 
பார்த்த அந்த நாளில் நானும் அவரை ஒரு மாணவனாகப் 
பார்த்தேன் . யாரோ சொன்ன நினைவு , எனக்குச் சரியாக 
நினைவில்லை , அரைக்கால் சட்டை மாணவனாக 
கலைஞரை 14 வயதில் அண்ணாவோடு பார்த்தவன் 
நான் . 


பேசினார் . அதற்குப் பின்னர் இந்தச் சட்டமன்றத்திலே 
நுழைகிறபோது நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் 
நுழைந்தோம் . நானும் , அவரும் ஒன்றாகவே நுழைந்தோம் , 
அவர் எங்கோ போய்விட்டார் ! (மேசையைத் தட்டும் ஒலி) 
எங்கெங்கோ போய் விட்டு 

இங்கே 
வந்துவிட்டேன் . (மேசையைத் தட்டும் ஒலி ) 

நான் பாராளுமன்றத்திலே 4 ஆண்டு காலம் 
திருமதி இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலத்திலே 
இடம் பெற்றவன் . மேலவையிலே 5 ஆண்டு காலம் 
இடம் பெற்றவன் . அவருக்குப் பெருமை சேர்ப்பதற்காக 
நான் இரண்டு முறை தேர்தலிலே தோற்றவன் ! 
(மேசையைத் தட்டும் ஒலி ) எனவே , கலைஞர் 
அவர்களும் , நானும் பெரியாரிடத்திலே பற்றுகொண்ட 
சிறு பிள்ளைகளாக அவரைப் பார்த்தவர்கள் , 
கண்டவர்கள் , அவரிடத்திலே சென்று பணியாற்றிய 
அந்தப் பெருமை அண்ணாவுக்கு உண்டு , கலைஞருக்கு 
உண்டு , என் தோழர் நாவலருக்கு உண்டு . நான் 
ஐயாவினிடத்திலே பற்று கொண்டவன் . குடும்ப 
வழியிலேயே என்னுடைய தந்தையார் மூலமாகப் பழகிப் 
பற்றுகொண்டவன் . 7 வயதிலேயே பார்த்தவன் , 9 
வயதிலேயே அவருடைய பேச்சைக் கேட்டவன் . ஆனால் , 
அவருடைய பேச்சைக் கேட்டு புரிந்துகொள்ளாத 
காரணத்தால் நான் அவர் பின்னால் , நேராக 
அவரிடத்திலே பணியாற்றச் செல்லவில்லை . அந்தக் 
கருத்துகளிலே ஒரு தெளிவு பிறந்த மனம் 
கலைஞரிடத்திலே இருந்த காரணத்தால் 14 வயதிலேயே 
எழுதத் தொடங்கினார் , கொள்கையைப் பரப்பத் 
தொடங்கினார் . 


114 


அவர்கள் 


நம்முடைய சிவபுண்ணியம் 
சொன்னது போல , மன்னார்குடி வரையிலே நடந்து 
சென்று நன்கொடை பெற்று வந்து ஏடு நடத்த வேண்டிய 
நிலையிலே அவர் இருந்தார் . ஆனால் , அப்போது நான் 
அண்ணாமலைப் பல்கலைக்கழக மாணவன் , என்னை 
அழைத்து ஒரு ஆண்டு விழாவிலே , அவருடைய 
ஏட்டினுடைய வெளியீட்டு ஆண்டு விழாவிலே பேச 
வைத்தார் . அது முதல் அவரை நேராக அறிகிற வாய்ப்பு 
எனக்கு உண்டு . ஆனால் , இளமையிலே அவருடைய 
எழுத்தாற்றலினுடைய திறமை எனக்குத் தெரியவில்லை . 
அறிஞர் அண்ணா புரிந்துகொண்டார் . நீ எழுதுவது 
நன்றாக இருக்கிறது , ஆனால் இன்னும் கொஞ்சம் 
படித்துவிட்டு எழுது என்றார் . அவர் பள்ளிக்கூடத்திலே 
படிக்கிறபோது அந்தப் படிப்பிலே அவருக்கு ஈடுபாடு 
அதிகமில்லை . ஆனால் , அதிகம் படித்தார் . அதைவிட 


திருவாரூர் , விஜயபுரத்தில் சிக்கந்தர் ஹயத் கான் 
என்ற சிந்து மாநிலத்தினுடைய தலைவர் , முஸ்லீம் லீக் 
ஜனாப் ஜின்னாவினுடைய கட்சியிலே விளங்கியவர் , 
அவர் மறைவுக்கு ஒரு இரங்கல் கூட்டம் , அதை நடத்திய 
நிகழ்ச்சியில் பேச அண்ணா வந்தார் . அவருக்குத் 
துணையாக நான் சிதம்பரத்திலிருந்து சென்றிருந்தேன் . 
அங்கே கலைஞரை அழைத்து வரச் சொல்லி அண்ணா 


பல மடங்கு படித்தார் . இன்னும் சொல்லப்போனால் , ஒரு 
எழுத்தாளனாக உயர்கிற நோக்கத்துடனேயே படித்தார் , 
கொள்கையைப் பரப்புவதற்காகவே படித்தார் . அப்படி 
எல்லாம் படித்து , எழுதி , பெரியாருக்குப் பக்கத்திலே 
இருந்து தொண்டாற்றி , பெரியாருடைய அன்பைப் பெற்று , 
பாராட்டைப் பெற்று , இன்றைக்கு அவருக்கு ஈடாக 
யாரும் இல்லை என்ற அந்த நிலையில் (மேசையைத் 
தட்டும் ஒலி ) நம்முடைய பாராட்டைப் பெற்று வருகிறார் . 

நான் தொடக்க காலத்திலே என்னுடைய அறிவு , 
என்னுடைய மன நிலை , என்னுடைய மனப் போக்கு 
இவை காரணமாக , யார் எழுதியதையும் ஒரு முறைக்கு 
மேல் மறு முறை படிக்க மாட்டேன் . படிக்க ஆர்வம் 
வராது . ஆனால் , நேற்றையதினம் இந்த அவையில் 
பராசக்தி வசனத்தை எடுத்துரைத்து ஓ . சுப்பிரமணியம் 
பேசுகிறபோது , அந்த பராசக்தி திரைப்படப் பேச்சு , 
வசனத்தை அப்படியே இங்கே பேசியபோது , இன்னும் 
50 ஆண்டுகள் கழித்துப் பேசினாலும் அதே அளவுக்கு 
ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அந்த வசனத்திற்கு இருக்கிறது 
என்று உணர்கிறேன் . (மேசையைத் தட்டும் ஒலி ) 


இலக்கியம் இருக்கிறது என்பதை கலைஞர் எழுதிய 
சங்கத் தமிழ்தான் காட்டியது . 

திருக்குறள் வெண்பாக்கள் அறிவுரையாகத்தான் 
இருக்கும் . ஆனால் , குறளோவியமாக அவராலேதான் 
மலர்ந்தது . (மேசையைத் தட்டும் பலத்த ஒலி ) 

அவர் எழுதிய சிலப்பதிகாரத்தைப் பூம்புகாராக 
மாற்றினாரே அந்தப் பூம்புகார் , அறிஞர் அண்ணாவால் 
வியந்து பாராட்டப்பட்டது . எனவே , இவைகளையெல்லாம் 
நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருப்பது என்பது , 
இந்த நேரத்தில் போதுமான அளவு காலம் இல்லாத 
சூழ்நிலையில் , அவசியம் இல்லை என்று நான் 
கருதுகிறேன் . 


115 


ஒரு வசனம் , உரையாடல் ஒரு குறிப்பிட்ட 
நேரத்தில் பொருத்தமாக இருந்தால் அது வசனம் . அது 
பாராட்டப்படும் . இந்த வசனம் எவ்வளவு காலத்திற்குப் 
பொருத்தமாக இருக்கிறது என்று பார்க்கிறபோது , 
கலைஞருடைய காலமெல்லாம் பேசப்படுகிற வசனமாக , 
இந்த இயக்கம் உள்ளளவும் பேசப்படுகிற வசனமாக , 
கருத்துக் கருவூலமாக , சிந்தனைக் களஞ்சியமாக 
விளங்குகிற ஓர் உரையாடலை , வசனத்தை அவரால் 
அந்த வயதிலேயே எழுத முடிந்தது என்று சொன்னால் , 
அவர் பெற்றிருந்த அறிவாற்றல் சாதாரணமானது அல்ல . 
(மேசையைத் தட்டும் பலத்த ஒலி ) 


அவருடைய புகழ் , பெருமை இவையெல்லாம் 
சட்டமன்றத்திற்கே பெருமை சேர்த்திருக்கிறது . 
(மேசையைத் தட்டும் பலத்த ஒலி ) சட்டமன்றத்திலே 
எண்ணங்களை வெளியிடுவது என்பதுதான் மரபு . 
எண்ணங்களைச் சற்று அழகுப்படுத்தி எடுத்துச் 
சொல்வது என்பது சட்டமன்றத்திலே உரையாற்றுவதற்குச் 
சிறப்பு . மற்றவர்களுடைய எண்ணங்களையெல்லாம்கூட 
தன்னுடைய எண்ணத்திற்கு 

உட்பட்டதாக 
வைத்துக்கொண்டு , அதைவிட்டு மிஞ்சிப் போகாமல் , 
ஆட்கொள்வது என்பது கலைஞருடைய தனிச் சிறப்பு . 
(மேசையைத் தட்டும் பலத்த ஒலி ) அது 
காரணமாகத்தான் , இந்த அவையில் வேண்டுமென்றே 
பல நேரத்தில் , பல நோக்கத்தோடு , பல உறுப்பினர்கள் 
நடந்துகொள்கிற நிலைமை இருந்தாலும்கூட , அமைதி , 
அடக்கம் , ஒழுங்கு காக்கப்பட்டு , அறிஞர் அண்ணா 
அவர்கள் சொன்னதுபோல , கடமை , கண்ணியம் , 
கட்டுப்பாடு ஆகிய இவற்றைக் காப்பாற்றுகிற ஓர் 
அமைப்பாக (மேசையைத் தட்டும் ஒலி ) இந்த அமைப்பை 
கலைஞர் அவர்கள் வழி நடத்திச் சென்றிருக்கிறார்கள் . 

கலைஞர் எங்களையெல்லாம் , உடனிருக்கிற 
நண்பர்களை, தோழர்களையெல்லாம் ஏமாற்றி அறிஞர் 
அண்ணா அவர்களுடைய இதயத்தை இரவலாக 
வாங்கிக் கொண்டார்கள் . (மேசையைத் தட்டும் பலத்த 
ஒலி ) ஆனால் , நான் அறிஞர் அண்ணாவின் 
இதயத்திலேயே இருந்தவன் . (மேசையைத் தட்டும் 
பலத்த ஒலி ) அதனால் , அவர் இரவலாக வாங்கியபோது 
நானும் அவருக்குள்ளேயே அடக்கமாகிவிட்டேன் ! 
(மேசையைத் தட்டும் ஒலி ) அதனால்தான் , என்னை 
எம்.ஜி.ஆர் . அவர்களே அழைத்தபோதுகூட , என்னையா 
அழைத்தீர்கள் என்றுதான் நான் கேட்டு அனுப்பினேன் . 


நான் அறிந்த பெரும் புலவர்கள் , தமிழ் 
அறிஞர்கள் , என்னோடு பழகியவர்கள் , எனக்கு 
ஆசிரியர்களாக இருந்தவர்கள் அவர்களெல்லாம்கூட 
கலைஞரைப்போல் இன்னொருவரால் தமிழை வளர்க்க 
முடியாது , எழுத முடியாது என்று பாராட்டியிருக்கிறார்கள் . 

அவர் சங்கத் தமிழ் எழுதிய காரணத்தால்தான் 
சங்கத் தமிழுக்கே பெருமை ஏற்பட்டது . (மேசையைத் 
தட்டும் பலத்த ஒலி ) நான் சங்கத் தமிழைப் 
படித்தவன்தான் , அதைப் போற்றுகிற உணர்வைப் 
பெற்றவன்தான் , புறநானூறும் , அகநானூறும் ஓரளவு 
தெரிந்தவன்தான் . ஆனால் , அதை இவ்வளவு அழகான 
பா வடிவில் சொல்லக்கூடிய வாய்ப்புடையதாக அந்த 


மறுபடியும் அவரிடமிருந்து பேச்சு இல்லை . (மேசையைத் 
தட்டும் ஒலி ) அதைச் சொல்வதற்குக்கூட காரணம் , 
கலைஞரை ஆதரித்ததற்காக அல்ல . திராவிட 
இயக்கத்தை தந்தை பெரியார் அவர்கள் எந்த 
நோக்கத்தோடு தோற்றுவித்தார்களோ, சுய மரியாதை 
உணர்வை ஊட்டினார்களோ , பகுத்தறிவு இயக்கக் 
கருத்தைப் பரப்பினார்களோ , எதற்காக உழைத்து , 
உழைத்து , உழைத்து , அலைந்து , அலைந்து , அலைந்து , 
தன்மானத்தைப் பற்றிப் பேசினார்களோ , அதைக் 
காப்பாற்றுவதற்கு , அவரைவிட்டால் ஒரு திறமையுள்ள 
தலைவர் தமிழகத்திலே இல்லை என்பதால் . 
(மேசையைத் தட்டும் ஒலி ) 


கலைஞரைப் பார்த்த பெரியார் , கலைஞரையும் , 
என்னையும் நாங்கள் ஓரிடத்திலே பேசியதைக் 
கேள்விப்பட்டு பெரியாருக்கு கோபம் வந்த காரணத்தால் , 
அன்பழகனையும் , கருணாநிதியையும் இன்று முதல் நமது 
பத்திரிகையிலே அவர்களுடைய பெயரை வெளியிட 
வேண்டாம் என்று பெரியார் அறிக்கை கொடுத்து , 
குத்தூசி குருசாமி அவர்கள் அதனை வெளியிட்டார்கள் . 
அப்படிக் கண்டித்து வெளியிட்டாலும் , மறுபடியும் 
பெரியாரிடத்தில்தான் நாங்கள் நின்றோம் . அது வேறு . 
ஆனால் , அவர்கள் சொல்கிறார்கள் , நமது கலைஞர் 
அவர்கள் தலைசிறந்த பகுத்தறிவுவாதியாவார் . 
இத்தகைய பகுத்தறிவாளராகவும் , ஆட்சிக் கலையில் 
அரிய ராஜதந்தரியாகவும் , முன்யோசனையுடனும் அவர் 
நடந்து வருவதன்மூலம் , தமிழர்களுக்கு புது வாழ்வு 
தருபவர் ஆகிறார் . அவர் பல்லாண்டு வாழ்ந்து , 
(மேசையைத் தட்டும் ஒலி ) அவர் பணி வெற்றி அடைய 
வேண்டும் என ஆசைப்படுகிறேன் . 


அறிஞர் அண்ணா அவர்கள் எந்த இலட்சியத் 
தோடு தந்தை பெரியாரைவிட்டு வெளியே வந்து தந்தை 
பெரியாருடைய இலட்சியத்தைக் காப்பாற்றுகிற 
பணியையே தான் மேற்கொண்டு , அதை அரசியல் 
இயக்கமாக வளர்த்து , கொள்கைகளை நாட்டில் சட்டப்படி 
நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை சட்டமன்றத்தின் 
மூலமாக உருவாக்க வேண்டுமென்ற உணர்வோடு , 

ஜனநாயகப் பாதையிலே இந்த இயக்கத்தை அழைத்துச் 
116 சென்றார்களோ அந்தப் பாதையில் நடைபோடக்கூடிய , 

வழிகாட்டக்கூடிய ஆற்றல் கலைஞருக்கு ஈடாகப் 
பெற்றவர்கள் வேறு யாரும் இல்லை . (மேசையைத் 
தட்டும் ஒலி ) 


அவரே சொல்கிறார் ; ஒரு கட்சியை ஆரம்பித்து , 
ஆரம்பித்த முக்கியஸ்தர்களில் ஒருவராக இருந்து 
இருந்தாரா என்று சில பேருக்கு சந்தேகம் - ஆரம்பித்த 
முக்கியஸ்தர்களில் ஒருவராக இருந்து , அந்தக் கட்சிக்கு 
ஏற்பட்ட எதிர்ப்புகளையெல்லாம் சமாளித்து , அந்தக் 
கட்சியை நாடாளும் ஸ்தாபனம் ஆக்கியவர் கலைஞர் . 
(மேசையைத் தட்டும் ஒலி ) 


இவற்றையெல்லாம் பற்றி இன்னும் எந்த 
வகையிலே அவரைப் பெருமைப்படுத்திப் பேசுவதாக 
இருந்தாலும் , நான் பேசினாலும்கூட , அவரோடு 
உள்ளவன் பேசுகிறான் என்ற வகையிலேயும் மற்றவர்கள் 
எல்லாம் பேசினாலும்கூட , அவரைவிட இளைஞர்கள் 
பேசுகிறார்கள் என்ற முறையிலேயுந்தான் உலகம் கருதும் . 
அவரைப் பார்த்துத் தெரிந்து கொண்டதை நாம் 
பேசுகிறோம் என்று கருதுவார்கள் . நான் தெரிந்து 
கொண்டதைப் பேசுகிறபோது , நம்மைவிட வளர்ந்தவரைப் 
பற்றிப் பேசுகிறோம் , நம்மைவிட உயர்ந்த நிலையிலே 
உள்ளவரைப் பற்றிப் பேசுகிறோம் . 

நாமெல்லாம் 
வியக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் படைத்தவரைப் பற்றி 
நாம் பேசுகிறோம் என்று நாம் நம்முடைய பேச்சு 
ஏற்கப்படுவதற்கு ஓர் எல்லையிட்டுக் கொள்ளவேண்டிய 
அந்த ஒரு நிலையில்தான் இருக்கிறோம் . 


அவர் அறிவில் சிறந்தவர் , நிர்வாகத்தில் 
சிறந்தவர் . பொதுத் தொண்டிற்காக தியாகம் செய்வதில் 
சிறந்தவர் . இதைச் சொன்னவர் பெரியார் . ஆட்சியிலே 
இருக்கிறபோது நிறைவேற்றிக் காட்டக்கூடியவற்றை 
வேறு எவருக்கும் தோன்றாத கருத்துகளைச் சிந்தித்து , 
வெளியிட்டு , நிறைவேற்றிக் காட்டக்கூடியவர் கலைஞர் . 
(மேசையைத் தட்டும் ஒலி ) இதைவிட அவருடைய அறிவு , 
ஆற்றல் , திறன் , தொண்டு , தியாகம் இவற்றைப் பாராட்டிச் 
சொல்ல வேறு வார்த்தை இல்லை என்று நான் 
கருதுகிறேன் . 


அறிஞர் அண்ணா சொன்னார் ; தமிழ்நாட்டின் 
வரலாற்றில் அதன் முற்பகுதியை நான் பேசியுள்ளேன் , 
மன்னார்குடி கூட்டத்தில் அதன் பிற்பகுதியை தம்பி 
கருணாநிதி பேசுவார் என்று . (மேசையைத் தட்டும் ஒலி ) 
மற்றொரு நேரத்திலே அண்ணா சொன்னார் , 
தண்டவாளத்தில் தலை வைத்துப் படு என்று 
சொன்னாலும் , அமைச்சர் பொறுப்பேற்று பணி ஆற்று 


ஆனால் , அவரைப் பற்றி பெரியார் அவர்கள் 
சொன்னார்கள் . 

தந்தை பெரியார் சிறுவனாக 


என்று சொன்னாலும் , இரண்டையும் ஒன்றேபோல் கருதி 
ஏற்பவன் தான் என் தம்பி கருணாநிதி என்று . 
(மேசையைத் தட்டும் ஒலி) 


உரு 


உணர்ச்சிக்கு 

அமைப்பது ஒரு 
எழுத்தாளனுக்கு எளிதான காரியம் அல்ல . கருணாநிதி 
யாரையும் விஞ்சுகின்ற அளவில் ஒப்புவமையற்ற 
நடையழகு காட்டும் எழுத்தாளர் . தமிழ் இலக்கியத்திற்கு 
நற்பணியாற்றியுள்ள கலைஞர் புகழ் திசை எட்டும் பரவுக . 
(மேசையைத் தட்டும் ஒலி ) அண்ணா அவர்களே 
கலைஞருடைய புகழ் திசை எட்டும் பரவுக என்று 
வாழ்த்தினார் . 


சிறந்த முறையில் ஆட்சி நடத்தி வருகிறார் ; பல 
எதிர்ப்புகளைச் சமாளித்து நாட்டின் முன்னேற்றத்திற்குப் 
பாடுபட்டு வருகிறார் " என்று பாராட்டினார்கள் . பண்டித 
நேருவினுடைய குடும்பத்தினரில் புகழுக்குரிய 
தலைவராக விளங்கிய திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 
கருணாநிதி அவர்களைப்பற்றி “ உறவு என்றாலும் , பகை 
என்றாலும் கருணாநிதி உறுதியோடு இருப்பார் " என்றார் . 
(மேசையைத் தட்டும் ஒலி ) 


பலமுறை பலவாறு கலைஞரின் அறிவாற்றலை , 
இலக்கியப் புலமையை , நடைச் சிறப்பை , பாத்திரப் 
படைப்பை , அரசியல் பணியைப் பாராட்டியுள்ள அண்ணா 
அவர்கள் ஒருமுறை சொன்னார் . என் தம்பி 
கருணாநிதியிடம் நாடு நிரம்பவும் எதிர்பார்க்கிறது . பல 
வகையிலும் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற 
வல்லவர் என்று அவரை எதிர்ப்பார்க்கிறது என்று . 
அண்ணா குறிப்பிட்ட அந்தப் பணியை நிறைவேற்றிக் 
கொண்டு இருப்பவர் கலைஞர் . 


இந்தியாவினுடைய சமூக நீதிக் காவலராகப் 
பெருமைபெற்ற வி.பி.சிங் அவர்கள் தமது வாழ்த்தை 
எழுதியனுப்பினார்கள்-- கடந்த முறை கலைஞருடைய 
பிறந்த நாளில் . "Karunanidhi is a multi - faceted 
personality of Indian politics . He is not only my 
colleague , but a friend who is close to my heart. 
He is a popular leader and is highly regarded and 
adored by the minority , backward , dalit and 
unprivileged communities since he has relentlessly 
strived for their upliftment என்று . (மேசையைத் தட்டும் 


ஒலி ) 


மூதறிஞர் இராஜாஜி சொன்னார் , கருணாநிதி 
வேறு எவரையும்விட ஒரு சிறந்த முதலமைச்சராக 
விளங்குவார் என்பதில் சந்தேகம் இல்லை . அவரும் 
முதலமைச்சராக இருந்தவர்தான் . (மேசையைத் தட்டும் 
ஒலி ) பதவிகளில் இல்லாவிட்டாலும் காங்கிரசிலே மிகப் 
பெரிய தொண்டு செய்தவர் என்ற பெருமைக்குரியவராக 
விளங்கிய 

டி . 

செங்கல்வராயன் அவர்கள் , 
அண்ணாவினுடைய நண்பர் , அவர் சொன்னார் . 
கலைஞர் 20 ஆண்டுகள் தொடர்ந்து சட்டசபை 
அங்கத்தினராக இருந்து வந்தது ஒரு சரித்திரச் 
சாதனை . 20 ஆண்டிற்கே சரித்திரச் சாதனை என்றார் . 
கலைஞர் சிறந்த பேச்சாளர் , உயர்ந்த எழுத்தாளர் . அவர் 
நிர்வாகத் திறமை பெற்றவர் . செய்யாததைச் சொல்ல 
மாட்டார் , சொன்னதைச் செய்யாமல் இருக்க மாட்டார் . 
(மேசையைத் தட்டும் பலத்த ஒலி ) 


முன்னாள் முதலமைச்சர் பெரியவர் பக்தவத்சலம் 117 
சொன்னார் , " சிறு வயதிலேயே கலை மனம் கொண்ட 
கலைஞர் , சமூகப் புரட்சிக் கருத்துகளால் ஈர்க்கப்பட்டு , 
பெரியாரின் சீடராக திராவிடர் கழகத்தில் சேர்ந்தார் . 
நாஸ்திகர்களைப் புறக்கணிக்காமல் , ஆஸ்திகர்களுக்கு 
அபயம் கொடுக்கிற சிறந்ததொரு ஜனநாயகப் 
போக்கைக் கலைஞரிடத்திலே காணலாம் . 
கலைஞருடைய ஜனநாயகக் கடமை என்ற முறையில் 
அவர் அனைவருக்கும் உரிய கடமையை எப்படி 
நிறைவேற்றுகிறார் என்பதை பக்தவத்சலம் அவர்கள் 
பாராட்டிச் சொன்னது . 


இங்கே சுதர்சனம் அவர்கள் பேசுகிற போது , 
மூப்பனார் அவர்கள் , கபிஸ்தலம் கருப்பையா மூப்பனார் 
அவர்கள் , அந்த நாளில் மக்களிடம் வாழ்த்துமாறு 
சொன்ன , அந்த கருத்தைச் சொன்னார்கள் . " சுதந்திர 
இந்தியாவில் , தமிழகத்தில் தமிழகத்தினுடைய சரித்திரம் 
கலைஞருடன் பின்னிப் பிணைந்தது என்று சொன்னால் 
அதில் தவறில்லை . (மேசையைத் தட்டும் ஒலி ) அவர் 
சொல்கிறார் , " ஓர் அரசியல் கட்சியின் தளபதியாக , 
சிறந்த சிந்தனையாளராக , அற்புதமான இலக்கிய 
வாதியாக , கவிஞராக , நிர்வாகத் திறமை கொண்ட 


இந்தச் சட்டமன்றத்திலேயே நிதியமைச்சராகவும் 
விளங்கி , மத்தியிலேயும் பெரிய பொறுப்புகளை ஏற்று , 
வேளாண்மைத் துறை முதலானவற்றினுடைய 
அமைச்சராக விளங்கிய சி.எஸ் . அவர்கள் , " இப்போது 
கலைஞர் சிறந்த அனுபவமும் , அறிவாற்றலும் பெற்று 


முதலமைச்சராக , வாதிடும் வல்லமை கொண்ட 
எதிர்க்கட்சித் தலைவராக , சிறந்த பத்திரிகையாளராக , 
இப்படிப் பல்வேறு பரிமாணங்களில் முழுமையாகப் 
பரிணமித்த கலைஞர் தமிழினத்திற்குக் கிடைத்தது மிகப் 
பெரிய சிறப்பு . (மேசையைத் தட்டும் ஒலி ) 


ஒரு சகாப்தம் . அந்த சகாப்தம் தொடரும் . தொடர்வதன் 
மூலமாக திராவிடர் இயக்கத்தினுடைய பொது நோக்கம் 
மேலும் மேலும் இந்த நாட்டில் உரம் பெறும் என்ற 
நம்பிக்கையை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் . 


அரசியலிலே மாறுபட்டு , கலைஞரிடமிருந்து சற்று 
வேறுபட்டு , வேறு கட்சியைத் தொடங்கிய புரட்சி நடிகர் 
எம்.ஜி.ஆர் . இந்த இயக்கத்திலே இருக்கிறபோது 
அவர்கள் சொல்கிறார்கள் . " கலைஞர் ஒரு ரோஜா மலர். 
எல்லோருக்கும் பிறந்த நாள் வருகிறது . விரல்விட்டு 
எண்ணக்கூடிய சிலரது பிறந்த நாள்தான் சமுதாயத்தின் 
கவனத்தைக் கவரும் சிறப்பைப் பெறுகின்றது . 


சிந்திக்கும் முறையினாலே , சீரோங்கிய 
நோக்கத்தாலே , செந்தமிழ்ப் பண்பாலே , செஞ்சொல் 
நலத்தாலே , பகுத்தறியும் பாங்காலே , சீர்திருத்தும் 
நெறியாலே , பண்படுத்தும் திறத்தாலே , விரவி வரும் 
சுவையாலே , விளக்கிடும் உவமையாலே , பரவி நிற்கும் 
தமிழர் நெஞ்சம் தடவி வரும் பேருரை ஆற்ற வல்லவர் 
கலைஞர் என்று அவரை நான் பாராட்டி , உரைப்பதுடன்- 
(மேசையைத் தட்டும் ஒலி ) 


118 


குறள் கூறும் தூங்காமை என்றால் ஓய்வு 
கொள்ளாமை என்று பொருள் . ஆம் ! 


நாள்தோறும் இந்த நாட்டு மக்களுக்காகப் பேரறிஞர் 
அண்ணா அவர்கள் வகுத்த பாதையில் , மகத்தான 
சாதனைகளைச் செயல்படுத்தி வரும் வேகத்தால் , 
கலைஞரின் பிறந்த நாள் ஆண்டுக்கு ஒரு முறை அல்ல , 
பல முறைகள் வருவதுபோல் மனதில் பசுமையாக இருந்து 
வருகிறது ." (மேசையைத் தட்டும் ஒலி ) தொடர்ந்து 
ஒவ்வொரு நாளையும் அவருடைய பிறந்த 
நாளாகக் கொண்டு கலைஞரை வாழ்த்துகிற அந்த 
உணர்வை அவர் வெளியிட்டிருக்கிறார் . 


தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் 
நீங்கா நிலனாள் பவர்க்கு 


என்று சொன்னார் வள்ளுவர் . இந்த மூன்றும் ஒருவருக்கு 
உரியது இன்றியமையாதது என்பதைக் கலைஞரைப் 
பார்த்துத்தான் வள்ளுவர் எழுதியிருப்பார் என்று 
எண்ணுகிறேன் . (மேசையைத் தட்டும் பலத்த ஒலி) 
" வாழ்க கலைஞர் , வளர்க அவரது தொண்டு " என்று 
என்னுடைய வாழ்த்தைக் கூறி , என் உரையை நிறைவு 
செய்கிறேன் வணக்கம் . 


குறிப்பாகச் சொன்னால் , கலைஞர் ஒரு சகாப்தம் . 
தந்தை பெரியாரைப் பற்றி அறிஞர் அண்ணா அவர்கள் 
சொன்னதுபோல , (மேசையைத் தட்டும் ஒலி ) கலைஞர் 


தமிழக ஆளுநர் மேதகு திரு . சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்களின் 

FRÛLT - 11-5-2007 


His Excellency Thiru Surjit Singh Barnala : It 
gives me great pleasure to felicitate the Hon . Chief 
Minister of Tamil Nadu Dr. Kalaignar M. Karunanidhi 
on the occasion of the completion of his 50 years of 
public service as Legislator. ( Thumping of desks ) 


preparations. Insights into economic problems with 
rare mastery over details could have been possible 
only due to a deep study made of the issues . 
Dr. Kalaignar has a sharp intellect reinforced by 
interest in public affairs . ( Thumping of desks ) 
Moreover, he has a high sense of responsibility with 
everlasting loyalty to Tamil Nadu and Tamils . 


As Makwell Droke said , " In every field of 
endeavour those who put their hearts in their work 
are the real leaders . " Dr. Kalaignar has put his heart 
and soul in his work and leading Tamil Nadu on the 
path of becoming the best State in India . ( Thumping 
of desks ) 


I know Dr. Kalaignar for nearly four decades . 
When he visited Punjab 40 years back , I was then 
Education Minister there . He has stood firm during 
difficult times and had undergone trials and 
tribulations for the cause of the Tamils and Tamil 
Nadu . He is a leader of repute who has brought 
name and fame to Tamil Nadu . ( Thumping of desks ) 


Dr. Kalaignar is held in high esteem for his 
vast knowledge in variety of fields . He has 
administrative dynamism and is extremely brilliant 
in debate . He has a vision for social justice . Few 
people in India have a more intimate knowledge 
than Kalaignar of the intricacies of politics and 
administration . He has contributed a lot in bringing 
in new industries to Tamil Nadu , ( Thumping of 
desks ) creating new avenues for employment and 
economic progress of this state . The bureaucracy 
also moves on with a new vigour thanks to his 
dynamic leadership . 


119 


John Stuart Mill , a great Parliamentarian said 
that in a representative democracy, the legislature 
acts as the eyes , ears and voice of the people . The 
legislature represents the public will . The legislature 
operates under a system of collective decision 
making . In addition to official law making capacity , 
most legislatures perform an educational role by 
simplifying complicated issues and defining policy 
choices . It is , in this context, that we have to 
appreciate the services of Dr. Kalaignar in that he 
has on many occasions thrown light on several 
complicated issues and made them easy for 
solution . 


Thomas Mann said , " Speech is civilization 
itself . The word , even the most contradictory words , 
preserve contact - it is silence which isolates ". In 
this context , Dr. Kalaignar in his innumerable 
speeches in the Assembly has preserved contacts 
with several issues which face the common man . 
Wit along with deep meaning has helped to defreeze 
many a piquant situations and has also resulted in 
solutions to different problems . 


Greatness by men is not reached without 
special merit . For a person to be a Chief Minister 
of Tamil Nadu five times and to win every election 
( Thumping of desks ) that he fought in his political 
career is indeed remarkable . He entered politics at 
the tender age of only 14 years . He was inspired 
by the leaders of the Justice Party. He founded a 
student organization called " Tamil Nadu Tamil 


Dr. Kalaignar has been an extremely 
successful participant in Assembly debates and 
discussions . This could have been possible only 
due to the hard work , study and day - to - day 


Maanavar Mandram " which was the first student 
wing of the Dravidian Movement and through this 
youth movement he worked up to the legislature . 
He was elected to the Assembly first in 1957 and 
won all the 11 Assembly elections that he contested . 
( Thumping of desks ) 


him . When Kalaignar , the young boy was produced 
before him , Anna hugged him in surprise and in 
ecstasy 


I had the opportunity on two occasions as 
Governor of Tamil Nadu to see for myself the deep 
sense of involvement of Kalaignar in social reforms , 
his profound understanding of politics and his 
amazing administrative capacity . 


Similarly , the incident in which Periyar 
accepted Kalaignar as his student is worth recalling . 
I am told that in 1945 there was a meeting in 
Pondicherry in which Kalaignar participated along 
with Periyar and Anna . In that meeting , the political 
enemies attacked Kalaignar and threw him in a 
gutter and ran away . Periyar searched for Kalaignar 
and attended on the wounds suffered by him 


П 


120 


Generally , the cadres go in search of their 
leader . However , it amazed me when I came to 
know that the late leader Anna went in search of 
Kalaignar , ( Thumping of desks ) who at the age of 
14 , contributed an article to " Dravida Nadu " a 
magazine published by Anna . This article was 
greatly appreciated by Anna . Later , when he visited 
Tiruvarur to participate in a function , he enquired in 
the village about Kalaignar and was keen to see 


( Thumping of desks ) and felt very sorry for him . 
Later, Periyar took Kalaignar along with him to Erode 
and made him the sub - editor of "Kudiyarasu ". This 
is how Kalaignar became a student of Periyar and 
till date is giving a legal shape to the various social 
reforms of Periyar. ( Thumping of desks ) Particular 
mention should be made of the recent act by which 
people of all castes among Hindus are entitled to 
become Archakars . This is a great deed by which 


the dream of Thanthai Periyar has become a reality. 
( Thumping of desks ) 


Dr. Kalaignar through his powerful writings 
has the capacity to touch the hearts of the people . 
He has created a revolution in society through his 
books which number over 150. ( Thumping of desks ) 
He is widely seen as a great person who has given 
a new life to Tamil literature . Kalaignar has also 
effectively conveyed social reform messages to the 
people through Cinema . 


On 2nd of October 1972 , Kalaignar received the 
award on behalf of Rajaji and on 3rd of October 
1972 , he went to Rajaji s home ( Thumping of desks ) 
and garlanded him and handed over the award . This 
was greatly appreciated by Rajaji and the gesture 
of the Chief Minister going in person and handing 
over the award was well taken . 


Similarly , though Kalaignar and Kamaraj had 
some political differences of opinion , yet there has 
been none other than Kalaignar who had honoured 
Kamaraj . ( Thumping of desks ) In fact , Kalaignar 
was highly appreciated by Kamaraj . 


Apart from literature , Kalaignar has also 
contributed to the Tamil language through art and 
architecture . Like the Kuraloviyam which Kalaignar 
wrote about Thirukkural , he , through the 
construction of Valluvar Kottam gave an 
architectural presence to Thiruvalluvar . ( Thumping 
of desks ) At Kanniyakumari , Dr. Kalaignar has 
constructed a 133 feet high statue of Thiruvalluvar 
which effectively portrays the feelings of Kalaignar 
towards the great immortal scholar . 


Dr. Kalaignar has won the hearts of the 
people of Tamil Nadu especially the poor and 
downtrodden . He is called a people s Chief 
Minister . ( Thumping of desks ) His novel schemes 
like scheme for restoration of Vision , Beggars 
Rehabilitation programme , introduction of cycle 
rickshaws instead of hand rickshaws , Slum 
Clearance , marriage assistance scheme , 
distribution of waste land to the landless farmers , 
free colour T.V.S ( Thumping of desks ) and gas 
connection to the poor and the downtrodden , 
( Thumping of desks ) rice at subsidized price of 
Rs.2 a Kilo , ( Thumping of desks ) speaks volumes 
of his dedicated service for the upliftment of the 


121 


The basic foundation of the fame of Kalaignar 
and the fulcrum of his greatness lies in his 
extraordinary command over language . This 
mesmerizes even his political adversaries 
Thiruvalluvar has in one of his couplets said that , 
" Mighty in word , of un - forgetful mind , of fearless 
speech , it is hard for hostile power such man to 
over reach ". In line with above poem , Kalaignar 
has a fantastic command over language . He never 
tires . Fearlessness is one of his greatest qualities 
( Thumping of desks ) I am sure that , for this even 
his adversaries could not disagree . 


poor. 


Generally in politics , people succeed better if 
they are good speakers and mix good humour and 
comments in their speeches and they carry a 
wonderful memory also . Good speakers are able 
to quote verses after verses from various original 
sources in order to convince their listeners . Such 
capabilities are rarely seen and one such person 
who has all these capacities is Dr. Kalaignar . 
( Thumping of desks ) 


I wish to recall an incident in 1972 which 
speaks highly of the political decency of Kalaignar. 
In 1972 , several freedom fighters including Rajaji 
were chosen for awards in appreciation for their 
services and their participation in the freedom 
struggle . Rajaji could not come in person and could 
not attend the function on 2nd of October 1972 and 
Rajaji requested Kalaignar to get the award on his 
behalf from the Governor and send it across to him . 


India is the biggest democratic country in the 
world with the best form of Government with 
people s representatives in the Legislatures and in 
the Parliament . It is a democracy with dignity and 
stability. Good and able administration combined 


with simplicity has made Dr. Kalaignar 
M. Karunanidhi win people s faith and has earned 
him the pride of being elected again and again in all 
the Assembly elections since last 50 years . 
(( Thumping of desks ) 


In the interest of democracy and the people , 
we need meaningful articulations in the Assembly . 
In this connection , the services rendered by 
Dr. Kalaignarareeminently laudable . May his service 
to the cause of Tamil Nadu and India continue 
forever . ( Thumping of desks ) May his life stand as 
an example for the serving and the budding 
politicians . I wish him a healthy and long life and 
pray to Almighty that he be blessed with many more 
years of fruitfulservice to the State and the Country. 
( Thumping of desks ) 


His eloquent speech , poetic talents , political 
sagacity have made him win the hearts of the people 
of Tamil Nadu . ( Thumping of desks ) Dr. Kalaignar 
as he is affectionately called has carved a niche 
and is the ambrosia of the people of Tamil Nadu . 
( Thumping of desks ) He stands as a role model for 
the members of the Legislature at all times . 
( Thumping of desks ) 


Fortunately, today is the 150th celebrations 
of the First Independence Movement in India . 
( Thumping of desks ) I congratulate you all on this 
Golden Jubilee and also the 150 years celebrations 
of the independent Bharat , India . ( Thumping of 
desks ) 


We have seen many types of Golden Jubilee 
Celebrations. The only person in India who has seen 
Golden Jubilee in Legislature (Thumping of desks ) 
through 50 years of democracy is 
Dr. Kalaignar . This goes to prove that he is a great 
genius as far as the philosophy of democracy is 
concerned . ( Thumping of desks ) 


Thank you very much . நன்றி , வணக்கம் , ஜெய் 
ஹிந்த் . (மேசையைத் தட்டும் ஒலி ) 


122 


ஆந்திரப் பிரதேசம் 


தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் 


இருவள்ளு 
செல்ல 


ஆடு 


போம் 


1. அரியலூர் 


12. சேலம் 


23. தூத்துக்குடி 


தேயாக 


ந் 


தி 


UIN 


2. இராமநாதபுரம் 13. தஞ்சாவூர் 


24. நாகப்பட்டினம் 


நீர்வரி 


விழயாம் . 


3. ஈரோடு 


14. தருமபுரி 


25. நாமக்கல் 


உதகமண்டல 


மிருதாக 


" இரும்பொடு 


போன்றுா 
நா 

அரியதாட்டு 


LE . 


திவாளி 


வெர் இருவரும் 


திண்டும் 


4. கடலூர் 15. திண்டுக்கல் 26. நீலகிரி 
5. கரூர் 

16. திருச்சிராப்பள்ளி 27. புதுக்கோட்டை 
6. கன்னியாகுமரி 17. திருநெல்வேலி 28. பெரம்பலூர் 
7. காஞ்சிபுரம் 18. திருப்பூர் 

29. மதுரை 
8. கிருஷ்ணகிரி 19. திருவள்ளூர் 30. விருதுநகர் 
9. கோயம்புத்தூர் 20. திருவண்ணாமலை 31. விழுப்புரம் 
10. சிவகங்கை 21. திருவாரூர் 32. வேலூர் 


கேரளம் 


சிநேக 


Fa 


11. சென்னை 


22. தேனி 


இலங்கை 


நாகர்கோறில் . 


தமிழக முதல்வர் மாண்புமிகு கலைஞர் அவர்களின் 

ஏற்புரை - 11-5-2007 


123 


மாண்புமிகு சட்டப் பேரவைத் தலைவர் 
அவர்களே, மேதகு ஆளுநர் அவர்களே , அவை 
முன்னவரும் , என்னுடைய அன்புக்குரியவருமான 
பேராசிரியர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துரை 
வழங்கி , என்னை ஊக்கப்படுத்தி , உற்சாகப்படுத்தியுள்ள, 
உணர்ச்சிவசப்படுத்தியுள்ள சட்டமன்றக் கட்சிகளின் 
தலைவர்கள் திரு . சுதர்சனம் அவர்களே , திரு . கோ.க. 
மணி அவர்களே, திரு . கோவிந்தசாமி அவர்களே, திரு . 
சிவபுண்ணியம் அவர்களே , திரு . செல்வம் அவர்களே , 
வருகை தந்துள்ள நாடாளுமன்ற , சட்டப் பேரவை 
உறுப்பினர்களே , பல்வேறு கட்சிகளின் தலைவர்களே, 
நண்பர்களே ! 

இன்றையதினம் இந்த அவையிலே என்னுடைய 
பணியின் 50 ஆவது ஆண்டு பொன் விழா என்ற 
பெயரால் , என்னுடைய உள்ளம் சிலிர்க்க , உடல் சிலிர்க்க 
உணர்ச்சிவயப்படுகின்ற அளவிற்கு நம்முடைய ஆளுநர் 
அவர்களும் , அவை முன்னவர் அவர்களும் , 
சட்டமன்றத்திலே உள்ள கட்சிகளின் தலைவர்களும் 
உரையாற்றி இருக்கின்றீர்கள் . அந்த உரையை வரவேற்று 
எழுப்பிய கையொலி இத்தனை நாளும் ஒரு பக்கத்திலே 
கேட்டுக்கொண்டிருந்த கையொலி . (மேசையைத் தட்டும் 
ஒலி ) இன்று ஒருசேர இருபுறத்திலும் கேட்டு , இப்படியும் 
எல்லா நாளும் இருக்கக்கூடாதா என்ற ஏக்கப் 
பெருமூச்சை எனக்கு வரவழைக்கின்ற அளவிற்கு 
இருந்தது என்பதை நான் மறக்க முடியாது . 

நம்முடைய நண்பர் கோவிந்தசாமி பேசும்போது , 
எண் 11 என்பதைக் குறிப்பிட்டு , 11 ஆம் தேதிதான் 
இந்த ஆட்சிக்கான அறிகுறி தோன்றி , தேர்தல் முடிவு 
அறிவிக்கப்பட்டது என்று தேதி 11 - ஐக் குறிப்பிட்டார்கள் . 
இன்றைக்கு இந்த விழா நடைபெறுகின்ற நாளும் 11 
என்று குறிப்பிட்டார்கள் . 11 அதோடு முற்றுப்பெறவில்லை . 
இந்த அவையிலே உள்ள 

கட்சிகளுடைய 
எண்ணிக்கையும் 11 தான் . (மேசையைத் தட்டும் ஒலி ) 
தி.மு.க., அ.தி.மு.க., காங்கிரஸ் , பா.ம.க., சி.பி.எம் ., சி.பி.ஐ., 
ம.தி.மு.க. , வராவிட்டாலும் பெயரைக் குறிப்பிடுவது 
நல்லது அல்லவா ? விடுதலைச் சிறுத்தைகள், தே.மு.தி.க., 
இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் , புரட்சி பாரதம் , ஆக , 11 
கட்சிகள் இந்த அவையிலே இடம் பெற்றுள்ள கட்சிகள் 
ஆகும் . (மேசையைத் தட்டும் ஒலி ) அதுவும் 11 தான் . 

1967 ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் 
ஆட்சி அமைப்பதற்கு , தேர்தலிலே நிதி திரட்டியபோது 
கிடைத்த தொகையும் 11 இலட்சம்தான் . (மேசையைத் 
தட்டும் ஒலி ) அந்தத் தொகையைப் பெற்றுக்கொண்டு 


பேரறிஞர் அண்ணா அவர்கள் , சைதாப்பேட்டை 
தொகுதியில் நிற்கப் போவது யார் தெரியுமா ? 
Mr. 11 இலட்சம் என்று குறிப்பிட்டதும் என்னைத்தான் . 
(மேசையைத் தட்டும் ஒலி ) அந்த 11 இலட்சம் 
இப்பொழுது உங்களுக்கு நன்றி கூறப் போகிறது . 
(மேசையைத் தட்டும் ஒலி ) இன்றைக்கு நடைபெறுகிற 
இந்த நிகழ்ச்சியில் நான் எவ்வளவு மகிழ்ச்சியோடு 
இருப்பேன் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் . 
ஏனென்றால் , 50 ஆண்டுக்கால சட்டமன்ற வாழ்வில் , 
இந்த மன்றத்தை 50 ஆண்டுக்காலமாகப் 
பார்த்துக்கொண்டிருக்கிற 

நான் , 

பழைய 
நினைவுகளையெல்லாம் சேகரிக்கிறேன் நினைவில் . 
அப்படிச் சேகரிக்கும் போது , எனக்கு இங்கே 
அமர்ந்திருந்த பெருந்தலைவர் காமராசர் தெரிகிறார் . 
அவரை வணங்குகிறேன் . (மேசையைத் தட்டும் ஒலி ) 

இங்கே அமர்ந்திருந்த பெரியவர் பக்தவத்சலம் 
தெரிகிறார் , வணங்குகிறேன் . (மேசையைத் தட்டும் ஒலி ) 
இங்கே அமர்ந்திருந்த என் ஆசான் அறிஞர் அண்ணா 
தெரிகிறார் . (மேசையைத் தட்டும் ஒலி ) அவரை 
வணங்குகிறேன் . இங்கே அமர்ந்திருந்த என்னுடைய 
அருமை நண்பர் எம்.ஜி.ஆர். தெரிகிறார் , (மேசையைத் 
தட்டும் ஒலி ) அவரை ஆரத் தழுவி அன்பைப் பரிமாறிக் 
கொண்டு இங்கே பேசுகின்றேன் . எத்தனையோ 
பெரியவர்கள் , தலைவர்கள் அலங்கரித்த இடம் இந்த 

நான் சிலருடைய பெயரை இங்கே 
குறிப்பிடாவிட்டாலும்கூட , நேரம் இல்லாத காரணமே 
தவிர வேறல்ல . அவர்களுக்கெல்லாம் நாம் வணக்கம் 
செலுத்தி , தொடர்ந்து இந்த அவையிலே 
ஜனநாயகத்தைக் காப்பாற்றுகின்ற அந்தப் பொறுப்பை 
ஏற்பதற்கு இந்த நாளை நாம் பயன்படுத்திக்கொள்ள 
வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் . 

இங்கேதான் என் எதிரே இருக்கின்ற 
வள்ளுவருடைய படத்தைப் பார்க்கிறேன் . 
பக்தவத்சலத்தினுடைய நினைவு எனக்கு வருகிறது . 
நான் சட்டமன்ற உறுப்பினராக எதிர்க்கட்சி வரிசையிலே , 
எதிர்க்கட்சித் துணைத் தலைவராக இருந்தபோது , 
இந்தப் படம் மயிலாப்பூரிலே முதன் முதலாக 
வரையப்பட்டு , அதை வரைந்த நண்பர் இந்தப் படத்தை 
அரசின் சார்பிலே நீங்கள் வெளியிடலாம் என்று 
என்னிடத்திலே சொன்னார் . அந்தப் படத்தை அறிஞர் 
அண்ணா சென்று பார்த்தார் , பெரியவர் பக்தவத்சலம் 
பார்த்தார் , நாவலர் நெடுஞ்செழியன் பார்த்தார் , 
நம்முடைய பேராசிரியர் அன்பழகனார் பார்த்தார் , நான் 
சென்று பார்த்தேன் ; புலவர் பெருமக்கள் எல்லாம் 


இடம் . 


பார்த்தார்கள் . அது அரசின் சார்பிலே வெளியிடப்பட்டால் 
இதுவரையிலே திருவள்ளுவருக்கு என்று ஒரு உருவம் 
அறுதியிட்டு அடையாளமாகக் காட்டப்படாதிருக்கிற 
அந்த நிலையை மாற்றலாம் என்ற எண்ணத்தோடு , 
சட்டமன்றத்திலே நான் ஒருநாள் எழுந்து , இப்படி ஒரு 
படம் மயிலாப்பூரிலே ஒரு அருமையான ஓவியரால் 
தீட்டப்பட்டிருக்கிறது , அந்தப் படத்தை இங்கே 
சட்டமன்றத்திலே வைப்பீர்களா ? " என்று கேட்டேன் . 
ஆனால் , பெரியவர் பக்தவத்சலம் , அப்போது 
வைக்கப்படும் என்றோ , முடியாது என்றோ சொல்லாமல் 
மிகத் தந்திரமாகச் சொன்னார் . 


ஆகவே , இங்கே வள்ளுவர் இருப்பதற்குக் 
காரணம் என்னுடைய கேள்வியும் (மேசையைத் தட்டும் 
ஒலி ) பெரியவர் பக்தவத்சலனார் அவர்களுடைய நல்ல 
தன்மையும்தான் . அதற்குப் பிறகு , இன்றைக்கு 
வள்ளுவர் எந்த அளவிற்கு தமிழகத்திலே பிரச்சாரம் 
செய்யப்பட்டிருக்கிறார் , எந்த அளவிற்கு அவருடைய 
உருவங்கள் பரவியிருக்கின்றன , அவருடைய கருத்துகள் 
எந்த அளவிற்கு இப்போதும் பரப்பப்படுகின்றன 
என்பதெல்லாம் உங்களுக்குத் தெரியும் . ஆகவே , இந்தச் 
சட்டமன்றத்திலே வள்ளுவருடைய திருவுருவத்தைப் 
பார்த்தவுடன் எனக்கு வந்த நினைவை நான் இங்கே 


124 


சட்டமன்ற உறுப்பினர் , இந்தக் கேள்வியைக் 
கேட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய செலவிலே 
அந்தப் படத்தை இங்கே வைப்பதாக இருந்தால் 
வைக்கப்படும் என்று சொன்னார் . தயங்காமல் நான் 
மறுநாளே , அதற்கு எவ்வளவு செலவாகும் ? நேற்று 
சொன்ன , முதலமைச்சர் சொன்ன அந்த உறுதியை நான் 
காப்பாற்றுகிறேன் என்று கடிதம் எழுதினேன் . இவன் 
வம்புக்காரனாக இருப்பான் போலிருக்கிறது என்று கருதி 
மறுநாள் பக்தவத்சலமே கருணாநிதி வாங்கி அந்தப் 
படத்தை வைத்தான் என்று வந்து விடக்கூடாது 
காங்கிரஸ் ஆட்சியிலே , ஆட்சிக்கு அந்த அவப் பெயர் 
வந்து விடக்கூடாது என்ற காரணத்தால் அவரே , இங்கே 
வேணுகோபால் சர்மா தீட்டிய அந்த வள்ளுவர் படம் 
கருணாநிதி அன்றைக்குக் கேட்டுக்கொண்டாரே அந்த 
அடிப்படையில் வைக்கப்படும் என்று சொன்னார் . அவர் 
சொன்னபடி அந்தப் படம் இங்கே வைக்கப்பட்டது . 


சொல்லாமல் இருக்க முடியவில்லை, ஆகவே , 
சொன்னேன் . 

இங்கேதான் பெருந்தலைவர் காமராசர் 
எத்தனையோ விஷயங்களைச் சொல்லியிருக்கிறார் . 
அவர் அதிகம் பேசுவது இல்லை ; இன்னும் 
சொல்லப்போனால் , பேசுவதேகூட இல்லை . அவருக்குப் 
பதிலாக சி . சுப்ரமணியம் அவர்கள்தான் பேசுவார்கள் . 
அவர் பேச வேண்டிய கருத்துகளை, சி . சுப்ரமணியம் 
நிதி அமைச்சர் அப்போது , அவர்தான் பேசுவார் . 
ஒன்றிரண்டு கருத்துகளை அவர் சொல்லி மற்றவர்கள் 
பேசுவார்கள் . 

சக்கரத்தைச் 
சுழற்றிக்கொண்டிருந்தவர் பெருந்தலைவர் காமராசர் 
என்பதை நாடறியும் ; உலகறியும் ; நானிலம் அறியும் . 
(மேசையைத் தட்டும் ஒலி ) அவர் இலக்கண , 


ஆனால் , 


ஆட்சியின் 


இலக்கியத்தோடெல்லாம் பேசக்கூடியவர் அல்ல . அவர் 
பேசும் தமிழ் கொச்சையான தமிழாக அப்பொழுது 
இருக்கும் . ஆனால் , அந்தக் கொச்சைத் தமிழ் கேட்பதற்கு 
மேலும் மேலும் நமக்கெல்லாம் எவ்வளவு இச்சையாக 
இருக்கும் என்பது அந்தக் கருத்துகளில் விளங்கும் . 
(மேசையைத் தட்டும் ஒலி ) இந்த இடத்திலேதான் 
இன்னும் நெருக்கமாக மேசைகள் போடப்பட்டிருக்கும் . 

ஒரு பக்கத்திலே பெருந்தலைவரும் , மற்ற 
அமைச்சர்களும் அமர்ந்திருப்பார்கள் . இங்கே 


அண்ணாவும் , நானும் , பேராசிரியர் , நாவலர் 
போன்றவர்களெல்லாம் அமர்ந்திருப்போம் . ஒரே 
நேரத்திலே நாங்கள் இங்கே அமர்ந்து இருந்ததில்லை . 
ஆனால் , அண்ணா இருக்கும் போது நான் இங்கே 
இருந்தேன் . அப்போது கல்யாணசுந்தரம் அவர்கள் 
கம்யூனிஸ்டு கட்சியினுடைய தலைவர் இங்கே இருந்தார் . 
யார் யார் பெரியவர்களெல்லாம் இங்கே இருந்தார்கள் 
என்பதற்காக அவர்களையெல்லாம் நினைவுபடுத்து 
கின்றேன் . அவர் இங்கே இருந்தார் . அவர் ஒரு நாள் 


125 


aerkada 


கட்டப் பேரவையில் 
கலைஞர் பொன்விழி 


தமிழ்தான் இங்கே ஆட்சி மொழியாக வைக்கப்பட 
வேண்டும் , ஆங்கிலத்தை அறவே அகற்றவேண்டு 
மென்று வேக வேகமாகப் பேசிக்கொண்டிருந்தார் . 

அப்பொழுது பெருந்தலைவர் காமராசர் என் 
பக்கமாகக் குனிந்து , கையை அசைத்தார்கள் , இங்கே 
கிட்டே வாருங்கள் என்று . இப்பொழுது சொன்னால் 
வரமுடியாது . அப்பொழுது மேசை இருந்த நிலையில் , 
அண்ணாவும் , நானும் குனிந்து என்னவென்று 
கேட்டோம் . அப்பொழுது தலைவர் காமராசர் சொன்னார் , 
கல்யாணசுந்தரம் பேசுகிறார் என்றால் , நீங்களும் 
தலையாட்டுகிறீர்களே , இது நியாயமா என்று 
அவருடைய தமிழிலேயே கேட்டார் . 

உங்களுக்கு 
நியாயம்தானா என்று நாகரிகமாகக் கேட்டார் . புத்தி 
இருக்கிறதா என்று கேட்கிறமாதிரி இருந்தது . நீங்களும் 
தலையாட்டுகிறீர்களே என்றார் . என்ன என்றார் 


உதாரணத்தில் சொன்னார் பார்த்தாயா ? ஆங்கிலத்தை 
அறவே அகற்றிவிட்டால் , அங்கே தமிழ் வந்து கொஞ்சி 
விளையாடாது . அங்கே இந்தி வந்து குந்திக்கும் என்று 
சொன்னார் . அதுதான் காமராசர் , ஞாபகம் 
வைத்துக்கொள் என்று அண்ணா சொன்னார் . 
(மேசையைத் தட்டும் ஒலி) இந்த ஒரு இரகசியத்தை 
உணர்வதற்கு இந்தச் சபை எனக்கு ஒரு காலத்திலே 
வாய்ப்பாக இருந்தது . 

என்னுடைய பேச்சு , நான் குளித்தலை 
தொகுதியிலே வெற்றி பெற்று இங்கே முதன்முதலாக 
வந்து அமர்ந்தபோது 170 ஆவது இடமோ, 171 ஆவது 
இடமோ தெரியவில்லை . இங்கே பின்னால்தான் 
அமர்ந்திருந்தேன் . முன்வரிசையில் அண்ணா , 
வி.கே. இராமசாமி முதலியார் போன்றவர்கள் எல்லாம் 
அமர்ந்திருப்பார்கள் . 


UN 


சட்டப் பேரவையில் 
கலைஞர் பொன்விழா 


நாள் : 11.5.2007 


சென்னை 


126 


1 


சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சி 


அண்ணா . ஒன்றுமில்லை , அவர் சொல்கிறாரே, English 
வேண்டாம் , தமிழ்தான் முழுக்க முழுக்க 
இருக்கவேண்டுமென்று சொல்கிறாரே , தமிழையே 
முழுக்க வைத்துவிட்டால் என்ன ஆகும் ? இப்பொழுது 
English இருக்கிற இடத்தில் இந்தி வந்து குந்திக்கும் 
என்றார் . (மேசையைத் தட்டும் ஒலி ) அப்படியே 
சொன்னார் . இவ்வளவு பெரிய இந்தி எதிர்ப்பாளரைப் 
போய் , நாம் இந்தி ஆதரவாளர் என்று நினைத்தோமே 
என்று அண்ணா என்னிடத்திலே சொன்னார் . 

பிறகு காரில் போகும்போது , அண்ணா 
முன் வரிசையில் உட்கார்ந்திருக்கிறார் . நான் 
பின்வரிசையில் உட்கார்ந்திருக்கிறேன் . கருணாநிதி , 
காமராசர் பேசியதைப் புரிந்துகொண்டாயா என்றார் 
அண்ணா . என்ன அண்ணா என்றேன். எவ்வளவு பெரிய 
தத்துவத்தை , அதுவும் கொச்சையாக , அதுவும் சாதாரண 


நான் பேசிய பேச்சு , முதல் பேச்சு , கன்னிப் பேச்சு , 
என்னுடைய தொகுதியிலுள்ள நங்கவரம் பண்ணையைப் 
பற்றியது . கையேர் வாரம் , மாட்டேர் வாரம் என்ற ஒரு 
பிரச்சினை பற்றியது . கையேர் வாரம் என்றால் - 
உழவர்கள் , அவர்களே ஏர் எடுத்துக்கொண்டு சென்று , 
மாடும் ஒட்டிக்கொண்டு சென்று , அவர்களே அங்கே 
பணியாற்றி , மிராசுதாரர்களுக்கு உதவினால் , அதற்குப் 
பெயர் மாட்டேர் வாரம் -- உழவர் மாத்திரம் அங்கே போய் , 
பண்ணையார் மாடும் கொடுத்து , ஏரும் கொடுத்து , 
கலப்பையும் கொடுத்து அங்கே உழுதால் , அதற்குப் 
பெயர் கையேர் வாரம் . வெறும் கையோடுதான் 
போவார்கள் . அதனால் கையேர் வாரம் . மாடும் , மற்ற 
பொருட்களும் கொடுப்பதால் அது மாட்டேர் வாரம் . 
அதில் கையேர் வாரத்திற்குள்ள கூலி என்ன , மாட்டேர் 
வாரத்திற்குள்ள கூலி என்ன என்பதிலே பெரிய 


வித்தியாசம் இருந்தது . வித்தியாசத்தைக் 
குறைக்கவேண்டுமென்பதற்காகப் போராட்டம் நடக்கிறது . 
அப்பொழுது நாங்களும் கம்யூனிஸ்டு கட்சிகளும் 
சேர்ந்துதான் நங்கவரத்திலே அந்தப் போராட்டத்தை 
நடத்திக்கொண்டிருந்தோம் . 

கேள்விப்பட்டிருப்பீர்கள் , “ நாடு பாதி , நங்கவரம் 
பாதி ” என்று . அவ்வளவு பெரிய பண்ணை அது . அங்கே 
அந்தப் போராட்டத்தை நடத்திக்கொண்டிருக்கிறோம் . 
நாங்கள் அசெம்பிளிக்கு வரவேண்டிய நாள் அன்று . 
காலையில் என்னுடைய வீட்டிலே எம்.எல்.ஏ.க்களுக் 
கெல்லாம் விருந்து . முதன்முதலாக சட்டமன்றத்திற்கு 
வரப் போகிறோம் . அதனால் வீட்டில் விருந்து . அண்ணா 


ஒத்திகை பார்த்துக்கொண்டிருக்கிறான் " என்று 
சொன்னார் . (சிரிப்பு ) (மேசையைத் தட்டும் ஒலி ) இதை 
ஏன் சொல்கிறேன் என்றால் , நீங்களும் இப்படி ஒத்திகை 
பார்த்துவிட்டு வந்து பேச வேண்டும் . அதற்கு நானே 
உதாரணமாக அன்றைக்கு இருந்திருக்கிறேன் 
(மேசையைத் தட்டும் ஒலி ) என்பதற்காகத்தான் நான் 
அதை நினைவூட்டினேன் . 

இப்படி ஒரு வேடிக்கையையும் சொல்ல வேண்டும் ; 
அது இந்த அசெம்பிளியில் நடந்தது . கிருஷ்ணாராவ் 
பேரவைத் தலைவராக இருந்தார் . அவருக்குத் தமிழ் 
அதிகம் வராது . 

மழலைக் குரலிலே பேசுவார் . 
ஆங்கிலத்தில் சரளமாகப் பேசுவார் . பெரிய மனிதர் , 


ஞர் 


கலை 


[ 


o 


பன்வி 


1,5.27 


127 


இருக்கின்றார் . நாவலர் அப்பொழுது அசெம்பிளிக்கு 
வர முடியவில்லை . காரணம் , அவர் சேலத்திலே வெற்றி 
வாய்ப்பை இழந்துவிட்டார் . நம்முடைய பேராசிரியர் 
இருக்கிறார் ; எல்லோரும் உட்கார்ந்து பேசிக் 
கொண்டிருக்கும் பொழுது நாவலர் கேட்டார் , " என்னய்யா 
கையேர் வாரம் , மாட்டேர் வாரம் என்று சும்மா , சும்மா 
சொல்லுகின்றீர்களே ! அது என்ன ? " என்று கேட்டார் . 
நான் அதை விளக்கிச் சொல்லிக் கொண்டிருந்தேன் . 

ஒரு பத்து நிமிடமாக நான் சொல்லச் சொல்ல , 
அவரும் தோண்டித் தோண்டிக் கேட்டார் . நானும் 
சொல்லிக் கொண்டிருந்தேன் . இதைத் தொலைவிலே 
உட்கார்ந்திருந்த அண்ணா கவனித்தார் . கவனித்து 
விட்டு , நாவலரைக் கூப்பிட்டு , " நெடுஞ்செழியன் , 
கருணாநிதி உனக்கு விளக்கம் சொல்லிக்கொண் 
டிருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாயா ? இல்லை , 
அவன் இன்றைக்குப் பேசப் போகிறான் , உன்னிடம் 


மேதை , ரொம்ப நல்லவர் . அண்ணாவிடத்திலே , 
எங்களிடத்தில் எல்லாம் மிகுந்த அன்பு கொண்டவர் . 
ஒரு நாள் சேலத்து காங்கிரஸ் உறுப்பினர் பேசினார் . 

சேலத்து காங்கிரஸ் உறுப்பினர் என்றால் 
எங்களுக்கெல்லாம் கோபம் . ஏனென்றால் , நாவலரைத் 
தோற்கடித்தவர் அவர் . மாரியப்பன் என்று பெயர் . 
கொஞ்சம் வித்தியாசத்தில் , 200 ஒட்டிலே நாவலரைத் 
தோற்கடித்தவர் . அந்தக் கடைசியிலேதான் அவர் 
உட்கார்ந்திருந்தார் . இலக்கிய சர்ச்சை ஒரு நாள் 
பேச்சிலே வந்தபோது , மாரியப்பன் எழுந்திருந்து , 
எங்களுக்குப் பதில் சொல்வதாகக் கருதிக் கொண்டு- 
அவருக்கு இந்த லகர , ளகரம் சரியாக வராது -- 
" திருவல்லுவரை எடுத்துக் கொல்லுங்கள் , கம்பரை 
எடுத்துக் கொல்லுங்கள் " என்று சொன்னார் . நான் 
இதுதான் சமயம் என்று பார்த்து , அவர் மேலே உள்ள 
கோபத்திலே , " அவைத் தலைவர் அவர்களே ! " என்று 


PA 


கிருஷ்ணாராவ் அவர்களைப் பார்த்துக் கேட்டேன் . என்ன 
என்றார் அவர் . “ இந்த அவையிலே பலாத்காரமான 
வார்த்தைகளைப் பயன்படுத்தலாமா ? இது Point of 
Order- க்கு உட்பட்டதல்லவா ? Parliamentary 
வார்த்தையா ? " என்றேன் .. " No , No , No." என்று 
திரு . கிருஷ்ணாராவ் சொல்லிவிட்டு , “ Mr. Mariappan , 
ஜாக்கிரதையாகப் பேசுங்கள் . 

அது பலாத்காரமான 
வார்த்தை , அதைப் பயன்படுத்தாதீர்கள் " என்று 
சொன்னார் . (சிரிப்பு ) 

இப்படியெல்லாம் நடைபெற்ற வேடிக்கைகளை, 
விளையாட்டுகளை, தமாஷ்களை எல்லாம் நான் இங்கே 
எண்ணிப் பார்க்கிறேன் . அதே நேரத்தில் அவர்கள் 
எல்லாம் இப்போது இல்லையே ! பேராசிரியர் பேசும்போது 
சொன்னார்கள் . இதையெல்லாம் பார்க்க , ரசிக்க 
அண்ணா இல்லையே என்று சொன்னார்கள் . அம்மா 
இல்லை என்ற கவலையைவிட , அண்ணா 
இல்லையென்ற கவலை எனக்குப் பெருங்கவலை 


என்பதை அவரும் அறிவார் , எல்லோரும் அறிவார்கள் . 
ஆனால் எல்லாக் கவலைகளையும் போக்குகின்ற 
அளவிற்கு , அந்தக் கவலைகளையெல்லாம் தீர்க்கின்ற 
அளவிற்கு , அதற்கெல்லாம் பரிகாரமாக நீங்கள் எல்லாம் 
இருக்கின்றீர்கள் என்ற ஒரே ஒரு ஆறுதலோடு 
(மேசையைத் தட்டும் ஒலி ) உங்களோடு கூட நான் 
இருக்கிறேன் . நீங்கள் இட்ட கட்டளைகளை 
நிறைவேற்றக் காத்திருக்கிறேன் . நாம் அனைவரும் 
சேர்ந்து இந்த நாட்டை வாழ வைக்க , இந்தச் 
சமுதாயத்தை முன்னேற்றப் பாடுபட இன்றைக்குச் 
சூளுரை மேற்கொள்வோம் . 

அதுதான் இந்த நாளில் நீங்கள் என்னைப் 
பாராட்டி , ஊக்கப்படுத்திய இந்த விழாவில் நாம் 
எடுத்துக்கொள்கின்ற சூளுரை என்று குறிப்பிட்டு , 
இந்தச் சூளுரையையே என்னுடைய ஏற்புரையாகக் கருத 
வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு , இந்த அளவில் 
அமைகிறேன் . நன்றி , வணக்கம் . 


ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி 


128 


கைைம 


கிலே 
நய 


TOMANIAN 


13-5-2006 ஆம் நாளன்று மாண்புமிகு கலைஞர் ஐந்தாவது முறையாக முதலமைச்சராகப் பதவியேற்ற 
விழா மேடையிலேயே முதல் கையெழுத்திட்டு , பொது விநியோகத் திட்டத்தின்கீழ் 1 கிலோ அரிசி 2 ரூபாய்க்கு 
வழங்க ஆணையிட்டார் . 

மக்கள் மேலும் பயனடையும் வகையில் , பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நிறைவு தினமான 15-9-2009 
அன்று ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய்க்கு வழங்கும் திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் கலைஞர் கொண்டு 
வந்தார் . வரலாற்றுச் சிறப்புமிக்க இத்திட்டம் குறித்த விவரம் 2009 ஆம் ஆண்டு ஆளுநர் உரையில் 
தெரிவிக்கப்பட்டுள்ளது . 


சட்டப் பேரவைத் தலைவர் மாண்புமிகு திரு . இரா . ஆவுடையப்பன் அவர்களின் 

இரண்டாம் நாள் வரவேற்புரை - 12-5-2007 


பாராளுமன்ற அனுபவமும் உள்ள தலைவர்கள் 
மென்மேலும் வளர்ந்து , இந்தியத் திருநாட்டுக்கு 
வழிகாட்டியாக விளங்க வேண்டுமென்றும் , தாங்கள் 
இந்தியத் திருநாட்டில் மென்மேலும் பல்வேறு உயர் 
பதவிகளைப் பெற வேண்டுமென்றும் வாழ்த்துகின்றேன் . 
இப்பொன் விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் 
உங்களை வருக , வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி 
அடைகின்றேன் . 


129 


முதுபெரும் அறிஞர் பெருமக்களும் , 
ஆன்றோரும், சான்றோரும் அலங்கரித்த வரலாற்றுச் 
சிறப்புமிக்க இம்மாமன்றத்தில் நடைபெறும் பொன் விழா 
நிகழ்ச்சிக்கு , அழியாப் புகழும் , சிறப்பும் பெற்று , 
வரலாறுகளைப் படைத்து , வரலாறாக வாழ்ந்து வரும் 
வரலாற்று நாயகன் , பகுத்தறிவுப் பகலவன் தந்தை 
பெரியாரின் சீடராக , பேரறிஞர் அண்ணா அவர்களின் 
உள்ளத்தில் இடம் பெற்று , இன்று கோடானுகோடி தமிழ் 
மக்களின் உள்ளத்தில் வீற்றிருக்கும் இந்தியத் துணைக் 
கண்டத்தின் அரசியல் , சமுதாய வாழ்விற்கான 
விடிவெள்ளி , 1957 ஆம் ஆண்டு முதல் இதுவரை 
நடைபெற்ற சட்டமன்றப் பொதுத் தேர்தல்களில் வெற்றி 
பெற்று , ஐந்தாம் முறையாக முதல்வராக வீற்றிருக்கும் 
பொன் விழா காணும் புது யுகத்தின் தலைவர் கலைஞர் 
அவர்களின் பொன் விழா நிகழ்ச்சியில் (மேசையைத் 
தட்டும் பலத்த ஒலி ) கலந்துகொள்ள வருகை தந்து 
இருக்கும் இந்தியத் திருநாட்டின் அரசியல் பாரம்பரியம் 
மிக்க குடும்பத்தில் பிறந்து , புகழ் பெற்ற 
பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்று , தலைசிறந்த 
வழக்கறிஞராகப் பணியாற்றி , பின்னர் 9 முறை 
நாடாளுமன்றத்திற்குத் தேர்ந்தெடுக்கப்பட்டு , தற்போது 
பெருமை மிக்க நம் நாட்டின் மக்களவைத் தலைவராக , 
அனைத்துக் கட்சிகளின் அன்பிற்கும் , பாராட்டிற்கும் 
உரியவராக இந்திய ஜனநாயக நாடாளுமன்ற மரபுகளை 
நேர்மையுடனும் , பாரபட்சமின்றியும் கடைப்பிடித்து 
வருபவரும் , இந்தியப் பாராளுமன்றத்தின் தனித் 
தன்மையை எந்தச் சூழ்நிலையிலும் எந்த அமைப்பிற்கும் 
விட்டுக் கொடுக்காத நிலைப்பாட்டைக் கொண்டவரும் , 
வங்கத்தின் சிங்கமாக விளங்கும் , பொதுவுடைமைப் 
பூங்காவில் பூத்த மலராம் மாண்புமிகு சோம்நாத் சட்டர்ஜி 
அவர்களே , (மேசையைத் தட்டும் ஒலி ) மக்களவையில் 
பல்வேறு கொள்கைகளைக் கொண்ட அரசியல் கட்சிகள் 
தங்களது கருத்துகளை , கண்டனங்களை எடுத்து 
வைக்கும்போது , சூடான வாதங்கள் , விவாதங்கள் 
நடைபெற்று , மக்களவை பரபரப்பான சூழ்நிலையில் 
இருந்தாலும்கூட, தாங்கள் தங்களுக்கே உரித்தான 
அறிவு , ஆற்றல் , திறமை ஆகியவற்றின் காரணமாக , 
எந்தவித உணர்ச்சிகளுக்கும் ஆட்படாமல் , கட்சிப் 
பாகுபாடின்றி அவையை நடுநிலையோடு நடத்திச் 
செல்லும் பாங்கு , சட்டமன்றத் தலைவர்களாகிய 
எங்களுக்கு ஒரு பாடமாகவும் , வழிகாட்டுதலாகவும் 
அமைகிறது . தங்களைப்போன்ற சட்ட அறிவும் , 


திருக்குவளை கண்டெடுத்த மாவீரன் , அய்யன் 
திருக்குறளைக் கற்றறிந்த மேலோன் , தமிழர்கள் வாழ்வை 
நிர்ணயிக்கும் வைகறை வானம் , தெற்கே குடியிருக்கும் 
இந்தியாவின் வழிகாட்டி , சமுதாயத்தில் அழுத்தப்பட்ட , 
ஒடுக்கப்பட்ட , பிற்படுத்தப்பட்ட மக்களின் கேடயம் , 
ஏழைகளின் கண்ணீரைத் துடைக்கும் தலைவர் , 
எதிரிகளின் ஆர்ப்பரிப்பை தன் பண்பாலும் , 
அடக்கத்தாலும் அடக்கும் செயல் வீரர் , உலகில் பரந்து 
வாழும் கோடானுகோடி தமிழர்களின் விடிவெள்ளி, என் 
ஊனும் , உயிரும் உள்ள வரை எனக்கு வழிகாட்டும் 
தலைவர் , அவர் வாழும் காலம் நானும் வாழ்ந்தேன் என்று 
பெருமைப்படும் வகையில் , அய்யன் வள்ளுவர் வழியில் 
ஆட்சிபுரியும் முத்தமிழ் அறிஞர் , மாண்புமிகு முதல்வர் 
டாக்டர் கலைஞர் அவர்களே , (மேசையைத் தட்டும் ஒலி ) 
தலைவர் கலைஞருக்கு உற்ற தனயனாய் , நல்ல 
துணையாக விளங்கும் மாண்புமிகு அவை முன்னவர் 
இனமானப் பேராசிரியர் அவர்களே , ஆந்திர மாநில 
சட்டமன்றப் பேரவைத் தலைவர் அவர்களே , புதுச்சேரி 
சட்டப் பேரவைத் தலைவர் அவர்களே , மாண்புமிகு 
அமைச்சர் பெருமக்களே , அனைத்துக் கட்சித் 
தலைவர்களே , அனைத்து சட்டமன்றக் கட்சித் 
தலைவர்களே , சட்டமன்ற உறுப்பினர்களே, சிறப்பு 
அழைப்பாளர்களே , அன்பான பத்திரிகையாளர்களே , 
உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் . 


மாண்புமிகு முதல்வர் அவர்களே, இந்தப் பொன் 
விழாவைக் கண்டு பூரிக்க தங்களைப் பெற்றெடுத்த 
தாய் , தந்தை , அறிவூட்டிய தந்தை பெரியார் , ஆளாக்கிய 
பேரறிஞர் அண்ணா ஆகியோர் இங்கில்லையே என்ற 
ஆதங்கம் தங்களுக்கு மட்டும் அல்ல , தங்களை 
நெஞ்சில் வைத்து பூஜிக்கும் எங்களுக்கும் அந்த 
ஆதங்கம் இழையோடாமல் இல்லை . ( மேசையைத் தட்டும் 
ஒலி ) 


ஒருவரே . 


மாண்புமிகு முதல்வர் அவர்களே , தங்களது 
பேச்சால் , மொழி நயத்தால் , நிர்வாகத் திறமையால் , உலக 
அளவில் தனி முத்திரையைப் பதித்தவர் தாங்கள் 

தங்கள் அரசியல் அனுபவங்கள் 
அனைத்தையும் மனித நேயத் திட்டங்களை 
நிறைவேற்றவே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் . 
தங்கள் சாதுரியத்தால் பகுத்தறிவாளராகவும் , ஆட்சிக் 
கலையில் அரிய இராஜதந்திரியாகவும் , தமிழகத்தில் 
வாழ்ந்த பெரியவர்கள், தலைவர்கள் அத்தனை பேரையும் 
அரசியல் வேறுபாடு கருதாமல் , போற்றிப் 
பாதுகாத்துக்கொள்வது தங்களிடம் உள்ள சீரிய 
பண்புகளில் ஒன்று . ஓய்வறியா தமிழ் மன்னன் நீங்கள் . 
நீங்கள் எங்களுக்குக் கிடைத்திருக்கின்ற ஒரு அரிய 
பொக்கிஷம் . மற்ற மாநிலங்களைவிட தமிழ்நாடு 
பெருமை பெற்றிருப்பதற்கு முக்கியக் காரணம் , எங்களது 
அரிய பொக்கிஷமான கலைஞர் அவர்களது தனித் 
திறமையே ஆகும் . 


வேண்டுமென்ற அந்த விறுவிறுப்பைப் பெறத்தான் என் 
வாழ்க்கையை நான் திரும்பிப் பார்த்துக்கொள்கிறேன் . 
வாழ்க்கை ஒரு போராட்டம் என வர்ணிப்போர் 
இருக்கிறார்கள் . எனக்கோ , போராட்டமே 
வாழ்க்கையாகிவிட்டது ! " என்று எழுதியிருக்கிறீர்கள் . 
ஆம் , தங்களின் வாழ்க்கையே போராட்டம் 
நிறைந்ததுதான் . ஆனால் , தலைவர் அவர்களே , உங்கள் 
போராட்டம் என்ற வயலில் விளைந்தவை அத்தனையும் 
சாதனைகள் என்ற நன் முத்துக்கள் . தங்கள் 
வியர்வையில் உயர்ந்தது தமிழகம் . தாங்கள் சிந்திய 
இரத்தத்தில் நிலைத்திருப்பது தங்கள் தலைமையிலான 
திராவிட இயக்கம் . 


தனிமைச் சிறையில் வாடிய கொடுமை எந்த 
அரசியல் தலைவனுக்கும் நேர்ந்ததில்லை . ஆனால் , 
தங்களை மட்டும்தான் பாளையங்கோட்டை தனிமைச் 
சிறையில் அடைத்து வாட்டினார்கள் . ஆனால் , தாங்கள் 
அந்தச் சிறைக் கொடுமையையும் புன்சிரிப்போடு 
ஏற்றீர்கள் . அதனால்தான் அண்ணா தங்களைச் 
சந்தித்து வந்தபின் , தாமிரபரணி மணற்பரப்பில் நடந்த 
பொதுக் கூட்டத்தில் , என் தம்பி கருணாநிதி இருக்கும் 
பாளையங்கோட்டை சிறைச்சாலை , நான் போற்றும் 
திருத்தலம் என்று மனம் உருகிக் கூறினார்கள் .. 
(மேசையைத் தட்டும் ஒலி ) 


தங்களது சட்டமன்றப் பொன் விழா என்பது 
வரலாற்றில் ஒரு பெரும் பகுதி . தாங்கள் 1957 முதல் 
2007 வரை சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளைத் 

தொகுத்து வெளியிட்டால் , அதுவே ஒரு சரித்திரம் . 
130 தங்களுடைய சட்டமன்ற உரையில் உயர் இலக்கிய 

நயத்தைக் காணலாம் , நல்ல தமிழின் இனிமையைச் 
சுவைக்கலாம் , நகைச்சுவை ததும்பும் சட்டயர் ( satire ) 
எனப்படும் உயர் தகுதியைக் காணலாம் , கவிதையின் 
ஓட்டத்தைக் காணலாம் , தவறுகளைச் சாடும் 
ஆவேசத்தைக் காணலாம் , ஆளுமைத் திறமையைக் 
காணலாம் , அதில் விவேகம் கூடிய விரைவைக் 
காணலாம் , அசைக்க முடியாத திண்மையைக் காணலாம் . 
இப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம் . தங்கள் 
சட்டமன்ற வரலாறு ஒரு சகாப்தம் . 


" தன்னை வெல்வான் தரணியை வெல்வான் 
என்று அந்த சிறைக் கூட முகப்பில் பொறித்திருக்கிறார்கள் . 
ஆம் , என் தம்பி தன்னையும் வெல்வான் , தரணியையும் 
வெல்வான் என்று அண்ணா அவர்கள் அன்றே 
குறிப்பிட்டார்கள் . (மேசையைத் தட்டும் ஒலி ) ஆம் , 
முதல்வர் அவர்களே, தாங்கள் இச்சட்டமன்றப் பொன் 
விழா காணும் இந்நேரத்திலே மட்டுமே அல்ல , என்றுமே 
இந்தத் தரணியை வெல்பவர்கள் நீங்கள் தான் . 
(மேசையைத் தட்டும் ஒலி ) 


கற்றாரைக் கற்றாரே காமுறுவர் என்பது 
சான்றோர்கள் வாக்கு . அத்தகைய வாக்கின்படி கற்றுத் 
தமிழ்க் கனியாக விளங்கும் தங்களை , மாண்புமிகு 
சோம்நாத் சட்டர்ஜி போன்ற கற்றறிவாளர் 
வாழ்த்துவதையே பெரும் சிறப்பாகக் கருதுகிறேன் . 


நெஞ்சுக்கு நீதி என்ற நூலில் தாங்கள் 
குறிப்பிட்டீர்கள் ; “ என்னுடைய வாழ்க்கையில் மிகப் 
பெரும்பகுதி பொது வாழ்விற்கே செலவாகியிருக்கிறது 
என்பது என் இதயத்திற்கு ஆறுதலைத் தரக்கூடியதாகும் . 
எஞ்சியிருக்கும் நாட்களும் , சிறப்பாக தமிழுக்கும் , 
தமிழின மக்களுக்கும் பயன்பட வேண்டுமென்பது என் 
தணியாத ஆசை . நடந்து வந்த பாதையை ஒருமுறை 
திரும்பிப் பார்த்துவிட்டு , ஏய் அப்பா ! இவ்வளவு தூரம் 
நடந்து வந்துவிட்டோமா , இனிமேல் நடக்க முடியாது 
என்று அயர்ந்து போவதற்குப் பதிலாக , பரவாயில்லை , 
இவ்வளவு தூரம் நடந்துவிட்டோம் ; இன்னும் சிறு 
தூரம் தான் , புதிய விறுவிறுப்பைப் பெற்றாக 


இன்று தங்களை சட்டமன்றம் மட்டுமல்ல , 
மாண்புமிகு பாராளுமன்றத் தலைவர் அவர்கள் இங்கே 
வருகை தந்து வாழ்த்துவதன்மூலம் இந்தியத் திருநாடே 
தங்களை வாழ்த்துகிறது . (மேசையைத் தட்டும் ஒலி ) 
இன்று உலகம் பரவி வாழும் தமிழினமும் உங்களை 
வாழ்த்திக் கொண்டிருக்கிறது . தங்களின் பொற்கால 


AIR 


சட்டப் பேரவையில் கலைஞர் உரைகள் - புத்தகங்கள் வெளியிடுதல் 


சரித்திரம் , நிகழ்கால மற்றும் வருங்கால சமுதாயத்திற்கு 
வழிகாட்டும் வரலாறு ஆகும் ; அரசியல் நன்னெறியும் 
ஆகும் . தாங்கள் என்றும் இளமை உணர்வோடு , 


நிறைவான நலத்தோடு எங்களுக்கு வழிகாட்டவும் , 
தமிழகத்திற்கு வளம் சேர்க்கவும் , உளமார வணங்கிப் 
போற்றுகின்றேன் . வணக்கம் . 


131 


முதல்வர் கலைஞரின் பண்பும் எளிமையும் 
இந்த நேரத்திலே இப்போது எனக்கு இரண்டு செய்திகள் நினைவுக்கு வருகின்றன . ஒன்று கவியரசர் 
கம்பருடைய அவை அடக்கப் பாடல் . 
“ ஓசை பெற்றொரு பாற்கட லுற்றொரு 
பூசை முற்றவும் நக்குபு புக்கென 
ஆசைபற்றி அறையலுற் றேன்மற்று இக் 
காசில் கொற்றத்து இராமன் கதை அரோ 
அதாவது , ஒரு பூனை தனது நாவினால் நக்கி பாற்கடல் முழுவதையும் குடிக்க ஆசைப்பட்டதைப்போல , 
இராமாயணத்தை எழுத ஆரம்பிக்கிறேன் என்று கம்பர் கூறுகிறார் . 

இரண்டு , நம்முடைய முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதுகிறபோது , 
முகவுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார், இமயமலைக்குப் பொன்னாடை போர்த்துகிற முயற்சியிலே ஈடுபடுவதும் , 
திருக்குறளுக்கு உரை எழுதுவதும் ஒன்றுதான் என்பதை நான் அறியாதவன் அல்ல என்று தன்னுடைய 
அடக்கத்தை வெளிப்படுத்திக் காட்டியிருக்கிறார் . அந்தப் பண்பும் , எளிமையும்தான் இப்பொழுது இந்த 
நேரத்தில் எனக்கு நினைவுக்கு வந்து கொண்டிருக்கிறது . 


சட்டப் பேரவையில் துணை முதல்வர் மாண்புமிகு திரு . மு.க. ஸ்டாலின் ( 30-1-2009 ) 


மக்களவைத் தலைவர் மாண்புமிகு திரு . சோம்நாத் சட்டர்ஜி அவர்களின் 

#BULOJ - 12-5-2007 


132 


Hon . Thiru Somnath Chatterjee : Most 
Respected Hon ble Chief Minister Mr. Karunanidhiji, 
Hon ble Speaker of the Tamil Nadu Legislative 
Assembly , Hon ble Speaker of Andhra Pradesh 
Assembly , Hon ble Leader of the House , Hon ble 
Members of the Assembly , Ladies and Gentlemen , 
எல்லோருக்கும் வணக்கம் . (மேசையைத் தட்டும் ஒலி) 

I am indeed honoured and it is a measure of 
great pleasure for me to have the opportunity to 
associate myself with this function organised to 
felicitate Kalaignar Dr. M. Karunanidhi on his long 
and eventful association with the legislative parties 
of Tamil Nadu and I am particularly honoured to be 
here in this sacred place of Indian democracy 
namely , Tamil Nadu Assembly building . ( Thumping 
of desks ) And it is a great hall where 
Dr. Karunanidhi has been associating for so many 
years , 50 years . ( Thumping of desks ) I feel also 
energised like the young old man who is here , 
( Thumping of desks ) and he is indeed an example 
before all of us whom we should follow , (Thumping 
of desks ) and at the very outset I would like to take 
this opportunity to heartily congratulate my 
distinguished friend Dr. Karunanidhi on his rare 
accomplishment 

Friends , it is undoubtedly a momentous 
occasion in the life of the outstanding leader who 
has played and continues to play a very significant 
role in the State of Tamil Nadu as also in our national 
politics . Dr. Karunanidhi has the unique distinction 
of having been elected to the Tamil Nadu Legislative 
Assembly as many as 11 times . ( Thumping of 
desks ) It is only 10 times for me . I cannot reach his 
success . ( Thumping of desks ) This is besides , his 
membership in the State Legislative Council in the 
mid 1980s . To be a member of a Legislature for 
such a long period of time is , indeed , a remarkable 
achievement , testifying to the high esteem in which 
the people held him , which conclusively establishes 
Thiru Karunanidhi s popularity amongst the people 
of this progressive State and his great contribution 
for its speedy development . 


His popularity and reach is not limited to any 
particular region or Constituency as such . In fact, 
the whole State and in a larger measure , the whole 
country has been his stage . ( Thumping of desks ) 
His own electoral records reveal that whichever 
Constituency he chose to contest from , the people 
have expressed their confidence in him and have 
extended him unhesitatingly the honour to represent 
them in the Assembly which is an unique distinction 
and honour. (Thumping of desks ) 

During his long innings in the Legislature , he 
has had the privilege of seeing the temper and tide 
of the House both from the Treasury and the 
Opposition Benches . He has held the august office 
of the Chief Minister of Tamil Nadu five times which 
in itself is a record for the State ( Thumping of desks ) 
and he has almost touched the record of my leader 
and his good friend Shri . Jyothi Basu . ( Thumping 
of desks ) He has thus had rich and varied 
experience as a member of the Legislature, as a 
Minister , as the Leader of the Opposition , as the 
Chief Minister and , above all , as the unquestioned 
leader of the Dravida Munnetra Kazhagam , 
( Thumping of desks ) the party that he co - founded 
with some other great leaders, way back in 1949 
and has passionately nurtured ever since . And it 
adds lustre to his public life that he has discharged 
these varied responsibilities with great distinction . 
( Thumping of desks ) 

As elected representatives of a progressive 
State and of a very dynamic and highly industrious 
people , the legislators of the State of Tamil Nadu 
have onerous responsibilities to shoulder. In Thiru 
Karunanidhi , they had and have a great leader and 
pathfinder to emulate . During his distinguished 
public life and as a member and leader of the State 
Legislature , Dr. Karunanidhi has earned 
tremendous goodwill and enormous support of the 
people and his constituents . He has overcome , time 
and again , all hurdles in retaining the trust and faith 
of the people , which eloquently speaks of his 
charisma and public appeal . ( Thumping of desks ) 


Thiru Karunanidhi s life and times is a shining 
example of the great virtues of service , of 
dedication and commitment , always remaining 
accessible to the people , sharing their sorrows and 
joys and in being pro - active in addressing their 
grievances . Even at the pinnacle of his political 
career and success , he has not lost touch with the 
man on the street - he continues to be in close 
communion with grass - root workers , always fighting 
for their cause , particularly of those belonging to 


leadership , the people of this State have been 
making significant contributions towards the 
development of the State and to nation - building . 

As a charismatic mass leader , 
Dr. Karunanidhi occupies a special place in the hearts 
and minds of the people of Tamil Nadu . ( Thumping 
of desks ) A man of compassion , and commitment 
to public causes , he is among those select few who 
have always remained wedded to certain principles 
and ideals and ever ready to make any sacrifice for 


133 


the weaker and the vulnerable sections of society. 
( Thumping of desks ) 

The record of his performance over the past 
nearly four decades , as the President of the Party, 
has indeed been most commendable . He is the 
true link between the leaders and the workers of his 
generation and those belonging to the present 
generation . All these years , he has , in fact, been a 
source of inspiration for generations of public 
spirited people , young and old alike , in involving 
themselves in public affairs . The high level of 
political awareness , and the healthy political culture 
that the people of Tamil Nadu have been 
demonstrating can be attributed equally to the 
ceaseless and committed efforts of leaders like 
Dr. Karunanidhi ( Thumping of desks ) and to the 
wisdom , maturity and to the sense of responsibility 
of the people of the State . Under such enlightened 


defending them against onslaught of any kind . The 
saga of his life symbolizes a spirit of sacrifice , of 
courage , of conviction and a rare sensitivity to the 
cause of the poor and the deprived . As the Chief 
Minister , five times in the past nearly three and a 
half decades , he has not only spearheaded a socio 
economic revolution in the State , but also laid a 
firm foundation for a modern Tamil Nadu , 
( Thumping of desks ) by introducing many path 
breaking schemes and enacting pioneering 
legislative measures . It is known that it was Thiru 
Karunanidhi who constituted a Backward Classes 
Commission in the State , the first of its kind 
( Thumping of desks ) anywhere in India . He has 
always given special attention to the problems being 
faced by the deprived and the downtrodden and he 
set up a separate Ministry for specially looking into 
their matters way back in 1989. ( Thumping of desks ) 


It is his farsightedness and sagacity which have 
enabled the State of Tamil Nadu to produce 
commendable results on various developmental 
parameters in recent decades . 

Deeply committed to secularism , a 
progressive social order, and other larger national 
values , Dr. Karunanidhi s model of development has 
been an all inclusive one . He views politics as a 
means for social transformation and as a potent 
instrument for development and growth . He 


I wish every State follow his example . 
( Thumping of desks ) Homes for the homeless , 
highly subsidized foodgrains to the poor, television 
sets and cooking gas connections and gas stoves 
to the poor households which do not have these 
facilities , rehabilitation of beggars , etc. are some 
of the issues which he has proactively addressed 
and has found solutions , ( Thumping of desks ) 
always in favour of the vulnerable sections of the 
society . 


02 


134 


believes that the State has a moral obligation to uplift 
the vulnerable sections of the society and that they 
cannot be left alone to protect themselves . He has 
initiated several progressive measures for their uplift. 
His initiative to provide spectacles to the needy 
among the poor strata of society, for free surgeries 
in hospitals , for the abolition of hand - pulled 
rickshaws and for the free distribution of cycle 
rickshaws , ( Thumping of desks ) for providing 
developed land free of cost to the landless 
agricultural families , (Thumping of desks ) legislation 
for equal property rights for women , for free 
education for the girl child , marriage - grant for poor 
girls , among others , are just a few examples of his 
empathy with the poor , the women and the 
downtrodden . 


As a crusader for the welfare of the weaker 
sections , Thiru Karunanidhi has made seminal 
contributions for their socio - economic 
empowerment , both as a legislator and as an 
administrator. Needless to say , such affirmative 
action is a pre - requisite for building an equitable , 
egalitarian and inclusive society . As a tireless 
champion of the Dravidian identity , he has very 
adroitly used his oratorial and literacy excellence to 
disseminate the egalitarian and rationalist ideals of 
the Dravidian movement , as articulated by the great 
leader , the legendary Annadurai . ( Thumping of 
desks ) Thiru Karunanidhi held aloft the torch of 
social empowerment with great zeal and 
commitment all these years . As a socially sensitive 


majesty of the Flag . We hear the National Anthem 
composed by Tagore, the golden voice of Bengal . 
The sweet melody of the Anthem rings in our ears 
like the soft music of the Courtallam Falls . Yes , 
Our country has awaken from its slavery liberating 
itself from foreign dominations . The epic story of 
our heroic struggle for liberation of India from which 
we emerged , holding our heads high , is writ large 
in the history of the world ". ( Thumping of desks ) 
Indeed a poet leader of our country . ( Thumping of 
desks ) 


leader , he ensured that men belonging to all castes 
could become priests in the Hindu temples . In a 
way , indeed , he has been a great social reformer 
too , whose contributions in facilitating a classless 
and casteless society will always be remembered . 
( Thumping of desks ) 

Dr. Karunanidhi has also contributed 
significantly to the success of both coalition 
governance and cooperative federalism in the 
country . He firmly believes that only a union of 
strong States can make a strong Union . ( Thumping 
of desks ) At the national level , he has been 
contributing immensely for the strengthening of the 
federal polity by fighting for the rightful place of the 
States of the Union without compromising with 
national unity and integrity. For him , decentralization 
is both a political and an economic necessity in a 
diverse society like ours . It is worth recalling what 
he said about decentralization , while speaking at 
the National Development Council meeting in May 
1972 and I quote : ( Thumping of desks ) 

“ Decentralization is particularly necessary " - 
I am quoting - " if a large country like ours is to 
cope with the problems of a modern economy . It 
is in this context that our demand for State 
autonomy should be understood , as a request for 
more efficient management of the country s 
resources , as a means to enable the Centre to be 
strong in areas of vital national concern , as a 
method of enabling the minimum demands of our 
people to be met in the quickest time and in the 
most efficient manner " . 

I believe this is the crux of the main issue of 
decentralization and federalism . ( Thumping of 
desks ) 


135 


Friends , Dr. Karunanidhi is verily a versatile 
personality, who encompasses in his repertoire , the 
supreme attributes of an eminent litterateur, a prolific 
script writer and a consummate orator known for 
his quick wit and repartee . His contribution to Tamil 
literature covers a wide canvass covering poetry , 
drama , fiction , short stories and cinema . Through 
his sensitive writings , Dr. Karunanidhi has used 
literature as a potent weapon against the exploitative 
social order and to articulate the cause of the poor 
and the deprived . In fact, after I took over as the 
Speaker of Lok Sabha , I have had the honour of 
writing the foreword to the English translation of 
Thiru Karunanidhi s poetic version in Tamil of Maxim 
Gorky s eternal classic Mother ( Thumping of desks ) 
and later I had the honour to release the book here 
in August 2005. Going through this work was , 
I must say , a very rewarding experience indeed 
I wish we had many more Karunanidhis . ( Thumping 
of desks ) 

His mastery over language and literature has 
also had its impact on his oratorical brilliance , 
enabling him to strike the right chord with the people . 
I am given to understand that so far he has 
addressed more than ten thousand public meetings , 
( Thumping of desks ) - Of course , he didn t lose 
his voice , as I had — special meetings , seminars 
and conferences . I am sure the Chamber of the 
Tamil Nadu Legislature is a great place and will 
always resonate and reverberate with the masterly 
speeches , on many issues of the times , delivered 
by Dr. Karunanidhi . ( Thumping of desks ) 

The numerous awards and the honorific titles 
he has earned over the years speak volumes about 
his learnings , scholarship and the love and respect 
that he enjoys in the country . But , beyond these 
awards and honours stand the man who is Thiru 
Karunanidhi , Kalaignar to his people , a leader of 


Indeed these views show his great 
statesmanship and his efforts to strengthen the 
federal structure of our country. Dr. Karunanidhi is 
totally committed to national unity and integrity. His 
poetic observations in the State Legislative 
Assembly on 16th April 1974 , while articulating his 
Government s views on the Rajamannar Committee 
appointed by the Tamil Nadu Government on the 
issue of State autonomy , are equally eloquent , 
quote : 


" The National Flag of India flutters in the 
glittering sun . We lift our eyes to the high skies 
beyond the clouds in our attempt to enjoy the 


the masses , a champion of the poor and the working 
class , an eloquent articulator and the defender of 
the larger national values , ( Thumping of desks ) an 
advocate of inclusive development and one who 
commands immense respect across the political 
ideologies and party manifestoes in the country. 

Being a legislator is at once a privilege and 
an honour, which also brings with it certain rights 


our country , which is greatly weakening the 
foundations of our polity and indeed our whole 
political structure itself . I urge upon the legislators 
in our country, with all humility , to introspect and 
see whether they are contributing towards 
strengthening the system or not and whether they 
are honouring their electors or not , as they are the 
real masters . Dr. Karunanidhi s life provides a 


136 


as well as responsibilities . It is through the elected 
representatives that the sovereign will of the people 
finds expression in our Legislative Bodies . The trust 
and faith which the people have reposed in us need 
to be justified with sincerity and commitment to their 
welfare . As people s representatives , we all are 
entrusted with the challenging task of keeping the 
flame of democracy burning bright . And Thiru 
Karunanidhi s legislative career has been a shining 
example of such commitment to the people , 
( Thumping of desks ) which should be a beacon for 
the legislators everywhere. 

The Parliamentary system of governance for 
our country was decided upon by the founding 
fathers of our Constitution as the most suitable 
method for the progress and development of our 
people . In this system , the legislative bodies are 
the most important institutions which the people elect 
and expect that their representatives will discharge 
their duties with commitment , sincerity and probity. 
It is a matter of greatest concern that , of late , the 
people are getting disillusioned , if not cynical , about 
the way the different legislatures are functioning in 


shining example of a legislator s conduct and 
behaviour which can be properly emulated . 
( Thumping of desks ) 

Friends , distinguished Chief Minister Thiru 
Karunanidhi is respected and revered for his many 
accomplishments and for his sterling public service 
by the people of Tamil Nadu and is held in high 
esteem by the nation . His many splendoured 
contributions to our national life have made him a 
legend in his own life time . ( Thumping of desks ) 
More than anything else , he is truly a people s leader 
( Thumping of desks ) who has brilliantly used the 
hall of the Tamil Nadu Legislature to effectively 
articulate the concerns , aspirations and urges of the 
people whom he represents in an exemplary 
manner . I join all of you in felicitating this outstanding 
leader of the masses on this momentous occasion . 
(Thumping of desks ) 

With these words , I wish Thiru Karunanidhi 
the best of health and many , many more years of 
service to the nation . ( Thumping of desks ) Thank 
you . 


தமிழக முதல்வர் மாண்புமிகு கலைஞர் அவர்களின் 

இரண்டாம் நாள் ஏற்புரை - 12-5-2007 


அனைவருக்கும் என் வணக்கத்தையும் , நன்றியையும் 
உங்களுடைய காலடிகளிலே குவிக்கின்றேன் . 


சட்டப் பேரவையில் நான் ஆற்றிய பணிக 
ளுக்கான பொன் விழா நிகழ்ச்சியிலே கலந்துகொள்ள 
வந்துள்ள நாடாளுமன்றத்தின் மதிப்புமிகு அவைத் 
தலைவர் , அமைதியை உருவாக்கும் தலைவர் (சிரிப்பு ) 
அமளிகளை அடக்கும் தலைவர் (பலத்த சிரிப்பு ) 
திரு . சோமநாத் சட்டர்ஜி அவர்களே ! 


இந்த இனிய விழாவை , மணமிக்க விழாவை , 
எழில் பொதிந்த விழாவை , கடந்த இரண்டு நாட்களாக 
நடத்துவதற்கான ஏற்பாடுகளைச் செய்து , நான் முதலிலே 
தடுத்தும்கூட , என்னை ஓரம் தள்ளிவிட்டு , ஒப்பற்ற 
முறையில் இந்தப் பொன் விழாவை நடத்தியே 
தீருவோம் என்று என்னிடத்திலே சூளுரைத்து , 


வரவேற்புரையாற்றிய மாண்புமிகு தமிழக சட்டப் 
பேரவைத் தலைவர் ஆவுடையப்பன் அவர்களே , அவை 


137 


TRI 


முன்னவர் என் அன்புக்கினிய ஆருயிர் சகோதரர் , 
பேராசிரியப் பெருந்தகை அன்பழகனார் அவர்களே ! 


என்று 


ஆந்திர மாநில சட்டப் பேரவைத் தலைவர் 
அவர்களே , புதுவை மாநில சட்டப் பேரவைத் தலைவர் 
அவர்களே ! 


நடத்திய பிறகு சொல்லுங்கள் , எப்படி நடத்தினோம் 

அறை கூவலும் விடுத்து அந்த 
அறைகூவலிலே வெற்றி பெற்றிருக்கின்ற விழாக் 
குழுவினர்களான விழாக் குழுவின் தலைவர் 
பேராசிரியர் அவர்களே , ஆற்காடு வீராசாமி அவர்களே , 
சுதர்சனம் அவர்களே , ஜி.கே. மணி அவர்களே, பீட்டர் 
அல்போன்ஸ் அவர்களே , கோ.சி. மணி அவர்களே , 
வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களே , துரைமுருகன் 
அவர்களே, சி . கோவிந்தசாமி அவர்களே , சிவபுண்ணியம் 


வருகை தந்துள்ள மத்திய , மாநில அமைச்சர் 
பெருமக்களே, நாடாளுமன்ற , சட்டமன்ற உறுப்பினர்களே, 
அனைத்துக் கட்சித் தலைவர்களே , உங்கள் 


அவர்களே , மலர்க் குழுவிற்குப் பொறுப்பேற்று , அதை 
மகத்தான முறையிலே வெளியிட்டு வழங்கியுள்ள 
பொன்முடி அவர்களே, எ.வ. வேலு அவர்களே, செல்வப் 
பெருந்தகை அவர்களே , வெளிப்புறத்திலும் , நேற்று 
நடைபெற்ற பொதுக் கூட்டத்திற்கும் ஏற்பாடுகளைக் 
கவனித்து , பாழ்பட்டுக் கிடந்த அந்த நிலத்தை , பசுமை 
நிறைந்த ஓர் இடமாக மாற்றியமைத்துள்ள வட சென்னை 
பலராமன் அவர்களே , உங்கள் அனைவருக்கும் 
என்னுடைய நன்றியை, வணக்கத்தை மீண்டும் மீண்டும் 
தெரிவித்துக் கொள்கின்றேன் . 


நேற்றையதினம் இந்திய அரசின் காவலர்களாக 
உள்ள பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் , 
அங்கே நடைபெறுகின்ற அரசுக்கு வழிகாட்டியாக 
அமைந்துள்ள திருமதி சோனியா காந்தி அம்மையார் 
அவர்களும் என்னைப் பொதுக் கூட்டத்திலே பலப்பட 
வாழ்த்திப் பாராட்டியிருக்கின்றார்கள் . இன்றைக்கு இந்த 
மாமன்றத்தில் -- சட்டமன்றத்திலே ஆளுநர் ஒரு நாள் 
அமர்ந்து , உங்களையெல்லாம் வாழ்த்திப் பாராட்டியது 
போதாது என்பதை எடுத்துக் காட்டுகின்ற வகையிலோ 
என்னவோ , இந்தியாவே , நாடாளுமன்றமே வாழ்த்துகிறது - 


20 


138 


நம்முடைய நாடாளுமன்றத்தின் அவைத் தலைவர் 
சட்டர்ஜி அவர்கள் , நான் எந்த அளவிற்கு இந்த 
மாமன்றத்திலே பணியாற்றியிருக்கிறேன் இந்த 
மாமன்றத்தை ஒரு பாசறையாகக்கொண்டு , எந்த 
அளவிற்குத் தமிழ் நிலத்திலே தொண்டு 
தொடர்ந்திருக்கிறேன் , இந்த ஐம்பதாண்டுக்காலம் 
என்பதை அவருக்கே உரிய பாச உணர்வோடு , 
அவருக்கே உரிய கொள்கை உறுதியோடு இங்கே 
எடுத்துச் சொல்லி , என்னை வாழ்த்தியிருக்கின்றார்கள் . 


சட்டமன்றம் இங்கிருந்து வாழ்த்தியது , நாடாளுமன்றம் 
வந்து வாழ்த்துகிறது (மேசையைத் தட்டும் ஒலி ) என்ற 
முறையிலே நம்முடைய பெருந்தகை சட்டர்ஜி அவர்கள் 
என்னை வாழ்த்தியிருக்கின்றார்கள் . 

நான் என்னால் இயன்ற அளவிற்கு, என்னுடைய 
அமைச்சரவை சகாக்களின் துணைகொண்டு , இந்த 
மாமன்றத்திலே அமர்ந்திருந்த எல்லாக் கட்சிகளைச் 
சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் துணைகொண்டு 


மறந்திருந்தால் , அதை நடத்துவதற்கு அவர்கள் 
தூண்டுகோலாக அமைவார்கள் என்று இங்கே இந்த 
அவையிலே , இந்தப் பாராட்டு விழாவிலே நான் அவரைக் 
கேட்டுக்கொள்கின்றேன் . 


ஆற்றிய காரியங்களை , நான் ஆற்றியதாகவே இங்கு 
என்னைச் சிறப்பிப்பதற்காக , இந்த ஐம்பதாண்டுக் 
காலத்திலே ஆற்றினேன் என்று எடுத்துச் 
சொல்லப்பட்டாலும்கூட , பொன் விழா நடைபெறுகிறது , 
இவைகளையாவது சொல்லித்தானே ஆகவேண்டும் 
என்ற முறையிலே சொல்கிறான் என்ற அளவிலே நீங்கள் 
எடுத்துக்கொள்ள வேண்டுமேயல்லாமல் , ஆமாம் , 
நான்தான் இந்தக் காரியங்களை ஆற்றினேன்; வேறு 
யாரால் இதை ஆற்ற முடியும் ? " என்று சொல்கின்ற 
வீம்பு , வீறாப்பு , ஆணவம் , அகம்பாவம் எனக்கு 
ஏற்பட்டதும் இல்லை ; ஏற்படப் போவதும் இல்லை . 
அதற்குக் காரணம் , என்னை ஆளாக்கிய தந்தை 
பெரியாரும் , வழி நடத்திய பேரறிஞர் அண்ணாவும் 
அந்தப் பாடத்தை எனக்குக் கற்றுத் தரவில்லை. எனவே , 
அவர்களுடைய வழியில் ஐம்பதாண்டுக்காலம் , 
சட்டமன்றப் பொது 

வாழ்க்கையை 

நான் 
நடத்தியிருக்கின்றேன் . 


இங்கேதான் , தமிழ்நாடு என்ற பெயர் 
சூட்டப்பட்டது . ஏற்கெனவே தமிழ்நாடு காங்கிரஸ் என்று 
இருந்தாலும்கூட , அச்சடிக்கப்பட்ட புத்தகங்களிலே , 
தமிழ்நாடு அரசு என்று இருந்தாலும்கூட , நாட்டிற்கு , இந்த 
மண்ணிற்கு தமிழ்நாடு என்று பெயரிடப்படவில்லை . 
இதற்கு தமிழ்நாடு என்று பெயரிட வேண்டுமென்ற 
கோரிக்கையை , பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த 
அவையிலே நிறைவேற்றி நிறைவேற்றியது 
மாத்திரமல்ல , அவரே ஒரு தொண்டரைப்போல 
நின்றுகொண்டு முதலமைச்சராக அல்ல நான் 
தமிழ்நாடு என்பேன் , எல்லோரும் வாழ்க என்று 
கூறவேண்டுமென்று எல்லோரையும் கேட்டுக்கொண்டு , 
அவர் தமிழ்நாடு என்று கூற , எல்லோரும் வாழ்க , வாழ்க 
என்று ஒலித்த மாமன்றமும் இந்த மாமன்றம்தான் . 


139 


இந்தச் சட்டமன்றத்திலேதான் சுய மரியாதைத் 
திருமணச் சட்டம் உருவாயிற்று . சுய மரியாதைத் 
திருமணங்கள் , பல ஆண்டுக்காலம் சட்டரீதியாக 
நடை பெறாவிட்டாலும் , தந்தை பெரியாருடைய 
கொள்கையை அவருடைய ஆணைக்கிணங்க சுய 
மரியாதைக்காரர்கள் தங்களுடைய வீடுகளிலே 
திருமணங்களை மரியாதை முறையிலே 
நடத்திக்கொண்டார்கள் என்றாலும்கூட , அதற்கு நான் 
சட்டச் சம்மதம் பெற்றுத் தருகிறேன் என்று சபதம் 
செய்து , ஆட்சியைக் கைப்பற்றி , இந்த ஆட்சிப் 
பொறுப்பிலே வந்து அமர்ந்த அண்ணா அவர்கள் , சுய 
மரியாதைத் திருமணத்திற்குச் சட்ட வடிவம் தந்ததும் 
இந்த அவையிலேதான் என்பதை நான் சட்டர்ஜி 
அவர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் . 


அதைப்போலவே , இரு மொழித் திட்டம் - இனி 
ஆதிக்க மொழிகளுக்கு இடமில்லை . ஆங்கிலம் , தமிழ் 
என்ற இரண்டு மொழிகளுக்குத்தான் இடம் , ஆதிக்க 
மொழிகள் , கட்டாய மொழிகள் நம்மீது எதுவும் 
திணிக்கப்பட மாட்டாது என்பதற்கு அறிகுறியாக இரு 
மொழித் திட்டத்தை நிறை வேற்றியதும் இந்த 
மாமன்றத்திலேதான் . 


சுய 


நான் நேற்றைக்கு கவர்னர் அவர்களுடைய 
தலைமையிலே , இந்த விழாவிலே 

பேசும்போது 
சொன்னேன் . இந்த அவையில் நடைபெற்ற பல்வேறு 
நிகழ்ச்சிகள் , உருக்கமான நிகழ்ச்சிகள் , வேடிக்கையான 
நிகழ்ச்சிகள் , தமாஷான நிகழ்ச்சிகள் , நகைச்சுவை 
நிகழ்ச்சிகள் என்று இவைகளைப்பற்றி எல்லாம் நேற்று 
நான் விவரித்தேன் . 


இன்றைக்கு இங்கே நிறைவேற்றப்பட்ட 
சட்டங்களைச் சொன்னால் , இந்த மாமன்றத்தினுடைய 
மகிமை பெருமை தெரியும் , தெரியவேண்டு 
மென்பதற்காக அவைகளை எல்லாம் சொல்கிறேன் . 


நான் ஏன் இதை ஞாபகப்படுத்துகிறேன் என்றால் , 
தம்பி டி.ஆர் . பாலு அவர்கள் வீட்டுத் திருமணத்திற்கு 
சட்டர்ஜி அவர்கள் ஒரு முறை வந்தபோது இதுபற்றிக் 
கூறியிருக்கிறேன் . இப்படி இந்தத் திருமணம் மாத்திரம் 
சுய மரியாதைத் திருமணம் அல்ல . இதுபோல இந்தியா 
முழுவதும் நடைபெற வேண்டும் . சுய மரியாதைக் 
கொள்கையின்படி நடைபெறுகின்ற இந்தச் சீர்திருத்தத் 
திருமணங்கள் 

அகில இந்திய 
நடைபெறுவதற்குத் தாங்கள் வழிசெய்ய வேண்டும் 
என்று நான் நம்முடைய சட்டர்ஜி அவர்களிடம் 
கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் . மறந்திருக்க மாட்டார்கள் 
என்றும் நான் நம்புகிறேன் . எனவேதான் , ஒருவேளை 


அளவிலே 


பேருந்துகளை நாட்டுடைமையாக்க , முதல் 
தடவையாக இந்தியாவிலே இந்த மாமன்றத்திலேதான் 
தமிழ்நாட்டிலேதான் சட்டம் நிறைவேற்றப்பட்டது . 


மின்சார விளக்கு இல்லாத கிராமங்களே 
இருக்கக்கூடாது என்று சூளுரைத்து , அனைத்துக் 


கிராமங்களுக்கும் மின் இணைப்புத் தருவதற்கான 
திட்டம் இங்கேதான் வகுக்கப்பட்டது . 


இதுமாத்திரமல்ல , புறம்போக்கு நிலங்களிலே 
குடியிருப்பவர்களுக்கு வீட்டுமனைப் பட்டா கிடைக்கும் 
என்று சட்டம் செய்ததும் இந்த மாமன்றத்திலேதான் . 


அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக ஆகலாம் 
என்று ஆணை பிறப்பித்து தந்தை பெரியாரினுடைய 
நெஞ்சிலே இருந்த முள்ளை அகற்றுவதற்குச் செய்த 
ஏற்பாடும் இந்த மாமன்றத்திலேதான் . 


இரண்டு அல்லது மூன்று இலட்சம் மக்களுக்கு 
குடியிருப்பு மனை அவர்கள் இருக்கின்ற 
குடியிருப்புக்கான மனை எந்த நேரத்திலும் முதலாளி 
பார்த்து , மிராசுதாரர் பார்த்து , பிரித்துக் கொண்டு போ 
என்று சொன்னால் பிரித்துக்கொண்டு போக வேண்டிய 
தற்காலிக நிலையில் இல்லாமல் , யார் சொன்னாலும் , 
அது அவர்களுக்கான சொந்த மனைதான் என்று 
குடியிருப்பு மனை குடியிருப்போருக்கே சொந்தம் என்று 
விவசாயத் தொழிலாளர்களுக்காக ஆக்கியதும் இந்த 
சட்டமன்றத்திலேதான் . அதைப்போல , தலைவர் அவர்கள் 
இங்கே குறிப்பிட்டதைப்போல , கை ரிக்ஷாக்களை 
ஒழித்து , அதற்குப் பதிலாக இலவச சைக்கிள் ரிக்ஷா 
வழங்கியதும் , அதற்கான திட்டம் தீட்டப்பட்டதும் இந்த 
மாமன்றத்திலேதான் . 


மத மாற்றத் தடைச் சட்டத்தை இரத்துச் செய்து 
சட்டம் கொண்டு வந்ததும் இந்த மாமன்றத்தில்தான் . 


விவசாயத் தொழிலாளர்களுக்கு விவசாயத் 
தொழில் புரிகின்ற இல்லங்களிலே வாடிக்கொண்டிருக் 
கின்ற ஏழைப் பெண்களுக்கு - தாய்மார்களுக்கு இந்த 
அரசு என்றும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதற்கு 
அடையாளமாக , அவர்கள் கருவுற்றால் , அவர்களுக்கு 
மாதம் ஆயிரம் ரூபாய் வீதம் , குழந்தை பிறப்பதற்கு முன்பு 
3 மாதங்களுக்கும் , குழந்தை பிறந்த பிறகு 3 
மாதங்களுக்கும் மொத்தம் 6 ஆயிரம் ரூபாய் 
அவர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவித்ததும் இந்த 
மாமன்றத்திலேதான் . 


நில உச்சவரம்புச் சட்டம் பெருந்தலைவர் 
காமராஜர் காலத்திலே கொண்டு வந்த சட்டம் - 30 
ஸ்டாண்டர்டு ஏக்கரா சட்டம் - அதை 15 ஸ்டாண்டர்டு 
ஏக்கரா என்று ஆக்கி , அந்தச் சட்டத்தை நிறைவேற்றிய 
இடமும் இந்த இடம்தான் . 


140 


பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே இஸ்லாமிய 
மக்களையும் இணைக்க வேண்டுமென்று குரல் 
எழுந்ததும் இங்கேதான் . அப்படிக் குரல் எழுந்தபோதும் , 
அதற்குச் சட்டத்திலே இடமில்லை என்று ஓர் அமைச்சர், 
என் தலைமையிலே இருந்த ஓர் அமைச்சர் , உண்மை 
நிலையை எடுத்துச் சொன்னபோது , இஸ்லாமிய 
நண்பர்கள் , உறுப்பினர்கள் சோர்ந்து உட்கார்ந்தபோது , 
சட்டத்திலே இடம் இல்லாவிட்டாலும் , என் இதயத்திலே 
இடம் இருக்கிறது என்று சொல்லி , அவர்களையெல்லாம் 
பிற்படுத்தப்பட்ட பிரிவிலே சேர்த்ததும் இந்த 
மாமன்றத்திலேதான் . 


பல 


உள்ளாட்சி அமைப்புகளிலே பெண்களுக்கு 
33 சதவிகித ஒதுக்கீடு செய்ததும் இந்த 
மாமன்றத்திலேதான் . 
பெரியாரின் கொள்கையான 

கொள்கையான சமத்துவக் 
கொள்கையை நிறைவேற்ற பெரியார் நினைவு 
சமத்துவபுரத் திட்டம் நிறைவேற்றுவதற்கு வழிவகுத்ததும் 
இந்த மாமன்றத்திலேதான் . 


இந்த மாமன்றத்திலே நான் நுழைந்தபோது , 
என்னைப் பார்த்து சிரித்து வரவேற்ற முதலமைச்சராக 
இங்கே உட்கார்ந்த பெருந்தலைவர் காமராஜர் - அந்தப் 
பெருந்தலைவர் காமராஜரிடத்திலே எனக்கு சில 
நேரங்களிலே , பல நேரங்களிலே கொள்கைரீதியாக , 
அரசியல் 

நடப்புரீதியாக வேறுபாடுகள் 
ஏற்பட்டாலும் கூட , வணக்கத்திற்குரியவர் , 
போற்றுதலுக்குரியவர் , பின்பற்றுவதற்கு உரியவர் என்ற 
நிலையிலே அவருடைய புகழ் மேலும் மேலும் பரவிட 
வேண்டும் என்பதற்காக , காமராஜர் பிறந்த நாள் ஜூலை 
15 ஆம் தேதியை , அவருடைய பிறந்த நாளை 
சட்டப்பூர்வமாக எல்லாப் பள்ளிகளிலும் கொண்டாட 
வேண்டும் ; கல்விக் கண் திறந்த காமராஜருடைய பிறந்த 
நாளைக் கொண்டாட வேண்டும் என்று அறிவித்த பிறகு, 
இடைக்காலத்திலே அது கிடப்பிலே போடப்பட்டு , இது 
சாதாரண அறிவிப்பாக இருப்பதால்தானே இடையிலே 
வருபவர்கள் கைவிட்டு விடுகிறார்கள் என்று, இதனைச் 
சட்டமாகவே ஆக்குகிறேன் என்று , இனி ஜூலை 15 , 
காமராஜர் பிறந்த நாள் , சட்டப்படி கல்விக் கண் திறந்த 
நாள் என்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட இடமும் இந்த 
மாமன்றம்தான் . 


உருது அகாடமி உருவாக்கியதும் இந்த 
மாமன்றத்திலேதான் . உழவர் சந்தைத் திட்டம் 
உருவானதும் இந்த மாமன்றத்திலேதான் . 


IM 


G 


141 


எனவே , இந்த மாமன்றத்தின் வரலாற்றிலே 
இப்படிப்பட்ட பல அத்தியாயங்கள் சீர்திருத்த 
அத்தியாயங்கள் புரட்சிகரமான அத்தியாயங்கள் 
நாட்டை முன்னேற்றவேண்டிய அத்தியாயங்கள் 
பலப்படுத்தக்கூடிய அத்தியாயங்கள் அனைத்தும் 
நிறைவேறி இருக்கின்றன . அதற்கெல்லாம் ஒரு 
பெருமையாக இன்றைக்கு நம்முடைய பார் புகழும் 
பாராளுமன்றத்தில் வீற்று , இவருக்கு நிகராக 
இன்னொருவர் இருக்கிறாரா கொள்கை உறுதியில் என்ற 
கேள்விக்கே 

இல்லாத அளவிற்கு 
வாழ்ந்துகொண்டிருக்கின்ற நம்முடைய சட்டர்ஜி அவர்கள் 
இந்த விழாவிலே கலந்து கொண்டு 

என்னை 
வாழ்த்துவதும் ஒரு வரலாறுதான் . 


நம்முடைய உறுப்பினர்கள் 

எல்லாம் விடுத்த 
வேண்டுகோளை இன்றைக்குத் தொகுத்து , பொன் விழா 
நாள் அறிவிப்பாக , ஒரு புதிய சட்டமன்றக் கட்டடம் 
விரைவில் (மேசையைத் தட்டும் ஒலி ) பழமையைப் 
பாதுகாப்போம் , புதுமையை நாடுவோம் என்ற அந்த 
மொழிக்கேற்ப , வெகு விரைவிலே அதற்கான அடிக்கல் 
நாட்டப்படும் என்பதையும் , அது , எந்தக் கல்விக் 
கூடங்களையும் இடித்தோ, (பலத்த சிரிப்பொலி ) எந்தப் 
பல்கலைக்கழகங்களையும் பாழ்படுத்தியோ இல்லாமல் , 
தனியாக ஒரு இடத்தில் , பரவாயில்லை , நல்ல 
இடத்தைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று 
எல்லோரும் சொல்லத்தக்க அளவிற்கு அந்த இடம் 
விரைவில் அமையும் . 


ஆட்சி 


அழைப்பிற்கு இணங்கி அமைச்சர் பெருமக்கள் , 
மத்தியிலே உள்ள அமைச்சர்கள் , பாராளுமன்ற 
உறுப்பினர்கள் , பல்வேறு கட்சிகளின் தலைவர்களெல்லாம் 
வந்து குழுமியிருக்கிறீர்கள் . நீங்கள் அமர்ந்திருக்கின்ற 
இடங்களைப் பார்க்கின்றேன் . உங்களுக்கு இடம் 
போதுமானதாக இல்லை என்பது புரிகிறது . என்ன , 
இன்னமும் இவ்வளவு சிறிய இடம்தானே இருக்கிறது , 
பொன் விழா கொண்டாடிய பிறகுகூட பெரிய இடம் 
வேண்டாமா என்று உங்களில் பலர் எண்ணுவது 
எனக்குப் புரிகிறது . ஆகவே , சட்டமன்றத்திலே 


அதனுடைய திறப்பு விழாவும் நடைபெற்று , 
நாமெல்லாம் அங்கே அமர்ந்து இன்னொரு விழா நடத்த 
(மேசையைத் தட்டும் ஒலி ) இந்த 
நடைபெறும்போதே அந்த இனிய வாய்ப்பு உங்களுக்கும் , 
எனக்கும் , எல்லோருக்கும் கிடைக்கும் என்று கூறி , 
என்னை நம்முடைய பெரியவர் சோம்நாத் சட்டர்ஜி 
அவர்கள் வாழ்த்தியதன் மூலம் எனக்கு அளித்துள்ள 
ஊக்கத்திற்கு , உற்சாகத்திற்கு , என்னுடைய இதயமார்ந்த 
நன்றியை அவருக்குக் காணிக்கையாக்கி , இந்த 
அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் . 


செம்மொழித் தமிழ் ஆய்வு மையம் சென்னையில் 
அமைத்திடவும் , தமிழக முதல்வர் டாக்டர் 

கலைஞர் அவர்களை அம்மையத்தின் 
தலைவராகச் செயல்படவும் மத்திய அரசு 
அறிவிப்புச் செய்ததற்குப் பாராட்டு - தீர்மானம் 


" கடந்த 150 ஆண்டுகளாகத் தமிழ் மொழியைச் செம்மொழியாக 
அறிவிக்கவேண்டுமென்று பரிதிமாற்கலைஞர் காலந்தொட்டு , பல அறிஞர்களும் , தமிழ் 
ஆர்வலர்களும் , புலவர்களும் மத்திய அரசினை வலியுறுத்தி வந்த சூழலில் , மத்தியில் 
ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி ஆட்சி மாண்புமிகு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களின் 
தலைமையில் அமைந்த பிறகு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் விடாமுயற்சி 
மற்றும் தோழமைக் கட்சிகளின் வேண்டுகோளுக்கிணங்க தமிழைச் செம்மொழியாக 
அறிவிப்பு செய்தார்கள் . முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று , 
2004 ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் அவர்களின் உரையிலேயே தமிழ் மொழியைச் 
செம்மொழியாக மத்திய அரசு அறிவிப்புச் செய்தது . 


142 


இச்சூழலில் நேற்று 30-1-2008 அன்று பாரதப் பிரதமர் டாக்டர் மன்மோகன் 
சிங் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் , சென்னையில் 
17 ஏக்கர் பரப்பளவு நிலத்தில் எழுப்பப்படும் கட்டடத்தில் ரூ .76.32 கோடி செலவில் 
தமிழகத்தில் " செம்மொழித் தமிழ் ஆய்வு மையம் அமைத்திடவும் , இந்த ஆய்வு 
மையத்தின் தலைவராக தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பொறுப்பு வகிப்பார் 
எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது . 


இந்த முடிவினை எடுத்த மத்திய அமைச்சரவைக்கும், பாரதப் பிரதமர் மாண்புமிகு 
டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும், இவற்றிற்கு உறுதுணையாக இருந்த காங்கிரஸ் 
பேரியக்கத்தின் தலைவர் திருமதி சோனியா காந்தி அவர்களுக்கும் மற்றும் மத்திய 
மனித வள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் மாண்புமிகு அர்ஜூன் சிங் அவர்களுக்கும் 
இந்தப் பேரவை உளமார்ந்த நன்றியைத் தெரிவித்துக்கொள்கிறது . 


மேலும் , இத்தகைய வெற்றிக்கு முழுமுதற்காரணமாக இருந்த தமிழக முதல்வர் 
டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் இப்பேரவை பாராட்டுதல்களையும் நன்றியினையும் 
தெரிவித்துக்கொள்கிறது . 


( இத்தீர்மானம் , 31-1-2008 அன்று மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களால் பேரவையில் 
கொண்டு வரப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது .) 


RESOLUTION THANKING THE CENTRAL GOVERNMENT 
FOR SETTING UP A CENTRE FOR CLASSICAL TAMIL IN 

CHENNAI UNDER THE CHAIRMANSHIP OF 
HON . CHIEF MINISTER , DR . KALAIGNAR 


Right from the days of Parithimarkalaignar for the last 150 years , 
Tamil Scholars , Savants and Tamil Enthusiasts had been insisting on the 
Central Government to declare Tamil as a Classical Language . Soon after 
the United Progressive Alliance Government headed by Dr. Manmohan Singh 
assumed office at the Centre , Tamil was declared as a Classical Language , 
pursuant to the continuous efforts of Dr. Kalaignar M. Karunanidhi and to the 
requests of the alliance parties . The Central Government , accepting the 
request of Dr. Kalaignar M. Karunanidhi , Chief Minister of Tamil Nadu , 
announced Tamil as a Classical Language in the Presidential Address in 2004 . 


143 


Under these circumstances , in the meeting of the Central Cabinet held 
on 30-1-2008 under the Chairmanship of the Prime Minister , 
Dr. Manmohan Singh , it has been resolved to house the Centre for Classical 
Tamil in the buildings to be constructed at a cost of Rs.76.32 Crores on an 
extent of 17 acres of lands at Chennai and resolved that Dr. Kalaignar 
M. Karunanidhi , Chief Minister will be the ex - officio Chairman of this Centre . 


This House expresses its profound thankfulness to the Union Cabinet, 
to the Prime Minister of India , Dr. Manmohan Singh , to the President of the 
Congress Party , Thirumathi Sonia Gandhi , who have been solidly supporting 
the proposal all along and to the Union Minister Thiru Arjun Singh , for taking 
this decision . 


Further , this House expresses its gratitude and appreciation to the 
Chief Minister of Tamil Nadu , Dr. Kalaignar M. Karunanidhi , being the basic 
cause of this victory . 


( This resolution moved by Hon . Finance Minister, was carried unanimously in the 
Tamil Nadu Legislative Assembly on 31-1-2008 . ) 


மாண்புமிகு தமிழக முதல்வர் செம்மொழித் தமிழாய்வு 

அலுவலகத்தைத் திறந்துவைத்தல் 


செம்மொழித் தமிழாய்வு மத்திய நிறுவன அலுவலகம் , சென்னை 


மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் 
கலைஞர் மு.கருணாநிதி அவர்களால் 

திறந்துவைக்கப்பட்டது . 


தலைமை 

மாண்புமிகு நிதியமைச்சர் 
பேராசிரியர் க.அன்பழகன் அவர்கள் 


நாள் . 30.6.2008 


144 


உலகத் தமிழ்ச் செம்மொழி மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் 


மாநாடு கோவை 


உலகத் தமிழ்ச் செம்மொழி மாநாடு 2010 


" தமிழ் மொழியைச் செம்மொழியாக அறிவித்து பெருமைப்படுத்தியதோடு , செம்மொழித் தமிழாய்வு மத்திய 
நிறுவனத்தையும் சென்னையில் அமைத்து , மத்திய அரசு பெருமைப்படுத்தியுள்ள சூழ்நிலையில், கோவை மாநகரில் 
வரும் ஜூன் திங்கள் 23 ஆம் நாள் முதல் 27 ஆம் நாள் வரை உலகத் தமிழ்ச் செம்மொழி மாநாடு மிகச் சிறப்பாக 
நடத்தப்படும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் . இதற்காக முதலமைச்சர் தலைமையில் 
மாநாட்டுத் தலைமைக் குழுவும் , 20 குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன " என்று 6-1-2010 அன்று நடந்த ஆளுநர் 
உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது . மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 23-10-2009 அன்று உலகத் தமிழ்ச் செம்மொழி 
மாநாட்டு இலச்சினையை வெளியிட்டார்கள் . 


உலகத் 


145 


தமிழ்ச் 


செம்மொழி 


- 


மாண்புமிகு தமிழக முதல்வர் உலகத் தமிழ்ச் செம்மொழி மாநாட்டின் இலச்சினையை வெளியிடுதல் 


இம்மாநாட்டை கோவை , கொடிசியா அரங்கில் நடத்தலாம் என்று 9-11-2009 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் 
அவர்களால் அறிவிக்கப்பட்டது . 


மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இம்மாநாட்டுப் பணியினை நாள்தோறும் ஆய்வு செய்வதுடன் உரிய 
அறிவுரைகளை வழங்கி வருகிறார்கள் . அதிக அளவில் அறிஞர்களும் , பேராளர்களும் கலந்து கொள்ளும் இந்த 
உலகத் தமிழ்ச் செம்மொழி மாநாடு , உலகம் போற்றும் வகையில் நடைபெற உள்ளது . 


மாண்புமிகு முதல்வர் கலைஞர் பெங்களூருவில் 
அய்யன் திருவள்ளுவர் திருவுருவச் சிலையைத் திறந்துவைத்தல் 


ಪತಿಮೆ 
ರಂಶ 
apo. 


தெய்வு 

சி 


ಕರ್ನಾಟಕ ಸರ್ಕಾರ 


ಇಯನರು. 


ருநாட் 


முதல்வ 


60 க cை ascada 


க . cu.acancomes 


44 ಆಲಪುರು 


அவன் dadars 


146 


மாண்புமிகு முதல்வர் கலைஞர் சென்னையில் 
கன்னட கவிஞர் சர்வக்ஞர் திருவுருவச் சிலையைத் திறந்துவைத்தல் 


A 


* 


ಕನ್ನಡ 


கவிஞர் சர்வக்ஞர் சிலை திறப்பு 
தமிழகத்தில் வாழும் கன்னடர்களும் , கர்நாடக மாநிலம் , பெங்களூரு நகரில் அல்சூர் ஏரியின் 
கர்நாடகத்தில் வாழும் தமிழர்களும் நீண்ட காலமாகக் அருகே , மாண்புமிகு தமிழக முதல்வர் கலைஞர் 
கண்டுவரும் கனவு நிறைவேறிடும்வண்ணம் , அவர்களால் மாண்புமிகு கர்நாடக முதல்வர் 
பெங்களூருவில் அய்யன் திருவள்ளுவர் சிலையும் , திரு . பி.எஸ் . எடியூரப்பா அவர்கள் முன்னிலையில் 
சென்னையில் கவிஞர் சர்வஜ்னா சிலையும் விரைவில் திறந்துவைக்கப்பட்டது . 
நிறுவப்படும் 

மகிழ்ச்சியோடு 
தெரிவித்துக்கொள்கிறேன் . மாநிலத்திற்கு மாநிலம் 

அதேபோல் , கன்னட கவிஞர் சர்வக்ஞர் சிலை 
இது போன்று நல்லுறவு செழித்தோங்கி வளர 

சென்னை அயன்புரத்தில் , ஜீவா பூங்காவில் மாண்புமிகு 
வேண்டும் என்பதுதான் இந்த அரசின் விருப்பமும் 

தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் முன்னிலையில் 
நோக்கமுமாகும் என 17-2-2009 அன்று நிதிநிலை 

கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு . பி.எஸ் . எடியூரப்பா 

அவர்களால் 13-8-2009 அன்று திறந்துவைக்கப்பட்டது . 
அறிக்கையில் 

மாண்புமிகு நிதியமைச்சர் 
தெரிவித்ததையடுத்து , தெய்வப் புலவர் அய்யன் 

தேசிய ஒருமைப்பாட்டிற்கு இந்நிகழ்வுகள் 
திருவள்ளுவரின் திருவுருவச் சிலை 9-8-2009 அன்று 

எடுத்துக்காட்டாகத் திகழ்கின்றன . 


என்பதை 


147 


தந்தை பெரியாருடன் முதல்வர் கலைஞர் 


கவிஞர் சர்வக்ஞர் சிலை திறப்பு விழாவில் 
மாண்புமிகு முதலமைச்சர் ஆற்றிய உரையின் ஒரு பகுதி 


" சுழலும் உலகொன்றே பருகும் நீரொன்றே 
சுடுகின்ற தீயொன்றே சாதியும் குலமும் 
நடுவே புகுந்ததெவன் ? 


இதுவும் சர்வக்ஞருடைய பாடல் . சுழலும் உலகம் ஒன்று பருகும் நீரும் ஒன்று சுடுகின்ற 
தீயும் ஒன்று - சில சாதியும் குலமும் நடுவே எப்படி புகுந்தது என்று கேட்கிறார் . இந்தக் கேள்வி 
திருவள்ளுவரை எனக்கு ஞாபகப்படுத்துகின்றது . 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அய்யன் 
வள்ளுவரை நினைவுபடுத்துவது மாத்திரமல்ல ; இன்றைக்கும் தந்தை பெரியாருடைய கருத்துகள் வாழ்கின்ற 
தமிழ் நிலத்தில் பெரியாரை நினைவுபடுத்துகின்ற கருத்துகளை சர்வக்ஞர் எடுத்துக் கூறியிருக்கிறார் . " 


புதிய சட்டப் பேரவையின் தோற்றம் 


சட்டமன்றத்திற்கென தனியாக பல்வேறு 
வசதிகளுடன் கூடிய ஒரு கட்டடம் தேவையெனக் கருதி 
1978 ஆம் ஆண்டிலேயே புதிய கட்டடம் கட்ட 
முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன . அதன் 
அடிப்படையில் , புனித ஜார்ஜ் கோட்டைக்கு எதிரில் , 
அரசுக்குச் சொந்தமான காலியாகவுள்ள இடத்தில் புதிய 


இருப்பதால் பொருத்தமான இடமாக இல்லை என்று 
கருதப்பட்டு சட்டமன்ற கட்டடத்தினை வேறு அதிக 
பரப்புள்ள இடத்தில் கட்டலாம் என முடிவு செய்யப்பட்டது . 
இதனால் இக்கருத்துரு கைவிடப்பட்டது . 


148 


சட்டமன்றப் பேரவை கட்டடத்தைக் கட்டலாம் என்று 
முடிவு செய்யப்பட்டது . இதற்கிணங்க , சட்டமன்றக் 
கட்டடம் அமைப்பதற்காக, அகில இந்திய அளவில் 80 
க்கும் மேலான வரைபடங்கள் பெறப்பட்டு 1983-84 ஆம் 
ஆண்டில் ஒரு கட்டட வரைபடப் போட்டியும் 
நடத்தப்பட்டது . இதில் மிகச் சிறந்த வரைபடங்களை 
வடிவமைத்த கலைஞர்களுக்கு பரிசுத் தொகை 
வழங்கப்பட்ட நிலையில் , புனித ஜார்ஜ் கோட்டைக்கு 
எதிரே உள்ள காலியிடம் குறுகலாகவும் , நீண்டும் 


கிண்டியில் உள்ள குதிரைப் பந்தய மைதானம் 
பயன்படுத்தப்படாமல் இருந்ததால் அந்த இடத்தில் 
சட்டமன்றப் புதிய கட்டடத்தைக் கட்டலாம் எனவும் 
பரிசீலிக்கப்பட்டது . 

பின் இக்கருத்துருவும் 
கைவிடப்பட்டது . பின்னர் , தமிழக அரசின் புதிய 
தலைமைச் செயலக வளாகம் சென்னை மெரினா 
கடற்கரைக்கு அருகில் உள்ள இராணி மேரி கல்லூரி 
உள்ள இடத்தில் கட்டப்படும் என 4-4-2003 அன்று 
பேரவையில் அறிவிப்பு வெளியிடப்பட்ட போதிலும் 
அம்முயற்சியும் அன்றைய அரசால் கைவிடப்பட்டது . 
2003 , செப்டம்பரில் கோட்டூர்புரத்தில் அண்ணா 
பல்கலைக்கழகம் , சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் 
அரசு தகவல் தொகுப்பு விவர மையம் ஆகியவற்றிற்குச் 
சொந்தமான சுமார் 43 ஏக்கர் நிலத்தில் புதிய தலைமைச் 
செயலக வளாகம் கட்ட அன்றைய ஆட்சியில் முடிவு 
எடுக்கப்பட்டு அத்திட்டமும் கைவிடப்பட்டது . 


12-5-2007 அன்று சட்டப் பேரவையில் 
நடைபெற்ற “ சட்டமன்றத்தில் கலைஞர் பொன் விழாவில் 
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றப் 
பேரவையின் புதிய வளாகம் கட்டப்படும் என அறிவிப்பு 
செய்தார்கள் . அவ்வறிப்பினையொட்டி 12-6-2008 
அன்று ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் சென்னை 
உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட முக்கிய 
விருந்தினர்கள் கலந்து கொண்ட ஒரு விழாவில் 
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரூ .425.57 கோடி 
செலவில் சட்டமன்றப் பேரவை புதிய வளாகம் 
கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார் . 


இக்கட்டட வடிவமைப்பைப் பெற சர்வதேச 
டெண்டர் விடப்பட்டது . இதில் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த 
திருவாளர்கள் ஜி.எம்.பி. இண்டர்நேஷனல் நிறுவனத்தின் 
வடிவமைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது . இந்நிறுவனம் 
பூனாவில் உள்ள திருவாளர்கள் ஆர்க்கிவிஸ்டா 
என்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் 
பூனாவிலுள்ள ஒய்.எஸ் . சானே கட்டட அமைப்பு 
ஆகியோருடன் இணைந்து இக்கட்டடத்திற்கான திட்ட 
வரைபடங்கள் மற்றும் கட்டட வடிவமைப்புகளை 
உருவாக்கியது . பின்னர் இக்கட்டடப் பணிகளை 
செய்வதற்கு தேசிய அளவிலான டெண்டர் விடப்பட்டு 


149 


O 


CARRETE 


CARRIE 


CARRIEALZ 


அதில் திருவாளர்கள் ஈ.சி.சி.ஐ. லிமிடெட் நிறுவனம் 
தேர்ந்தெடுக்கப்பட்டு 18 மாதங்களில் இப்பணியை 
நிறைவு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையுடன் , 
இந்நிறுவனத்திற்கு பணி வழங்கப்பட்டது . 


வரலாற்றுச் சிறப்புமிக்க இக்கட்டடம் திராவிட 
கலாச்சாரத்தையும் சக்கரவியூகத்தையும் அடிப்படையாகக் 
கொண்டு 4 சக்கரங்களை ( 4 Circles ) உள்ளடக்கியது 
ஆகும் . கோலம் உருவாகுவதற்கு புள்ளிகளை ஒன்று 
சேர்த்து வடிவம் கொடுப்பதுபோல் இச்சக்கரங்கள் 


ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டட வடிவமைப்பு 
அமைக்கப்பட்டுள்ளது . இதன் சிறப்பு அம்சமாக 
திராவிட கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக தமிழ் 
கலாச்சாரத்துடன் ஒருங்கிணைந்து திராவிட சிகரம் 
என்னும் கோபுரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது . பாரம்பரிய 
சிற்பக் கலை வேலைப்பாடுகளும் நவீன அலுமினியத் 
தகடுகளும் பொருத்தி இயற்கை வெளிச்சம் சட்டசபை 
உள்ளே வருமாறு 

மிகவும் நேர்த்தியான 
தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது . 


பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம் 


ரூ .100 கோடி மதிப்பீட்டில் சென்னை கோட்டூர்புரத்தில் நவீன கட்டமைப்பு வசதிகள் கொண்ட நவீன 
மாநில நூலகம் கட்டுவதற்கு மாண்புமிகு முதல்வர் கலைஞர் 16-8-2008 - ல் அடிக்கல் நாட்டினார் . ஒன்பது 
மாடிகளைக் கொண்டு கவின்மிகு கலை நுணுக்கத்தோடு வேகமாக கட்டப்பட்டுவரும் இந்நூலகம் 
3.75 இலட்சம் சதுர அடி பரப்பைக் கொண்டதாகவும், 11 இலட்சம் புத்தகங்களுக்கும் அதிகமாக வைக்கக்கூடிய 
வசதியைப் பெற்றதாகவும் அமையும் . இந்நூலகத்திற்கு நூற்றுக்கணக்கான புத்தகங்களை மாண்புமிகு தமிழக 
முதல்வர் கலைஞர் வழங்கியதோடு , நூலகத்திற்குத் தேவைப்படும் நூல்களை வழங்குமாறு பொதுமக்களிடம் 
கோரிக்கை விடுத்ததையடுத்து , அறிஞர்களும் , பொதுமக்களும் பலவிதமான நூல்களை அளித்து வருகின்றனர் . 
இது ஒரு மாபெரும் மாதிரி நூலகமாக அமையப்பெறும் . 


150 


இத் திட்டத்திற்கான மதிப்பீடு ரூ .166 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளதோடு இதுகுறித்த விவரங்கள் 
2007-2008 ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன . 


அரசு 
வளாகம் 
பாட்டு பிழ 


மாண்புமிகு முதல்வர் புதிய அரசு நூலக வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டுதல் 


புதிய சட்டப் பேரவை வளாகம் தொழில்நுட்ப அறிக்கை 

NEW LEGISLATIVE ASSEMBLY COMPLEX ( BLOCK - A ) , 
OMANDURAR GOVERNMENT ESTATE , CHENNAI - 2 - TECHNICAL REPORT 


• Traffic impact study was conducted by Anna 

University . Based on this report, necessary 
widening of roads outside the complex was done . 


• During the Golden Jubilee Celebration of 

Kalaignar in Legislative Assembly held on 
12-5-2007 , the Hon ble Chief Minister, in the 
presence of Hon ble Speaker of Lok Sabha , 
announced that a new Complex for Legislative 
Assembly will be constructed at a suitable site . 


• Environmental clearance from the Government of 

India was obtained . 


About 95 meetings were convened at all levels of 
Government to arrive at decisions and sort out the 
bottlenecks . 


• Total built up area : 87058 Sq.m ( 9,30,297 Sq.ft.) 


• Storeys : Ground + 6 Floors 


• In the high level meeting convened on 

26-3-2008 , under the Chairmanship of Hon ble 
Chief Minister it was decided that the New 
Complex will consist of 2 blocks of which the 
first block viz . Block - A will house the 
Legislative Assembly with certain key common 
Departments ( Home , Finance , Public , Law , 
Legislative Assembly, Planning & Development 
and related service facilities and Block - B will 
accommodate all other Departments of 
Secretariat with required facilities . 


• Height : 100 feet above the 

: 100 feet above the average road level 

of Anna Salai 


• Dome 


: Steel dome of 45m dia ( 147.26 feet ) 

and 29m ( 95.12 feet ) height over the 
Assembly Hall roof. 


151 


• Required space for respective administrative 

departments were provided as per the decision of 
the Committee constituted by the Government. 


In the high level meeting convened by the Hon ble 
Chief Minister on 17-4-2008 and 11-6-2008 , the 
scheme and design concept for Block - A and 
Block - B presented by M / s.GMP International 
Architect, Germany was accepted . Accordingly, 
the programme charts have been prepared and 
planned to complete the project before March 
2010 . 


• Structural Glazing and metal screen , fulfilling 

Green Building criteria . 


• Natural stone cladding with sapphire Blue Granite 

for facade . 


• To reflect Tamil culture " Kolam ” pattern 

extensively used . 


Enclosed driveway with Landscaping . 


The Tender Award Committee , in its meeting held 
on 17-10-2008 decided to accept the lowest 
negotiated tender of M / s . East Coast 
Constructions after four negotiations and work 
order was issued to lowest negotiated tender and 
preliminary works commenced on 12-11-2008 . 


• Having four pylon structures with connecting 

corridor. 


• Dholpur sand stone dry cladding . 


Important features of the building 


Two roof gardens one above Chief Minister Circle 
and Library Circle . 


Global level competition for Architectural 
consultant. 


Rainwater harvesting and treated water reuse being 
done . 


• Applied for Green Building certification for a 

GOLD rating 


Roads and driveways - 1000 M 


• 1.7 km long compound wall with Reception centre. 


• Air - conditioning and ventilation - 4100 TR 

installed capacity. 


• Generators 2 Nos . - 2000 KVA . 


• The structural designs for huge span of Assembly 

circle roof top beam , slabs and the beam between 
2 pylon columns in plaza circle was verified by 
PWD and 3rd party verification ( Anna University ) 
was obtained and suggested modifications in 
structural designs were incorporated for safety of 
the structure. The time loss due to this was adjusted 
by expediting the finishing works with good 
quality 


• High Speed Lifts - 17 Nos . 


• Transformers - 7 Nos of 1600 KVA . 


Total number of Labourers engaged Minimum 
2000 Nos . , Maximum - 4300 Nos , excluding sub 
vendors . 


• All codal provisions , circulars and other relevant 

instructions were adhered to during construction 
for safety and stability of the structure . 


• Total quantity of Steel used about 1,12,60,400 Kgs . 


• Total quantity of Cement used about 

2,37,60,000 Kgs . 


• This prestigious project with specialized structural 

members with gigantic aesthetic architectural look 
was completed in stipulated time with a lot of 
appreciation from the public . 


• Even though , the soil tests were conducted properly 

as per the I.S.codes , initially, driving the driven 
pile foundation was found difficult , since 
unexpected hard strata at a shallow depth was 
found in a particular contour of the site , which was 
not permitted. Alternatively bored pile was adopted 
which in turn delayed the programme chart for 1 
month . This delay was adjusted in rest of the works 
with good quality. 


Hon ble Chief Minister inspected the site several 
times , in spite of busiest , important schedule and gave 
valuable suggestions , which were found to be very 
useful for implementation during construction . This 
encouragement given by the Hon ble Chief Minister 
boosted the working energy of the Public Works 
Department Engineers . 


152 


• The plaza first floor is approached by climbing 48 

steps provided around the circle for 1760 ft. length . 
This along with hefty pylon columns , give a 
gigantic aesthetic look for the building . 


On behalf of Public Works Department, I thank 
the Hon ble Chief Minister and Government for having 
given the Buildings Wing of this Department, the 
opportunity to construct the above building . 


• The Assembly Hall is located in the ground floor of 

the Assembly circle, circular in shape with a 
diameter of 120 ft ., head room of 100 ft. and 11500 
sq . ft. plinth area. 


Er. S. Karunagaran , 
Chief Engineer ( Buildings ) 
Public Works Department 


புத்தகத்தில் உலகத்தைப் படித்தால் 
அறிவு செழிக்கும் ! 
உலகத்தையே புத்தகமாகப் படித்தால் 
அனுபவம் தழைக்கும் !! 


கலைஞர் 


சட்டமன்றப் பேரவைக் கூட்டத் தொடர்கள் 

ஒரு கண்ணோட்டம் 


1935 ஆம் ஆண்டு இந்திய அரசுச் சட்டத்தின்கீழ் 


(1) 


1937 ஆம் ஆண்டு அமைந்த முதல் சட்டமன்றப் பேரவை 


கூட்டத் தொடர்கள் 
மொத்தம் கூடிய நாட்கள் 


- 4 
- 109 


( 2) 


1946 ஆம் ஆண்டு அமைந்த இரண்டாவது சட்டமன்றப் பேரவை 


-10 


கூட்டத் தொடர்கள் 
மொத்தம் கூடிய நாட்கள் 


- 412 


153 


இந்திய அரசமைப்புச் சட்டத்தின்கீழ் அமைந்த 

முதலாவது பேரவை 

1952-1957 


கூட்டத் 
தொடர் 


காலம் 


கூடிய நாட்கள் 


7 


1 . 


03-05-1952 - 12-05-1952 


27-06-1952 - 31-07-1952 


2 . 


29 


19 


3 . 


03-11-1952 - 12-12-1952 


39 


4 . 


07-03-1953 - 30-07-1953 


17 


5 . 


14-12-1953 - 11-01-1954 


44 


6 . 


22-02-1954 - 13-08-1954 


60 


7 . 


01-12-1954 - 02-04-1955 


72 


8 . 


01-8-1955 - 06-04-1956 


27 


9 . 


08-08-1956 - 27-12-1956 


மொத்தம் 


314 


இரண்டாவது பேரவை 

1957-1962 


கூட்டத் 
தொடர் 


காலம் 


கூடிய நாட்கள் 


1 . 


29-04-1957 - 27-07-1957 


32 


2 . 


25-10-1957 - 16-11-1957 


20 


3 . 


08-02-1958 - 10-04-1958 


36 


4 . 


03-09-1958 - 05-11-1958 


27 


5 . 


04-02-1959 - 30-03-1959 


35 


6 . 


20-04-1959 - 30-04-1959 


9 


7 . 


31-08-1959 - 12-09-1959 


12 


8 . 


05-12-1959 - 30-04-1960 


39 


9 . 


05-08-1960 - 10-09-1960 


19 


10 . 


19-01-1961 - 15-12-1961 


76 


மொத்தம் 


305 


154 


மூன்றாவது பேரவை 

1962-1967 


கூட்டத் 


காலம் 


தொடர் 


கூடிய நாட்கள் 


1 . 


29-03-1962 - 02-11-1962 


40 


2 . 


28-01-1963 - 01-04-1963 


35 


3 . 


06-08-1963 - 23-11-1963 


16 


4 . 


16-01-1964 - 28-07-1964 


46 


5 . 


16-10-1964 - 24-10-1964 


8 


6 . 


18-01-1965 - 03-04-1965 


34 


7 . 


27-07-1965 - 12-11-1965 


23 


8 . 


28-01-1966 - 30-03-1966 


35 


9 . 


01-08-1966 - 09-11-1966 


15 


மொத்தம் 


252 


நான்காவது பேரவை 

1967-1970 


கூட்டத் 
தொடர் 


காலம் 


கூடிய நாட்கள் 


1 . 


15-03-1967 - 18-07-1967 


37 


2 . 


24-11-1967 - 23-01-1968 


6 


3 . 


10-02-1968 - 30-03-1968 


34 


4 .. 


16-08-1968 - 31-08-1968 


13 


5 . 


25-01-1969 - 31-03-1969 


33 


14-08-1969 - 13-09-1969 


6 . 


15 


7 . 


19-01-1970 - 09-04-1970 


41 


8 . 


24-08-1970 - 09-09-1970 


14 


6 


9 . 


25-11-1970 - 02-12-1970 


மொத்தம் 


199 


ஐந்தாவது பேரவை 

1971-1976 


155 


கூட்டத் 
தொடர் 


காலம் 


கூடிய நாட்கள் 


10 


1 . 


22-03-1971 - 03-04-1971 
19-06-1971 - 30-07-1971 


36 


2 . 


3 . 


17 


21-10-1971 - 18-12-1971 


35 


4 . 


22-01-1972 - 06-04-1972 


13 


5 . 


09-08-1972 - 13-11-1972 


12 


6 . 


02-12-1972 - 15-12-1972 


41 


7 . 


02-02-1973 - 05-04-1973 


11 


02-08-1973 - 14-08-1973 


8 . 


14 


9 . 


19-11-1973 - 04-12-1973 


48 


10 . 


17-01-1974 - 20-04-1974 


14 


11 . 


12-08-1974 - 28-08-1974 


10 


12 . 


12-12-1974 - 23-12-1974 


47 


13 . 


20-02-1975 - 02-05-1975 


17 


14 . 


22-10-1975 - 12-11-1975 

மொத்தம் 


325 


ஆறாவது பேரவை 


1977-1980 


கூட்டத் 


காலம் 


தொடர் 


கூடிய நாட்கள் 


1 . 


04-07-1977 


29-08-1977 


38 


2 . 


28-12-1977 - 07-04-1978 


51 


3 . 


30-08-1978 - 14-09-1978 


10 


4 . 


09-02-1979 - 30-04-1979 


58 


5 . 


26-10-1979 - 10-11-1979 


13 


6 . 


30-01-1980 - 13-02-1980 


9 


மொத்தம் 


179 


ஏழாவது பேரவை 

1980-1984 


156 


கூட்டத் 
தொடர் 


காலம் 


கூடிய நாட்கள் 


1 . 


19-06-1980 - 12-08-1980 


39 


2 . 


21-01-1981 - 14-05-1981 


67 


3 . 


21-08-1981 - 01-09-1981 


10 


4 . 


01-02-1982 - 07-04-1982 


47 


5 . 


06-09-1982 - 10-09-1982 


5 


6 . 


24-01-1983 - 27-04-1983 


61 


7 . 


24-10-1983 - 18-11-1983 


17 


8 . 


13-02-1984 - 28-04-1984 


48 


9 . 


08-10-1984 - 15-10-1984 


7 


மொத்தம் 


301 


எட்டாவது பேரவை 

1985-1988 


கூட்டத் 


காலம் 


தொடர் 


கூடிய நாட்கள் 


1 . 


25-02-1985 - 19-07-1985 


59 


2 . 


8-1-1986 - 15-05-1986 


52 


3 . 


12-11-1986 - 22-12-1986 


11 


4 . 


27-02-1987 - 11-05-1987 


43 


5 . 


09-11-1987 - 18-11-1987 


8 


6 . 


25-01-1988 


28-01-1988 


2 


மொத்தம் 


175 


157 


ஒன்பதாவது பேரவை 

1989-1991 


கூட்டத் 


காலம் 


கூடிய நாட்கள் 


தொடர் 


43 


06-02-1989 - 12-05-1989 


1 . 


2 . 


4 . 


30-10-1989 - 02-11-1989 


18-01-1990 -27-01-1990 


3 . 


7 


4 .. 


40 


17-03-1990 - 12-05-1990 


20-08-1990 - 23-08-1990 


5 . 


4 


18-01-1991 - 25-01-1991 


6 . 


6 


மொத்தம் 


104 


பத்தாவது பேரவை 

1991-1996 


கூட்டத் 
தொடர் 


காலம் 


கூடிய நாட்கள் 


1 . 


01-07-1991 - 13-07-1991 


9 


2 . 


04-09-1991 - 04-10-1991 


23 


3 . 


29-01-1992 - 05-05-1992 


42 


4 . 


21-09-1992 - 25-09-1992 


5 . 


5 . 


04-02-1993 - 30-04-1993 


36 


6 . 


25-10-1993 - 05-01-1994 


11 


7 . 


16-03-1994 - 05-05-1994 


33 


8 . 


03-11-1994 - 10-11-1994 


6 


9 . 


13-03-1995 - 06-05-1995 


34 


10 . 


02-11-1995 - 28-12-1995 


8 


11 . 


14-02-1996 - 01-03-1996 


11 


மொத்தம் 


218 


1158 


பதினோராவது பேரவை 

1996-2001 


கூட்டத் 
தொடர் 


காலம் 


கூடிய நாட்கள் 


1 . 


22-05-1996 - 01-06-1996 


8 


2 . 


16-07-1996 - 31-08-1996 


38 


3 . 


22-01-1997 - 30-04-1997 


45 


4 . 


13-10-1997 - 18-10-1997 


6 


5 . 


18-03-1998 - 30-05-1998 


43 


6 . 


23-11-1998 - 28-11-1998 


6 


7 . 


17-02-1999 - 18-05-1999 


47 


8 . 


17-11-1999 - 24-11-1999 


6 


9 . 


01-03-2000 - 18-05-2000 


42 


10 . 


06-11-2000 - 13-11-2000 


7 


11 . 


19-01-2001 - 02-02-2001 


10 


மொத்தம் 


258 


பன்னிரண்டாவது பேரவை 

2001-2006 


கூட்டத் 
தொடர் 


காலம் 


கூடிய நாட்கள் 


1 . 


22-05-2001 - 01-06-2001 


7 


2 . 


16-8-2001 - 14-09-2001 


24 


3 . 


09-03-2002 - 10-05-2002 


35 


4 . 


24-10-2002 - 31-10-2002 


6 


23-01-2003 - 10-05-2003 


5 . 


-. 


34 


6 . 


03-11-2003 - 07-11-2003 


5 


7 . 


04-02-2004 - 13-02-2004 


8 . 


22-07-2004 - 31-07-2004 


8 


9 . 


16-11-2004 - 22-11-2004 


5 


10 . 


31-01-2005 - 13-04-2005 


34 


11 . 


21-09-2005 


29-09-2005 


7 


12 . 


10 


13-01-2006 27-01-2006 

மொத்தம் 


182 


பதின்மூன்றாவது பேரவை 

2006 முதல் 


159 


கூட்டத் 
தொடர் 


காலம் 


கூடிய நாட்கள் 


17-05-2006 - 31-05-2006 


8 


31 


22-07-2006 - 02-09-2006 


2 . 


3 . 


4 


04-12-2006 - 07-12-2006 


4 . 


5 


20-01-2007 - 27-01-2007 


5 . 


22-03-2007 - 14-05-2007 


35 


6 . 


17-10-2007 - 22-10-2007 


4 


23-01-2008 


7 . 


01-02-2008 


6 


8 . 


19-03-2008 - 14-05-2008 


33 


9 . 


10-11-2008 


14-11-2008 


5 


13 


10 . 


21-01-2009 


26-02-2009 


11 . 


17-06-2009 - 21-07-2009 


26 


4 


12 . 


06-01-2010 11-01-2010 
மொத்தம் (11-1-2010 வரை ) * 


174 


* அடுத்த , 13 - வது கூட்டத் தொடர் , சென்னை - 2 , அண்ணா சாலையில் அமைந்துள்ள ஓமந்தூரார் 
அரசினர் தோட்டத்தில் புதிதாகக் கட்டப்பட்டுள்ள சட்டப் பேரவை மண்டபத்தில் தொடங்கப்படவுள்ளது . 


அண்ணாவின் 
இரட்டைக் குழல் துப்பாக்கி 


160 


அரசியல் வானில் கலைஞர் அவர்களும் புரட்சித் தலைவர் அவர்களும் 
இரு துருவ விண்மீன்களாக இருந்தபோதிலும் , நட்பு வளையத்திற்குள் 
எப்பொழுதும் அவர்கள் நல்ல நண்பர்களாகவே இருந்தார்கள் . 15-7-1977 
அன்று பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு . எம் . ஜி . இராமச்சந்திரன் 
அவர்கள் ஆளுநர் பேருரைக்கு நன்றி கூறும் தீர்மானத்தின் மீதான 
விவாதத்தில் உரையாற்றியபோது குறிப்பிட்டது : 


நாட்டில் அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற 
நேரத்தில் இன்னும் ஆயிரத்து சொச்சம் கிராமங்களை 
சேர்த்துக் கொள்ளக் கூடாதா என்று கேட்டார்கள் . 
அதுபற்றி நிச்சயமாக இந்த அரசு சிந்திக்கும் என்று 
சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் . 


சில 


" ஒன்று மட்டும் சொல்வேன் . எங்களால் , மத்திய 
அரசால் செய்யக்கூடிய அனைத்தையும் நாங்கள் 
செய்வோம் . மத்திய அரசால் செய்யக்கூடியவைகளைச் 
செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம் . 
வேறு வழி இல்லை என்றால் இங்கே எதிர்க்கட்சித் 
தலைவர் 

அவர்கள் சொன்னார்கள் , 
கொள்கைகளுக்கு நாங்கள் உங்களுக்குத் துணையாக 
இருப்போம் , உங்களுடன் ஒன்றுபட்டிருப்போம் என்று 
சொன்னதுபோல் அவர்களது கொள்கைகளில் அவர்கள் 
நம்புவது உண்மையானால் அந்தக் கொள்கைகளை நாம் 
நிறைவேற்றுவதற்காக ஒரு போராட்டத்தில் ஈடுபட 
வேண்டிய அவசியத்தில் , அந்தச் சூழ்நிலை 
உருவாக்கப்படுமானால் நான் நம்புகிறேன் , இங்கிருக்கிற 
மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எங்கள் 
பக்கத்தில் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு 
அவர்களுக்கு 

அதைச் 

சொல்லிக்கொள்ள 
விரும்புகிறேன் . ( ஆரவாரம் ) 


இன்னொன்றையும் சூசகமாகச் சொன்னார்கள் . 
15 ஆம் தேதி நான் சொல்லுவதாகச் சொன்னேன் . அதை 
நான் சொல்லிவிட்டேன் . ஆனால் , எனக்கு முன்னால் 
இருக்கின்ற ராமச்சந்திரன் 15 ஆம் தேதி சொல்லுவதாகச் 
சொன்னதை சொல்லுவதற்கு அவர்கள் தயாராய் 
விட்டார் என்று நான் கருதுகிறேன் என்று அவர்கள் 
சொல்லாமல் சொன்னதை நான் புரிந்து கொள்ளாமல் 
இல்லை . 


161 


மொழிப் பிரச்சினையானாலும் சரி , பொருளாதாரப் 
பிரச்சினையானாலும் சரி , 16,000 நியாய விலைக் 
கடைகளைத் திறக்க வேண்டும் என்றால் எவ்வளவு 
செலவாகும் என்பதை நிதி அமைச்சராக இருந்த 
அனுபவத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இங்கு 
சில கருத்துக்கள் சொன்னார்கள் . 


ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள முடியும் . சில 
எண்ணங்களை வெளியிடும் போது , 

அதில் 
பணியாற்றுகின்ற செயலர்களையும் அலுவலர்களையும் 
கலந்து விவரங்களைப் பரிமாறிக்கொண்டு , அதிலிருந்து 
எடுக்கப்பட்ட விவரங்களை வைத்துக்கொண்டுதான் , 
அதன் பிறகு எங்கள் எண்ணங்களையும் அதில் சேர்த்து 
பரிசீலித்த பிறகுதான் , இப்படிப்பட்ட எண்ணங்களை 
இந்த ஆளுநர் உரையில் வைத்திருக்கின்றோம் என்பதை 
எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் நம்பவேண்டும் என்று 
கேட்டுக்கொள்கிறேன் . நியாயவிலைக் கடைகளை இந்த 


அவர்களே (டாக்டர் கலைஞர் ) , சொன்னார்கள் . 
என்னைப் பற்றி முதலமைச்சருக்கும் தெரியும் , 
அவரைப்பற்றி எனக்கும் தெரியும் என்று அவர் 
சொன்னதைத்தான் நானும் சொல்ல வேண்டியிருக்கிறது . 
என்னைப்பற்றி அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் , 
அவரைப் பற்றியும் நான் நன்றாகப் புரிந்து 
கொண்டிருக்கிறேன் . ஒருவருக்கொருவர் இடையில் 
கொஞ்சகாலம் பிரிந்திருந்தோம் என்றாலும் 
ஒருவருக்கொருவர் புரியாமல் இல்லை . இங்கு கனம் 
உமாநாத் அவர்கள் கூட சொன்னார்கள் , ஏன் 
ஒருவருக்கொருவர் பெயரைக்கூட சொல்லுவதில்லை 
என்று கேட்டார் . பெயர் சொல்லுவது மட்டுமல்ல , 
ஒருவருக்கொருவர் ஆண்டவனே என்று கூப்பிட்டுக் 
கொள்வது உண்டு . பெயரைச் சொல்வது முக்கியமல்ல , 
பொதுத் தன்மையில் , பொதுப் பிரச்சினையில் , மொழிப் 
பிரச்சினை போன்ற பிரச்சினைகளில் நாங்கள் நிச்சயமாக 
அண்ணா அவர்களின் இரட்டைக் குழல் 
துப்பாக்கியாக இருப்போம் ” என்பதை இந்த நாட்டு 
மக்களுக்கு இதன் மூலம் சொல்லிக்கொள்ள 
விரும்புகிறேன் . " 


சென்னைப் பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா 
மண்டபத்தில் சிறப்புற நடைபெற்ற தமிழ்நாடு 
சட்டமன்றப் பவள விழா - சட்டப் பேரவை வைர 
விழாவில் மாண்புமிகு முதல்வர் கலைஞர் அவர்கள் 

ஆற்றிய உரை - 14-7-1997 


சொன்னேன் . அதனுடைய பவள விழாவைக் 
கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் . இதை நீங்கள் 
அறிவீர்கள் . 


" இந்த விழா நிகழ்ச்சியை அற்புதமாக ஏற்பாடு 
செய்து எழிலும் , எழுச்சியும் குலுங்க இந்த நல்ல மாலை 
நேரத்தில் பெரியவர்களையெல்லாம் அழைத்து , 
அவர்களுடைய அறிவுரைகளை வழங்கிடச் செய்த 
அதற்கென பல நாட்கள் அரும்பாடுபட்டு உழைத்த 
பேரவையினுடைய தலைவர் பி.டி.ஆர். பழனிவேல் ராஜன் 
அவர்களுக்கும் , பேரவையைச் சார்ந்த 
அலுவலாளர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் , 
வாழ்த்துக்களையும் , பாராட்டுக்களையும் தெரிவித்துக் 
கொள்கிறேன் . 

தேர்தல்கள் மூலம் சட்டம் இயற்றும் அமைப்பு 
ஒன்று தொடங்கப்பட்டு , அந்த அமைப்பினுடைய 
75 

ஆவது ஆண்டு நிறைந்த பவள விழாவையும் , 
தமிழகச் சட்டமன்றத்தின் பேரவை தொடங்கப்பட்டு , 
அந்தப் பேரவையின் 60 ஆண்டுகள் நிறைந்த 
வைர விழாவையும் இங்கு நாம் கொண்டாடிக் 
கொண்டிருக்கிறோம் . 


162 


தேர்தல் என்பது தமிழர்களுக்குப் புதிய ஒன்று 
அல்ல . பிற்காலச் சோழர்கள் காலத்திலேயே தமிழ் 
நிலத்திலே கிராமப் பகுதிகளில் தேர்தல் முறை இருந்தது 
என்பதற்கு உத்தரமேரூர் கல்வெட்டு சாட்சியாக 
இருக்கிறது . யார் , யார் தேர்தலுக்கு நிற்க 
வேண்டுமென்று சுட்டிக்காட்டுவதைவிட , விதிமுறை 
இருப்பதைவிட , யார், யார் ஊராட்சித் தேர்தலுக்கு நிற்கக் 
கூடாது ; மக்கள் பிரதிநிதிகளாக வரக்கூடாது என்று 
விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருந்தன . நல்லவர்கள் 
அல்லாதவர்கள் , ஊழல் புரிகிறவர்கள் , பிறர் பணத்திற்கு 
ஆசைப்படுகிறவர்கள் , காமவேட்டைக்காரர்கள் , 
குடிகாரர்கள் 

இவர்கள் எல்லாம் தேர்தலிலே 
ஈடுபடக்கூடாது ; ஈடுபடுவது தடுக்கப்படும் என்ற 
விதிமுறையின் அடிப்படையில் 

பிற்காலச் 
சோழர்களுடைய காலத்திலே கிராமப் பகுதிகளிலே 
தேர்தல்கள் நடைபெற்றன என்பதற்குச் சான்று பகன்று 
இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற 
கல்வெட்டுதான் உத்தரமேரூர் கல்வெட்டு . 


1972 ஆம் ஆண்டு இந்திய சுதந்திர வெள்ளி 
விழாவைக் கொண்டாடும்போதும் நான்தான் இங்கே 
முதலமைச்சராக இருந்தேன் . 1989 - இல் சட்டமன்றப் 
பேரவையினுடைய பொன் விழாவைக் கொண்டாடிய 
போதும் நான்தான் முதலமைச்சராக இருந்தேன் . 
இப்போது இந்திய நாட்டின் சுதந்திரப் பொன் விழாவைக் 
கொண்டாடும்போதும் நான்தான் முதலமைச்சராக 
இருக்கிறேன் . இன்று இந்தப் பவள விழா , வைர 
விழாவைக் கொண்டாடும்போதும் நான் முதலமைச்சராக 
இருக்கிறேன் . எனவே , நீங்கள் எனக்கு ஒரு பட்டம் 
கொடுக்கலாம் - " விழா முதலமைச்சர் " என்று . 


நான் பிற்காலச் சோழர்களைக் குறிப்பிட்டேன் . 
சங்க காலத்திலேயே , பழந்தமிழ் காலத்திலேயே இந்த 
வாக்குச் சீட்டு முறை இருந்திருக்கிறது . வாக்குச் சீட்டு 
என்றால் அச்சடித்த காகிதம் அல்ல . ஒலைகளிலே 
இந்த ஊருக்குத் தலைவராக யார் வர வேண்டும் என்று 
ஊர் மக்கள் விரும்புகிறார்களோ 

அந்தப் பெயரை 
ஓலைகளிலே எழுதி , அங்கே நடு மண்டபம் ஒன்றிலே 
வைக்கப்பட்டிருக்கின்ற குடத்திலே அந்த ஓலைகளை 
இடுவது ஒரு தேர்தல் முறை . இதை 

ஒரு 
சங்ககாலப் புலவன் ஒரு போர்க்களக் காட்சியை 
பாடுகின்ற நேரத்திலே நமக்குச் சுட்டிக்காட்டுகிறான் . 
போர்க்களத்திலே பலர் மாண்டு கிடக்கிறார்கள் . அப்படி 
மாண்டு கிடக்கும் போது , மாண்டு கிடக்கின்ற அந்த 


இப்படி , நானே முதல்வராக இருந்து இந்த 
விழாக்கள் நடப்பதில் பெரு மகிழ்ச்சியடைகிறேன் ; 
பெருமிதம் கொள்கிறேன் . 


தேர்தல்கள் மூலம் சட்டம் இயற்றும் அமைப்பு 
தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் ஆயிற்று என்று 


இந்தச் சட்டமன்றத்திலே பல ஆண்டுக்காலம் 
பணியாற்றியவன் 1957 ஆம் ஆண்டிலேயிருந்து 
பணியாற்றியவன் பணியாற்றிக்கொண்டிருக்கின்றவன் 
என்ற முறையில் இந்த இரு விழாக்களிலும் 
கலந்து கொள்வதில் நான் மிகுந்த பெருமை 
கொள்கிறேன் . 


பிணங்களின் வயிற்றையும் , நெஞ்சையும் , தலையையும் , 
கழுகுகளும் பருந்துகளும் குத்திக் கீறி , உணவாக்கிக் 
கொண்டிருக்கின்றன . அதிலே ஒரு கழுகின் செயலைப் 
பார்க்கிறான் புலவன் . மாண்டு கிடக்கின்ற ஒரு வீரனின் 
குடலை உருவி , அது உண்ணுகின்ற காட்சியை 
சங்ககாலப் புலவன் வர்ணிக்கின்றான் . எப்படி என்றால் , 
குடவோலை முறையிலே குடத்திற்குள்ளே 
போடப்பட்டுள்ள ஓலைகளை வெளியே இழுப்பதைப் 
போல அந்த வீரனுடைய குடலை இந்தக் கழுகும், 
பருந்தும் வெளியே இழுக்கின்றன 
குறிப்பிடுகிறான் . 

அந்தப் பாடல் மூலமாக குடவோலை முறை 
பழந்தமிழர் காலத்திலேயிருந்தது என்பதை நம்மால் 
அறிய முடிகிறது . இப்படி பன்னெடு நாட்களுக்கு முன்பு 


என்று 


இந்தச் சட்டமன்றத்திலே எந்தெந்த முதலமைச்சர்கள் 
எல்லாம் இருந்திருக்கிறார்கள் ? " தாடி வைக்காத 
பெரியார் " என்று புகழப்பட்ட ஓமந்தூர் இராமசாமி 
ரெட்டியார் முதல்வராகப் பொறுப்பேற்றிருந்திருக்கிறார் . 


பேச மாட்டார் ; ஆனால் அரிய செயல்களைப் 
புரிவார் என்று புகழ்பெற்ற - பேச்சில் என்ன இருக்கிறது ; 


தமிழ்நாடு சட்டமன்றப் பவளனார் 
தமிழ்நாடு சட்டமன்றம்மோவைவை 

Allee 


163 


பழந்தமிழர் காலத்திலேயே இந்த மக்களாட்சி 
மாண்பினை உணர்ந்தவர்களாக தமிழ்நாட்டு மக்கள் 
இருந்திருக்கிறார்கள் . நம்மின மக்கள் அதை 
உணர்ந்தவர்களாக விளங்கியிருக்கிறார்கள் . 
அவ்வழியிலே வந்த ஆங்காங்கு சில தடைகள் , 
இடையூறுகள் இருந்தாலும்கூட , அவற்றையெல்லாம் 
கடந்து மக்களுடைய பிரதிநிதிகள் அமர்ந்து சட்டம் 
இயற்றுவது - சமுதாயத்தை முன்னேறச் செய்வது ஆகிய 
பணிகளை மேற்கொள்வதற்குத்தான் சட்டமன்றங்கள் , 
பாராளுமன்றங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கின்றன . 


செயலில்தான் எல்லாம் இருக்கிறது என்று செய்து 
காட்டிய பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக 
இருந்திருக்கிறார் . நிருவாகத்திலே இவருக்கு நிகர் 
யாருமில்லை என்று பெயரெடுத்த பெரியவர் பக்தவத்சலம் 
அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் . 


- 


எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்று , 
எதிர்க்கட்சிகளின் தாக்குதல்களையெல்லாம் 
சட்டமன்றத்திலே தாங்கிக்கொண்டு " Your days are 


numbered ” என்று எதிர்க்கட்சித் தலைவர் ஒருவர் 
சொன்னபோதுகூட , “ My steps are measured " என்று 
சொன்ன பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக 
இருந்திருக்கிறார் . 

என்னுடைய இனிய நண்பர் - அருமை நண்பர் - 
மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். அவர்கள் முதலமைச்சராக 
இருந்திருக்கிறார் . 


இந்தச் சட்டமன்றத்திலே பணியாற்றியவர்கள் 
எல்லாம் பல பெரும் பதவிகளுக்கும் சென்றிருக்கிறார்கள் . 
நம்முடைய சி . சுப்ரமணியம் , மாநில அமைச்சராக 
இருந்தார் . அவர் மாநில அமைச்சராக இருந்தபோது - 
1957 ஆம் ஆண்டு நான் சட்டசபைக்குள் நுழைந்தவன் . 
அப்போது அவர்கள் நிதியமைச்சர் . நான் நுழைந்த 
இரண்டாம் ஆண்டு 1958- இல் நிதிநிலை 
அறிக்கையைப் படிக்கத் தொடங்கும்போது " நான் 


அன்று மாநில அமைச்சராக இருந்த சி.எஸ் . 
அவர்கள் மத்தியிலே அமைச்சரானார்கள் . 
மராட்டியத்தின் ஆளுநராகவும் ஆனார்கள் . 
அதைப்போலவே, இங்கே மாநில அமைச்சராக இருந்த 
ஆர் . வெங்கட்ராமன் அவர்கள் மத்தியிலே 
அமைச்சராகவும் , குடியரசுத் துணைத் தலைவராகவும் , 
குடியரசுத் தலைவராகவும் ஆனார்கள் . அதைப்போலவே , 
இங்கே சென்னை மாகாண முதல்வராக (பிரதமராக ) 
இருந்த மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் வங்காள மாநில 
ஆளுநராகவும் , முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் 
ஆகவும் ஆனார்கள். இங்கே மாநில அமைச்சராக 
இருந்த வி.வி. கிரி அவர்கள் இந்தியாவின் குடியரசுத் 
தலைவராக ஆனார்கள் . இங்கே மாநில அமைச்சராக 
இருந்த திருமதி ஜோதி வெங்கடாசலம் அவர்கள் , கேரள 
மாநில ஆளுநராக ஆனார்கள் . இங்கு அமைச்சராக 
இருந்த பிரம்மானந்த ரெட்டி அவர்கள் ( ஒன்றாக 


தமிழ்நாடு 
SLLDGOS DO LGIGIT GOM 
சட்டப் பேரவை வைர விழா 


164 


தலைமைச் செயலகம் 


LIALI 


இன்றைக்குச் சதம் அடிக்கப் போகிறேன் ; செஞ்சுரி 
போடப் போகிறேன் என்று சொன்னார்கள் . நாங்கள் 
அகல விழிகளை விழித்து என்னவென்று பார்த்தோம் . 
இந்த பட்ஜெட் நூறு கோடி ரூபாய் பட்ஜெட் என்று 
சொன்னார்கள் . 


இருந்தபோது - சென்னை மாகாணமாக இருந்தபோது ) 
ஆந்திர முதலமைச்சராக ஆனார்கள் . பின்னர் , 
ஆளுநராகவும் ஆனார்கள் . நீலம் சஞ்சீவரெட்டி 
அவர்கள் , இங்கே அமைச்சராக இருந்தார்கள் . பின்னர் 
ஆந்திர முதல்வராகவும் ஆனார்கள் . பிறகு இந்தியாவின் 
குடியரசுத் தலைவராகவும் ஆனார்கள் . 


1957-58 - இல் நூறு கோடி ரூபாய் பட்ஜெட் 
அவ்வளவு பெருமையாக இருந்தது . இன்றைக்குப் 
பதினைந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டாலும் , 
அதனுடைய பலன்களை மக்கள் அனுபவிக்க முடியாத 
சூழ்நிலையிலே நாடு இருக்கிறது . 


இந்த அளவிற்குப் பல இந்தியக் குடியரசுத் 
தலைவர்களை உருவாக்கிய சட்டமன்றம், தமிழ்நாட்டைத் 
தவிர வேறு எங்கும் இருப்பதாக எனக்குத் 
தெரியவில்லை . ஒருவேளை நான் தவறாகச் 


சொல்லியிருந்தால் திருத்திக்கொள்ளவும் கடமைப் 
பட்டிருக்கிறேன் . 


தற்கால மக்களாட்சித் தத்துவத்திற்கும் , மக்கள் 
சேவை உணர்விற்கும் அக்காலத்திலேயே சோழ 
மன்னர்கள் வித்திட்டார்கள் என்று கூறினேன் . அந்த 
மக்கள் சேவை எப்படியிருக்க வேண்டும் என்பதை 
" மக்கள் சேவையே மகேசன் சேவை " என்று உத்தமர் 
காந்தியடிகளும் , அறிஞர் அண்ணா அவர்களும் சொல்லி 
செயல்பட்டதைப்போல , " சேவை என்பது மற்றவர்கள் 
நன்மையடைவதைப் பார்த்து மகிழ்ச்சியும் , திருப்தியும் 
அடைவதற்காக , தான் செய்யும் காரியம் " என்று தந்தை 
பெரியார் அவர்கள் சொல்லி செயல்பட்டதைப்போல , 
மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் மக்கள் 
நலனையே உயிர்மூச்சாகக் கொண்டு செயல்பட 
வேண்டும் . 


ஒரு தேசத்தை ஒருவர் ஆட்சி புரிவது என்பது 
அந்தத் தேசத்து மக்களின் நன்மைக்காகவேயொழிய , 
ஆட்சி புரிவோரின் நன்மைக்காக அல்ல என்பதை 
ஒவ்வொருவரும் மனதிலே கொள்ள வேண்டும் . 
ஜனநாயகம் என்பது மக்களாட்சி எனும் அரசாங்க முறை ; 
" மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் மக்கள் 
அரசாங்கம் " என்று ஆபிரகாம் லிங்கன் குறிப்பிட்டதை 
மறந்துவிட முடியாது . தற்காலத்தில் ஜனநாயக நாடுகள் 
யாவும் மக்களாட்சி முறை என அழைக்கப்படும் 
பிரதிநிதித்துவ அரசாங்க முறையை மேற்கொள்கின்றன . 

மக்களின் சார்பில் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் 
பிரதிநிதிகள் அரசாங்கத்தை அமைத்து ஆட்சி 
நடத்துகிறார்கள் . தற்போது அரசிடமிருந்து மக்கள் அதிக 
அளவில் எதிர்பார்க்கிறார்கள் . எனக்கும் புரிகிறது 
எல்லோருக்கும் புரிவதைப்போல . 


அமைகிறது . மக்களிடையே பொருளாதாரச் சமத்துவம் 
உருவாக்கப்பட , வகுக்கப்பட்ட திட்டங்கள் பலவும் 
தமிழகத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கு 
உறுதுணையாக விளங்குவதோடு , இந்திய நாட்டிற்கே 
முழுமைக்கும் வழிகாட்டத்தக்கதாக அமைந்துள்ளது 
என்றால் , அது மிகையாகாது . 

ஒரு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி எப்படி இருக்க 
வேண்டும் ; ஆளுங்கட்சி எப்படி இருக்க வேண்டும் 
என்பதற்கான இலக்கணங்களைப் பேரறிஞர்கள் , 
பெரியவர்கள் பலரும் எடுத்துக்காட்டி அதைச் 
செயல்படுத்தியும் உணர்த்தியிருக்கிறார்கள் . 

எதிர்க்கட்சியைப் பற்றி ஒரு முறை அண்ணா 
அவர்கள் சட்டமன்றத்திலே பேசும்போது சொன்னார்கள்: 

" கேரளத்திலே ஒரு திருவிழா நடைபெறும் . 
அந்தத் திருவிழாவிலே யானையின் துதிக்கையிலே ஒரு 
கம்பத்தைக் கொடுப்பார்கள் . அந்த யானை அந்தக் 
கம்பத்தை - குறிப்பிடப்பட்ட குழியிலே கொண்டு போய் 
நடும் . அது நட்ட பிறகுதான் திருவிழா தொடங்கும் . 
இப்படி ஒரு நாள் ஒரு திருவிழாவில் யானையின் 
துதிக்கையிலே இரும்புக் கம்பத்தைக் கொடுக்க , அந்த 
யானை குழிக்கு அருகே சென்று , அதை நட 
மறுத்துவிட்டது . எல்லோருமே ஆச்சரியத்தால் 165 
அதிர்ச்சியடைந்தார்கள் . அது நாட்டிற்கே நல்லதல்ல 
என்று கவலை கொண்டார்கள் . 

பலமுறை பாகன் 
அடித்தும்கூட , அதைக் குத்தியும்கூட , வதைத்தும்கூட 

அந்த யானை அந்தக் குழியிலே அந்தக் கம்பத்தை 
நட மறுத்துவிட்டது . ஏனென்று தெரிந்துகொள்ள 
பிறகுதான் எல்லோரும் குழியைப் போய் எட்டிப் 
பார்த்தார்கள் . குழிக்குள்ளே ஒரு சின்ன பூனைக் குட்டி 
இருந்தது . கம்பத்தை நட்டால் பூனைக் குட்டி 
இறந்துவிடும் என்பதற்காக யானை அந்தக் கம்பத்தை 
நட மறுத்தது என்பதை உணர்ந்தார்கள் . 
அண்ணா சொன்னார் 

சட்டசபையிலே நீங்கள் 
யானையாக இருக்கின்ற ஆளுங்கட்சிக்காரர்கள் 
பூனையாக இருக்கின்ற எங்களை எதிர்க்கட்சியாக 
இருக்கின்ற எங்களை அந்த யானை எப்படி மதித்ததோ 
அப்படி மதியுங்கள் என்று சுட்டிக்காட்டினார்கள் . 

இன்னொரு முறை , நம் நண்பர் ஹண்டே 
அவர்கள் சட்டமன்றத்திலே பேசும்போது அப்போது 
ஹண்டே அவர்கள் தோழமைக் கட்சி , சுதந்திரா கட்சி . 
ஹண்டே அவர்கள் தி.மு.கழகத்தின் ஆட்சி 
அண்ணாவின் தலைமையிலே நடைபெறுவதைப்பற்றி , 
அவர் தோழமைக் கட்சியாக இருந்தாலும்கூட , 


அவைகளை நிறைவு செய்யவேண்டிய பொறுப்பு , 
தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் கையில்தான் 
இருக்கிறது . சட்டத்தைப் பயன்படுத்தி சமுதாயத்தை 
ஒழுங்குப்படுத்துவது என்பது சலவை செய்யப்பட்ட 
உடைக்கு இஸ்திரி போடுவதைப்போல ! ஏனென்றால் 
கொஞ்சம் கவனம் தவறினாலும் இஸ்திரி போடும்போது 
துணி கருகிவிடும் . அதனால் தான் , சட்டத்தைப் 
பயன்படுத்தி 

சமுதாயத்தை ஒழுங்குப்படுத்த 
வேண்டு மென்று எண்ணுகிற நேரத்தில் சர்வ 
ஜாக்கிரதையாகச் சட்டம் பயன்படுத்தப்பட வேண்டும் . 

சட்டங்கள் என்பது குடிமக்களின் ஏற்புடைய 
விருப்பை அறிவிக்கும் முறையாகும் . சட்டமன்றம் என்பது 
குடிமக்களின் முடிவை வெளிப்படுத்தும் நிறுவனமாக 


ஆட்சிக்குத் தேவையான கருத்துகளை எடுத்துச் 
சொல்லிக் கொண்டிருந்தார் . அப்பொழுது ஒரு 
எதிர்க்கட்சிக்காரர் எழுந்து “ என்ன ? ஹண்டே இவ்வளவு 
மென்மையாகப் பேசுகிறார் " என்று கேட்டார் . அப்போது , 
அண்ணா சொன்னார் . " எப்போதும் எதிர்க்கட்சிதான் 
வேகமாகப் பேசும் ; ஆனால் , தோழமைக் கட்சி , பூனை 
தன் குட்டியைக் கவ்விக் கொண்டு போவதைப் 
போலத்தான் கவ்வும் ; எதிர்க்கட்சியாக இருந்தால் , பூனை 
எலியின்மீது பாய்வதைப்போல பாய்வார்கள் ; ஹண்டே 
அவர்கள் , பூனை தன் குட்டியைத் தூக்குவதைப்போல , 
பல் பதியாமல் எங்களைத் தூக்குகிறார் " என்று 
அண்ணா அவர்கள் அன்றைக்குச் சொன்னார்கள் . 


நான் பேசிய பிறகு , அன்றைக்கு மாலையிலே எந்த 
அதிகாரியும் என்னை வந்து பார்த்து , என்ன பேசினீர்கள் 
என்று கேட்டதாக எனக்கு ஞாபகமில்லை . ஒருவேளை 
பாலகிருஷ்ணன் அவர்களைக் கேட்டிருக்கலாம் . 
ஆனால் , என்னைக் கேட்டது கிடையாது . நான் 
1957 - லும் இருந்தேன் ; 1962 - லும் இருந்தேன் ; 
எதிர்க்கட்சியாக இருந்தேன் ; அதற்குப் பிறகு , 
1967 - ல் ஆட்சிக்கு வந்தேன் . அதற்குப் பிறகு 
எம்.ஜி.ஆர் . காலத்திலே எதிர்க்கட்சியாக 
இருந்திருக்கிறேன் . எந்த அதிகாரியும் என்னைக் 
கேட்டதாக எனக்கு ஞாபகம் இல்லை . 


இது தோழமைக் கட்சிக்கு இருக்க வேண்டிய 
இலக்கணம் என்பதை அன்றைக்கே அண்ணா அவர்கள் 
எடுத்துக்காட்டியிருக்கிறார் . 


இங்கே நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் 
ஒன்றைக் குறிப்பிட்டார் . அவர்கள் சட்டமன்றத்திலே 
ஏற்கெனவே என்னோடு இருந்தார் என்று எனக்கு 
நினைவு . நல்ல சட்டமன்றப் பாரம்பரியம் கொண்டவர் . 
நல்ல பண்பாளர் . அவர்கள் சில கருத்துகளை இங்கே 
சொன்னார்கள் . 


நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு 
கொஞ்சம் ஞாபக மறதி உண்டோ என்று எனக்கு 
எண்ணம் . ஏனென்றால் நான் சொன்னேன் 
முதலிலேயே , பெருந்தலைவர் காமராஜர் சட்டமன்றத்தில் 
பேசியதே கிடையாது என்று . அவர் இங்கே தமிழ் ஆட்சி 
மொழிச் சட்டத்தை நிறைவேற்றிவிட்டுப் பேசியதாக 
ஒன்றை இங்கே பாலகிருஷ்ணன் படித்துக் காட்டினார் . 
அந்தப் பேச்சு காமராஜர் பேசியது அல்ல . சி . சுப்ரமணியம் 
அவர்கள் பேசிய பேச்சு என்பதை , வரலாற்றிலே பிழை 
வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் சார்பாக 
அந்தப் பிழையை உங்கள் முன் திருத்தி ஏதாவது 
தவறு செய்திருந்தால் , அந்தத் தவறையும் திருத்துங்கள் 
என்று உங்களையெல்லாம் கேட்டுக் கொண்டு 
உங்களுடைய அன்பான வருகைக்கு நன்றி கூறி , இந்த 
அளவில் விடைபெறுகிறேன் . " 


| 166 


இப்போதெல்லாம் சட்டமன்றத்திலே பேசப்படுகின்ற 
விஷயங்கள் குறித்து - முன்புபோல அதிகாரிகள் மாலை 
நேரத்திலே எங்களிடம் வந்து கேட்டுத் தெரிந்துகொண்டு 
நடவடிக்கை எடுப்பதில்லை என்று சொன்னார்கள் . 
நானும் 1957 - லிருந்து சட்டமன்றத்திலே இருக்கிறேன் . 


தகவல் பெறும் உரிமைச் சட்டம் 
நிர்வாகம் மற்றும் பல துறைகள் வாயிலாக , அரசு நிறைவேற்றும் செயல்திட்டங்கள் 
மற்றும் பணிகள் ஆகியன குறித்த தகவல்களைப் பெறும் உரிமையைப் பொது மக்களுக்கு 
வழங்கும் வகையில் இயற்றப்பட்ட சட்டம் , தகவல் பெறும் உரிமைச் சட்டமாகும் . 
இந்தியாவிலேயே முதன்முறையாக , தமிழ்நாட்டில்தான் 1997 ஆம் ஆண்டில் , தகவல் 
பெறுவதற்கான உரிமைச் சட்டமுன்வடிவு , சட்டப் பேரவையில் 17-4-1997 - ல் அறிமுகம் 
செய்யப்பட்டு , 30-4-1997 - ல் சட்டம் இயற்றப்பட்டது . பின்னர் கோவா , இராஜஸ்தான் , 
கர்நாடகா , டெல்லி , மகாராஷ்டிரா மற்றும் மத்தியப் பிரதேசம் போன்ற மாநிலங்களில் 
இச்சட்டம் இயற்றப்பட்டது . இந்திய அரசு 2005 ஆம் ஆண்டு தகவல் பெறும் உரிமைச் 
சட்டத்தினை , 15-6-2005 அன்று நிறைவேற்றிய பின்னர் , இந்தியா முழுவதும் இச்சட்டம் 
13-10-2005 முதல் நடைமுறைக்கு வந்தது . 


எனது சட்டசபை அனுபவங்கள் 

திரு . சி.என் . அண்ணாதுரை, எம்.எல்.ஏ. 


சட்டசபையிலே நான் இடம் பெற்றதும் , 
என்னைப்பற்றி அங்கு பலருக்கு ஐயப்பாடு ஏற்பட்டிருந்தது 
என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் ; எனக்கும் 
அதேபோலத் தான் ! 


ஒருவர் குறை கூறிக் கொள்ளாமலில்லை ; கருத்து 
மோதுதல்கள் ஏற்படாமலில்லை ; காரசாரமாக வாதிட்டுக் 
கொள்ளாமலில்லை . எனினும் இவற்றினுக்கூடே, ஓர் 
கனிவு இருந்திடக் காண்கிறேன் ; களிப்படைகிறேன் . 


கனிவு என் கண்களுக்கு முதலில் 
சட்டமன்றத் தலைவர் உருவில் தான் ! 


நான் , 


டாக்டர் யூ . கிருஷ்ணா ராவ் 
அவர்கள், பார்ப்பனர் ; கன்னடக்காரர். 

தமிழக மக்களிடம் 
பார்ப்பனர்களுக்குப் பகைவன் என்று பல 
காலமாகச் சித்தரிக்கப்பட்டுள்ளவன் . 
தமிழர்கள் பிற மொழியினரைத் தாழ்த்த 
வேண்டும் என்ற 

கொள்கை 
கொண்டவன் நான் என்று பல 
காலமாகக் கூறி வைத்திருக்கிறார்கள் . 
இந்த எண்ணத்துடன்தான் , டாக்டர் 
அவர்கள் என்னை நோக்குவார் என்ற 
அச்சம் எனக்கு இருந்தது . 


167 


பெரியாரும் அண்ணாவும் 


நானும் 


பகை 


உள்ளே நுழைந்து 

ஏதேது 
பேசுவானோ , 

என்னென்ன கூறி 
ஏசுவானோ என்று என்னைக் குறித்து 
அருவறுப்புக் கலந்ததோர் அச்சத்துடன் 
கருதினர் பலர் . 
அலட்சியப்படுத்துவார்கள் , 
பொழிவார்கள் , ஒவ்வொரு வேளையும் 
அமளி மூட்டுவார்கள் என்று எண்ணிக் 
கொண்டிருந்தேன் . இரு பிரிவினரும் 
இப்போது பெருமளவுக்கு அந்த 
ஐயப்பாட்டினின்றும் விடுபட்டிருக்கிறோம் 
என்று நம்புகிறேன் . 


கருத்துகளிலே மாறுபாடுகள் 
இருப்பினும் , காட்டுணர்ச்சியின்றி , 
கனிவுடன் பழக , பேச , வாதிட 
முயற்சித்தால் முடியும் என்பது நான் பெற்ற 
முதல் அனுபவமாகும் . அங்கு ஒருவரை 


பேரறிஞருடன் கலைஞர் 


"உன்னுடைய அச்சம் கிடக்கட்டும் ; டாக்டர் ஒரு 
பார்ப்பனர் என்பதற்காகவே நீ என்னென்ன பழி 
பேசுவாயோ என்று அவருக்குச் சிலராவது அச்சமூட்டி 
இருக்க மாட்டார்களா ? என்று கேட்பீர்கள் . 
உண்மைதான் . அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கக் 
கூடும் . 


இவை எப்படி இருந்தபோதிலும் , அவை குறித்து 
எவ்வளவு வியந்து பேசினாலும், பாராட்டினும் இறுதியில் , 
எண்ணிக்கை தானே எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது ? 
வெளிப்படையாகக் கூறுவதென்றால் பிரச்சினைகள் 
விளக்கப்பட்டு , கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு , முடிவுகள் 
எடுக்கப்படுகின்றன என்று கூறுவது சம்பிரதாயம் . 
பொதுவாகவே சம்பிரதாயங்களுக்கு இப்போது வலிவு 
குறைந்துவிட்டதல்லவா ? அதுபோலத்தான் இந்த 
சம்பிரதாயமும் ! 


என் அனுபவத்தில் , ஆளும் கட்சியினரில் பலர் 
எங்கள் வாதங்களில் உள்ள உண்மைகளை ஒப்புக் 
கொள்பவர்களாகவே இருந்திடத் தெரிகிறது - ஆனால் 
சட்டசபைக்கு உள்ளே அல்ல ; வெளியே ! அமைச்சர்கள் 
பார்வைபடாத இடத்திலே ! முடிவுகள் எடுக்கப்பட்டான 
பிறகு ! 


சட்டசபையிலே நாங்கள் இடம் பெற்ற 
துவக்கத்தில் , அடுக்கு மொழி என்பது குறித்து ஆளும் 
கட்சியினர் பலர் கேலி பேசினர் . இப்போது , அவர்கள் 
அதே முறையில் பேச முற்படுகின்றனர் . 


168 


ஆனால் , டாக்டர் அவர்கள் கனிவான உள்ளம் 
படைத்தவர் மட்டுமல்ல ; அவரிடம் தொடர்பு கொள்வார் 
அனைவருமே அவ்விதமான கனிவு பெறத்தக்க 
வகையினைத் தமது பேச்சாலும் போக்காலும் வழங்கிடுபவர் . 

மழலை ஓசையுடன் அவர் தமிழ் பேசுவது 
கேட்கவே ஓர் இனிமையாக இருக்கிறது . நல்ல தமிழ் 
பேச இயலுமா என்று அவர் எண்ணுகிறார் . அவர் நல்ல 
தமிழைத் தேடிப்பிடித்து இழுத்துவரத் தேவையில்லை ; 
உள்ளத்திலே அதற்கான ஒளி அவரிடம் நிரம்ப 
இருக்கிறது . அவருடைய சீரிய முயற்சி , 
ஆட்சிமொழியாகியுள்ள தமிழின் பொலிவினை 
வளப்படுத்தி வருகிறது . 

பொதுவாகவே , சட்டமன்றத்திலே தமிழ் மணம் 
கமழ்கிறது . திருக்குறளும் சிலப்பதிகாரமும் மன்றத்திலே 
பலராலும் எடுத்துரைக்கப்பட்டு வருகின்றன . ஓர் 
இரகசியம் வெளியே சொல்லிவிடாதீர்கள் ! 
சட்டமன்றத்திலே உள்ள ஆரணங்குகள் அவ்வளவு 
பேருமே பேச்சுத் திறனிலும் தமிழார்வத்திலும் , 
வேண்டுமென்றே ஆடவர்களை முன்னணியில் விட்டு 
வைத்திருக்கிறார்களே தவிர, அவர்கள் விரும்பினால் , 

ஆயாசமடையத்தக்க வகையில் 
முன்னணியில் அம்மையரே இருந்திடுவர் . எனக்கு மிகப் 
பெரிய மகிழ்ச்சி இதிலே ! ஆமாம் ; நான் என்னையும் , 
நான் போற்றுகின்ற கொள்கைகளையும் , அம்மையர் சிலர் 
கடிந்துரைக்கும்போதுகூட , நான் அவர்களிடம் உள்ள 
பேச்சுத் திறனில் லயித்து விடுகிறேன் . தமிழார்வத்தைக் 
கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் . என்னதான் நாம் 
போற்றினாலும் , பாராட்டினாலும் , தாய் மொழிதானே 
தமிழ் ! அவர்கள் பக்கம்தான் சேரும் ! 


ஆடவர்கள் 


என் நண்பர் ஆசைத்தம்பி இம்முறை பேசும்போது , 
பல முறை தமது வாக்கியங்களை முடிக்கும்போது , 
ஆசைப்படுகிறேன் , ஆசைப்படுகிறேன் ! என்று கூறி 
வந்தார் . நிதி அமைச்சர் என்னைப் பார்த்து , ஆசைத்தம்பி 
ஆசைப்படுகிறார் என்று கூறிய போது , நானாக 
எண்ணிக்கொண்டேன் , “ சரி சரி , இவருக்கும் 
அடுக்குமொழி இனிக்கிறது ! " என்று ! 

முதுகுளத்தூர் சம்பவம் , சட்டப் புத்தக எரிப்பு 
தடுப்புச் சட்டம் பற்றிய பேச்சு , நேருவுக்குக் கறுப்புக் 
கொடி காட்டியதைத் தொடர்ந்து ஏற்பட்ட அடக்குமுறை 
பற்றிய கண்டனம் என்பவை , பண்பு குறைந்தவர்கள் 
சட்டமன்றத்திலே அதிகமாக இருந்திருந்தால் , அமளியை 
மூட்டி விட்டிருக்கக் கூடியவை . 

ஆனால் , நாம் பெருமையுடன் கூறிக்கொள்ளலாம் ; 
மன எழுச்சியும் நெகிழ்ச்சியும் , ஆத்திரமும் கோபமும் 
பொங்கிடத்தக்க நிலையினை மூட்டும் அந்தச் 
சம்பவங்களைக் குறித்து விவாதம் கடுமையாக 
நடைபெற்றபோதும் , கட்டுப்பாடு மீறப்படவில்லை; 
முறைகள் கெடவில்லை ; விதிகள் பாழ்படவில்லை; கலகம் 
விளையவில்லை . 


இன்று ஆளும் கட்சியினருக்கு மிகப் பெரிய 
எண்ணிக்கை பலம் இருக்கிறது . நான் சார்ந்த கட்சிக்கு 
உள்ள எண்ணிக்கை மிகக் குறைவு . 


பிரச்சினைகளின் நியாய அநியாயம் , அவை 
குறித்துக் கூறப்படும் வாதங்களில் உள்ள தரம் , திறம் 


அவ்வளவு பண்பான முறையிலே சட்டசபை 
நடவடிக்கைகளை நடத்திச் செல்ல முடிகிறது . இதற்குக் 
காரணம் , பொதுவாகவே , அனைவருக்கும் நல்ல 


முறையில் சட்டமன்றம் நடைபெற வேண்டும் என்பதில் 
உள்ள அக்கறைதான் . 


- 1958 ஆம் ஆண்டு ஆனந்த விகடன் இதழிலிருந்து 


HETIS 


169 


முதல்வராகப் பொறுப்பேற்கும் பேரறிஞர் அண்ணா 


தமிழ்நாடு 


தமிழ்நாடு 


மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் 
செய்ய அரசியலமைப்புச் சட்டத்தில் தேவையான 
திருத்தங்களைக் கொண்டுவரக் கோரும் தீர்மானம் 
18-7-1967 - இல் மாண்புமிகு முதலமைச்சர் பேரறிஞர் 
அண்ணாவால் பேரவையில் முன்மொழியப்பெற்று , 
கட்சித் தலைவர்கள் கருத்துரைகள் வழங்கிய பின்னர் , 
முதலமைச்சரின் பதிலுரைக்குப் பிறகு பேரவையின் 
முடிவிற்கு விடப்பெற்று ஒருமனதாக நிறைவேற்றப் 
பட்டது . வரலாற்றுச் சிறப்புமிக்க இத்தீர்மானம் 
நிறைவேறியபோது , தமிழ்நாடு என்று முதலமைச்சர் 
பேரறிஞர் அண்ணா மூன்று முறை முழக்கமிட்டதும் 
வாழ்க என்று அவை உறுப்பினர்கள் அனைவரும் 
ஒவ்வொரு முறையும் ஒருமித்து குரலெழுப்பினர் . 
பாராளுமன்றத்தால் இத்தீர்மானம் ஏற்கப்பட்டு , 
16-1-1969 முதல் நமது மாநிலம் தமிழ்நாடு என்று 
அழைக்கப்படலானது . 


புனித ஜார்ஜ் கோட்டைப் பேரவை மண்டபத்தில் 
இறுதிக் கூட்டத்தின்போது சட்டமன்ற வரலாறு குறித்து 
மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 

ஆற்றிய உரை - 11-1-2010 


நான் 


170 


" மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே , நேரத்தில் இந்த அவையினுடைய வரலாற்றினை 
துணை முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் உரை கொஞ்சம் திரும்பிப் பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் 
குறித்தும் , அதனைத் தொடர்ந்து இந்த 

என்று கருதுகின்றேன் . 
அவையில் பேசிய பல்வேறு கட்சிகளைச் 

டெல்லியிலுள்ள செங்கோட்டை , 
சார்ந்த உறுப்பினர்களுடைய கருத்துகள் 

சக்கரவர்த்தி ஷாஜகானால் 17 ஆம் 
குறித்தும் , நீண்ட நேரம் தன்னுடைய 

நூற்றாண்டில் கட்டப்பட்ட மொகலாயப் 
பதிலுரையிலே விளக்கம் 

பேரரசின் மிகப் பெரிய சின்னம் 
அளித்திருக்கின்றார்கள் . 

என்பதைப்போல , 

சென்னை 
இப்போது ஆளுநர் உரை பற்றியோ 

மாநகரத்திலேயுள்ள இந்த செயின்ட் 
அல்லது வரவிருக்கின்ற பட்ஜெட் 

ஜார்ஜ் கோட்டை , 16 ஆம் நூற்றாண்டிலே 
பற்றியோ , வேறு பல நிலைமைகளைப் 

கட்டப்பட்ட பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் 
பற்றியோ பேச விரும்பவில்லை . 

சின்னம் என்பதை யாரும் மறந்துவிட 
நான் உட்பட , நாம் எல்லாம் 

திரு . ஓ.பி. இராமசாமி ரெட்டியார் 

முடியாது . 
சேர்ந்து , இந்த அவையிலேயிருந்து 

1640 - ல் புனித செயின்ட் ஜார்ஜ் 
வெளியேறப் போகிறோம் . நம்மை யாரும் 

நினைவு தினமான ஏப்ரல் 23 அன்று இந்தக் கோட்டை 
வெளியேற்றாமலே நம்முடைய விருப்பப்படி வெளியேறப் 
போகிறோம் . சில பேர் வெளியேறுவதற்காக வந்து , 

கட்டப்பட்டதால் , இதற்கு புனித ஜார்ஜ் கோட்டை ( St. 

George Fort ) என்று பெயரிடப்பட்டது . 
வெளியேறியவர்களையும் சேர்த்து , அவர்களையும் 
அழைத்துக்கொண்டு நாம் வெளியேறப் போகிறோம் . 

1678 - ல் இக்கோட்டை வளாகத்தில் மிகத் 
எங்கிருந்து ? சரித்திரக் கீர்த்திமிக்க இந்தச் சட்டசபை 

தொன்மையான புனித மேரி ஆலயம் கட்டப்பட்டது . 
நடைபெறுகின்ற இந்த இடத்திலிருந்து வெளியேறப் அந்த தேவாலயத்தில்தான் 1753 - ல் இராபர்ட் கிளைவின் 
போகிறோம் . 

திருமணம் நடைபெற்றிருக்கிறது . 1687 
அடுத்து வரும் நிதிநிலை 

முதல் 1692 வரை ஆளுநராக இருந்த 

" யேல் " 
அறிக்கைக் கூட்டத் தொடர் புதிய 

அவர்கள் காலத்தில்தான் , 
சட்டமன்றப் பேரவையிலே (மேசையைத் 

ஆசியாவிலேயே மிக உயரமான 
தட்டும் ஒலி ) நடைபெறுவதற்கு ஏற்ற 

கோட்டை கொடிமரத்தில் கம்பெனி 
வகையில் பணிகள் தீவிரப்படுத்தப் 

கொடிக்குப் பதிலாக பிரிட்டிஷ் கொடி 
பட்டிருக்கின்றன என்பதையும் நீங்கள் 

1746 - ல் 

பறக்கவிடப்பட்டது . 
எல்லாம் நன்கு அறிவீர்கள் . 

பிரெஞ்சுக்காரர்களால் கோட்டையி 

வெளியே எடுத்துச் 
இங்கே நடைபெறும் இறுதிக் 

செல்லப்பட்டிருந்த கறுப்பு படிகத்தாலான 
கூட்டத் தொடர் இது என்பதால் இந்த 

கிரானைட் போன்ற படிவங்களாலான 32 
திரு . பி. எஸ் . குமாரசாமி ராஜா 


லிருந்து 


மாகாண 


ஆனார். 


தூண்கள் , 1761 ஆம் ஆண்டு மீண்டும் சென்னைக்கு அவையிலே ஸ்பீக்கராக இருந்தவர் என்றும், அவரது 
எடுத்து வரப்பட்டு , அவற்றுள் 20 தூண்கள் இந்தக் துணைவியாரின் தந்தையார் சிறந்த 
கட்டடத்திலே நிறுவப்பட்டு , இப்போதும் அவை 

நாடாளுமன்றவாதியாக இங்கிலாந்தில் திகழ்ந்தார் 
இக்கட்டடத்தை அலங்கரித்துக் 

என்றும் பேசியிருக்கிறார் . 
கொண்டிருக்கின்றன . 1910 ஆம் 

1920 ஆம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த 
ஆண்டில் , அதாவது சரியாக நூறு 

நீதிக் கட்சி , 1937 ஆம் ஆண்டு ஏப்ரல் 
ஆண்டுகளுக்கு முன்பு தற்போதைய 

வரை ஏறத்தாழ 17 ஆண்டுக்காலம் 
சட்டமன்றப் பேரவை மண்டபம் கட்டி 

தொடர்ந்து ஆட்சியிலே இருந்தது . 
முடிக்கப்பட்டது என்பதை எண்ணும் 

அந்த 17 ஆண்டுக்காலத்தில் நீதிக் 
போது , இதற்கும் ஒரு நூற்றாண்டு விழா 

கட்சியினுடைய ஆட்சி , இந்த நாட்டில் 
கொண்டாடலாம் போல் தெரிகிறது . 

முதல் கம்யூனல் ஜி.ஓ., பெண்களுக்கு 
(மேசையைத் தட்டும் ஒலி ) சென்னை 

வாக்குரிமை உள்ளிட்ட சரித்திரம் 
சட்டசபைக்கு 1920 - ல் 

மறவாத சாதனைகளை நிகழ்த்திக் 
நடைபெற்ற முதல் தேர்தலில் திராவிட 

காட்டியது . 

நீதிக் கட்சி ஆட்சியில் 
இயக்கத்தின் வேர்க் கட்சியான நீதிக் 

திரு . சுப்பராயலு ரெட்டியார் , பனகல் 
கட்சி வெற்றி பெற்று , திரு . ஏ . சுப்பராயலு 

மூதறிஞர் இராஜாஜி 

அரசர் , பி . சுப்பராயன் , பி . முனுசாமி 
ரெட்டியார் அவர்கள் முதலமைச்சர் 

நாயுடு , பொப்பிலி அரசர், பி.டி. இராசன் 

ஆகியோர் முதலமைச்சர்களாக இருந்தார்கள் . 
சென்னை மாகாணத்திலேயே முதன் முதலாக 

1921 ஆம் ஆண்டு முதல் 1937 ஆம் ஆண்டு 
1920 ஆம் ஆண்டு டிசம்பர் 17 ஆம் தேதி வரை இதே புனித ஜார்ஜ் கோட்டையிலே உள்ள பேரவை 
சட்டமன்றத்தில் First Premier , " முதல் பிரிமியர் " மண்டபத்திலே கவுன்சில் ஹாலில் பேரவையின் கூட்டத் 171 
என்ற முதலமைச்சர் பதவியைப் பெற்ற பெருமை தொடர் நடை பெற்றது . பேரவையின் கூட்டமே 
நீதிக் கட்சிக்கும் , அந்தக் கட்சியைச் சேர்ந்த 

இப்பொழுது இருக்கிற கவுன்சில் ஹாலில் அங்கேதான் 
திரு . சுப்பராயலு ரெட்டியாருக்கும் தான் சாரும் . 

நடைபெற்றது . 
அப்பொழுது சட்டமன்றத்தை 12-1-1921 அன்று கன்னாட் 

1937 - ல் நடைபெற்ற சென்னை மாகாண 
கோமகன் தொடங்கி வைத்தார் . அவ்வமயம் சென்னை சட்டமன்றத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை 
மாகாண ஆளுநராக இருந்த விலிங்டன் 

இடங்களை வென்ற போதும் , சில 
பிரபு அவர்களும் , அவரது 

பிரச்சினைகள் 
துணைவியாரும் 6-3-1922 அன்று 

அமைச்சரவை அமைக்கவில்லை . 
சட்டமன்றத்திற்கு வருகை தந்தார்கள். 

கவர்னரின் 

வேண்டுகோள்படி 
அப்போது தான் தேக்கு மரத்தால் 

இடைக்கால ஏற்பாடாக 1-4-1937 அன்று 
செய்யப்பட்ட , சிறப்பான 

கே.வி. ரெட்டி முதலமைச்சராகப் 
வேலைப்பாடுகள் நிறைந்த , பேரவைத் 

பொறுப்பேற்றார் . 
தலைவருக்கான இந்த இருக்கையைப் 

ஒன்றரை மாதத்திற்குப் பின் அமைந்த 
பரிசாக அளித்தனர் . 

காங்கிரஸ் அமைச்சரவை மூதறிஞர் 
இன்றளவும் பேரவைத் தலைவரின் 

இராஜாஜி அவர்களின் தலைமையில் 
இருக்கையாகப் பயன்படுத்தப்பட்டு 

14-7-1937 அன்று பதவியேற்றது . 1937 
வருகிறது . இந்த இருக்கையை 

ஆம் ஆண்டில் சட்டமன்றப் பேரவை 
அவர்கள் வழங்கியதற்கு என்ன 

பெருந்தலைவர் காமராஜர் 

முதன்முதலாக சேப்பாக்கத்தில் உள்ள 
காரணம் என்பதை ஆளுநர் விலிங்டன் 

சென்னைப் பல்கலைக்கழக ஆட்சிக் 
அவர்களே தன் உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் . குழுவின் பிரதான மண்டபத்தில்தான் ( செனட் ஹால் ) 

செயல்பட்டது . 
அதாவது அவருடைய தாத்தா ஹவுஸ் ஆப் காமன்ஸ் 


காரணமாக 


அதுவே 


. 


14-7-1937 முதல் 21-12-1937 வரை சுமார் ஐந்து மேலவை உறுப்பினராக இருந்த திரு . இராஜாஜி 
மாதங்கள் சேப்பாக்கத்தில் உள்ள செனட் மண்டபத்திலே தலைமையில் அமைச்சரவை அமைத்தது . பேரவையின் 
சட்டப் பேரவை நடைபெற்றிருக்கின்றது . 

உறுப்பினர்கள் 375 பேர் என்ற நிலையில் கோட்டையிலே 

இருந்த பேரவை மண்டபம் போதுமானதாக இருக்காது 
27-1-1938 முதல் 26-10-1939 வரை சுமார் 20 

என்பதால் , சென்னை அரசினர் தோட்டத்தில் புதிய 
மாதங்கள் அரசினர் தோட்டத்திலே உள்ள இராஜாஜி 

சட்டமன்றப் பேரவை மண்டபம் 10 இலட்சம் ரூபாய் 
மண்டபத்திலே பேரவை நடைபெற்றது . இராஜாஜி 

செலவில் கட்டப்பட்டது . 10 இலட்சம் ரூபாய் அந்தக் 
மண்டபத்தை நினைத்துப் பாருங்கள் ; பேரவையையும் 

காலத்திலே. 
ஒரு முறை உற்றுப் பாருங்கள் ; இந்தப் 
பேரவை இராஜாஜி மண்டபத்திலே 

1952 ஆம் ஆண்டு அரசினர் 
27-1-1938 முதல் 26-10-1939 வரை 

தோட்டத்தில் புதிய சட்டமன்ற மண்டபம் 
20 மாதங்கள் நடைபெற்றிருக்கின்றது . 

கட்டப்பட்டு , அதனை 2-5-1952 அன்று 

ஆளுநர் ஸ்ரீபிரகாசா திறந்து வைத்தார் . 
இரண்டாம் உலகப் போரில் 

அதுவே பின்னர் பாலர் அரங்கமாகவும் , 
இந்தியாவை ஈடுபடுத்திய ஆங்கிலேய 

கழக ஆட்சியிலே கலைவாணர் 
அரசைக் கண்டித்து , இராஜாஜி 

அரங்கமாகவும் பெயர் பெற்று 
தலைமையிலான காங்கிரஸ் 

விளங்கியது . 1957 தேர்தலுக்குப் பிறகு , 
அமைச்சரவை 30-10-1939 - ல் 

மீண்டும் புனித ஜார்ஜ் கோட்டையில் 
இராஜினாமா செய்தது . அன்று முதல் 

பேரவை மண்டபத்தில் பேரவைக் 
30-4-1946 வரை ஆளுநர் ஆட்சி 

கூட்டங்கள் நடைபெறத் தொடங்கி , 
நடைபெற்றது . 1946 - ல் நடைபெற்ற 

இன்று வரை 53 ஆண்டுகளாக இந்த 
தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வென்று 
172 

மண்டபத்திலே கூட்டங்கள் நடைபெற்றுக் 
30-4-1946 அன்று ஆந்திர கேசரி டி . 

திரு . எம் . பக்தவத்சலம் 

கொண்டிருக்கின்றன . 
பிரகாசம் அவர்கள் தற்போதைய 
தலைமைச் செயலக பிரதான மண்டபத்தில் 

இதற்கிடையிலே , 20-4-1959 முதல் 30-4-1959 
பொறுப்பேற்றார் . 

வரை ஒன்பது நாட்கள் மட்டும் உதகமண்டலத்திலே 

உள்ள அரண்மூர் மாளிகையில் பேரவை நடைபெற்றதை 
24-5-1946 முதல் புனித ஜார்ஜ் கோட்டையிலே 
உள்ள இதே மண்டபத்தில் பேரவை நடைபெற்றது . 

யாரும் மறந்திருக்க முடியாது . 
பிரகாசம் அவர்களின் அமைச்சரவை 23-3-1947 அன்று 

ஓமந்தூராருக்குப் பிறகு , குமாரசாமி ராஜா , 
பதவி விலகியது . அன்று பிற்பகலில் ஓமந்தூர் 

மூதறிஞர் இராஜாஜி , பெருந்தலைவர் காமராஜர் , 
இராமசாமி ரெட்டியார் புதிய முதலமைச்சராகப் பெரியவர் பக்தவத்சலம் ஆகியோர் முதலமைச்சர்களாக 
பொறுப்பேற்றார் . ஓமந்தூரார் முதலமைச்சராகப் 

இருந்து இந்தக் கோட்டையில் கொலு வீற்றிருந்து 
பொறுப்பேற்றிருந்த அந்தக் காலத்திலேதான் 

கோலோச்சி இருக்கிறார்கள் . 
15-8-1947 - ல் இந்தியத் திருநாடு விடுதலை அடைந்தது. 
முதல் சுதந்திரத் திருநாளைக் கொண்டாடிய முதல் 

1967 - ல் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரானார் . 
முதலமைச்சர் என்ற பெருமையை ஓமந்தூரார் பெற்றார் . 

1969 - ல் அண்ணா அவர்களின் மறைவிற்குப் பிறகு 
அவரது பெயரைத்தான் Government Estate என்று முதலமைச்சராகப் பொறுப்பேற்ற நான் , 1971 , 1989 , 1996 , 
இருந்த பகுதிக்கு " ஓமந்தூரார் வளாகம் " என்று நான் 2006 ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற பொதுத் 
சூட்டினேன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது . தேர்தல்களில் வெற்றிபெற்று (மேசையைத் தட்டும் பலத்த 
(மேசையைத் தட்டும் ஒலி ) 

ஒலி ) முதலமைச்சராகப் பதவி வகித்துள்ளேன் . 


1950 ஆம் ஆண்டு இந்திய அரசமைப்புச் சட்டம் 
அமலுக்கு வந்தது . 1952 - ல் முதல் பொதுத் தேர்தலில் 
காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை பெற்று அப்பொழுது 


15-3-1971 அன்று தி.மு.கழக அமைச்சரவை என் 
தலைமையில் பதவியேற்ற போது , சென்னைப் 
பல்கலைக்கழக மண்டபத்தில் நடைபெற்ற அந்தப் 


பதவியேற்பு விழாவிற்கு வந்திருந்த முக்கியப் 
பார்வையாளர்களில் ஒருவர் தந்தை பெரியார் . 
பதவியேற்ற 

பிறகு நாங்கள் 

அனைவரும் 
அவர்களிடத்திலே ஆசி பெற்று வாழ்த்து பெற்றுச் 
சென்றோம் . 


ஆலயங்கள் நுழைவுச் சட்டம் நிறைவேற்றப் 
பட்டதும் இந்த அவையிலேதான் , கிட்டத்தட்ட அந்த 
ஆண்டுகளிலேதான் . 


8-10-1928 அன்று இந்தப் பேரவையிலே ஒரு 
ஒத்திவைப்புத் தீர்மானம் : 


சென்னை 


திலகம் 


ஜானகி 


அதன் பின்னர் அருமை நண்பர் மக்கள் 

எம்.ஜி.ஆர் . அவர்களும் , 
அம்மையார் அவர்களும் , ஜெயலலிதா அவர்களும் , 
ஓ . பன்னீர்செல்வம் அவர்களும் முதலமைச்சர்களாக 
இந்த மாமன்றத்திலே இருந்திருக்கிறார்கள் . 


நகர் காவல் 

துறையினர் 
பாரதியாருடைய பாடல்கள் அடங்கிய புத்தகங்களைப் 
பறிமுதல் செய்த நடவடிக்கை பற்றிய ஒத்திவைப்புத் 
தீர்மானத்தை சத்தியமூர்த்தி அய்யர் அவர்கள் கொண்டு 
வந்தார் . பாரதியார் பாடல்கள் பற்றி ஒரு மனு சென்னை 
உயர் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருப்பதால் , 
அதையொட்டிய கருத்துகளை 
தெரிவிக்கக்கூடாது என்று பேரவைத் தலைவர் 
கூறினார் ; விவாதம் ஏற்பட்டு பிரச்சினையை அடுத்த 


அவையில் 


இந்தத் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சரித்திரப் 
புகழ்வாய்ந்த தீர்மானங்கள் , சட்டங்கள் , முடிவுகள் 
எல்லாம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன . அவற்றில் 
சிலவற்றை நினைவுகூர விரும்புகிறேன் . 


173 


THI 


E 


சட்டமன்றப் பேரவையில் மாண்புமிகு முதல்வர் பேரறிஞர் அண்ணா 


வாக்காளர் பட்டியலிலே மகளிரும் இடம் பெற 
வகை செய்யும் தீர்மானம் 1-4-1921 அன்று Justice கட்சி 
ஆட்சிக் காலத்திலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் . 


நாள் எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவாயிற்று . 
அடுத்த நாள் இந்தப் பிரச்சினை விவாதத்திற்கு 
எடுத்துக்கொள்ளப்பட்டபோது , எஸ் . சத்தியமூர்த்தி 
அவர்கள் பாரதியாரின் பாடல்களை அவையிலே பாடி 
விளக்கமளித்தார் . அந்தத் தீர்மானத்தை எடுத்துக் 
கொள்ள மறுத்ததும் , சத்தியமூர்த்தி அவர்களே 
அவையிலே எழுந்து நின்று பாரதியாருடைய 


தாழ்த்தப்பட்டவர்களை "பஞ்சமர் , பறையர் " என்ற 
சொற்களால் குறிப்பிடுவது அரசு ஆவணங்களில் 
தவிர்க்கப்பட வேண்டுமென்ற தீர்மானம் 20-1-1922 - ல் 
நிறைவேறியது . 


HTA 


சட்டமன்றப் பேரவையில் மாண்புமிகு முதல்வர் கலைஞர் 


பாடல்களைப் பாடி அந்தப் புரட்சியை செய்தார் என்பது 

அந்தக் காலத்து இந்த அவையினுடைய வரலாறு . 
174 (மேசையைத் தட்டும் ஒலி ) 


திரும்பப் பெற்றார்கள் , குலக் கல்வித் திட்டத்தை ; 
அதுவும் இந்த அவையிலே வரலாற்றுச் சான்றாகப் பதிவு 
செய்யப்பட வேண்டிய ஒன்றாகும் . 


கவர்னரால் இந்தப் பேரவைக்கு நியமிக்கப்பட்ட 
முதல் பெண்மணி திருமதி முத்துலட்சுமி ரெட்டி . 
அடுத்து நியமிக்கப்பட்டவர் திருமதி அலமேலு மங்கத் 
தாயாரம்மா . 


3-11-1952 - ல் கைத்தறிக்கென சில இரகங்கள் 
ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டுமென்ற தீர்மானம் . 
29-7-1953 குலக் கல்வி முறையை அமலுக்குக் 
கொண்டு வருவது பற்றிய தீர்மானம் . அந்தக் கல்வி 
முறையை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று திருத்தத் 
தீர்மானம் . வாக்கெடுப்பில் திருத்தத்திற்கு ஆதரவாக 
138 வாக்குகளும் , எதிர்த்து 138 வாக்குகளும் கிடைத்து , 
பேரவைத் தலைவர் திருத்தத்திற்கு எதிராக , அதாவது 
குலக் கல்வித் திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததால் 
அந்த நேரத்திலே திருத்தம் தோல்வியடைந்து , குலக் 
கல்வித் திட்டம் தப்பிப் பிழைத்தது . என்றாலும்கூட 
18-5-1954 - ல் 

கல்வி 

முறையைக் 
கைவிடுவதென்று , எத்தனை பேர் வாக்களித்தார்கள் 
என்றில்லாமல் எது நியாயம் என்பதை எண்ணிப் பார்த்து 
தமிழகத்திலே எழுந்த புரட்சியின் காரணமாக ,, 
மக்களுடைய கொந்தளிப்பின் காரணமாக அதைத் 


ஏன் இந்த அவையினுடைய வரலாற்றை நான் 
சற்றுப் பின்னோக்கி திரும்பிப் பாருங்கள் என்று 
சொன்னேன் என்றால், இந்த அவையிலே எத்தனையோ 
தீர்மானங்கள் , எத்தனையோ முடிவுகள் தமிழ்நாட்டு 
மக்களுக்காக என்று சிந்தித்து செயல்பட எடுக்கப்பட்ட 
முடிவுகள் எல்லாம் உண்டு . ஆனால் எல்லா முடிவுகளும் 
நான் இங்கே குறிப்பிட்டேனே , அதைப்போல 138-138 
என்ற நிலையிலே இருந்தாலும்கூட , மக்களுடைய 
கருத்துகளுக்கு மதிப்பளித்து , அதற்கேற்ப சட்டங்களை 
வகுப்பது , ஆட்சியை நடத்துவது என்ற முறை 
அன்றைக்கு இருந்தது . அது இன்றைக்கும் இருக்க 
வேண்டும் என்ற முனைப்போடுதான் இந்த ஆட்சிப் 
பொறுப்பிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் . 


குலக் 


இன்றையதினம் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் 
சில கருத்துகளை இங்கே எடுத்துக் கூறினார்கள் . 
அவைகளுக்கெல்லாம் நான் பதில் அளித்தால் இந்தச் 
சட்டமன்றப் பேரவையைப் பற்றியும் , புதிய வீட்டிற்கு நாம் 
குடிபோவதைப் பற்றியும் பேசுவதாகச் சொல்லிவிட்டு , 
மீண்டும் எங்கேயோ சென்றதாக நீங்கள் கருதக்கூடும் . 
எனவே , நான் அவைகளைப் பற்றியெல்லாம் இங்கே 


பேச விரும்பவில்லை . துணை முதலமைச்சர் 
அதற்கெல்லாம் பதில் அளித்திருக்கிறார் . 


இடையிடையே அமைச்சர்கள் குறுக்கிட்டு 
விளக்கங்களை அளித்திருக்கிறார்கள் . ஆனால் ஒன்று . 
ஒரு கருத்தைச் சொன்னால் அந்தக் கருத்தின்பால் 
எத்தகைய எதிரொலி ஏற்படும் , எத்தகைய நிலைமைகள் 
உருவாகும் , ஆகவே , அந்தக் கருத்துகளைச் சொல்லாமல் 
இருப்பது நல்லதல்லவா என்றெல்லாம் எண்ணிப் பார்த்து 
அந்தக் கருத்துகளைச் சொல்வதுதான் சிலாக்கியமான 
ஒன்று என்பதை உணர்ந்து , நான் அறிந்த வரையில் 
என்னுடைய வாழ்க்கையில் , அரசியல் வாழ்க்கையில் 
கடைப்பிடித்து வருகின்றேன் . அதைத்தான் இந்தச் 
சட்டமன்றப் பேரவையிலும் கடைப்பிடித்து வருகிறேன் . 


அல்ல . எனக்குத் தெரியும் , எம்.ஜி.ஆர் . அவர்கள் 
என்னை மனதிலே வைத்துப் பாடிய பாட்டு அது . 
(மேசையைத் தட்டும் ஒலி ) ஏனென்றால் , என்னுடைய 
40 ஆண்டுக்கால நண்பர் அல்லவா ? இன்னும் 
சொல்லப்போனால் , 

திராவிட முன்னேற்றக் 
கழகத்தினுடைய கட்சித் தேர்தல் நடைபெற்றபோது , 
தலைவராக நான்தான் வரவேண்டும் என்று அதற்காகப் 
பாடுபட்டவர் . அதற்காக ஆட்களைச் சேர்த்தவர் . அந்த 
நன்றி இன்றைக்கும் எனக்கு உண்டு . சாகின்ற 
வரையிலே உண்டு . அதைப்போல , இந்தப் பொறுப்புக்கு 
நான் வரவேண்டும் என்று விரும்பியவர்களில் அவரும் 
ஒருவர் . ஆகவே , நான் அவருக்கும் , எனக்கும் உள்ள 
40 ஆண்டுக்கால நட்பின் காரணமாகச் சொல்லுகிறேன் , 
இந்தப் பாடலை இங்கே அவர் சொன்னாலும்கூட 
அதனை நான் இப்படித்தான் கருதிக்கொள்கிறேன் . 


இந்தச் சட்டமன்றப் பேரவையிலே எத்தனையோ 
நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன . விரும்பத் 
தகாத நிகழ்ச்சிகளும் நடைபெற்றிருக்கின்றன . அவை 
என்னென்ன என்பதைப் பற்றியெல்லாம் இங்கே குறித்துப் 
பேசி மறுபடியும் அதே நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை 
இங்கே நான் ஏற்படுத்த விரும்பவில்லை . அந்த 
நிகழ்ச்சிகளையெல்லாம் மறந்து விட்டு , நாம் 
குடி செல்கின்ற புதிய இடத்திலாவது அந்த நிலைமை 
இல்லாமலும் , நாட்டைப் பற்றிய நினைவு , மக்களைப் 
பற்றிய நினைவு , இவைகளோடு நம்முடைய பணியை 
அங்கே தொடங்க வேண்டும் என்று கேட்டுக் 
கொள்கின்றேன் . 


என்னதான் நடக்கும் , நடக்கட்டுமே ! 
இருட்டினில் நீதி மறையட்டுமே ! 
தன்னாலே வெளிவரும் தயங்காதே ! 
ஒரு " தலைவன் " இருக்கின்றான் மயங்காதே ! 
(மேசையைத் தட்டும் ஒலி ) 


175 


" ஒரு தலைவி இருக்கின்றார் மயங்காதே " என்று 
சொல்லவில்லை . (மேசையைத் தட்டும் ஒலி ) " ஒரு 
தலைவன் இருக்கின்றான் மயங்காதே " என்று 
அன்றைக்கே என்னைக் குறிப்பிட்டுச் சொன்னார் . 
இதை இந்த அவையிலே உள்ள உறுப்பினர்கள் 
எம்.ஜி.ஆருடைய அந்த நம்பிக்கையான வார்த்தையை 
ஏற்றுக்கொண்டு இந்த அவையைச் சிறப்பாக நடத்த 
வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் . " (மேசையைத் 
தட்டும் ஒலி ). 


எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் தன்னுடைய 
உரையின் இறுதியிலே, புரட்சித் தலைவர் , மக்கள் திலகம் 
எம்.ஜி.ஆர் . அவர்களுடைய பாட்டைச் சொல்லிப் 
போனார்கள் . அந்தப் பாட்டு அவர்களுக்காகப் பாடியது 


கடலில் தூக்கி எறிந்தாலும் அங்கேயும் 
கட்டுமரமாக மிதக்கக் கூடிய உறுதியும் பக்குவமும் 
உடையவர்கள்தான் , கொண்ட கொள்கையில் 
வெற்றிபெற முடியும் . 

. 

- கலைஞர் 


முக்கிய நிகழ்வுகள் , 
தீர்மானங்கள் மற்றும் சட்டங்கள் 


ஒரு நாட்டைக் கட்டுக்கோப்புடனும் , அமைதி 
காக்கப்படும் வகையிலும் நடத்திச் செல்வதற்குச் 
சட்டங்கள் துணை புரிகின்றன . பண்டைய மன்னர்கள் 
ஆட்சிக் காலத்தில் வாய்மொழியாகவும் , ஓலைகள் 
மூலமும் பட்டயங்கள் மூலமும் அனுப்பப்பெற்ற 
ஆணைகளே 

நடைமுறைப்படுத்தப்பெற்றன . 
ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் சட்டங்கள் 
பிறப்பிக்கப்பட்டபின் அவற்றைப் பொது மக்கள் அறியும் 
வகையில் gazette என அழைக்கப்பெறும் அரசிதழில் 
அச்சிட்டு வெளியிடும் வழக்கம் மேற்கொள்ளப்பட்டது. 
அதே வழக்கம் இன்றளவும் தொடர்ந்து வந்து , 
பெரும்பாலும் ஒரு சட்டம் அரசிதழில் வெளியிடப்படும் 
நாளே அச்சட்டம் அமலுக்கு வரும் நாளாக 
இருக்கின்றது . 


வரத்தக்க வகையில் தமிழகச் சட்டமன்றம் இயற்றிய 
ஒருசில சட்டங்கள் , தீர்மானங்கள் ஆகியவை பற்றிய 
விவரங்கள் , நடவடிக்கைக் குறிப்புகள் மற்றும் 
இச்செயலகத்தின் மற்ற ஆவணங்களிலிருந்து 
திரட்டப்பட்டு , பட்டியலிட்டு இங்கே தரப்பட்டுள்ளன . 
இப்பட்டியல் , சட்டமன்றப் பெட்டகத்தின் ஒட்டுமொத்தப் 
புதையல் அல்ல . விரிவுக்கு அஞ்சி தொகுக்கப்பட்ட 
பட்டியல் . ஒவ்வொரு காலக்கட்டத்திலும் நடைபெற்ற 
முக்கிய நிகழ்வுகள் குறித்த சிறு குறிப்புகளும் 
ஒவ்வொரு பட்டியலின் முற்பகுதியில் இடம்பெற்றுள்ளன . 


176 


ஆங்கில ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் , 
மன்னரின் பிரதிநிதிமூலம் ஆட்சி நடைபெற்றதால் 
தற்போதுள்ள சட்டம் இயற்றும் முறை அப்போது 
நடைமுறையில் இல்லை . சட்டங்கள் , Charter , 
Regulations , Act என்று பல்வகையான பெயரிடப்பட்டு 
இயற்றப்பெற்றன . அரசின் வருவாயை உறுதி செய்தல் , 
நாட்டில் அமைதிக் குலைவு ஏற்படுவதைத் தடுத்தல் 
போன்றவற்றை நோக்கங்களாகக் கொண்டுதான் 
பெருவாரியான சட்டங்கள் இயற்றப்பெற்றன. அப்போது 
சென்னை ராஜதானி என்று அழைக்கப்பெற்ற 
தமிழகத்தைப் பொறுத்த சட்டங்களும் பெரும்பாலும் 
இவ்வாறே அமைந்தன . 


மக்களால் தேர்ந்தெடுக்கப்பெற்ற பிரதிநிதி 
களைக் கொண்ட அமைப்பு , 30-11-1920 , 1-12-1920 , 
2-12-1920 - ல் நடந்த தேர்தல்மூலம் முதன்முதலாக 
அமைக்கப்படுவதற்கு முன்பு, ஆளுநரால் நியமிக்கப் 
பெற்ற நியமன உறுப்பினர்களைக் கொண்ட கவர்னர் 
இன் - கவுன்சில் இம்மாநிலத்தில் இயங்கி வந்தது . 
ஆங்கிலேயர்கள் அந்த கவுன்சிலின் அவை 
உறுப்பினர்களை நியமித்தனர் . அந்த நியமன 
உறுப்பினர்கள் இருந்தபோது இம்மாநிலத்திற்கென 
நியமிக்கப்பெற்ற கவர்னர் - இன்- கவுன்சில் 
நிறைவேற்றிய சில முக்கிய சட்டங்களின் தொகுப்பு : 


1. மாவட்ட எல்லைகள் சட்டம் , 1865 


அப்போதிருந்த மாநிலம் மிகப் பரந்து 
விரிந்திருந்தது . முதன் முதலில் இச்சட்டம் 
மாவட்டங்களின் எல்லையை வரையறுத்தது . 1956 - ல் 
மாநிலங்கள் பிரித்து அமைக்கப்பெற்ற பின்னர் 
அவ்வப்போது மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டும் , புதிய 
மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டும் வருகின்றன . 


2. நீர்ப்பாசன செஸ் சட்டம் , 1865 


சில நேர்வுகளில் ஆளுநரின் அவசரச் சட்டம் 
பிறப்பிக்கப்பட்டு அரசமைப்புச் சட்டத்திற்கிணங்க 
பின்னர் சட்டமன்றத்தில் சட்டமுன்வடிவினைக் கொண்டு 
வருகின்ற நிலை தற்போது உள்ளது . மக்களின் 
தேவைகளைப் புரிந்துகொண்டு , அதற்கேற்றவாறு சட்டம் 
இயற்றுமாறு மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கும் 
தீர்மானங்களும் அவ்வப்போது சட்டமன்றத்தில் 
நிறைவேறி வருகின்றன . 


பாசனத்திற்குப் பயன்படும் தண்ணீரின்மீது செஸ் 
வரி விதிக்க வகை செய்தது . 


3. காட்டு யானைகள் பாதுகாப்புச் சட்டம் , 1873 


தமிழகத்தின் சமூக , அரசியல் , பொருளாதார 
வரலாற்றில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களைக்கொண்டு 


காட்டு யானைகளைப் பாதுகாக்க வகை 
செய்தது . 


4. உரிமையியல் நீதிமன்றங்கள் சட்டம் , 1874 


12. பிறப்புகள் மற்றும் இறப்புகள் பதிவுச் சட்டம் , 1899 


சென்னை மாகாணத்தில் இயங்கி வந்த உயர் 
நீதிமன்றத்தின் கீழ் செயல்பட்ட உரிமையியல் 
நீதிமன்றங்கள் தொடர்பான 

சட்டங்களைத் 
தொகுத்தமைத்தது . 


பிறப்புகள் மற்றும் இறப்புகளைப் பதிவு 
செய்வதைக் கட்டாயமாக்கும் வகையில் இயற்றப்பட்டது . 
மக்கள் தொகை வளர்ச்சி பற்றிய புள்ளி விவரங்களைத் 
திரட்டுவதற்கு இது வகை செய்தது எனலாம் . 


5. நில வரி விதிப்புச் சட்டம் , 1876 


13. பிரிவினை அற்ற சொத்துக்கள் சட்டம் , 1904 


தரம் , மண் அமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் 
நிலங்களை வகைப்படுத்தி நில வரி விதிப்பதற்கு வகை 
செய்தது . 


சில வகையான சொத்துக்கள் பிரிக்கக்கூடாத 
சொத்துக்கள் என வகைப்படுத்தப்பட்டு , அவற்றின் 
உரிமையாளர்கள் அச்சொத்துக்களை உரிமை மாற்றம் 
செய்வதற்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன . 


6. வனங்கள் சட்டம் , 1882 


14. நில ஆக்கிரமிப்புச் சட்டம் , 1905 


மாநிலத்தில் இருந்த வனச் செல்வத்தைப் 
பாதுகாக்கவும் , பராமரிக்கவும் முதன்முதலாக வகை 
செய்தது . 


அரசுக்குச் சொந்தமான நிலங்களில் ஏற்படும் 
ஆக்கிரமிப்புகளைக் கட்டுப்படுத்தி , தேவையான 
நேர்வுகளில் அவற்றை அகற்ற வகை செய்தது . 


7. ஆறுகள் பாதுகாப்புச் சட்டம் , 1884 


தமிழக ஆறுகளின் வளத்தைப் பாதுகாக்க வகை 
செய்தது . 


15. சென்னைத் துறைமுகப் பொறுப்புக் கழகச் சட்டம் , 

1905 


8. மாநகரக் காவல் சட்டம் , 1888 


177 


சென்னைத் துறைமுகத்திற்கு ஒரு பொறுப்புக் 
கழகம் அமைக்க வகை செய்தது . 


16. குதிரை வண்டிகள் சட்டம் , 1911 


சென்னை மாநகரில் ஒரு காவல் துறை 
ஆணையர் தலைமையில் காவல் துறை நிர்வாகம் 
அமைய வழிகோலியது . பிற்காலத்தில் , மாநிலத்தின் 
முக்கிய நகரங்களில் காவல் துறை ஆணையர்கள் 
நியமிக்கப்பட இது மூல காரணமாய் அமைந்துள்ளது . 


20 ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் குதிரை 
வண்டிகளே பெருமளவில் போக்குவரத்துச் சாதனமாகப் 
பயன்பட்டு வந்தன . ஆகவே , அவற்றை முறைப்படுத்த 
இச்சட்டம் அப்போது இயற்றப்பட்டது . 


9. பொது இடங்கள் குறித்த சட்டம் , 1888 


17. மருத்துவர்கள் பதிவுச் சட்டம் , 1914 


மக்கள் அதிகம் கூடும் பொது இடங்கள் எவ்வாறு 
அமைய வேண்டும் என்பதை வகைப்படுத்த 
வழிகோலியது . 


மருத்துவர்களின் தகுதி குறித்து அறிந்து மக்கள் 
அவர்களின் உதவிபெறும் வகையில் , மருத்துவக் கல்வித் 
தகுதி பெற்றவர்கள் தங்கள் பெயர்களைப் பதிவு 
செய்துகொள்ள வேண்டுமென்ற நிலையை உருவாக்கியது . 


10. கிராம நீதிமன்றங்கள் சட்டம் , 1889 


கிராம அளவில் ஏற்படுகின்ற சிறு பூசல்களைத் 
தீர்த்துக்கொள்வதற்கு கிராம நீதிமன்றங்கள் அமைய 
வகை செய்தது . 


18. சென்னை மாநகராட்சிச் சட்டம் , 1919 


11. நகரங்களில் தூய்மைக் கேடு விளைவிப்போரை 

தடுக்கும் சட்டம் , 1889 


சென்னை மாநகராட்சிக்குப் பொருந்தும் அளவில் 
முதன்முறையாக இயற்றப்பட்டு இன்றும் நடைமுறையில் 
இருந்து வருகிறது . இதனை அடியொற்றி தேவையான 
மாற்றங்களுடன் தனித்தனிச் சட்டங்கள் பின்னர் 
பல்வேறு மாநகராட்சிகளுக்கென நிறைவேற்றப்பெற்றன . 


நகரங்களில் தூய்மையைப் பாதுகாக்கக் கொண்டு 


வரப்பட்டது . 


19. இளஞ்சிறார்கள் சட்டம் , 1920 


அமைப்புகளாக ஜில்லா போர்டுகள் அமைய வழிவகை 
செய்தது . 


குழந்தைகள் நலத்தில் முதன்முதலில் அரசு 
காட்டிய அக்கறையின் வெளிப்பாடாக அமைந்தது . 


21. மாவட்ட நகராட்சிகள் சட்டம் , 1920 


20. ஜில்லா போர்டுகள் சட்டம், 1920 


மாவட்ட நகராட்சிகளுக்கும் , நகரப் பஞ்சாயத்துக் 
களுக்கும் பொருந்துவதாக இயற்றப்பெற்றது . 
22. தொடக்கக் கல்விச் சட்டம் , 1920 


அந்தந்த மாவட்டங்களில் சாலை வசதி , கல்வி 
வசதி போன்ற சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய 
பணிகளை ஆற்றுவதற்கு அதிகாரம் படைத்த 


தொடக்கக் கல்வி வளர்வதற்கு முதல் வித்து 
இதன்மூலம் விதைக்கப்பெற்றது . 


‘ Madras Legislative Council 
என்றழைக்கப்பட்ட சட்டமன்றம் 

(1921-1937 ) 
முக்கிய நிகழ்வுகள் 


1 . 


5 . 


தேர்ந்தெடுக்கப்பெற்ற மக்கள் பிரதிநிதிகளைப் 
பெருமளவு கொண்ட சட்டமன்றத்தின் முதல் 
கூட்டம் 8-1-1921 - ல் துவங்கியது . 


மாநிலத்தின் ஆளுநரும் , 

அவரது 
துணைவியாரான விலிங்டன் சீமாட்டியும் 
சட்டமன்றத்திற்கு 6-3-1922 அன்று வருகை 
தந்தனர் . எழிலார்ந்த இருக்கை ஒன்றினை 
அவைத் தலைவருக்கு வழங்கி , ஆளுநர் 
உரையாற்றினார் . 


2 . 


178 


12-1-1921 ஆம் நாள் கன்னாட் கோமகன் 
அவர்களால் அதிகாரபூர்வ விழாமூலம் 
சட்டமன்றம் துவங்கி வைக்கப்பெற்றது . 


6 . 


3. 


மக்கள் பிரதிநிதித்துவம் கொண்ட இப்பேரவையின் 
காலத்தில் 1921 - ல் இந்தியாவிலேயே முதல் 
முறையாக இட ஒதுக்கீட்டுக்கு வகை செய்யும் 
Communal G.O. வெளியிடப்பட்டது . 


பாரதியாரின் பாடல்கள் கொண்ட புத்தகங்கள் 
காவல் துறையினரால் பறிமுதல் செய்யப்படுவது 
குறித்து ஓர் ஒத்திவைப்புத் தீர்மானம் தீரர் 
திரு . சத்தியமூர்த்தியால் 8-10-1928 அன்று 
எழுப்பப்பெற்றது . மறுநாளும் அத்தீர்மானம் 
விவாதிக்கப்பெற்று , எண்ணிக் கணிக்கும் 
வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேறியது . 


4 . 


வேல்ஸ் இளவரசர் 13-1-1922 அன்று அவைக்கு 
வருகை தந்தார் . 


தீர்மானங்களும் , சட்டங்களும் 


3. மாநகர வாடகைக்குக் குடியிருப்போர் பாதுகாப்புச் 

சட்டம், 1922 


1. 1-4-1921 தீர்மானம் 

முதல் தேர்தலில் பெண்கள் வாக்களிக்க 
உரிமையளிக்கப்படவில்லை . வாக்காளர் பட்டியலில் 
பெண்களும் இடம் பெறச் செய்ய இத்தீர்மானம் 
கோரியது . 


மாநகரத்திலுள்ள வீடுகளில் குடியிருப்போரை 
வீட்டின் சொந்தக்காரர்கள் தன்னிச்சையாக 
வெளியேற்றுவதிலிருந்து குடியிருப்போருக்குப் பாதுகாப்பு 
அளிக்க வகை செய்தது . 


2. 20-1-1922 தீர்மானம் 


4. சென்னைப் பல்கலைக்கழகச் சட்டம் , 1923 


தாழ்த்தப்பட்டவர்களைக் குறிக்கும் பஞ்சமர்கள் , 
பறையர் என்ற சொற்கள் அரசு ஆவணங்களில் 
தவிர்க்கப்பெற வேண்டும் எனக் கோரியது . 


நாட்டின் தென் பகுதியில் மிகவும் தொன்மை வாய்ந்த 
சென்னைப் பல்கலைக்கழகத்திற்கென இயற்றப்பெற்றது . 


5. தொழில்களுக்கு மாநில உதவிச் சட்டம் , 1923 


10. சென்னை உயர் நீதிமன்றச் ( அதிகார வரம்பு ) 

சட்டம், 1927 


மாநிலத்தின் தொழில் வளர்ச்சிக்கு அரசு உதவி 
தேவை என்பதை உணர்ந்து இயற்றப்பெற்றது . 


சென்னை உயர் நீதிமன்ற அதிகார வரம்பினை 
நிர்ணயித்தது . 


6. சர்வே மற்றும் எல்லைகள் சட்டம் , 1923 


11. கிருத்துவத் திருமணங்கள் செல்லத்தக்கதாக்குதல் 

சட்டம் , 1928 


தங்களுக்கு உரிமையான நிலங்களின் எல்லைகள் 
குறித்து மக்களிடையே அடிக்கடி பூசல்கள் எழுவதைத் 
தடுக்கும் நோக்குடன் உரிய முறையில் நிலங்கள் சர்வே 
செய்யப்பட்டு , எல்லைக் கற்கள் நடப்படுவதற்கு வகை 
செய்கிறது . 


மாகாணத்தில் 

த்தில் நடைபெற்ற கிருத்துவத் 
திருமணங்களை சட்டப்படி செல்லத்தக்கதாக்குவதற்கு 
வகை செய்தது . 


12. அண்ணாமலைப் பல்கலைக்கழகச் சட்டம் , 1929 


7. தூத்துக்குடி துறைமுகப் பொறுப்புக் கழகச் சட்டம் , 

1924 


தூத்துக்குடி துறைமுகத்தின் வளர்ச்சியையும் , 
மேம்பாட்டையும் உறுதி செய்ய , அரசின் கட்டுப்பாட்டுக்கு 
உட்பட்ட பொறுப்புக் கழகம் ஒன்றினை அமைக்க 
வழிசெய்தது . 


பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளைச் சேர்ந்த 
மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் பெரிதும் அக்கறை 
கொண்டிருந்த ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் 
அவர்களுடைய பெரு முயற்சியாலும் , தாராள 
உதவியாலும் அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் அமைய 
வழிகோலியது . 


8. பார்ஸ்டல் பள்ளிகள் சட்டம் , 1926 


13. பந்தய வரிச் சட்டம் , 1935 


குதிரைப் பந்தயங்களிலிருந்து அரசு வரி 
வசூலிக்க வகை செய்தது . 


தீய வழிகளில் ஈடுபட்டு குற்றங்களில் 
சம்பந்தப்பட்டுவிடுகிற இளஞ்சிறார்களைச் சீர்திருத்தி , 
அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை அமைத்துக் 
கொடுப்பதற்கு சீர்திருத்தப் பள்ளிகளை அமைக்க வகை 
செய்தது . 


14. கடன் பெற்றோர் பாதுகாப்புச் சட்டம் , 1935 


179 


9. செவிலியர்கள் மற்றும் தாதியர் சட்டம் , 1926 


நோயாளிகளுக்குக் கனிவுடன் பணி செய்யும் 
செவிலியர் , மகப்பேறு காலங்களில் உதவிபுரியும் 
தாதிகளின் செயல்பாடு குறித்தது . 


கடன் பெற்றோர் மீது கடன் கொடுத்தவர்கள் 
எடுக்கும் நடவடிக்கைகளிலிருந்து சில நேர்வுகளில் 
கடன் பெற்றோருக்குப் பாதுகாப்பு அளிக்கும் வகையில் 
நிறைவேற்றப்பெற்றது . இதனை அடியொற்றி பல்வேறு 
தருணங்களில் இத்தகைய பாதுகாப்புச் சட்டங்கள் 
அவ்வப்போது நிறைவேற்றப்பட்டுள்ளன . 


சட்டமன்றப் பேரவை (1937-1951) 

தீர்மானங்களும் , சட்டங்களும் 


1. 31-8-1937 அரசினர் தீர்மானம் 


3. 15-9-1947 அரசினர் தீர்மானம் 


1935 ஆம் ஆண்டு இந்திய அரசுச் சட்டத்திற்குப் 
பதிலாக அரசியல் நிர்ணய சபையை அமைத்து புதிய 
அரசமைப்புச் சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று 
கோரியது . 


இந்தியா விடுதலைபெற உதவிய அண்ணல் 
காந்தி அடிகளுக்கு வாழ்த்துத் தெரிவித்தும் , விடுதலைப் 
போராட்ட வீரர்களுக்கும் , தியாகிகளுக்கும் நன்றி 
தெரிவித்தும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது . 


2. 22-4-1947 அரசினர் தீர்மானம் 


4. சம்பளங்கள் வழங்கல் மற்றும் தகுதியின்மையை 

நீக்குதல் சட்டம் , 1937 


மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்கள் 
பிரிக்கப்படவேண்டுமென்றும் , அதற்கென எல்லை 
நிர்ணயக் குழு அமைக்கவும் கோரியது . 


மாநில முதல்வர் , அமைச்சர்கள் , சட்டமன்றத் 
தலைவர்கள், பாராளுமன்றச் செயலாளர்கள் , சட்டமன்ற 


12. பொருள் அடமானத்தின் மீது கடன் பெறுவோர் 

சட்டம், 1943 


உறுப்பினர்கள் ஆகியோரின் சம்பளங்களை இச்சட்டம் 
முதன்முதலில் நிர்ணயித்தது . மேலும் , பாராளுமன்றச் 
செயலாளர்களாக நியமிக்கப்பட்டோர் அப்பதவியின் 
காரணமாக சட்டமன்ற உறுப்பினராக நீடிக்கலாகாது 
என்ற தகுதியின்மையை நீக்கியது . 


பொருளை ஈடாகப் பெற்றுக் கொண்டு கடன் 
தருவதையே தொழிலாகக் கொண்டுள்ளவர்களின் 
நடவடிக்கைகளை வரையறைப்படுத்துவதற்காக 
இயற்றப்பெற்றது . 


5. மதுவிலக்குச் சட்டம் , 1937 


13. பிச்சை எடுத்தலைத் தடுக்கும் சட்டம் , 1945 


இந்திய நாட்டிலேயே மதுவிலக்கிற்கென முதன் 
முறையாக இயற்றப்பெற்று , சேலம் மாவட்டத்தில் 
நடைமுறைப்படுத்தப்பெற்றது . அவ்வப்போது பல 
திருத்தங்களுக்கு ஆளாகியுள்ளது . 


பொது இடங்களில் பிச்சை எடுப்பவர்களை 
பிச்சைக்காரர்கள் இல்லங்களில் வைத்துப் பராமரிப்பதற்கு 
வகை செய்தது . 


6. குற்றவாளிகள் கண்காணிப்புச் சட்டம் , 1937 


14. தேவதாசி (கோவிலுக்கு அர்ப்பணிப்புச் செய்வதைத் 

தடுத்தல் ) சட்டம், 1947 


முதன்முறையாக சிறு குற்றம் இழைத்தவர்களைத் 
தண்டனைக்கு ஆளாக்காமல் , ஒரு கண்காணிப்பு 
அதிகாரியின் கண்காணிப்பின்கீழ் அவர்கள் நல்ல 
முறையில் வாழ வகைப்படுத்துவதற்கு வழிகோலியது . 


ஒரு குறிப்பிட்ட இனத்தைச் சார்ந்த பெண்கள் , 
திருமணம்கூட செய்து கொள்ளாமல் கோவில் பணிக்கே 
தம்மை முழுமையாக ஆட்படுத்திக்கொள்ள வேண்டிய 
நிலையை ஏற்படுத்தியிருந்த சமூகக் கொடுமையைப் 
போக்கியது . 


7. விவசாயிகள் நிவாரணச் சட்டம் , 1938 


180 


இயற்கை இடர்களால் 

விவசாயிகள் 
பாதிக்கப்படும்போது , அவர்களுக்கு நிவாரணம் 
அளிப்பதற்காக முதன்முதலில் இயற்றப்பெற்றது . 


15. கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம், 1947 


8. சென்னை மின்சாரத் தீர்வைச் சட்டம் , 1939 


வணிகம் செய்யும் கடைகள் உரிமம் பெற 
வேண்டும் என்பது போன்ற வழிவகைகளைக் கொண்டு 
அவற்றின் செயல்பாடுகளை முறைப்படுத்தும் வகையில் 
அமைந்தது . 


மின் வழங்கல் அரசுடைமை ஆக்கப்படுவதற்கு 
முன்னர் , குறிப்பிட்ட அலகுக்கு மேல் , மின்சார 
விற்பனைக்குத் தீர்வை விதிக்க வழி செய்தது . 


16. ஆலயங்கள் நுழைவுச் சட்டம் , 1947 


9. கேளிக்கை வரிகள் சட்டம் , 1939 


திரையரங்குகள் தோன்றத் தொடங்கிய சில 
ஆண்டுகளிலேயே அவற்றின் கட்டணத்திலிருந்து வரி 
வசூலிக்க வகை செய்ய இயற்றப்பெற்றது . 


எவ்வித பாகுபாடுமின்றி அனைத்து இந்து 
மக்களும் , தாங்கள் விரும்பிய ஆலயங்களுக்குச் சென்று 
வரத்தக்க ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட வேண்டுமென்று 
நினைத்த அண்ணல் காந்தியின் நோக்கமும் , 
அதற்காகவே ஒரு போராட்டத்தை நடத்திய தந்தை 
பெரியாரின் நோக்கமும் நிறைவேறத்தக்க வகையில் 
இயற்றப்பெற்றது . 


10. மக்கள் நல்வாழ்வுச் சட்டம் , 1939 


மக்களை நோய் பாதிப்புகளிலிருந்து காப்பதை 
நோக்கமாகக் கொண்டு இயற்றப்பெற்றது . 


17. எஸ்டேட்டுகள் ( ஒழிப்பு மற்றும் ரயத்துவாரியாக 

மாற்றம் ) சட்டம் , 1948 


11. தஞ்சாவூர் சத்திரம் ( அறநிலையங்கள் ) சட்டம் , 1942 


சத்திரங்கள் நிர்வாகத்திற்கென பண்டைய 
மன்னர்களால் ஒதுக்கப்பட்டிருந்த நிலங்களின் வருவாய் 
ஓரளவுக்கு கல்வி வளர்ச்சி போன்ற காரியங்களுக்குப் 
பயன்படுவதற்கு வகை செய்தது . 


ஒரு குறிப்பிட்ட தொகையை அரசுக்கு 
நில வரியாகச் செலுத்தி விட்டு விவசாயிகளிட 
மிருந்து தன்னிச்சையாக நில வரி 
செய்யும் அதிகாரத்தைப் பெற்றிருந்த 
எஸ்டேட்டுகள் ஒழிக்கப்பெற்று , விவசாயிகள் 


வசூல் 


நேரிடையாக அரசுக்கு நில வரி செலுத்த வகை 
செய்தது . 


22. சர்க்கரை ஆலைகள் கட்டுப்பாட்டுச் சட்டம் , 1949 


18. பொது நூலகங்கள் சட்டம், 1948 


சர்க்கரை ஆலைகள் நடத்த உரிமம் வழங்கல் , 
அவற்றிற்குக் கரும்பு வழங்கல் , சர்க்கரை விலை 
நிர்ணயம் செய்தல் ஆகியவற்றிற்கு வகை செய்தது . 


நூலக இயக்கம் வளர்ச்சி பெற முதல் அடி எடுத்து 
வைக்கும் வகையில் நாட்டிலேயே முதல் முறையாக 
இச்சட்டம் நிறைவேற்றப்பட்டது . 


23. கிராம ஊராட்சிகள் சட்டம் , 1950 


19. வழக்கமாகக் குற்றம் புரிபவர்களைக் கட்டுப்படுத்தல் 

சட்டம், 1948 


கிராம நிர்வாகத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் 
500- க்கு மேல் மக்கள் தொகை கொண்ட 
கிராமங்களுக்கு ஊராட்சி மன்றங்கள் அமைப்பதைக் 
கட்டாயமாக்க வகை செய்தது . 


குற்றம் 

செய்வதையே தொழிலாகக் 
கொண்டவர்களை இனம் கண்டு , அவர்களுடைய 
நடவடிக்கைகளைக் கட்டுப்படுத்துவதற்கு வகை 
செய்தது . 


24. அரசுத் தொகு நிதி ( சாட்டப்பட்ட செலவுகள்) சட்டம் , 

1950 


20. மருந்துப் பொருட்கள் கட்டுப்பாட்டுச் சட்டம் , 1949 


மருந்துப் பொருட்களின் தரத்தின்மீது அரசு 
கண்காணிப்புக்கு வகை செய்தது . 


சில குறிப்பிட்ட செலவுகளை, சாட்டப்பட்ட 
செலவுகளாக வகைப்படுத்தும் முறையில் அவை 
தொடர்பான சட்டங்களைத் தகுந்த முறையில் 
மாற்றியமைத்தது . அத்தகைய செலவுகள் சட்ட 
மன்றத்தின் வாக்கெடுப்பிற்கு அப்பாற்பட்டவையாகும் . 


21. தொல்லையூட்டும் வழக்காடல் (தடுப்பு ) சட்டம் , 1949 


25. சம்பளங்கள் வழங்கல் சட்டம் , 1951 


181 


சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊதியம் உயர வகை 
செய்தது . இதற்கு அவ்வப்போது திருத்தங்கள் 
செய்யப்பெற்று வருகின்றன . 


நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுப்பதையே சிலர் 
வாடிக்கையாகக் கொண்டதால் நீதிமன்றத்தின் பணிக்கு 
ஏற்பட்ட இடையூறைக் களைய வகை செய்தது . 
தலைமை வழக்கறிஞர் , இவ்வாறு தொல்லை 
அளிப்போர்மீது அளிக்கும் மனுவின் பேரில் உயர் 
நீதிமன்றம் அல்லது அந்தந்த மாவட்ட நீதிமன்றங்கள் 
அத்தகைய வழக்குகளுக்கு முன் ஒப்புதல் வழங்க வழி 
காணப்பட்டது . 


26. மனித உடல் உறுப்புகள் சட்டம், 1951 


உயிரற்ற உடல்களை மருத்துவக் கல்வி மற்றும் 
ஆராய்ச்சிக்குப் பயன்படுத்திக்கொள்ள வகை செய்தது . 


இந்தியா குடியரசு ஆன பின்னர் 
தமிழ்நாட்டில் அமைந்த முதல் பேரவை (1952-1957 ) 


முக்கிய நிகழ்வுகள் 


1 . 


நாடு குடியரசானதும் நடைபெற்ற பொதுத் 
தேர்தலுக்குப் பிறகு அமைந்த பேரவையின் 
உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிக அளவில் 
இருந்ததால் அரசினர் தோட்டத்தில் கட்டப்பட்ட 
சட்டமன்றப் பேரவை மண்டபத்தில் முதன்முதலில் 
3-5-1952 அன்று பேரவை கூடியது . தமிழவேள் 
திரு . பி.டி. இராசன் அவர்கள் , தற்காலிகப் 


பேரவைத் தலைவராக ஆளுநரால் நியமிக்கப் 
பெற்று புதிதாகத் தேர்ந்தெடுக்கப்பெற்ற 
உறுப்பினர்களுக்குப் பதவிப் பிரமாணம் செய்து 
வைத்தார் . 


2 . 


6-5-1952 அன்று பேரவை மற்றும் மேலவை 
உறுப்பினர்களின் கூட்டுக் கூட்டத்தில் ஆளுநர் 


5 . 


உரையாற்ற வந்தபோது முதன்முறையாக மேலவை 
உறுப்பினர் ஒருவர் ஒழுங்குப் பிரச்சினை எனக் 
கூறி ஓர் உரையை ஆற்றிவிட்டு வேறு சில 
உறுப்பினர்களோடு 

அவையை 
வெளியேறினார் . 


மதிப்பீட்டுக் குழு அமைப்பதற்காக பேரவை 
விதிகள் டிசம்பர் 1954 - ல் திருத்தப்பெற்றன . 
மார்ச் 1955 - ல் முதல் குழு அமைக்கப்பெற்றது . 
டாக்டர் யு . கிருஷ்ணா ராவ் குழுவின் முதல் 
தலைவராக இருந்தார் . 


விட்டு 


6 . 


3 . 


நாட்டிலேயே முதல் முறையாக அமைச்சரவையின் 
மீது நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானம் 
3-7-1952 அன்று விவாதிக்கப்பட்டு 
நிறைவேறியது . 


சட்ட விதிகள் ஆய்வுக் குழு ( Committee 
on Subordinate Legislation ) , அரசு 
உறுதிமொழிகள் குழு , அலுவல் ஆய்வுக் குழு 
ஆகியவை தோற்றுவிக்கப்பெற்றன . 


7 . 


4 . 


மூதறிஞர் இராஜாஜி தன் பதவியை ராஜிநாமா 
செய்ததையடுத்து , பெருந்தலைவர் காமராஜர் 
13-4-1954 அன்று முதலமைச்சரானார் . 


28-9-1955 அன்று பேரவையில் தீர்மானம் 
நிறைவேற்றப்பட்டதையடுத்து காமன்வெல்த் 
பாராளுமன்றத்தின் கிளை சென்னையில் 
அமைக்கப்பட்டது . 


தீர்மானங்களும் , சட்டங்களும் 


1. 3-11-1952 அரசினர் தீர்மானம் 


4. 29-7-1953 அரசினர் தீர்மானம் 


கைத்தறிக்கென சில ரகங்கள் ஒதுக்கீடு 
செய்யப்பட வேண்டுமென்றும் , சில வகை நூல் ரகங்கள் 
தட்டுப்பாடின்றி கைத்தறியாளர்களுக்குக் கிடைக்கச் 
செய்ய வேண்டுமென்றும் மைய அரசை வற்புறுத்தும் 
தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது . 


182 


2. 12-12-1952 அரசினர் தீர்மானம் 


தஞ்சாவூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய 
மாவட்டங்களில் ஏற்பட்ட புயல் சேதம் பற்றி விவாதம் 
நடைபெற்றது . 


குலக்கல்வி முறையை அமலுக்குக் கொண்டு 
வருவது பற்றி விவாதிக்கப்பெற்று வாக்கெடுப்பு 
நடைபெற்றது . இந்தக் கல்வி முறையின் அமலாக்கம் 
கைவிடப்பட வேண்டுமென , தீர்மானத்திற்கு ஒரு 
திருத்தம் கொண்டு வரப்பட்டு , அதுவும் வாக்கெடுப்பிற்கு 
விடப்பெற்றது . திருத்தத்திற்கு ஆதரவாக 138 
வாக்குகளும் , எதிர்த்து 138 வாக்குகளும் பதிவாகின . 
திருத்தத்திற்கு எதிராகப் பேரவைத் தலைவர் தன்னுடைய 
வாக்கை அளித்ததால் திருத்தம் தோல்வியுற்றது . 
எனினும் , இந்தக் கல்வி முறையை அமலுக்குக் 
கொண்டு வருவதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து 
இப்பொருள் பற்றி மேலும் ஆராய கல்வி ஆய்வாளர்கள் 
மற்றும் நிபுணர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட 
வேண்டுமென்ற ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டது . 
இதற்கு ஆதரவாக 139 வாக்குகளும் , எதிர்த்து 137 
வாக்குகளும் பதிவாகின . அரசினர் தீர்மானம் 
வாக்கெடுப்புக்கு விடப்பெற்று நிறைவேறியது . எனினும், 
குலக்கல்வி முறையைக் கைவிடுவதென அரசு 
முடிவெடுத்துள்ளதாக 18-5-1954 அன்று கல்வி 
அமைச்சர் அறிவித்தார் . 


3. 14-7-1953 அரசினர் தீர்மானம் 


ஆந்திர மாநிலம் அமைப்பது குறித்த 
சட்டமுன்வடிவு நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட 
வேண்டுமென்னும் தீர்மானம் 14-7-1953 அன்று 
முன்மொழியப்பெற்று 3 நாட்கள் விவாதிக்கப்பட்டு 
ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது . ஆந்திர மாநில 
சட்டமுன்வடிவு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப் பெற 
வேண்டுமென்னும் தீர்மானம் 17-7-1953 அன்று 
முன்மொழியப்பெற்று 

நாட்கள் 

வரைவு 
சட்டமுன்வடிவின்மீது விவாதம் நடைபெற்று 27-7-1953 
அன்று திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டு , மத்திய 
அரசுக்கு அனுப்பிவைக்கப்பட்டது . பின்னர் , 1-10-1953 
முதல் ஆந்திர மாநிலம் அமைக்கப்பெற்றது . 


9 


5. 21-11-1955 அரசினர் தீர்மானம் 


மொழிவாரி மாநில அமைப்பு குறித்த குழுவின் 
அறிக்கையின் மீது 4 நாட்கள் தொடர்ந்து விவாதம் 
நடைபெற்றது . அதனைத் தொடர்ந்து இந்திய அரசால் 


9. பழுப்பு நிலக்கரி (நிலம் கையகப்படுத்துதல் ) சட்டம் , 

1953 


அனுப்பி வைக்கப்பெற்ற 1956 ஆம் ஆண்டு 
மாநிலங்களைத் திருத்தியமைத்தல் சட்டமுன்வடிவின் 
வரைவு 28-3-1956 அன்று விவாதிக்கப்பெற்றது . 
அதற்குக் கொடுக்கப்பட்ட 94 திருத்தங்களில் சென்னை 
மாநிலம் தமிழ்நாடு எனப் பெயரிடப்பெற்று 
அழைக்கப்பட வேண்டுமென்ற திருத்தமும் ஒன்று . 
அத்திருத்தம் 41 வாக்குகள் வித்தியாசத்தில் 
தோல்வியுற்றது . 


நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரிச் சுரங்கமும் , 
பின்னர் அனல் மின் நிலையங்களும் அமைய 
வழிகோலியது . 


10. தனியார் மின் வழங்கல் நிறுவனங்கள் ( அரசு 

மேற்கொள்ளுதல் ) சட்டம் , 1954 


6.30-1-1956 தனி உறுப்பினர் தீர்மானம் 


தனியார்வசம் இருந்த சில மின் வழங்கல் 
நிறுவனங்களை அரசு மேற்கொள்ள வகை செய்தது . 


11. நாடகங்களை மேடையேற்றுதல் சட்டம் , 1954 


1956 ஆம் ஆண்டு கோடை காலத்தில் 
பேரவையின் கூட்டங்கள் 

உதகமண்டலத்தில் 
நடத்தப்பெற வேண்டுமெனக் கோரும் தீர்மானத்தை ஓர் 
உறுப்பினர் கொண்டு வந்தார் . பல்வேறு அரசியல் 
கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் , அரசே 
தீர்மானத்தை எதிர்க்க வேண்டிய நிலையில் உள்ளதென 
அவை முன்னவர் குறிப்பிட்டதைத் தொடர்ந்து 
தீர்மானத்தை உறுப்பினர் திரும்பப் பெற்றுக்கொண்டார் . 


நாடக வசனங்கள், ஆட்சேபகரமான பகுதிகளைக் 
கொண்டவையாக உள்ளனவா என்பதைக் கண்டறிய 
அவற்றைத் தணிக்கைக்குட்படுத்துவதற்கு வகை 
செய்தது . 


12. பயிரிடும் குத்தகைதாரர்கள் பாதுகாப்புச் சட்டம் , 

1955 


7. 24-12-1956 அரசினர் தீர்மானம் 


183 


மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 63 
ஆக உயர்த்த வழிவகை செய்தது . 


இப்பொருள் பற்றி நிறைவேற்றப்பெற்ற முதல் 
சட்டம் . இதனைத் தொடர்ந்து இதே பொருள் பற்றி 
பல்வேறு சட்டங்கள் அவ்வப்போது நிறைவேற்றப்பெற்றன. 


8. தஞ்சாவூர் பண்ணையாள் பாதுகாப்புச் சட்டம் , 1952 


13. அரசு ஆட்சிமொழிச் சட்டம் , 1956 


விவசாயிகளை நிலத்திலிருந்து வெளியேற்று 
வதிலிருந்து பாதுகாப்பு அளிக்க வகை செய்தது . 


தமிழ் , மாநிலத்தின் ஆட்சி மொழியாவதற்கு வழி 
வகுத்துக்கொடுத்தது . 


இரண்டாவது பேரவை (1957-1962) 


முக்கிய நிகழ்வுகள் 


1 . 


3 . 


1957 பொதுத் தேர்தலுக்குப் பின் , அதுகாறும் 
அரசினர் தோட்டத்தில் அமைந்திருந்த புதிய 
சட்ட மன்றக் 

கூடத்தில் செயல்பட்டுக் 
கொண்டிருந்த பேரவை , சில மேம்பாடுகளுக்கு 
உள்ளான புனித ஜார்ஜ் கோட்டையிலுள்ள 
மண்டபத்தில் செயல்படத் தொடங்கியது . 


1959 ஏப்ரலில் 20 முதல் 30 வரையிலான 
தேதிகளில் சட்டப் பேரவை , உதகமண்டலத்தில் , 
தற்போது தமிழகம் எனப் பெயரிடப்பட்டுள்ள 
அரண்மூர் அரண்மனையில் கூடியது . 180 
பேருக்கு மட்டுமே இருக்கை வசதிகள் 
இருந்தபோதிலும் பேரவை அங்கு 9 நாட்கள் 
நடைபெற்றது . 


2 . 


மேதகு ஆளுநர் திரு . ஏ.ஜே. ஜான் தன்னுடைய 
பதவிக் காலத்திலேயே 1957 - ல் இயற்கை 
எய்தினார் . 


4 . 


அப்போதிருந்த பேரவைத் தலைவர் டாக்டர் 
யு . கிருஷ்ணா ராவ் , தன்னுடைய பதவிக் 


காலத்திலேயே 1961 - ல் இயற்கை எய்தினார் . சட்டப் 
பேரவையின் காலம் 1962 - ல் முடியும் வரை துணைத் 
தலைவரே பேரவைத் தலைவரின் பணிகளை ஆற்றி வந்தார் . 


நடைமுறையில் இருந்த ஒதுக்கீடு மாறுபடாதவாறு 
தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் 

மற்றும் 
பழங்குடியினருக்கு என தனித் தொகுதிகள் 
ஒதுக்கப்பட்டன . 


5. 


1961 - ல் நிறைவேற்றப்பட்ட மத்திய அரசு சட்டத்தின்படி , 
இரட்டை உறுப்பினர் தொகுதிகள் ஒழிக்கப்பட்டு , 


தீர்மானங்களும் , சட்டங்களும் 


1. 4-9-1958 தனி நபர் தீர்மானம் 


7. கதர் மற்றும் கிராமத் தொழில்கள் வாரியச் சட்டம் , 

1959 


மத்திய அரசின் இராணுவத் தளவாடத் 
தொழிற்சாலையை ஆவடியில் அமைக்குமாறு திரு . எம் . 
ஜெகநாதன் என்ற உறுப்பினரின் தீர்மானம் வலியுறுத்தியது . 
இதற்கு இணையான தீர்மானத்தை அரசே கொண்டு 
வந்ததையடுத்து அரசினர் தீர்மானம் நிறைவேறியது . 


கதர் மற்றும் ஊரகத் தொழில்கள் வளர்ச்சிக் 
கென தனி வாரியம் அமைய வழிகோலியது . 


8. கண் விழிப் படல மாற்று சிகிச்சை சட்டம் , 1960 


2. பஞ்சாயத்துக்கள் சட்டம் , 1958 


ஜில்லா போர்டுகளுக்குப் பதிலாக ஊராட்சி 
ஒன்றியங்கள் அமைய வழிவகை செய்தது . 


கண் விழிப் படல மாற்று அறுவை சிகிச்சைமூலம் 
பார்வை இழந்தோருக்குப் பார்வை மீளப்பெற வகை 
செய்தது . 


3. உணவகங்கள் சட்டம் , 1958 


9. வீட்டு வசதி வாரியச் சட்டம் , 1961 


184 


உணவகங்களின் செயல்பாடு குறித்து விதிகள் 
வகுக்க வகை செய்தது . 


4. பூதான யக்ஞ சட்டம் , 1958 


சென்னை மாநகரில் மட்டும் செயல்பட்டு வந்த 
மாநகர வளர்ச்சிப் பொறுப்புக் கழகத்திற்குப் பதிலாக , 
மாநிலம் முழுவதும் செயல் எல்லை கொண்ட வீட்டு 
வசதி வாரியம் அமைக்க வழி செய்தது . 


பூதான இயக்கத்தின் கீழ் வழங்கப்பெற்ற 
நிலங்களின் நிர்வாகத்திற்கு வகை செய்தது . 


5. மாவட்ட வளர்ச்சி மன்றங்கள் சட்டம் , 1958 


10. நிலச் சீர்திருத்தங்கள் ( நிலத்திற்கு உச்ச வரம்பு 

விதித்தல் ) சட்டம், 1961 


மாவட்ட அளவிலான வளர்ச்சித் திட்டங்கள் 
குறித்து பரிந்துரை செய்யும் அமைப்புகளாக மாவட்ட 
வளர்ச்சி மன்றங்கள் அமைந்தன. 


6. இந்து சமய அறநிலையக் கட்டளைகள் சட்டம் , 1959 


சட்டத்தில் விலக்களிக்கப்பெற்ற சில வகை 
நிலங்களைத் தவிர ஏனைய வேளாண் நிலங்களுக்கு 
உச்ச வரம்பு 30 தர ( standard ) ஏக்கர்கள் என 
விதிக்கப்பட்டது . நிலக் குவிப்பினைக் கட்டுப்படுத்தும் 
நோக்கத்துடன் இயற்றப்பெற்ற முதல் சட்டமாக 
அமைந்தது . 


ஒரு வாரியத்தின்கீழ் முன்பிருந்த ஆலயங்கள் 
மற்றும் அறநிலையங்கள் நிர்வாகம் அரசுக்கு மாற்றப்பெற 
வழி செய்தது . 


மூன்றாவது பேரவை ( 1962-1967 ) 

முக்கிய நிகழ்வுகள் 


திரு . எம் . பக்தவத்சலம் தலைமையில் புதிய 
காங்கிரஸ் அமைச்சரவை அமைந்தது . 


1. பொதுத் தேர்தலுக்குப் பின்னர் , 15-3-1962 

அன்று திரு . கே . காமராஜ் அவர்களின் 
தலைமையிலான காங்கிரஸ் அமைச்சரவை 
பதவியேற்றது . 2-10-1963 அன்று இந்த 
அமைச்சரவை பதவி விலகி அதே நாளன்று 


2. விதிகள் குழு ஒன்றினை அமைக்க பேரவை 

விதிகள் திருத்தப்பெற்றன . 


தீர்மானங்களும் , சட்டங்களும் 


1. 29-10-1962 அரசினர் தீர்மானம் 


4. சென்னை மாநில இனாம்கள் ( ஒழிப்பும் 

ரயத்வாரியாக மாற்றமும் ) சட்டம் , 1963 


இந்திய எல்லையில் சீன ஆக்கிரமிப்பைக் 
கண்டனம் செய்தும் , ஆக்கிரமிப்பை எதிர்க்கும் பணியில் 
ஓரணியாகத் தமிழக மக்கள் பாரதப் பிரதமருக்குத் 
துணை நிற்பார்கள் என்ற உறுதிமொழியைத் 
தெரிவித்தும் நிறைவேற்றப்பெற்றது . 


நிலங்களில் , இனாம் நிலம் என்றிருந்த 
வகைப்பாடு அகற்றப்பட்டது . 


5. மதுரைப் பல்கலைக்கழகச் சட்டம் , 1965 


185 


2. 3-11-1965 அரசினர் தீர்மானம் 


சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் 
அமைந்த முதல் புதிய பல்கலைக்கழகமாக மதுரைப் 
பல்கலைக்கழகம் உருவானது . 


இந்தியா மீது பாகிஸ்தான் கொண்டிருந்த 
ஆக்கிரமிப்புப் போக்கு கண்டனம் செய்யப்பட்டது . 


6. நகர்ப்புற நிலவரிச் சட்டம் , 1966 


3. ஊர்க்காவல் படைச் சட்டம் , 1963 


குறிப்பிட்ட அளவிற்கு மேல் நகர்ப்புற நிலங்கள் 
வைத்திருப்போரிடமிருந்து வரி வசூலிக்க வகை 


காவல் துறைக்கு உதவியாக இருக்கும் 
வகையில் ஊர்க்காவல் படை உருவாக்கப்பட்டது . 


செய்தது . 


நான்காவது பேரவை (1967-1971) 

முக்கிய நிகழ்வுகள் 


1. பேரறிஞர் 

அண்ணா 

அவர்களுடைய 
தலைமையில் 9 பேர் கொண்ட தி.மு.க. 
அமைச்சரவை 6-3-1967 அன்று பதவி ஏற்றது . 


3. பேரறிஞர் அண்ணாவின் மறைவிற்குப் பிறகு 

10-2-1969 அன்று கலைஞர் மு . கருணாநிதி 
அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சராகப் 
பொறுப்பேற்று அவரது தலைமையில் 7 பேர் 
கொண்ட அமைச்சரவை பதவியேற்றது . 


2. புதிய பல்லடுக்கு சட்டமன்ற உறுப்பினர் விடுதி 

5-1-1968 - ல் துவங்கப்பெற்றது . 


தீர்மானங்களும் , சட்டங்களும் 


1. 18-7-1967 அரசினர் தீர்மானம் 


6. விளை நிலங்களின் குத்தகை உரிமைகள் குறித்த 

ஆவணங்கள் சட்டம் , 1969 


பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட 
தீர்மானத்தின் விளைவாக நாடாளுமன்றத்தில் சட்டம் 
நிறைவேற்றப்பட்டு , 16-1-1969 முதல் மாநிலத்திற்கு 
தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட வகை 
செய்யப்பெற்றது . 


குத்தகைதாரர்கள் குறித்த விவரங்களை கிராம 
நிலையிலுள்ள ஆவணங்களில் பதிவதற்கு வகை 
செய்தது . 


2. 23-1-1968 அரசினர் தீர்மானம் 


7. விவசாயக் கூலித் தொழிலாளர்கள் ( நியாயமான 

கூலி ) சட்டம், 1969 


மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கை 
நீக்கப்பட்டு , தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டுமே 
தமிழ்நாட்டிலுள்ள பள்ளிகளில் கற்பிக்கப்பட 
வேண்டுமென்றும் , பாடத் திட்டத்திலிருந்து இந்தி அறவே 
நீக்கப்பட வேண்டுமென்றும் நிறைவேற்றப்பட்டது . 


விவசாயக் கூலித் தொழிலாளர்களுக்குப் 
பல்வேறுவிதமான பணிகளுக்கு நியாயமான கூலி 
நிர்ணயிக்க வகை செய்தது . 


8. நிலச் சீர்திருத்த ( உயரளவைக் குறைத்தல்) சட்டம் , 

1970 


3. 27-8-1969 அரசினர் தீர்மானம் 


சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை 
தங்களது சொத்துக்கள் பற்றிய விவரங்களை அவைக்கு 
அளிக்கும் முறை கொண்டுவரப்பட வகை செய்தது . 


1961 ஆம் ஆண்டின் சட்டத்தில் 30 தர 
ஏக்கர்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்த நில 
உச்சவரம்பு 15 தர ஏக்கர்களாகக் குறைக்கப்பட வகை 
செய்தது . 


186 


4. இந்து திருமணங்கள் (தமிழ்நாடு ) திருத்த சட்டம் , 

1967 


9. தொழிலகங்கள் ( தேசிய மற்றும் பண்டிகை நாள் 

விடுமுறை ) திருத்தச் சட்டம் , 1970 


சுயமரியாதை மற்றும் சீர்திருத்தத் திருமணங்களுக்கு 
அங்கீகாரம் அளிக்கப்பட வகை செய்தது . இந்த 
அங்கீகாரம் , சட்டம் நிறைவேறுவதற்கு முன்பே 
நடைபெற்ற அத்தகைய திருமணங்களுக்கும் 
பொருந்துமாறு சட்டமியற்றப்பெற்றது . 


தொழிலகங்களுக்கு மே தினத்தைக் கட்டாய 
விடுமுறை நாளாக ஆக்கியது . 


10. குடிநீர் வடிகால் வாரியச் சட்டம் , 1970 


5. நில வரி மற்றும் தண்ணீர் செஸ் (மேல் வரி ) (நீக்கரவு ) 
சட்டம் , 1967 


புஞ்செய் நிலங்களுக்கு நில வரி ரத்து 
செய்யப்பட்டது . 


முன்பு அரசுத் துறை செய்து வந்த குடிநீர் வடிகால் 
சார்ந்த பணிகள் புதிதாக 

வாரியத்திடம் 
ஒப்படைக்கப்பெற்று , விரைவாக நடப்பதற்கு வழி 
வகுத்தது . 


ஐந்தாவது பேரவை (1971-1976 ) 

முக்கிய நிகழ்வுகள் 


1 . 


மாண்புமிகு கலைஞர் மு . கருணாநிதி அவர்கள் 
தலைமையில் 14 பேர்கள் கொண்ட தி.மு.க 
அமைச்சரவை 15-3-1971 - ல் பதவியேற்றது . 


தலைமையில் பேரவை மண்டபத்தில் 14-8-1972 
அன்று நள்ளிரவு நடைபெற்றது . பேரவை மற்றும் 
மேலவை உறுப்பினர்கள் பங்குபெற்றனர் . சரியாக 
நள்ளிரவு 12-00 மணிக்கு நாட்டின் சுதந்திரப் 
போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளை 


2 . 


இந்தியா விடுதலை பெற்று 25 ஆண்டுகள் 
நிறைவுற்றதையொட்டி சிறப்புக் கூட்டம் ஆளுநர் 


நினைவுகூரும் வகையில் உறுப்பினர்கள் 

பேரவைத் தலைவர் பதவியிலிருந்து 2-12-1972 
அனைவரும் இரண்டு மணித்துளிகள் எழுந்து நின்று 

அன்று நீக்கப் பெற்றார் . 
அமைதி காத்தனர் . 
கே.ஏ.மதியழகன் , பேரவையில் 

31-1-1976 அன்று குடியரசுத் தலைவர் ஆட்சி 
நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்தின் மூலம் 

நடைமுறைக்கு வந்தது . 
தீர்மானங்களும் , சட்டங்களும் 


திரு . 


3 . 


4 . 


1. 8-7-1971 அரசினர் தீர்மானம் 


நாட்டின் இறையாண்மை நிலைப்பெறும் வகையில் 
நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கோரப்பட்டது . 


காவிரிப் பிரச்சினை குறித்து ஒரு நடுவர் மன்றம் 
அமைக்கக் கோரியும் , அதன்மீதான முடிவு வெளிவரும் 
வரை கர்நாடக அரசாங்கம் , ஹேமாவதி , கபினி , 
ஹாரங்கி , சொர்ணவதி அணைகள் கட்டுவதைத் 
தடுக்குமாறும் கோரி ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது . 


7. வேளாண்மைப் பல்கலைக்கழகச் சட்டம் , 1971 

வேளாண்மைக் கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் 
ஈடுபட்டிருந்த பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைக்கப் 
பட்டு , வேளாண்மைப் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது . 


2. 6-12-1971 அரசினர் தீர்மானம் 


8. குடிசைப் பகுதி மாற்று வாரியச் சட்டம் , 1971 


இந்தியாமீது பாகிஸ்தானின் படையெடுப்பைக் 
கண்டனம் செய்தும் , அந்த இக்கட்டான தருணத்தில் 
மக்கள் ஓரணியாகத் திரண்டு நின்று அரசுக்கு ஒத்துழைப்புத் 
தரக் கோரியும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது . 


குடிசைப் பகுதிகளைப் படிப்படியாக அகற்றவும் , 
அங்கு வாழ்பவர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து 
தரவும் வகை செய்தது . 


9. மதுரை மாநகராட்சிச் சட்டம் , 1971 


3. 17-12-1971 அரசினர் தீர்மானம் 


மதுரை நகராட்சி , மாநகராட்சியாகத் தரம் 
உயர்த்தப்பெற்றது . 


187 


புதிதாக உருவெடுத்த பங்களாதேஷ் நாட்டிற்கு 
வாழ்த்துகளைத் தெரிவித்து ஒருமனதாக நிறைவேற்றப் 
பட்டது . 


10. குடியிருப்புகளுக்கு உரிமைகள் வழங்கல் சட்டம் , 

1971 


4. 15-4-1974 அரசினர் தீர்மானம் 


விளை நிலங்களில் குடியிருக்கும் விவசாயக் 
கூலிகள் போன்றோருக்குக் குடியிருப்பு உரிமையைப் 
பெற்றுத் தந்தது . 


இந்து மதத்தின் அனைத்துப் பிரிவினரும் 
அர்ச்சகர்கள் ஆவதற்கு வகை செய்யும் ஒரு சட்டத்தை 
மாநிலச் சட்டமன்றம் இயற்றுவதற்கு உதவியாக 
அரசமைப்புச் சட்டத்தைத் திருத்துமாறு மத்திய அரசைக் 
கோரி ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது . 


11. நகர் ஊரமைப்பு திட்டமிடல் சட்டம் , 1972 


நகர்ப்புறங்களின் விரிவாக்கம் சீரான , திட்டமிட்ட 
வகையில் அமைய வகை செய்தது . 


5. 16-4-1974 அரசினர் தீர்மானம் 


12. பேருந்துகள் மற்றும் ஒப்பந்த ஊர்திகள் ( அரசு 

மேற்கொள்ளுதல் ) சட்டம் , 1973 


மாநில சுயாட்சி குறித்த மாநில அரசின் 
கருத்துகளையும் , இராஜமன்னார் குழுவின் 
பரிந்துரைகளையும் ஏற்று , அரசமைப்புச் சட்டத்தில் உரிய 
திருத்தங்களைச் செய்ய மத்திய அரசைக் கோரி 5 
நாட்கள் விவாதம் நடைபெற்று , நிறைவேற்றப்பட்டது . 


சில நேர்வுகளில் பேருந்துகளையும் ஒப்பந்த 
ஊர்திகளையும் அரசு மேற்கொள்ள வகை செய்தது . 


பள்ளிகள் 


13. அங்கீகரிக்கப்பட்ட தனியார் 

( முறைப்படுத்துதல் ) சட்டம் , 1974 


6. 21-8-1974 அரசினர் தீர்மானம் 


கச்சத் தீவு குறித்து மத்திய அரசு எடுத்துள்ள 
முடிவை மாற்றிக்கொண்டு , கச்சத் தீவின் மீது இந்திய 


தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு அரசே சம்பளம் 
வழங்குவது போன்ற சில சீர்திருத்தங்களைக் 
கொணர்ந்தது . 


14. மோட்டார் வாகன வரிகள் சட்டம் , 1974 


16. சங்கங்கள் பதிவுச் சட்டம் , 1975 


முன்பிருந்த சட்டத்திற்குப் பதிலாக இயற்றப் 
பெற்று , நடைமுறைக்கு வந்தது . 


கலை , பண்பாட்டுச் சங்கங்கள் போன்றவை 
தங்களைப் பதிவு செய்துகொள்ள வகை செய்தது . 


17. ஊரகக் கைவினைஞர்கள் ( குடியிருப்பு உரிமை 

வழங்கல் ) சட்டம், 1976 


15. குதிரைப் பந்தய ஒழிப்புச் சட்டம் , 1974 


தமிழகத்தில் குதிரைப் பந்தயங்களை ஒழிக்க 
வகை செய்தது . 


தச்சர் , கருமார் போன்றோருக்கு ஊரகப் 
பகுதிகளில் அவர்கள் வசிக்கும் மனையின் குடியிருப்பு 
உரிமையைப் பெற்றுத் தந்தது . 


ஆறாவது பேரவை (1977-1980 ) 

முக்கிய நிகழ்வுகள் 


1 . 


2 . 


சட்டப் பேரவையின் விதிகள் குழுவால் , 1979 
ஆம் ஆண்டு பேரவை விதிகளுக்குப் பல 
முக்கியத் திருத்தங்கள் கொண்டு வரப்பெற்றன . 


பொதுத் தேர்தலுக்குப் பின்னர் திரு . எம்.ஜி. 
இராமச்சந்திரன் தலைமையிலான அமைச்சரவை 
30-6-1977 அன்று பதவி ஏற்றது . 
அமைச்சர்களுக்கு உதவியாக இருக்கும் வகையில் 
பாராளுமன்றச் 

செயலாளர்களும் இந்தக் 
காலக்கட்டத்தில் நியமிக்கப்பட்டனர் . 


3 . 


17-2-1980 ஆம் நாளன்று சட்டமன்றப் பேரவை 
கலைக்கப்பட்டு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் 
ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது . 


188 


தீர்மானங்களும் , சட்டங்களும் 


1. 24-8-1977 அரசினர் தீர்மானம் 


கல்வி நிறுவனங்களை ஒன்றிணைத்து , தனிப் 
பல்கலைக்கழகம் அமைக்கப்பெற்றது . 


இலங்கையில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்படும் 
கொடுமைகளைத் தடுத்து நிறுத்த , அமைச்சர் 
அந்தஸ்திலுள்ள ஒரு பிரதிநிதியை மத்திய அரசு அங்கு 
அனுப்பி , அந்த அரசுடன் பேசி ஆவன செய்ய வேண்டும் 
என மத்திய அரசைக் கோரி ஒருமனதாக 
நிறைவேற்றப்பெற்றது . 


4. மதுரை காமராசர் பல்கலைக்கழக (திருத்த ) சட்டம் , 

1978 


மதுரைப் பல்கலைக்கழகம் என்ற பெயர் மதுரை 
காமராசர் பல்கலைக்கழகம் என மாற்றப்பெற்றது . 


2. சென்னைப் பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு 

நீர் அகற்றல் சட்டம் , 1978 


5. நகர்ப்புற நிலங்கள் ( உச்ச வரம்பு நிர்ணயித்தல் ) 

சட்டம் , 1978 


சென்னைப் பெருநகரின் குடிநீர் மற்றும் கழிவு 
நீர் அகற்றல் பணிகளை நன்கு திட்டமிட்டு , புதிய செயல் 
திட்டங்களை மேற்கொள்வதற்காகத் தனி வாரியம் 
அமைக்கப்பெற்றது . 


நகர்ப்புற நிலங்களை வைத்திருப்பதற்கு உச்ச 
வரம்பு விதிக்க வழிவகுத்தது . 


6. தமிழ்நாடு குதிரைப் பந்தய ( டர்ஃப் ஏஜென்சிகள் 

ஒழிப்பு) சட்டம் , 1979 


3. அண்ணா தொழில்நுட்பப் பல்கலைக்கழகச் சட்டம் , 

1978 


கிண்டி 

பொறியியல் கல்லூரி மற்றும் 
சென்னையில் அமைந்துள்ள இரண்டு தொழில்நுட்பக் 


குதிரைப் பந்தயத்திற்குச் செல்லாமலேயே மக்கள் 
அவற்றில் பங்கு கொள்வதற்கு உதவி புரிந்த டர்ஃப் 
ஏஜென்சிகள் ஒழிக்கப்பெற்றன . 


ஏழாவது பேரவை (1980-1984) 

முக்கிய நிகழ்வுகள் 


1 . 


2 . 


பொதுத் தேர்தலுக்குப் பின்னர் , திரு . எம்.ஜி. 
இராமச்சந்திரன் அவர்கள் தலைமை 
யிலான அமைச்சரவை 9-6-1980 அன்று பொறுப் 
பேற்றது . 


எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த கலைஞர் 
மு . கருணாநிதி அவர்கள் மற்றும் பேராசிரியர் 
க . அன்பழகன் ஆகியோர் 18-8-1983 அன்று 
உறுப்பினர் பதவியை இராஜிநாமா செய்தனர் . 


தீர்மானங்களும் , சட்டங்களும் 


6. கோயம்புத்தூர் மாநகராட்சிச் சட்டம் , 1981 


1. 21-8-1981 மற்றும் 25-10-1983 அரசினர் 

தீர்மானங்கள் 


கோவை நகராட்சி , மாநகராட்சியாகத் தரம் 
உயர்த்தப்பட வகை செய்தது . 


இலங்கைவாழ் தமிழர்களின் பாதுகாப்புக்குத் தக்க 
நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இந்தியப் 
பிரதமரைக் கேட்டுக்கொள்ள ஒருமனதாக நிறைவேற்றப் 
பெற்றன . 


7. தொழில் நிறுவனங்கள் ( தொழிலாளர்களை 

நிரந்தரப்படுத்துதல் ) சட்டம் , 1981 


2. 31-8-1981 அரசினர் தீர்மானம் 


ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான 
நாட்களுக்கு மேல் பணிபுரிந்த தொழிலாளர்களின் 
பணியை நிரந்தரப்படுத்த வழிகோலியது . 


சுற்றுப்புறச் சூழல் தூய்மைக் கேட்டைத் 
தடுப்பதற்கான மத்தியச் சட்டங்கள் ஏற்றுக்கொள்ளப் 
பெற்றன . 


189 


8. உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலை மற்றும் 

பணி நிலை ஒழுங்குபடுத்துதல் ) சட்டம் , 1982 


3. வருவாய் வாரிய ஒழிப்புச் சட்டம் , 1980 


1803 ஆம் ஆண்டிலிருந்து இயங்கி வந்த 
வருவாய் வாரியம் ஒழிக்கப்பட்டது . 


உடலுழைப்புத் தொழிலாளர்களின் பணியை 
வரன்முறைப்படுத்தவும் , பணிச் சூழலை முறைப் 
படுத்தவும் , பணிப் பாதுகாப்பு அளிக்கவும் வழிவகுத்தது . 
இதன்படி பின்னர் கட்டடத் தொழிலாளர்கள் நல நிதி 
ஒன்று 1994 - ல் உருவாக்கப்பெற்றது . 


4. பகுதிநேர கிராம அதிகாரிகள் பதவிகள் ஒழிப்புச் 

சட்டம் , 1981 


பல ஆண்டுகளாக இருந்து வந்த கிராம 
அதிகாரிகள் பதவிகள் ஒழிக்கப்பெற்று அவர்களுக்குப் 
பதிலாக முழு நேர கிராம நிருவாக அலுவலர்கள் 
நியமிக்கப்பெற்றனர் . 


9. கள்ளச் சாராயம் காய்ச்சுவோர் , போதை மருந்துகள் 

சம்பந்தப்பட்ட குற்றங்கள் புரிவோர் , விபச்சாரத்தில் 
பெண்களை ஈடுபடுத்துவோர் மற்றும் குடிசைப் 
பகுதிகளைக் கைப்பற்றுவோரின் அபாயகர 
நடவடிக்கைகளைத் தடுத்தல் சட்டம் , 1982 


5. பாரதியார் பல்கலைக்கழகச் சட்டம் , 1981 மற்றும் 

பாரதிதாசன் பல்கலைக்கழகச் சட்டம் , 1981 


தமிழுக்குத் தொண்டு செய்த மகாகவி பாரதியார் 
மற்றும் பாவேந்தர் பாரதிதாசன் ஆகியோர் பெயரில் 
பல்கலைக்கழகங்கள் முறையே கோயம்புத்தூர் , 
திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் துவக்கப் 
பெற்றன . 


இது குண்டர் சட்டம் என வழக்காற்றில் பெயரிட்டு 
அழைக்கப்பெறுகிறது . சில வகைக் குற்றவாளிகள் 
சமுதாயத்திற்குக் கேடு விளைவிக்கக் கூடும் எனக் 
கருதப்படும் நேர்வில் அதற்கென அமைக்கப்படும் 
குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் , ஓராண்டுக் 


13. தமிழறிஞர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் சட்டம் , 


காலம் வரை அவர்களை சிறையில் வைத்திருக்க வகை 
செய்கிறது . 


1983 


10. தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்டம் , 1982 


அகவை முதிர்ந்த, தமிழாய்ந்த சான்றோர்களுக்கு 
ஓய்வூதியம் வழங்க வகை செய்தது . 


தமிழ் மொழிக்கென தனிப் பல்கலைக்கழகம் 
தஞ்சாவூரில் அமைக்க வழி செய்தது . 


14. கடலில் மீன் பிடித்தலை முறைப்படுத்தும் சட்டம் , 

1983 


11. கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டம் , 1983 


கூட்டுறவு அமைப்புகள் பற்றிய சட்டம் 
முழுவதுமாகத் திருத்தி அமைக்கப்பெறும் வகையில் 
நிறைவேற்றப் பட்டது . 


பரம்பரை கட்டுமர மீனவர்களுக்கும் , மீன் பிடிக்க 
விசைப் படகுகளை பயன்படுத்துவோருக்குமிடையே, 
கடலில் மீன் பிடிக்கும் எல்லை குறித்து அடிக்கடி 
நிகழ்ந்து வந்த பூசல்களைப் போக்க வழிவகுத்தது . 


12. பட்டா பாஸ் புத்தகச் சட்டம் , 1983 


15. அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகச் சட்டம் , 

1984 


விவசாய நிலத்தின் பரப்பு , உரிமை மாற்றம் 
பற்றிய விவரங்கள் போன்றவற்றைத் தன்னகத்தே 
கொண்ட பட்டா பாஸ் புத்தகத்தை வழங்குவதற்கு 
வழிவகுத்தது . 


மகளிரின் உயர்நிலைக் கல்விக்கென முதன் 
முறையாக தனிப் பல்கலைக்கழகம் கொடைக்கானலில் 
அமைக்கப்பெற்றது . 


எட்டாவது பேரவை (1985-1988 ) 

முக்கிய நிகழ்வுகள் 


190 


1 . 


பொதுத் தேர்தலுக்குப் பின்னர் , டாக்டர் எம்.ஜி. 
இராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில் 
14-2-1985 அன்று அமைச்சரவை அமைந்தது . 


விடுதலைக்காக உயிர்நீத்த தியாகிகளுக்கு 
அஞ்சலி செலுத்துதல் , நாட்டு ஒற்றுமையிலும் , 
ஒருமைப்பாட்டு உணர்விலும் வைத்துள்ள 
நம்பிக்கையை வலியுறுத்துதல் , புதிய இந்திய 
சமுதாயத்தை உருவாக்கும் பணிக்கு நம்மை 
ஒப்படைத்தல் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப் 


2 . 


கட்சித் தாவல் தடுப்புச் சட்டத்தின்கீழ் , தமிழகச் 
சட்ட மன்றத்திற்குப் பொருந்தும் விதிகள் 
12-12-1986 முதல் அமலுக்கு வந்தன . 


பட்டது . 


3. 


4 . 


இந்திய நாடு விடுதலை அடைந்து 40 
ஆண்டுகள் நிரம்பப் பெற்றதைக் கொண்டாடும் 
முகத்தான் 1987 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 
9 ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பேரவை 
மண்டபத்தில் சிறப்புக் கூட்டம் நடைபெற்றது . 
இந்திய சுதந்திரப் போராட்டக் களங்களிலிருந்து 
கொண்டு வரப்பெற்ற வரலாற்றுச் சிறப்புமிக்க 
புனித மண் அடங்கிய பேழைகளை தியாக 
சீலர்களிடமிருந்து பெற்றுக் கொண்டு , டெல்லி 
மாநகருக்கு அவற்றை எடுத்துச் செல்வதற்கான 
நிகழ்ச்சிகள் நடைபெற்றன . நாட்டின் 


முதலமைச்சர் டாக்டர் எம்.ஜி. இராமச்சந்திரன் 
அவர்கள் 24-12-1987 - ல் இயற்கை எய்தியதைத் 
தொடர்ந்து , மறைந்த 

முதலமைச்சரின் 
துணைவியார் திருமதி ஜானகி இராமச்சந்திரன் 
தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சராக 
7-1-1988 அன்று பதவியேற்றார் . 


5 . 


30-1-1988 அன்று பேரவை கலைக்கப்பட்டு 
குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல் செய்யப் 


பட்டது . 


தீர்மானங்களும் , சட்டங்களும் 


1. 1-7-1985 அரசினர் தீர்மானம் 


வணிக ஒற்றுமை என்ற தமிழ் மாத இதழின் 
ஆசிரியர் மற்றும் பதிப்பாளர்மீது உரிமை மீறலுக்காக 
இரு வாரங்கள் சாதாரண சிறைத் தண்டனை விதிக்க 
வகை செய்தது . 


வகையில் வெளியிடப்பட்ட ஒரு கேலிச் சித்திரம் 
தொடர்பாக அப்பத்திரிகை தன்னுடைய வருத்தத்தை 
வெளியிட வேண்டுமென பேரவைத் தலைவர் 
ஆணையின்படி பத்திரிகை ஆசிரியர் நடந்து 
கொள்ளாததால் , அவருக்கு மூன்று மாதங்கள் 
கடுங்காவல் சிறைத் தண்டனை விதிக்க வகை செய்தது . 
இருப்பினும் 6-4-1987 அன்று நிறைவேற்றப்பட்ட 
தீர்மானத்தின்மூலம் அவர் அதுவரை அனுபவித்த 
சிறைத் தண்டனையே போதுமானது என்று கருதப்பட்டு , 
அன்றையதினமே சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் . 


சென்னை உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச 
நீதிமன்றத்திற்கு அவர் செய்த மேல் முறையீடுகள் 
தள்ளுபடி செய்யப்பட்டு , 13-1-1986 அன்று அவர் கைது 
செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் . 


2. 14-5-1986 அரசினர் தீர்மானம் 


5. அழகப்பா பல்கலைக்கழகச் சட்டம் , 1985 


மாநிலத்தின் சட்டமன்ற மேலவை ஒழிக்கப் 
படுவதற்கான தீர்மானம் பேரவையில் நிறைவேற்றப் 
பட்டது . மத்திய அரசால் இத்தீர்மானம் பின்னர் 
ஏற்கப்பட்டு , நாடாளுமன்றத்தில் சட்டமியற்றப்பட்டு 
1-11-1986 முதல் மேலவை ஒழிக்கப்பட்டது . 


காரைக்குடியில் வள்ளல் அழகப்பரால் நிறுவப்பட்ட 
சில கல்வி நிறுவனங்கள் இணைக்கப்பெற்று , அவர் 
பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைய வழி செய்தது . 


6. தமிழ்நாடு எம்.ஜி.ஆர் . மருத்துவப் பல்கலைக்கழகச் 

சட்டம் , 1987 


3. 22-12-1986 அரசினர் தீர்மானம் 


191 


மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் 
ஒருங்கிணைந்த முன்னேற்றம் 

காணப்பட 
வேண்டுமென்ற நோக்கத்திற்காக தனி மருத்துவப் 
பல்கலைக்கழகம் அமைக்க வழி வகுத்தது . 


அரசமைப்புச் சட்டத்தின் 17 - வது பாகத்தில் 
மத்திய ஆட்சி மொழியாக இந்தி இருக்கும் என்று 
இருப்பதை எதிர்த்து , அதன் நகலைப் பொது இடங்களில் 
எரித்தமைக்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் 
சார்ந்த , பேராசிரியர் க . அன்பழகன் உள்ளிட்ட 10 
உறுப்பினர்கள் , தங்களுடைய உறுப்பினர் பதவிகளை 
இழக்க வகை செய்தது . 


7. வழக்கறிஞர்கள் நல நிதிச் சட்டம் , 1987 


4. 4-4-1987 அரசினர் தீர்மானம் 


வக்காலத்துப் படிவங்களில் ஒட்டப்பெறும் 
முத்திரைத் தாள்கள் மூலம் கிடைக்கும் நிதியைக் 
கொண்டு நல நிதி அமைத்து , தம் தொழிலைத் தொடர 
இயலாது மூப்படைந்த வழக்கறிஞர்களுக்கு நிதி 
வழங்குதல் போன்றவற்றிற்கு அந்த நிதியைப் 
பயன்படுத்த வகை செய்தது . 


ஆனந்த விகடன் வார இதழின் அட்டையில் 
அமைச்சர்களையும் , உறுப்பினர்களையும் பாதிக்கும் 


ஒன்பதாவது பேரவை (1989-1991 ) 

முக்கிய நிகழ்வுகள் 


1 . 


பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 
பெரும்பான்மை பெற்று கலைஞர் மு . கருணாநிதி 
அவர்கள் மூன்றாவது முறையாக 27-1-1989 
அன்று முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றார் . 


விழாவினையொட்டி பேரவை மண்டபம் வண்ண 
விளக்குகளாலும் , தோரணங்களாலும் 
அலங்கரிக்கப்பட்டது . மூன்று முறைகளுக்கு மேல் 
பதவி வகித்த உறுப்பினர்கள் , முன்னாள் 
பேரவைத் தலைவர்கள் , துணைத் தலைவர்கள் , 
முன்னாள் மேலவைத் தலைவர்கள் , முன்னாள் 


2 . 


5-5-1989 அன்று தமிழக சட்டமன்றப் 
பேரவையின் பொன் விழா கொண்டாடப்பட்டது . 


பாரம்பரியத்தையும் , வரலாற்றையும் குறித்த 
உரைகள் நிகழ்த்தப்பட்டன . 


பேரவைச் செயலாளர்கள் மற்றும் பேரவைத் தலைவர் , 
பேரவைத் துணைத் தலைவர் , பேரவைச் 
செயலாளர் ஆகியோரும் பொன்னாடைகள் 
போர்த்தப்பட்டு , நினைவுப் பரிசுகள் அளிக்கப்பட்டு 
சிறப்பிக்கப் பெற்றனர் . விழாவினையொட்டி ஒரு 
மலர் வெளியிடப்பட்டது . பேரவையின் சிறந்த 


3 . 


பேரவை 30-1-1991 அன்று கலைக்கப்பட்டு 
மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி 
அமல்படுத்தப்பட்டது . 


தீர்மானங்களும் , சட்டங்களும் 


1. 20-2-1989 அரசினர் தீர்மானம் 


மேல் பதவி வகிக்கலாகாது என்றிருந்த தடையை 
நீக்கியது . 


தமிழகத்தில் மீண்டும் மேலவை அமைய சட்டம் 
இயற்றுமாறு பாராளுமன்றத்தைக் கோரும் வகையில் 
நிறைவேறியது . 


7. மோட்டார் வாகன வரி விதிப்பு (திருத்த ) சட்டம் , 

1989 


2. 12-5-1989 அரசினர் தீர்மானம் 


பிற்படுத்தப்பட்டோரின் நலனுக்கான மண்டல் 
கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்த மைய அரசைக் 
கோரியது . 


இரு சக்கர வாகனங்களை வாங்கும்போது வாகன 
ஆயுட்காலத்திற்கு மோட்டார் வாகன வரி செலுத்த வகை 
செய்தது . 


8. ஊராட்சிகள் ( மூன்றாம் திருத்த ) சட்டம் , 1989 


3. 24-4-1990 அரசினர் தீர்மானம் 


192 


ஊராட்சி உறுப்பினர்கள் பதவிகளில் 30 
சதவீதத்தைப் பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வழி 
வகுத்தது . 


காவிரிப் பிரச்சினையை நடுவர் தீர்ப்புக்கு 
விடவேண்டுமென்ற நிலையை , மத்திய அரசு உச்ச 
நீதிமன்றத்திற்கு எடுத்துரைக்க வேண்டுமென்று கோரும் 
வகையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது . 


9. ஊராட்சிகள் (திருத்த ) சட்டம் , 1989 


4. 21-8-1990 அரசினர் தீர்மானம் 


மண்டல் கமிஷன் 

பரிந்துரைகளை 
அமல்படுத்தியதற்காக மத்திய அரசுக்கு நன்றியும் , 
வாழ்த்துகளும் தெரிவிக்கும் வகையில் ஒருமனதாக 
நிறைவேற்றப்பட்டது . 


ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களின் 
உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களின் பதவிக் காலம் , 
ஏற்கெனவே ஐந்திலிருந்து மூன்று ஆண்டுகளாகக் 
குறைக்கப்பட்டதை , மீண்டும் ஐந்து ஆண்டுகளாக ஆக்க 
வகை செய்தது . 


10. கால்நடை மருத்துவம் மற்றும் அறிவியல் 

பல்கலைக்கழகச் சட்டம் , 1989 


5. இந்து வாரிசு உரிமை (தமிழ்நாடு திருத்த ) சட்டம் , 

1989 


பெண்களுக்கு சமத்துவம் அளிக்கும் வகையில் 
இந்துக் குடும்பத்தில் பிறந்த மகளிருக்கும் சொத்தில் 
சம உரிமை வழங்க வகை செய்தது . 


கால்நடை மருத்துவக் கல்வி மற்றும் 
ஆராய்ச்சிக்கென புதிய பல்கலைக்கழகம் ஏற்பட வகை 
செய்தது . 


11. சம்பளங்கள் வழங்கல் (திருத்த ) சட்டம் , 1990 


6. பல்கலைக்கழகங்கள் குறித்த சட்டங்கள் (திருத்த ) 

சட்டம் , 1989 


சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்கலைக்கழக 
அமைப்புகளில் உறுப்பினர்களாக இரு முறைகளுக்கு 


தன்னுடைய பதவிக் காலம் முடியும் முன்னர் ஒரு 
சட்டமன்ற உறுப்பினர் இயற்கை எய்தினால் அவருடைய 
குடும்பத்தினருக்கு ஒட்டுமொத்த உதவியாக ரூ .50 
ஆயிரம் வழங்க வகை செய்தது . 


பத்தாவது பேரவை (1991-1996 ) 

முக்கிய நிகழ்வுகள் 


1 . 


பொதுத் தேர்தலுக்குப் பின்னர் செல்வி ஜெ 
ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் 24-6-1991 
அன்று அமைச்சரவை அமைந்தது . 


எழுப்பி அரசின் கவனத்தை ஈர்க்கும் முறை 
அறிமுகப்படுத்தப்பட்டது . 


4 . 


2 . 


நாடாளுமன்றச் செயலகத்தால் கூட்டப்பெற்ற 
சட்டமன்றப் பேரவைத் தலைவர்கள் மற்றும் 
செயலாளர்களின் மாநாடு ( Presiding Officers 
Conference ) 1993 ஜூன் திங்கள் 25 முதல் 27 
வரை சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை 
யிலமைந்த சட்டமன்ற வளாகத்தில் நடந்தேறியது . 


பல்கலைக்கழகங்களுக்கு ஆளுநருக்குப் பதிலாக 
முதலமைச்சரே வேந்தராக இருப்பதற்கு வகை 
செய்யும் சட்டமுன்வடிவிற்கு ஆளுநரின் ஒப்புதல் , 
சட்டமன்றத்தின் காலம் முடியும் வரை 
கிடைக்கப்பெறவில்லை . 
20-4-1992 அன்று உரிமைக் குழு அளித்த 
அறிக்கை ஏற்றுக் கொள்ளப்பெற்று , முரசொலி 
இதழின் ஆசிரியர் திரு . செல்வம் அவர்கள் 
21-9-1992 அன்று முதல் முறையாக அவைமுன் 
கூண்டில் நிறுத்தப்பெற்று கண்டிக்கப்பெற்றார் . 


5 . 


3 . 


சில அவசரப் பொது முக்கியத்துவம் வாய்ந்த 
நிகழ்வுகள் குறித்து சிறப்புக் குறிப்பாக அவையில் 


தீர்மானங்களும் , சட்டங்களும் 


1. 8-7-1991 அரசினர் தீர்மானம் 


உரிய திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டுமென மைய 
அரசை வலியுறுத்தி ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது . 


5. 20-4-1994 அரசினர் தீர்மானம் 


193 


தமிழீழ விடுதலைப் புலிகள் இயக்கம் ஒரு சட்ட 
விரோதமான அமைப்பு என அறிவிக்கப்படுவதற்கான 
நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இந்திய அரசைக் 
கேட்டுக்கொள்ள ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது . 
6. 26-4-1995 அரசினர் தீர்மானம் 


தமிழகத்திற்கு 205 டி.எம்.சி. அடி காவிரி நீர் 
வழங்க வேண்டுமென்ற காவிரி நடுவர் மன்றத்தின் 
இடைக்காலத் தீர்ப்பினை மைய அரசு அரசிதழில் 
பிரசுரிக்க வேண்டுமென்றும் , நடுவர் மன்றத்தின் 
ஆணையை கர்நாடக அரசு உடனடியாக அமல்படுத்த 
வேண்டுமென்றும் கோரி பேரவையில் ஒருமனதாக 
நிறைவேற்றப்பட்டது . 
2. 30-9-1991 அரசினர் தீர்மானம் 

மண்டல் கமிஷன் பரிந்துரையை ஒட்டி 
பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு மைய அரசு ஏற்றுக் 
கொண்டுள்ள ஒதுக்கீட்டினை 27 விழுக்காட்டிலிருந்து 
50 விழுக்காடாக உயர்த்த வேண்டுமென்றும் , இந்த 
ஒதுக்கீடு கல்வி நிறுவனங்களுக்கும் நீட்டிக்கப்பட 
வேண்டுமென்றும் கோரி ஒருமனதாக நிறைவேற்றப் 


பட்டது . 


ஆளுநர் நியமிக்கப்படும் முன்பு , அம்மாநில 
முதலமைச்சரின் கருத்தைக் கேட்டு நியமிக்க வேண்டும் 
என்பதை சட்டபூர்வமாக்கும் வகையில் இந்திய 
அரசமைப்புச் சட்டத்தின் 156 - வது பிரிவு திருத்தப்பெற 
வேண்டுமெனக் கோரி நிறைவேற்றப்பட்டது . 
7. 5-5-1995 அரசினர் தீர்மானம் 

அறுவை சிகிச்சைக்குத் தேவைப்படும் மனித 
உறுப்புகளை சிலர் வணிகப் பொருள் ஆக்குவதைத் 
தடுக்கும் நோக்கத்துடன் மைய அரசு 1994 ஆம் ஆண்டு 
நிறைவேற்றிய மனித உறுப்புகளை மாற்றிப் 
பொருத்துதல் சட்டத்தை தமிழகத்தில் ஏற்றுக் 
கொள்வதற்காக நிறைவேற்றப்பட்டது . 
8. பல்கலைக்கழகங்கள் குறித்த சட்டங்கள் (திருத்த ) 

சட்டம் , 1991 


3. 4-10-1991 அரசினர் தீர்மானம் 

தமிழகத்தில் மீண்டும் மேலவையைத் 
தோற்றுவிக்கக் கோரிய ஒன்பதாவது பேரவையின் 
20-2-1989 நாளிட்ட தீர்மானம் நீக்கிக்கொள்ளப்பட்டது . 
4. 9-11-1993 அரசினர் தீர்மானம் 


தமிழக அரசின் 69 % இட ஒதுக்கீட்டு முறை 
நிலைத்து நிற்கும் வகையில் இந்திய அரசியல் சட்டத்தில் 


பேரவை உறுப்பினர் ஒருவரின் பதவிக் காலம் 
முடியும்போது அவர் பல்கலைக்கழக அமைப்பு ஏதாவது 


ஒன்றில் உறுப்பினராக இருந்தால் அந்தப் பதவிக் 
காலமும் முடிவதற்கு வகை செய்தது . 


ஒரு தனி சிறப்புக் காவல் குழுவை அமைப்பதற்கு வகை 
செய்தது . 


9. இந்து சமய அறநிலையங்கள் (திருத்த ) சட்டம் , 1991 


14. ஊராட்சிகள் சட்டம், 1994 


ஆலயங்கள் நிர்வாகத்திற்கென மாநில அளவில் 
முதலமைச்சரின் தலைமையில் ஒரு வாரியமும் , 
மாவட்ட அளவில் ஒரு குழுவும் அமைப்பதற்கு வகை 
செய்தது . 
10. பல்கலைக்கழகங்கள் குறித்த சட்டங்கள் (இரண்டாம் 

திருத்த ) சட்டம் , 1991 


பஞ்சாயத்து ராஜ் சட்டம் என வழங்கப் பெறும் 
அரசமைப்புச் ( 73 - வது திருத்த ) சட்டத்தின் 
அடிப்படையிலான சட்டம் நிறைவேற்றப்பெற்றது . 
பஞ்சாயத்து அமைப்பில் மூன்று அடுக்கு முறையைக் 
கொண்டு வந்ததோடு , மகளிருக்கு மூன்றில் ஒரு பங்கு 
இடத்தை ஒதுக்கீடு செய்யவும் வகை செய்தது . மேலும், 
மாநிலத் தேர்தல் ஆணையம் ஒன்றை அமைக்கவும் , 
மாவட்டத் திட்டக் குழுவை அமைக்கவும் வகை 
செய்தது . 


ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பல்கலைக்கழக 
அமைப்பில் உறுப்பினராக ஒரு முறையில் மூன்று 
ஆண்டுகளே பதவி வகிக்கலாம் எனவும் , அவ்வாறு 
இரண்டு முறைகளே பதவி வகிக்கலாம் எனவும் 
வரையறை வகுக்க வகை செய்தது . 


15. கட்டாய ஆரம்பக் கல்விச் சட்டம் , 1994 


11. உயர் கல்விக்கான மாநிலக் குழு சட்டம் , 1992 


பள்ளி செல்லும் வயதிலுள்ள குழந்தைகளைப் 
பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர்களைக் கட்டாயப்படுத்தும் 
வகையில் இயற்றப்பட்டது . 


மாநில அளவில் உயர் கல்வி மேம்பாட்டை 
ஒருங்கிணைத்து செயல்படச் செய்வதற்காக ஒரு குழு 
அமைப்பதற்கு வகை செய்தது . 


12. பொதுச் சொத்துகள் ( சேதம் மற்றும் இழப்பைத் 

தடுத்தல் ) குறித்த சட்டம் , 1992 


16. மாவட்ட நகராட்சிகள் (திருத்த ) சட்டம் , 1994 

நகர் பாலிகா சட்டம் என்று வழங்கப்பெறும் 
அரசமைப்புச் ( 74 - வது திருத்த ) சட்டத்தின் 
அடிப்படையில் இது இயற்றப்பட்டது . நகராட்சிகளுக்கும் 
இது பொருந்துவதாக அமைந்தது . நகராட்சிகள் மற்றும் 
மாநகராட்சிகள் 

ஆகியவற்றின் பதவிகளில் 
பெண்களுக்கு இட ஒதுக்கீடு செய்யவும் வகை செய்தது . 


194 


அரசு மற்றும் அரசு சாராத பொது அமைப்புகளின் 
அசையும் மற்றும் அசையாச் சொத்துகளுக்கு 
வேண்டுமென்றே சேதம் விளைவிப்பதைக் 
குற்றமாக்குவதற்கு வழி வகுத்தது . 


17. திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி மற்றும் சேலம் 

மாநகராட்சிச் சட்டங்கள் , 1994 


13. சிறப்புக் காவல் குழு சட்டம் , 1993 


முதலமைச்சர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் 
மற்றும் அவர்தம் குடும்பத்தினரின் பாதுகாப்புக்கென 


இந்நகராட்சிகள் , மாநகராட்சிகளாகத் தரம் 
உயர்த்தப்பட வகை செய்தன . 


பதினோராவது பேரவை (1996-2001) 

முக்கிய நிகழ்வுகள் 


1 . 


3 . 


பொதுத் தேர்தல்களில் வெற்றி பெற்று நான்காவது 
முறையாக கலைஞர் மு . கருணாநிதி அவர்கள் 
13-5-1996 அன்று முதலமைச்சராகப் 
பொறுப்பேற்றார் . 


தமிழ்நாடு சட்டமன்றப் பவள விழாவும் மற்றும் 
சட்டமன்றப் பேரவை வைர விழாவும் 14-7-1997 
அன்று சென்னைப் பல்கலைக்கழக நூற்றாண்டு 
விழா மண்டபத்தில் மிகவும் சிறப்பான முறையில் 
நடைபெற்றன . மேதகு தமிழக ஆளுநர் செல்வி 
எம் . பாத்திமா பீவி அவர்கள் தலைமையில் 
நடைபெற்ற விழாவினை சென்னை உயர் 
நீதிமன்றத் தலைமை நீதியரசர் திரு . மன்மோகன் 
சிங் லிபரான் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் . 


2 . 


பதினோராவது பேரவை செயல்படத் துவங்கிய 
முதல் ஆண்டில் ஆளுநராக இருந்த டாக்டர் எம் . 
சென்னா ரெட்டி 2-12-1996 அன்று தமது பதவிக் 
காலத்திலேயே இயற்கை எய்தினார் . 


மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 
விழா மலரினை வெளியிட இந்தியக் குடியரசின் 
முன்னாள் தலைவர் திரு . ஆர் . வெங்கட்ராமன் 
அவர்கள் முதல் பிரதியைப் பெற்றுக் 
கொண்டார்கள் . மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 
சால்வைகள் , நினைவுப் பரிசுகள் வழங்கி 
பெருமைப்படுத்தப்பட்டனர் . 


அளித்த ஆலோசனையினை ஏற்று , பேரவைத் 
தலைவரால் ஏற்கெனவே ஒப்புதல் அளிக்கப்பட்டு 
வெளியிடப்பட்ட பேரவை நடவடிக்கைக் 
குறிப்புகளைப் பின்னர் மாற்றவோ, நீக்கவோ, 
புதிதாக எதனையும் சேர்க்கவோ, இணைக்கவோ 
கூடாது எனப் பேரவை விதி 283 - ல் காப்புரை 
சேர்க்கப்பெற்றதுடன் , ஆளுநரின் நடத்தைக்குக் 
களங்கம் கற்பிக்கும் வகையில் பேசக்கூடாது 
என்றுள்ள விதி 92 ( vii ) - ன் பயன்பாட்டை 
நிறுத்திவைக்க பேரவை விதி 287 - ஐப் 
பயன்படுத்தக்கூடாது என்ற காப்புரையும் 
விதிகளில் சேர்க்கப்பெற்றது . 


4. 


குடியரசின் 


இந்தியக் 

பொன் விழாக் 
கொண்டாட்டங்களையொட்டி , குடியரசு 
வளர்ச்சியில் சட்டமன்றத்தின் பங்கு எனும் 
தலைப்பில் குடியரசு தினப் பொன் விழா 
கருத்தரங்கம் 

சென்னை 
செயலகத்தில் உள்ள மாநாட்டு அரங்கத்தில் 
22-1-2001 அன்று நடைபெற்றது . 


தலைமைச் 


6 . 


5. 


சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதியில் 
தேர்ந்தெடுக்கும் இடத்தில் , தலா ரூபாய் 5 
இலட்சம் மதிப்பிலான அலுவலகக் கட்டடங்கள் 
கட்டப்படும் என பேரவையில் அறிவிக்கப்பட்டு 
பதினோராவது பேரவைக் காலம் வரை 215 
தொகுதி அலுவலகக் கட்டடங்கள் கட்டி 
முடிக்கப்பட்டன. 


195 


பத்தாவது பேரவையில் விதியைத் தளர்த்தி 
ஆளுநரைப் பற்றி தெரிவிக்கப்பட்ட 
விமர்சனங்களையும் , உண்மைக்கு மாறாகப் 
பதியப்பட்ட சில தகவல்களையும் நீக்க 
வேண்டுமென்று எழுப்பப்பட்ட கோரிக்கையின்மீது 
தீர்ப்பளிக்கையில் , ஏற்கெனவே ஒப்புதல் 
அளிக்கப்பட்ட நடவடிக்கைக் குறிப்புகளில் 
மாற்றம் , திருத்தம் அல்லது நீக்கம் செய்ய 
பேரவைத் தலைவருக்கு அதிகாரம் இல்லையென 
29-4-1997 அன்று பேரவைத் தலைவர் 
தீர்ப்பளித்தார் . தீர்ப்பின்போது பேரவைத் தலைவர் 


7 . 


ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் சட்டமன்ற 
உறுப்பினர்களுக்கென நான்கு தொகுப்புகள் 
கொண்ட 10 மாடிக் குடியிருப்பு வளாகம் 
ரூபாய் 51 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு 
12-6-2000 ஆம் நாளன்று மாண்புமிகு முதலமைச்சர் 
கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது . 


தீர்மானங்களும் , சட்டங்களும் 


1. 26-7-1996 அரசினர் தீர்மானம் 


3. 11-5-1999 அரசினர் தீர்மானம் 


தமிழகத்தில் மீண்டும் மேலவையைத் 
தோற்றுவிக்கும் வகையில் நாடாளுமன்றத்தில் சட்டம் 
இயற்றக் கோரி நிறைவேற்றப்பெற்றது . 


மனிதக் கழிவுகளை அகற்றும் பணிக்கு 
மனிதர்களை அமர்த்துதல் மற்றும் உலர்ந்த வகைக் 
கழிவறைக் கட்டுதல் (தடுப்பு ) சட்டம் , 1993 ( மையச் 
சட்டம் 46/1993 )-ஐ தமிழ்நாடு மாநிலத்தில் ஏற்றுப் 
பயன்படுத்துவதற்கேற்ற வகையில் தீர்மானம் 
ஒருமனதாக நிறைவேற்றப்பெற்றது . 


2. 20-2-1999 அரசினர் தீர்மானம் 


4. 8-3-2000 அரசினர் தீர்மானம் 


மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கையில் 
மாநில ஒதுக்கீட்டில் மாற்றம் செய்யப்படாமலிருக்க 
இந்திய அரசமைப்புச் சட்டத்தில் திருத்தம் கொண்டு 
வர மத்திய அரசைக் கேட்டுக்கொள்ளும் தீர்மானம் 
ஒருமனதாக நிறைவேற்றப்பெற்றது . 


சேலம் உருக்காலை நிருவாகம் தொடர்ந்து 
பொதுத் துறையின் கீழ் இருக்கவும் , தனியாரிடம் 
ஒப்படைப்பதைத் தவிர்க்கவும் தேவையான 


நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென மத்திய 
அரசை வலியுறுத்தும் தீர்மானம் ஒருமனதாக 
நிறைவேற்றப்பெற்றது . 


5. டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகச் 

சட்டமுன்வடிவு, 1996 


5 ஆண்டுகளாக உயர்த்த வகை செய்தது . மேலும் 
30-11-1996 மற்றும் 1-12-1996 ஆகிய நாட்களில் 
சென்னையில் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளின் 
தலைவர்கள் மாநாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் 
அளித்த சில வாக்குறுதிகளுக்குச் செயல் வடிவம் தர 
வகை செய்யும் சட்டமுன்வடிவு 28-1-1997 அன்று 
அறிமுகம் செய்யப்பட்டு 31-1-1997 அன்று 
நிறைவேற்றப்பெற்றது . 


அரசமைப்புச் சட்டத்தை வரைவதில் பெரும் பங்கு 
கொண்ட சட்ட வல்லுநர் அம்பேத்கர் பெயரில் 
தமிழகத்தில் ஒரு சட்டப் பல்கலைக்கழகம் அமைய வகை 
செய்யும் சட்டமுன்வடிவு 22-8-1996 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு 29-8-1996 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


10. கடல்சார் வாரிய (திருத்த ) சட்டமுன்வடிவு , 1997 


6. மெட்ராஸ் மாநகர் ( பெயர் மாற்றம் ) சட்டமுன்வடிவு , 

1996 


ஏற்கெனவே இருந்து வந்த சட்டத்தின்படி 
தமிழகத்தில் கடல்சார் வாரியம் ஒன்று அமைக்கப் 
பெற்றது . இந்த வாரியத்தில் சில அரசு அதிகாரிகளும் 
உறுப்பினர்களாகப் பங்கு பெற வகை செய்யும் 
சட்டமுன்வடிவு 31-1-1997 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு , அன்றே நிறைவேற்றப்பெற்றது . 


சென்னை மாநகரத்தின் பெயரை மெட்ராஸ் 
என்பதற்குப் பதிலாக சென்னை என்று பெயர் மாற்றம் 
செய்ய வகை செய்யும் சட்டமுன்வடிவு 31-8-1996 
அன்று அறிமுகம் செய்யப்பட்டு , அன்றே நிறைவேற்றப் 
பெற்றது . 


11. பதிவு (தமிழ்நாடு திருத்த ) சட்டமுன்வடிவு , 1997 


7. கேலிவதை செய்தலைத் தடுத்தல் சட்டம் , 1997 


196 


உயர் கல்வி நிலையங்களில் புதிதாகச் 
சேர்பவர்களை ஏற்கெனவே உள்ள மாணவர்கள் 
கேலிவதை என்ற பெயரால் அத்துமீறித் துன்புறுத்து 
வதைத் தடுக்க வகை செய்யும் சட்ட முன்வடிவு 
29-1-1997 அன்று அறிமுகம் செய்யப்பட்டு 31-1-1997 
அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


தமிழகத்தில் உள்ள சொத்துகளின் உரிமை மாற்ற 
ஆவணங்களை, குறைந்த பதிவுக் கட்டணம் கருதி , 
அண்டை மாநிலங்களில் பதிவு செய்வதால் அரசுக்கு 
ஏற்படும் வருமான இழப்பைத் தடுக்க வகை செய்யும் 
சட்ட முன்வடிவு 31-1-1997 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு , அன்றே நிறைவேற்றப்பெற்றது . 


12. பயிரிடு குத்தகையாளர்கள் (வெளியேற்றப் 

படுவதிலிருந்து பாதுகாப்பு அளித்தல் ) சட்டம் , 1997 


8. தனியார் பண்டுவமனை 

நிறுவனங்கள் 
(முறைப்படுத்துதல் ) சட்டம் , 1997 


பல்கி வரும் தனியார் மருத்துவமனைகளின் 
செயல்பாடுகளைக் கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் , 
அவற்றைப் பதிவு செய்துகொள்ளுதல் , ஆய்வுக்கு 
ஆட்படுத்துதல் போன்ற சில சட்டக்கூறுகளைக் 
கொண்டு இயற்றப்பெற்ற சட்டமுன்வடிவு 28-1-1997 
அன்று அறிமுகம் செய்யப்பட்டு 31-1-1997 அன்று 
நிறைவேற்றப்பெற்றது . ஆயினும் சில மருத்துவர் 
சங்கங்களின் வேண்டுகோளுக்கிணங்க இதன் 
செயலாக்கம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பெற்றுள்ளது. 


வறட்சி , பெருமழை மற்றும் வெள்ளத்தினால் 
பாதிக்கப்பட்ட சில மாவட்டங்களில் உள்ள பயிரிடு 
குத்தகையாளர்கள் தாங்கள் தரவேண்டிய குத்தகை 
பாக்கிக்காக நிலத்திலிருந்து வெளியேற்றப் 
படுவதிலிருந்து நிவாரணம் அளிக்க வகை செய்யும் 
சட்ட முன்வடிவு 31-1-1997 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு , அன்றே நிறைவேற்றப்பெற்றது . 


13. தகவல் அறியும் உரிமை சட்டம் , 1997 


9. மாவட்ட நகராட்சிகள் (திருத்த ) சட்டம் , 1997 


அரசு இயந்திரத்தின் செயல்பாடு வெளிப் 
படையாக அமையும் வகையில் , பொது மக்கள் 
தகவல்களைக் கேட்டுப் பெறுவதற்கு உரிமை அளிக்க 
வகை செய்யும் சட்டமுன்வடிவு 17-4-1997 அன்று 
அறிமுகம் செய்யப்பட்டு 30-4-1997 அன்று 
நிறைவேற்றப்பெற்றது . 


மாநகராட்சிகளின் துணை மேயர்களின் பதவிக் 
காலத்தை , மேயர்களின் பதவிக் காலம் போலவே 


14. குற்றவியல் செய் சட்ட ( தமிழ்நாடு திருத்த ) 

சட்டமுன்வடிவு, 1997 


19. தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் 

சட்டமுன்வடிவு , 1998 


நிதி நிறுவனங்கள் என்ற பெயரால் பெறப்பட்ட 
காப்பீடுகளை உரிய காலம் முடிந்தவுடன் திரும்பத் 
தராமல் மக்களை ஏமாற்றியவர்களது சொத்துகளைக் 
கையகப்படுத்தி , அவர்கள் குற்றவாளிகள் என்று 
நிரூபிக்கப்பட்ட பின்னர் , உரியவர்களுக்குத் திருப்பி 
அளிக்க வகை செய்யும் சட்டமுன்வடிவு 22-4-1997 
அன்று அறிமுகம் செய்யப்பட்டு 30-4-1997 அன்று 
நிறைவேற்றப்பெற்றது . 


உள்ளாட்சி அமைப்புகள் சிறப்பாக இயங்கிட 
மாநிலத்திலுள்ள அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி 
அமைப்புகளுக்கும் (நகராட்சி , பேரூராட்சி , மாநகராட்சி ) 
பொதுவான சட்டமுன்வடிவு 28-4-1997 அன்று 
அறிமுகப்படுத்தப்பட்டு , ஆய்வுக் குழு ( Select 
Committee ) அமைத்து , ஆய்வு செய்யப்பட்டு அக்குழு 
திருத்தி அமைத்தவாறு 28-11-1998 அன்று அவையில் 
ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பெற்று , நிறைவேற்றப்பெற்றது . 


15. நகர் சார்ந்த பரப்பிடங்களில் உள்ள விலங்குகள் 

மற்றும் பறவைகள் (கட்டுப்பாடு செய்தல் மற்றும் 
முறைப்படுத்துதல் ) சட்டமுன்வடிவு , 1997 


20. தமிழ்நாடு ஒப்பந்தப் புள்ளிகள் ஒளிவின்மைச் 

சட்டமுன்வடிவு , 1998 


நகர்ப்பகுதிகளில் தங்கள் இல்லங்களுக்கு 
அருகிலேயே பெரும் எண்ணிக்கையில் கால்நடைகளை 
வளர்த்து அதன்மூலம் பொதுச் சுகாதாரத்திற்கு ஊறு 
விளைவிப்பதைத் தடுக்க வகை செய்யும் சட்டமுன்வடிவு 
25-4-1997 அன்று அறிமுகம் செய்யப்பட்டு 
30-4-1997 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


அரசுப் பணிகளில் 

பணிகளில் நடைபெறும் முறை 
கேடுகளைத் தவிர்க்கும் நோக்கத்துடன் , 
ஒப்பந்தப்புள்ளிகள் கோரிப் பெற்று , ஏற்றுக்கொள்ளும் 
நடைமுறைகளை ஒழுங்குபடுத்த வகை செய்யும் 
சட்ட முன்வடிவு 27-5-1998 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு 29-5-1998 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


21. தமிழ்நாடு வழக்குரைஞர்களுக்கான எழுத்தர்களின் 

நல நிதிச் சட்டம் , 1999 


16. நிதி நிறுவனங்களில் வைப்பீட்டாளர்களின் நலன்கள் 

பாதுகாப்புச் சட்டமுன்வடிவு, 1997 


197 


ரிசர்வ் வங்கிச் சட்டத்தின்கீழ் வராத, உயர் வட்டி 
தருவதாக ஆசை காட்டி மக்களிடமிருந்து பணத்தை 
வைப்பீடுகள் என்ற பெயரில் பறிப்பதையே நோக்கமாகக் 
கொண்டு செயல்படும் சில நிதி நிறுவனங்களின் 
தவறான செயல்பாட்டிலிருந்து மக்களைப் பாதுகாக்க 
வகை செய்யும் சட்டமுன்வடிவு 30-1-1997 அன்று 
அறிமுகம் செய்யப்பட்டு , அன்றே நிறைவேற்றப்பெற்றது . 


தமிழ்நாடு வழக்குரைஞர்களுக்கான எழுத்தர்கள் 
நல நிதி என்ற ஒன்றை ஏற்படுத்தி , அதன்மூலம் 
தமிழ்நாட்டிலுள்ள வழக்குரைஞர்களுக்கான 
எழுத்தர்களுக்கு ஓய்வூதியப் பலன்களையும் , அவர்கள் 
இறந்து விட்டால் அவர்களது வாரிசுகளுக்கு / 
குடும்பத்தினருக்கு பண உதவியும் அளிக்க வகை 
செய்யும் சட்டமுன்வடிவு 14-5-1999 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு 17-5-1999 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


17. பெரியார் பல்கலைக்கழகச் சட்டமுன்வடிவு , 1997 


22. தமிழ்நாடு நிலக்கொடை வேள்வி (பூதான் யக்ஞ ) 

திருத்தச் சட்டமுன்வடிவு , 2000 


தந்தை பெரியார் பெயரில் பல்கலைக்கழகம் ஒன்று 
சேலத்தில் அமைய வகை செய்யும் சட்டமுன்வடிவு 
30-4-1997 அன்று அறிமுகம் செய்யப்பட்டு , அன்றே 
நிறைவேற்றப்பெற்றது . 


18. தமிழ்நாடு பெண்களிடம் குறும்பு செய்வதைத் தடை 

செய்தல் சட்டமுன்வடிவு, 1998 


நன்கொடையாக ஏற்கெனவே வழங்கப்பட்ட 
நிலத்திற்கு மாற்றாக அதே மதிப்பிலான வேறொரு மாற்று 
நிலத்தை வழங்குவதற்கும் , மாநில வாரியத்தின் 
பொறுப்பிலுள்ள நிலத்தை , நிலமில்லாதவர்களுக்கு 
வீட்டுமனைப் பட்டாவாக வழங்குவதற்கும் , பொது 
நோக்கங்களுக்காக நபர்களுக்கோ, நிறுவனங்களுக்கோ 
வழங்குவதற்கும் வகை செய்யும் சட்டமுன்வடிவு 
18-5-2000 அன்று அறிமுகம் செய்யப்பட்டு 
11-11-2000 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


பெண்களிடம் குறும்பு செய்து , கேலி செய்யும் 
செயல்களைத் ( eve - teasing) தடுக்கும் வகையிலான 
சட்டமுன்வடிவு 24-11-1998 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு 27-11-1998 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


பன்னிரண்டாவது பேரவை ( 2001-2006) 

முக்கிய நிகழ்வுகள் 


1 .. 


பொதுத் தேர்தலுக்குப் பின்னர் செல்வி 
ஜெ ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் 
14-5-2001 அன்று அமைச்சரவை அமைந்தது . 
21-9-2001 அன்று முதலமைச்சர் பொறுப்பி 
லிருந்து செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் 
விலகினார் . 


முதலமைச்சர் பொறுப்பிலிருந்தார் . செல்வி ஜெ 
ஜெயலலிதா அவர்கள் இடைத்தேர்தலில் 
தேர்ந்தெடுக்கப்பட்டு 2-3-2002 அன்று மீண்டும் 
முதலமைச்சராகப் பொறுப்பேற்றார் . 


3 . 


2 . 


21-9-2001 ஆம் தேதியிலேயே திரு . ஓ . 
பன்னீர்செல்வம் முதலமைச்சராகப் பொறுப்பேற்றுக் 
கொண்டார் . 2-3-2002 ஆம் தேதிவரை அவர் 


சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கணினிப் 
பயிற்சி , தகவல் தொழில்நுட்பவியல் துறையின் 
சார்பில் தலைமைச் செயலகத்தில் 21-4-2003 
முதல் 13-5-2003 வரை நடைபெற்றது . 


தீர்மானங்களும் , சட்டங்களும் 


1. 12-9-2001 அரசினர் தீர்மானம் 


4. 13-4-2005 அரசினர் தீர்மானம் 


சட்டமன்ற மேலவையை தமிழ்நாட்டில் மீண்டும் 
தோற்றுவிக்க வேண்டுமெனப் பதினோராவது 
பேரவையில் 26-7-1996 அன்று நிறைவேற்றப்பட்ட 
தீர்மானத்தை நீக்கிக்கொள்ளும் தீர்மானம் 
நிறைவேற்றப்பெற்றது . 


திருக்குறளை இந்தியத் திருநாட்டின் தேசிய 
இலக்கியமாக அறிவிக்க வேண்டுமென மத்திய அரசை 
வலியுறுத்திக் கேட்டுக்கொள்ளும் தீர்மானம் ஒருமனதாக 
நிறைவேற்றப்பெற்றது . 


198 


5. அண்ணா பல்கலைக்கழக (திருத்தச் சட்டமுன்வடிவு 

2001 


2. 16-4-2002 அரசினர் தீர்மானம் 


திரு . ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் விடுதலைப் 
புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனை உடனடியாக 
இலங்கை அரசு கைது செய்து இந்திய அரசிடம் 
ஒப்படைக்கவும் , தடை செய்யப்பட்ட இயக்கத்தைச் 
சார்ந்த எவரையும் இந்தியாவிற்குள் நுழைய 
அனுமதிக்காமல் இருக்கவும் உரிய நடவடிக்கைகளை 
மேற்கொள்ளுமாறு மத்திய அரசைக் கேட்டுக்கொள்ளும் 
தீர்மானம் நிறைவேற்றப்பெற்றது . 


அண்ணா 

பல்கலைக்கழகத்தை 
ஒரு 
தொழில்நுட்பப் பல்கலைக்கழகமாக மாற்றி அமைத்து 
மாநிலத்திலுள்ள அனைத்துப் பொறியியல் கல்லூரிகளையும் 
ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான 
சட்டமுன்வடிவு 12-9-2001 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு 14-9-2001 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


6. தமிழ்நாடு புகை பிடித்தலையும் , எச்சில் 

உமிழ்வதையும் தடை செய்தல் சட்டமுன்வடிவு , 2002 


3. 30-7-2004 அரசினர் தீர்மானம் 


பொதுப் பணியாற்றும் இடங்களிலும் , பொது 
இடங்களிலும் , மக்கள் சேவை வாகனங்களிலும் 
புகைபிடித்தலையும் , எச்சில் உமிழ்வதையும் தடை 
செய்யும் சட்டமுன்வடிவு 4-4-2002 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு 10-5-2002 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


தி இந்து மற்றும் பிற நாளிதழ்கள் குறித்த 
உரிமைக் குழுவின் பரிந்துரைகள் அடிப்படையில் 
7-11-2003 அன்று பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 
தீர்மானங்களை இரத்துச் செய்வதுடன் , அதன்படி 
எடுக்கப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளும் கைவிடப்பட 
வேண்டுமென்னும் தீர்மானம் 

ஒருமனதாக 
நிறைவேற்றப்பெற்றது . 


7. தமிழ்நாடு ஊராட்சிகள் ( இரண்டாம் திருத்தச் ) 

சட்டமுன்வடிவு , 2002 


ஊராட்சி மன்ற ஒன்றிய /மாவட்ட ஊராட்சித் 
தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளுக்கு 


சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போட்டியிடுவதைத் 
தடை செய்வதற்கான சட்டமுன்வடிவு 22-4-2002 
அன்று அறிமுகம் செய்யப்பட்டு 10-5-2002 அன்று 
நிறைவேற்றப்பெற்றது . 


12. தமிழ்நாடு நபர் ஒருவரை உயிருடன் புதைக்கின்ற 

சடங்கு மற்றும் பழக்கத் தடைச் சட்டமுன்வடிவு , 
2002 


8. தமிழ்நாடு நகராட்சியச் சட்டங்களுக்கான (திருத்தச்) 

சட்டமுன்வடிவு, 2002 


வழிபாட்டுத் தலங்களிலோ அல்லது அதன் 
வளாகத்திலோ உயிருடன் ஒருவரைப் புதைக்கின்ற 
சடங்கைத் தடுப்பதற்கான சட்டமுன்வடிவு 30-10-2002 
அன்று அறிமுகம் செய்யப்பட்டு 31-10-2002 அன்று 
நிறைவேற்றப்பெற்றது . 


13. தமிழ்நாடு திறந்தநிலைப் பல்கலைக்கழகச் 

சட்டமுன்வடிவு , 2002 


மாநகராட்சி மேயர் /துணை மேயர் , நகராட்சி / 
பேரூராட்சித் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் 
பதவியிடங்களுக்கு சட்டமன்ற , நாடாளுமன்ற 
உறுப்பினர்கள் போட்டியிடுவதைத் தடை செய்வதற்கான 
சட்ட முன்வடிவு 22-4-2002 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு 10-5-2002 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


தரமான தொலைதூரக் கல்வியை வழங்கவும் , 
மரபுசார் பல்கலைக்கழகங்களுக்கு முன்மாதிரியாக 
விளங்கும் வகையிலும் , பாடத் திட்டங்களை மாநில 
மொழியில் அளிக்கக்கூடிய வகையிலும் திறந்தநிலைப் 
பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவுவதற்கான 
சட்ட முன்வடிவு 10-5-2002 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு , அன்றே நிறைவேற்றப்பெற்றது . 


9. தமிழ்நாடு அத்தியாவசியப் பணிகளைப் பேணி 

வருதல் சட்டமுன்வடிவு , 2002 


14. தமிழ்நாடு பெண்ணிற்குத் துன்பம் விளை 

வித்தலைத் தடை செய்கின்ற (திருத்தச் ) 
சட்டமுன்வடிவு, 2002 


199 


அத்தியாவசியப் பணிகளைப் பாதிக்கும் வேலை 
நிறுத்தங்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாநில அரசுக்கு 
அதிகாரம் வழங்கும் சட்டமுன்வடிவு 6-5-2002 அன்று 
அறிமுகம் செய்யப்பட்டு 10-5-2002 அன்று 
நிறைவேற்றப்பெற்றது . 


1998 - ல் கொண்டு வரப்பட்ட தமிழ்நாடு 
பெண்களைக் கேலி செய்வதைத் தடை செய்யும் 
சட்டத்தின் விதிகளைக் கடுமையாக்கி திருத்தி , 
" தமிழ்நாடு பெண்ணிற்குத் துன்பம் விளைவித்தலைத் 
தடை செய்கின்ற சட்டம் , 1998 " என அதனை மாற்றும் 
சட்டமுன்வடிவு 30-10-2002 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு 31-10-2002 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


10. சென்னைப் பெருநகர்ப் பரப்பிட நிலத்தடி நீர் 

( முறைப்படுத்துதல் ) திருத்தச் சட்டமுன்வடிவு, 2002 


15. தமிழ்நாடு கட்டாய மதமாற்றத் தடைச் 

சட்டமுன்வடிவு , 2002 


நிலத்தடி நீர் குறைந்து வருவதைத் தடுக்கும் 
வகையிலும் , நிலத்தடி நீரை மறுசுழற்சிமூலம் நல்ல 
முறையில் பயன்படுத்துவதற்கு ஏற்றவகையிலும் மழை 
நீர் சேகரித்தலைக் கட்டாயமாக்கும் சட்டமுன்வடிவு 
8-5-2002 அன்று அறிமுகம் செய்யப்பட்டு 10-5-2002 
அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


ஒருவரைக் கட்டாயப்படுத்தி மதம் மாற்றுவதைத் 
தடுப்பதற்கான சட்டமுன்வடிவு 30-10-2002 அன்று 
அறிமுகம் செய்யப்பட்டு 31-10-2002 அன்று 
நிறைவேற்றப்பெற்றது . 


11. திருவள்ளுவர் பல்கலைக்கழகச் சட்டமுன்வடிவு , 2002 


வேலூர் , விழுப்புரம் , கடலூர் , திருவண்ணாமலை 
ஆகிய மாவட்டங்களில் திருவள்ளுவர் பெயரில் 
பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்டமுன்வடிவு 
10-5-2002 அன்று அறிமுகம் செய்யப்பட்டு , அன்றே 
நிறைவேற்றப்பெற்றது . 


16. தமிழ்நாடு பன்முறைச் செயற்பாடுகள், காணொலி 

பதிவுப் பேழைக் கருவி , கம்பிவடத் தொலைக்காட்சி 
இணைப்பு ஆகியவற்றின்மூலம் தொலைக்காட்சித் 
திரையில் படக் 

காட்சிகள் காட்டுதல் 
(முறைப்படுத்துதல் ) சட்டமுன்வடிவு , 2002 


காணொலிப் பதிவுப் பேழைக் கருவி , கம்பிவடத் 
தொலைக்காட்சி இணைப்பின் மூலம் தொலைக்காட்சித் 


19. தமிழ்நாடு வரம்பிகந்த அளவில் வட்டி விதிக்கப் 

படுவதைத் தடை செய்தல் சட்டமுன்வடிவு, 2003 


திரையில் திரைப்படங்களைக் காட்டுவதைத் 
தடைசெய்வதற்கான சட்டமுன்வடிவு 9-5-2002 அன்று 
அறிமுகம் செய்யப்பட்டு 10-5-2002 அன்று 
நிறைவேற்றப்பெற்றது . 


17. குற்ற வழக்கு விசாரணை முறைத் தொகுப்புச் 

(தமிழ்நாடு திருத்த ) சட்டமுன்வடிவு, 2002 


அதிக அளவிலான வட்டிக்குப் பணம் கொடுக்கும் 
செயல்களைத் தடுக்கவும் , அவ்வாறு செய்பவருக்குக் 
கடுமையான தண்டனை வழங்கவும் வகை செய்யும் 
சட்டமுன்வடிவு 6-11-2003 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு 7-11-2003 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


20. தமிழ்நாடு உடற்பயிற்சிக் கல்வி மற்றும் விளையாட்டு 

பல்கலைக்கழகச் சட்டமுன்வடிவு, 2004 


சிறைச்சாலையில் விசாரணைக் கைதியாக உள்ள 
நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விசாரிப்பதற்குப் 
பதிலாக நீதிமன்றங்களிலும் , சிறைச்சாலைகளிலும் 
காணொலி ஒளிக்காட்சி மூலம் கைதிகளை 
விசாரிப்பதற்கு வகை செய்யும் சட்டமுன்வடிவு 
8-5-2002 அன்று அறிமுகம் செய்யப்பட்டு 10-5-2002 
அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


தமிழ்நாட்டில் புதியதாக உடற்பயிற்சிக் கல்வி 
மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றினை 
நிறுவுவதற்கான சட்டமுன்வடிவு 31-7-2004 அன்று 
அறிமுகம் செய்யப்பட்டு , அன்றே நிறைவேற்றப் 
பெற்றது . 


18. தமிழ்நாடு மதுவிலக்கு (திருத்தச்) சட்டமுன்வடிவு , 

2003 


21. தமிழ்நாடு கள்ளச்சாராயக்காரர்கள் , மருந்துச் 

சரக்குக் குற்றவாளிகள் , வனக் குற்றவாளிகள் , 
குண்டர்கள் , விபச்சாரத் தொழில் குற்றவாளிகள் , 
குடிசை நில ஆக்கிரமிப்பாளர்கள் ஆகியோரின் 
அபாயகரமான நடவடிக்கைகளைத் தடுத்தல் 
(திருத்தச் ) சட்டமுன்வடிவு , 2004 


200 


மாநில அரசுக்கு வருவாய் இழப்பு 
ஏற்படாதிருக்கவும் , தடை செய்யப்பட்ட , கடும் 
தன்மைவாய்ந்த , தீர்வை செலுத்தப்படாத மதுபான 
வகைகளைத் தனியார் சில்லறை விற்பனையாளர்கள் 
விற்பனை செய்வதைத் தடை செய்வதற்கும் , 
மாநிலத்தின் பொது நிறுவனங்களில் ஒன்றான தமிழ்நாடு 
மாநில வாணிபக் கழகம் (டாஸ்மாக் ) மட்டுமே 
இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மதுபான 
வகைகளை சில்லறை விற்பனை செய்வதற்கும் வகை 
செய்யும் சட்டமுன்வடிவு 4-11-2003 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு 7-11-2003 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


காணொலித் திருட்டை ஒழிக்கும் வகையில் , 
அக்குற்றங்களில் ஈடுபடுபவர்களை 

குண்டர் 
சட்டத்தின்கீழ் காவலில் வைப்பதற்கு வகை செய்யும் 
சட்டமுன்வடிவு 17-11-2004 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு 18-11-2004 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


பதின்மூன்றாவது பேரவை ( 2006 முதல் ) 

முக்கிய நிகழ்வுகள் 


1 . 


2006 ஆம் ஆண்டு மே திங்களில் நடைபெற்ற 
பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று , 13-5-2006 
அன்று மாண்புமிகு கலைஞர் அவர்கள் ஐந்தாவது 
முறையாக முதலமைச்சராகப் பதவியேற்றுக் 
கொண்டார் . 


நிகழ்ச்சிகள் நடைபெற்றன . மாண்புமிகு தமிழக 
அமைச்சர்கள் , 

சட்டமன்றப் பேரவை 
உறுப்பினர்கள் , தமிழகத்தைச் சேர்ந்த மாண்புமிகு 
மத்திய அமைச்சர்கள் , நாடாளுமன்ற 
உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்துகொண்டு 
சிறப்பித்தனர் . 11-5-2007 அன்று முதல் நாள் 
நிகழ்ச்சியில் மேதகு தமிழக ஆளுநர் திரு . சுர்ஜித் 
சிங் பர்னாலா அவர்கள் கலந்துகொண்டு 
சிறப்புரையாற்றினார்கள் . 12-5-2007 அன்று 
நாடாளுமன்ற மக்களவைத் தலைவர் மாண்புமிகு 


2 . 


மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் 
50 ஆண்டு கால சட்டமன்றப் பணியினைப் 
பாராட்டி 11-5-2007 மற்றும் 12-5-2007 ஆகிய 
நாட்களில் சட்டமன்றப் பேரவை மண்டபத்தில் 
" சட்டப் பேரவையில் கலைஞர் பொன் விழா " 


அவர்கள் 29-5-2009 அன்று தமிழக துணை 
முதலமைச்சராகப் பொறுப்பேற்றார் . 


4 . 


திரு . சோம்நாத் சட்டர்ஜி அவர்கள் கலந்து 
கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் . மாண்புமிகு 
முதலமைச்சர் அவர்கள் இரண்டு நாட்களும் 
உரையாற்றினார்கள் . இரண்டாம் நாள் 
ஏற்புரையின் போது பொன் விழா நாள் 
அறிவிப்பாக , புதிய சட்டமன்றக் கட்டடத்திற்கான 
அடிக்கல் நாட்டப்படும் என்ற வரலாற்றுச் 
சிறப்புமிக்க அறிவிப்பினைச் செய்தார்கள் . 


பதின்மூன்றாவது பேரவையின் பன்னிரண்டாவது 
கூட்டத் தொடர் 2010 ஆம் ஆண்டு ஜனவரி 
திங்கள் 6 ஆம் நாள் முதல் 11 ஆம் நாள் வரை 
நடைபெற்றது . அதுவே சென்னை புனித ஜார்ஜ் 
கோட்டையிலுள்ள தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை 
மண்டபத்தில் நடைபெற்ற கடைசி கூட்டத் 
தொடராகும் . அக்கூட்டத் தொடரின் இறுதி 
நாளன்று புனித ஜார்ஜ் கோட்டை வரலாற்றைப் 
பற்றியும் , சட்டமன்றப் பேரவை மண்டபத்தில் 
நடை பெற்ற வரலாற்று நிகழ்ச்சிகளையும் 
மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 
நினைவுகூர்ந்து உரையாற்றினார்கள் . 


3 . 


தமிழக வரலாற்றிலேயே முதன்முறையாக , ஊரக 
வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித் துறை அமைச்சராக 
இருந்த மாண்புமிகு திரு . மு.க. ஸ்டாலின் 


தீர்மானங்களும் , சட்டங்களும் 


1. 31-5-2006 அரசினர் தீர்மானம் 


மேற்கொள்ளுமாறு இந்திய அரசைக் கேட்டுக்கொள்ளும் 
தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பெற்றது . 


4.30-3-2007 அரசினர் தீர்மானம் 


201 


மைய அரசால் கட்டுப்படுத்தப்படும் மற்றும் 
நிதியுதவி வழங்கப்படும் அனைத்து உயர் கல்வி 
நிலையங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 
27 விழுக்காடு இட ஒதுக்கீட்டினை வழங்க தொடர்ந்து 
செயலாற்றுமாறும் , அதற்கென ஓர் அவசரச் 
சட்டத்தினைக் கொண்டு வருமாறும் மைய அரசைக் 
கேட்டுக்கொள்ளும் தீர்மானம் ஒருமனதாக 
நிறைவேற்றப்பெற்றது . 


மைய அரசால் கட்டுப்படுத்தப்படும் மற்றும் நிதி 
உதவி வழங்கப்படும் உயர் கல்வி நிறுவனங்களில் இதர 
பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27 சதவிகித இட 
ஒதுக்கீட்டை நிறுத்தி வைத்து உச்ச நீதிமன்றம் 
அளித்துள்ள இடைக்காலத் தீர்ப்பு குறித்து விவாதித்து 
நல்ல முடிவெடுக்க நாடாளுமன்ற இரு அவைகளையும் 
உடனே கூட்ட வேண்டும் என்று மத்திய அரசை 
வலியுறுத்தும் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப் 
பெற்றது . 


2. 6-12-2006 அரசினர் தீர்மானம் 


5. 31-1-2008 அரசினர் தீர்மானம் 


சென்னை உயர் நீதிமன்ற நடவடிக்கைகள் 
அனைத்திலும் மாநில ஆட்சி மொழியாகிய தமிழை 
அறிமுகப்படுத்திட தமிழக அரசு எடுத்துள்ள 

செயல்படுத்த ஒப்புதல் வழங்க 
வேண்டுமென மேதகு இந்தியக் குடியரசுத் தலைவர் 
அவர்களைக் கேட்டுக்கொள்ளும் தீர்மானம் ஒருமனதாக 
நிறைவேற்றப்பெற்றது . 


முடிவினைச் 


செம்மொழித் தமிழ் ஆய்வு மையம் 
சென்னையில் அமைத்து தமிழக முதல்வர் டாக்டர் 
கலைஞர் அவர்களை அம்மையத்தின் தலைவராகச் 
செயல்பட மைய அரசு அறிவிப்புச் செய்ததற்குப் 
பாராட்டும் , நன்றியும் தெரிவிக்கும் தீர்மானம் 
ஒருமனதாக நிறைவேற்றப்பெற்றது . 


3.7-12-2006 அரசினர் தீர்மானம் 


6.27-3-2008 அரசினர் தீர்மானம் 


இலங்கையிலே தமிழ் மக்களின் உயிர் , 
உடைமைகளுக்குப் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை 
மேலும் மோசமான அளவில் தொடர்வதற்கு ஆழ்ந்த 
வேதனை தெரிவித்து, அதற்கு ஒரு முடிவினைக் காண , 
இலங்கைத் தமிழர்கள் அனைத்து உரிமைகளும் பெற்று 
அமைதியாக வாழ்ந்திட உரிய முயற்சிகளை 


தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட 
மக்களின் குடிநீர்த் தேவையை நிறைவு செய்யும் 
வகையிலான ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர்த் 


11. 23-1-2009 அரசினர் தீர்மானம் 


திட்டத்திற்கு கர்நாடக அரசின் எதிர்ப்பைத் தடுத்திட 
மைய அரசின் ஒத்துழைப்பைக் கோரும் தீர்மானம் 
ஒருமனதாக நிறைவேற்றப்பெற்றது . 


7.1-4-2008 அரசினர் தீர்மானம் 


இலங்கையில் நடைபெறுகின்ற , தமிழர்களுக்கு 
எதிரான போர் நிறுத்தப்பட வேண்டுமென்றும் , தமிழினம் 
அழிவதைத் தடுத்து , அமைதி மலர்ந்திட நடவடிக்கை 
எடுக்குமாறு " இந்தியப் பேரரசுக்கு இறுதி 
வேண்டுகோள் " விடுக்கும் தீர்மானம் ஒருமனதாக 
நிறைவேற்றப்பெற்றது . 


12. 11-1-2010 அரசினர் தீர்மானம் 


ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர்த் திட்டம் 
தொடர்பாக அவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு 
எதிரான கர்நாடக வெறியர்களால் தமிழக மக்களுக்கு 
ஏற்பட்டுள்ள இன்னல்களைக் களைந்திடவும் , தமிழக 
மக்களின் உரிமைகளைக் காத்திடவும் 
முன்வரவேண்டுமென மைய அரசை வலியுறுத்தும் 
தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பெற்றது . 


நாடாளுமன்ற மக்களவையிலும் , சட்டமன்றப் 
பேரவைகளிலும் ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் 
ஆங்கிலோ - இந்தியருக்கு உள்ள இட ஒதுக்கீட்டை 
மேலும் 10 ஆண்டுகள் நீட்டிக்கும் வகையில் இந்திய 
அரசமைப்புச் சட்டத்தில் செய்யக் கருதப்பெற்றுள்ள 
திருத்தங்களுக்கு ஏற்பளிக்கும் தீர்மானம் ஒருமனதாக 
நிறைவேற்றப்பெற்றது . 


8. 11-4-2008 தனி உறுப்பினர் தீர்மானம் 


13. தமிழ்நாடு கட்டாய மதமாற்றத் தடை (நீக்கச் ) 

சட்டமுன்வடிவு , 2006 


மைய அரசால் கட்டுப்படுத்தப்படும் மற்றும் நிதி 
உதவி வழங்கப்படும் அனைத்து உயர் கல்வி 
நிறுவனங்களில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27 
சதவிகித இட ஒதுக்கீடு அறிவித்ததற்கு விதிக்கப்பட்ட 
இடைக்காலத் தடை செல்லாது என்ற உச்ச நீதிமன்றத் 
தீர்ப்பு , தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 
முயற்சிக்குக் கிடைத்த வெற்றியாகும் எனப் பாராட்டுத் 
தெரிவிக்கும் திரு . ஜி.கே. மணி அவர்களின் தனி 
உறுப்பினர் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பெற்றது . 


202 


முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட , கட்டாய 
மதமாற்றத் தடைச் சட்டத்தினை நீக்கிக்கொள்ளும் 
சட்ட முன்வடிவு 29-5-2006 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு 31-5-2006 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


9.23-4-2008 அரசினர் தீர்மானம் 


14. தமிழ்நாடு அத்தியாவசியப் பணிகளைப் பேணி 

வருதல் (நீக்கச்) சட்டமுன்வடிவு , 2006 


இலங்கையில் அமைதியை ஏற்படுத்த , அங்கே 
மோதலில் ஈடுபட்டு வரும் இரு பிரிவுகளுக்கிடையே 
தமிழர்கள் உரிமைகளைப் பாதுகாப்பதற்கான 
பேச்சுவார்த்தைக்கும் , அங்கு முறையானதொரு 
அரசியல் தீர்வு எட்டப்படுவதற்கான பயனுள்ள 
பேச்சுவார்த்தைக்கும் ஏற்பாடு செய்ய முன்வரவேண்டு 
மென்று மைய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் 
நிறைவேற்றப்பெற்றது . 


முந்தைய அரசால் கொண்டு வரப்பட்ட 
அத்தியாவசியப் பணிகளைப் பேணி வருதல் 
சட்டத்தினை நீக்கிக்கொள்ளும் சட்ட முன்வடிவு 
29-5-2006 அன்று அறிமுகம் செய்யப்பட்டு 
31-5-2006 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


15. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் , பட்டியல் 

சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடிகளுக்கு (தனியார் 
கல்வி நிறுவனங்களில் இட ஒதுக்கீட்டுச் ) 
சட்டமுன்வடிவு , 2006 


10. 12-11-2008 அரசினர் தீர்மானம் 


இந்தியப் பேரரசு தனது செல்வாக்கைப் 
பயன்படுத்தி இலங்கை அரசைப் போர் நிறுத்தத்திற்கு 
இணங்க வைத்து தமிழர் பகுதியில் நிலையான 
அமைதியும் , சக வாழ்வும் ஏற்பட நடவடிக்கை 
மேற்கொள்ள வேண்டுமென வலியுறுத்தும் தீர்மானம் 
ஒருமனதாக நிறைவேற்றப்பெற்றது . 


சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் நீங்கலாக அரசு 
உதவி பெறாத அனைத்துத் தனியார் சுய நிதிக் கல்வி 
நிறுவனங்களிலும் பிற்படுத்தப்பட்டோர் , ஆதி திராவிடர் 
மற்றும் பழங்குடியினருக்கு இட ஒதுக்கீடு வழங்கும் 
சட்ட முன்வடிவு 31-5-2006 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு , அன்றே நிறைவேற்றப்பெற்றது . 


16. தமிழ்நாடு தமிழ் கற்பதற்கான சட்டமுன்வடிவு , 2006 


பள்ளிகளில் அனைத்து மாணவர்களும் தமிழ் 
மொழி பயில்வதைக் கட்டாயமாக்கும் சட்டமுன்வடிவு 
31-5-2006 அன்று அறிமுகம் செய்யப்பட்டு , அன்றே 
நிறைவேற்றப்பெற்றது . 


துணை மேயரை அரசு அறிவிக்கை மூலம் நீக்குவதற்கும் , 
மற்றும் சிறப்பு ஊராட்சிகளை நகராட்சிகளாக அமைத்து 
உருவாக்குவதற்கும் வகை செய்யும் சட்டமுன்வடிவு 
22-8-2006 அன்று அறிமுகப்படுத்தப்பட்டு 31-8-2006 
அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


17. தமிழ்நாடு விவசாயத் தொழிலாளர்கள் விவசாயிகள் 

(சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலம் ) சட்டமுன்வடிவு , 
2006 


20. தமிழ்நாடு கல்வி வளர்ச்சி நாள் (விளம்புகை மற்றும் 

கொண்டாடுதல் ) சட்டமுன்வடிவு , 2006 


தமிழ்நாடு விவசாயத் தொழிலாளர்கள் நல 
வாரியத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கும் , விவசாயத் 
தொழிலாளர்கள் சமூகப் பாதுகாப்பு நலத் திட்டத்தை 
மீண்டும் அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்துவதற்கும் 
வகை செய்யும் சட்டமுன்வடிவு 27-7-2006 அன்று 
அறிமுகம் செய்யப்பட்டு 

2-9-2006 அன்று 
நிறைவேற்றப்பெற்றது . 


பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த 
நாளை கல்வி வளர்ச்சி நாளாகக் கொண்டாட 
வகைசெய்யும் சட்டமுன்வடிவு 31-8-2006 அன்று 
அறிமுகம் செய்யப்பட்டு 2-9-2006 அன்று 
நிறைவேற்றப்பெற்றது . 


21. தமிழ்நாடு தொழிற்கல்வி நிறுவனங்களில் மாணவர் 

சேர்க்கை சட்டமுன்வடிவு , 2006 


18. தமிழ்நாடு கள்ளச் சாராயக்காரர்கள் , மருந்துச் 

சரக்குக் குற்றவாளிகள் , வனக் குற்றவாளிகள் , 
குண்டர்கள் , விபச்சாரத் தொழில் குற்றவாளிகள் , 
குடிசை நில ஆக்கிரமிப்பாளர்கள் , காணொலித் 
திருடர்கள் ஆகியோரின் 

அபாயகரமான 
நடவடிக்கைகளைத் தடுத்தல் (திருத்தச் ) 
சட்டமுன்வடிவு , 2006 


நகர்ப்புற மாணவர்களுக்கும் , கிராமப்புற மற்றும் 
ஏழைக் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் சம 
வாய்ப்பை அளிக்கும் பொருட்டு தொழிற்கல்வி 
படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான பொது 
நுழைவுத் தேர்வினை நீக்கும் சட்ட முன்வடிவு 
6-12-2006 அன்று அறிமுகம் செய்யப்பட்டு , அன்றே 
நிறைவேற்றப்பெற்றது . 


203 


22. சென்னை மாநகராட்சி (திருத்தச் ) சட்டமுன்வடிவு , 


2007 


மணல் திருட்டில் ஈடுபடும் குற்றவாளிகளால் 
உயிரின வாழ்க்கைச் சூழலுக்கும் , இயற்கைச் 
சூழலுக்கும் ஏற்படும் இழப்பினையும் , அரசுக்கு ஏற்படும் 
வருவாய் இழப்பினையும் தடுப்பதற்கு , அத்தகைய 
குற்றவாளி எவரையும் குண்டர் சட்டத்தின்கீழ் சிறையில் 
அடைப்பதற்கு வகை செய்யும் சட்டமுன்வடிவு 
4-8-2006 அன்று அறிமுகப்படுத்தப்பட்டு 28-8-2006 
அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


சென்னை மாநகராட்சி மன்றக் கூட்டத்தை 
மாதத்தில் ஒரு முறையாவது கட்டாயமாக நடத்த 
வேண்டும் என்பதற்கும், பிற மாநகராட்சிகளைப் போன்று 
சென்னை மாநகராட்சியிலும் மேயரும் துணை மேயரும் 
மறு தேர்தலுக்கு உரிமைத் தகுதியுள்ளவராவர் 
என்பதற்கும் வகை செய்யும் சட்டமுன்வடிவு 22-1-2007 
அன்று அறிமுகப்படுத்தப்பட்டு 23-1-2007 அன்று 
நிறைவேற்றப்பெற்றது . 


19. தமிழ்நாடு நகராட்சியச் சட்டங்களுக்கான (திருத்தச்) 

சட்டமுன்வடிவு , 2006 


23. தமிழ்நாடு ஊனமுற்றவர்களுக்கான நல வாரியச் 

சட்டமுன்வடிவு , 2007 


மாநகராட்சிகளின் மேயர்களையும் , மூன்றாம் 
நிலை நகராட்சிகள் உள்ளடங்கலான நகராட்சிகள் 
மற்றும் பேரூராட்சிகளின் தலைமையாளரையும் , 
மறைமுகமாக மன்ற உறுப்பினர்களால் அல்லது 
நேர்விற்கேற்ப உறுப்பினர்களால் அவர்களுக் 
கிடையேயிருந்து தேர்ந்தெடுப்பதற்கும் , மேயர் அல்லது 


மாநிலத்தில் ஊனமுற்றவர்களின் நலனுக்காக 
வாரியம் ஒன்றை நிறுவுவதற்கு வகை செய்யும் 
சட்ட முன்வடிவு 8-5-2007 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு 10-5-2007 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


24. தமிழ்நாடு மீனவர்கள் மற்றும் மீன்பிடிப்பதிலும் பிற 

தொடர்புடைய நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருக்கும் 
தொழிலாளர்கள் (சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலச்) 
சட்டமுன்வடிவு , 2007 


நம்பிக்கையில்லாத் தீர்மானங்கள் கொண்டுவரப்படுவது 
மற்றும் நிறைவேற்றுவது குறித்தான வகைமுறைகளை 
கடுமையாக்கும் வகையில் உள்ளாட்சி அமைப்புகள் 
தொடர்பான சட்டங்களைத் திருத்தம் செய்வது குறித்த 
சட்டமுன்வடிவு 18-10-2007 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு 22-10-2007 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


நிலமற்ற வேளாண் தொழிலாளர்கள் மற்றும் 
உழவர்களின் சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலத் 
திட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்ட அனைத்து நலப் 
பயன்களும் மீனவர்களுக்கும் , மீனைக் காய வைத்தல் 
மற்றும் விற்பனை செய்தல் போன்ற செய்தொழில்களில் 
ஈடுபட்டிருக்கும் பெண்களுக்கும் நீட்டிக்கப்படுவதற்கான 
சட்ட முன்வடிவு 8-5-2007 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு 10-5-2007 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


28. தமிழ்நாடு கல்வி நிறுவனங்களில் ( கட்டாய 

நன்கொடை வசூலித்தலைத் தடுத்தல் ) திருத்தச் 
சட்டமுன்வடிவு, 2007 


25. தமிழ்நாடு ஊராட்சிகள் (நான்காம் திருத்தச் ) 

சட்டமுன்வடிவு , 2007 


வாணிபம் , வணிகம் , தொழில் நிறுவனங்கள் 
மற்றும் பிற நிறுவனங்களில் தேர்தல் நாளன்று 
ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்குவதை 
கடமையாக்குவதற்கும் மற்றும் மீறுகைக்கு 1951 ஆம் 
ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவச் சட்டத்தில் உள்ளது 
போன்று தண்டத் தொகை குறித்துரைப்பதற்கும் வகை 
செய்யும் சட்ட முன்வடிவு 10-5-2007 அன்று 
அறிமுகப்படுத்தப்பட்டு 14-5-2007 அன்று 
நிறைவேற்றப்பெற்றது . 


உதவி பெறாத தனியார் கல்வி நிறுவனங்களில் 
மாணவர் சேர்க்கை தொடர்பாக கட்டணம் நிர்ணயம் 
செய்ய மாநில அரசுகள் ஓய்வுபெற்ற நீதிபதி ஒருவரின் 
தலைமையில் குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற 
உச்ச நீதிமன்றத் தீர்ப்பினைத் தொடர்ந்து அமைக்கப்பட்ட 
குழுவினால் நிர்ணயம் செய்யப்பட்ட கட்டணத்திற்கும் , 
வைப்பீட்டுத் தொகைக்கும் கூடுதலாக கட்டணம் 
எதனையும் வசூலிப்பதை குற்றச் செயலாக்க வகை 
செய்யும் சட்டமுன்வடிவு 18-10-2007 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு 22-10-2007 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


204 


26. தொழிற்சாலைகள் (தமிழ்நாடு திருத்தச் ) 

சட்டமுன்வடிவு, 2007 


29. தமிழ்நாடு கிறித்துவ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 

மற்றும் இஸ்லாமிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 
(தனியார் கல்வி நிலையங்கள் உள்ளடங்கலான 
கல்வி நிலையங்களில் இடங்களை மற்றும் அரசின் 
கீழ்வரும் பணிகளில் நியமனங்களை அல்லது 
பதவிகளை ஒதுக்கீடு செய்தல் ) சட்டமுன்வடிவு , 
2007 


தீப்பெட்டி அல்லது வாண வெடிப் பொருள் 
உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையில் பணிபுரியும் 
ஒவ்வொரு பணியாளரும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்குக் 
குறையாத பணத் தொகைக்கு காப்பீடு செய்யப் 
பெறுவதையும் , அதற்குரிய தவணைத் தொகையினை 
அளிப்பதனையும் அத்தகைய தொழிற்சாலை 
ஒவ்வொன்றின் கையுடைமையாளரின் கடப்பாடாக 
ஆக்குவதற்கு வகை செய்யும் சட்ட முன்வடிவு 
10-5-2007 அன்று அறிமுகம் செய்யப்பட்டு 
14-5-2007 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


கல்வி நிலையங்களிலும் , அரசுப் பணிகளுக்கான 
நியமனங்களிலும் , பதவிகளிலும் கிறித்துவ 
பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் இஸ்லாமிய 
பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு தலா 3.5 சதவிகிதம் 
இட ஒதுக்கீடு செய்யும் சட்டமுன்வடிவு 22-10-2007 
அன்று அறிமுகம் செய்யப்பட்டு , அன்றே நிறைவேற்றப் 
பெற்றது . 


27. தமிழ்நாடு நகராட்சியச் சட்டங்கள் ( திருத்தச் ) 

சட்டமுன்வடிவு, 2007 


30. தமிழ்நாடு தமிழ்ப் புத்தாண்டு (விளம்புகை ) 

சட்டமுன்வடிவு, 2008 


நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் தலைவர்கள் 
மற்றும் துணைத் தலைவர்களுக்கு எதிராக அடிக்கடி 
நம்பிக்கையில்லாத் தீர்மானங்கள் கொண்டுவருவதால் 
மக்கள் நலன்கள் பாதிக்கப்படுவதைக் கட்டுப்படுத்த , 


தைத் திங்கள் முதல் நாளை தமிழ்ப் 
புத்தாண்டாகக் கொண்டாடும் வகையில் சட்டமுன்வடிவு 
29-1-2008 அன்று அறிமுகம் செய்யப்பட்டு 1-2-2008 
அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


31. திருப்பூர் மாநகராட்சி சட்டமுன்வடிவு , 2008 


அறிமுகம் செய்யப்பட்டு 14-5-2008 அன்று 
நிறைவேற்றப்பெற்றது . 


திருப்பூர் நகராட்சியை மாநகராட்சியாக நிலை 
உயர்த்துவதற்கான சட்டமுன்வடிவு 29-1-2008 
அன்று அறிமுகம் செய்யப்பட்டு 1-2-2008 அன்று 
நிறைவேற்றப்பெற்றது . 


36. தூத்துக்குடி மாநகராட்சி சட்டமுன்வடிவு , 2008 


தூத்துக்குடி நகராட்சியை மாநகராட்சியாக நிலை 
உயர்த்துவதற்கான சட்டமுன்வடிவு 9-5-2008 அன்று 
அறிமுகம் செய்யப்பட்டு 14-5-2008 அன்று 
நிறைவேற்றப்பெற்றது . 


32. ஈரோடு மாநகராட்சி சட்டமுன்வடிவு , 2008 


ஈரோடு நகராட்சியை மாநகராட்சியாக நிலை 
உயர்த்துவதற்கான சட்டமுன்வடிவு 29-1-2008 அன்று 
அறிமுகம் செய்யப்பட்டு 1-2-2008 அன்று 
நிறைவேற்றப்பெற்றது . 


37. தமிழ்நாடு கள்ளச் சாராயக்காரர்கள் , மருந்துச் 

சரக்குக் குற்றவாளிகள் , வனக் குற்றவாளிகள் , 
குண்டர்கள் , விபச்சாரத் தொழில் குற்றவாளிகள் , 
மணல் குற்றவாளிகள் , 

குடிசை நில 
ஆக்கிரமிப்பாளர்கள் , காணொலித் திருடர்கள் 
ஆகியோரின் அபாயகரமான நடவடிக்கைகளைத் 
தடுத்தல் (திருத்தச்) சட்டமுன்வடிவு , 2008 


33. தமிழ்நாடு ஊராட்சிகள் (திருத்தச் ) சட்டமுன்வடிவு , 

2008 


சிற்றூராட்சிகளின் துணைத் தலைவர்களுக்கும் 
ஊராட்சி ஒன்றிய மன்றங்களின் மற்றும் மாவட்ட 
ஊராட்சிகளின் தலைமையாளர்களுக்கும் துணைத் 
தலைமையாளர்களுக்கும் எதிராக கொண்டுவரப்பெறும் 
அதிகப்படியான நம்பிக்கையில்லாத் தீர்மானங்களால் 
ஊராட்சிகளின் நிருவாகம் பாதிக்கப்படுவதைக் 
கட்டுப்படுத்த நம்பிக்கையில்லாத் தீர்மானங்கள் 
கொண்டுவரப்படுவது மற்றும் நிறைவேற்றுவது 
குறித்தான வகைமுறைகளைக் கடுமையாக்கும் 
வகையில் திருத்தம் செய்வது குறித்த சட்டமுன்வடிவு 
29-1-2008 அன்று அறிமுகம் செய்யப்பட்டு 1-2-2008 
அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


தெய்வீகச் சிலைகள் மற்றும் தலைவர்களின் 
சிலைகளைச் சேதப்படுத்தியும் , விகாரப்படுத்தியும் , 
இழிவுபடுத்தும் ஒருசில நபர்கள் ஊறுபாடுகளை 
விளைவிக்கிறார்கள் . இத்தகைய நபர்களால் பொது 
ஒழுங்கானது பெருமளவில் பாதிக்காமல் இருப்பதை 
உறுதி செய்யும் பொருட்டு , அத்தகைய நபர்களை 
மேற்சொன்ன சட்டத்தின் " குண்டர்கள் என்னும் 
வரையறைக்குள் கொண்டுவரவும் , அத்தகைய நபர்களை 
தடுப்புக் காவலில் வைக்கவும் வகை செய்யும் 
சட்ட முன்வடிவு 13-5-2008 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு 14-5-2008 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


205 


மகளிர் 


ஆணையச் 


38. தமிழ்நாடு காவல் சட்டமுன்வடிவு , 2008 


34. தமிழ்நாடு மாநில 

சட்டமுன்வடிவு , 2008 


பெண்களின் நலனைப் பாதுகாத்து , அவர்களின் 
தகு நிலையினைச் சார்ந்துள்ள பொதுப் பிரச்சினைகளை 
உன்னிப்பாகக் கவனித்து பொருத்தமான நடவடிக்கை 
எடுக்க அரசுக்குப் பரிந்துரை வழங்கும் வகையில் 
மாநில மகளிர் ஆணையத்தை சட்டபூர்வமாக 
அமைத்துருவாக்கி , அதிகமான அதிகாரங்களை 
அளிப்பதற்கான சட்டமுன்வடிவு 22-4-2008 அன்று 
அறிமுகம் செய்யப்பட்டு 14-5-2008 அன்று 
நிறைவேற்றப்பெற்றது . 


தமிழ்நாடு மாநிலத்தில் காவல் பணியை 
அமைத்துருவாக்கி முறைப்படுத்துவது தொடர்பான 
சட்டங்களைத் தொகுத்து அமைப்பதற்காக , தற்போதைய 
காவல் சட்டத்திற்குப் பதிலாக புதிய காவல் சட்டத்தினை 
இயற்றுவதற்கு வகை செய்யும் சட்ட முன்வடிவு 
14-5-2008 அன்று அறிமுகம் செய்யப்பட்டு , 
21-7-2009 அன்று ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு , 
ஆய்வுக் குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டது . 


39. சென்னை மாநகரக் காவல் ( சென்னை மாநகரப் 

புறநகர் பகுதிக்குச் செயற்பாடு நீட்டிப்பு ) 
சட்டமுன்வடிவு , 2008 


35. வேலூர் மாநகராட்சி சட்டமுன்வடிவு , 2008 


வேலூர் நகராட்சியை மாநகராட்சியாக நிலை 
உயர்த்துவதற்கான சட்டமுன்வடிவு 9-5-2008 அன்று 


சென்னை மாநகரக் காவல் ஆணையரகத்தை 
இரண்டாகப் பிரிக்கவும் , 1888 ஆம் ஆண்டு சென்னை 


42. தமிழ்நாடு நகராட்சியச் சட்டங்கள் ( ஏழாம் திருத்தச் ) 

சட்டமுன்வடிவு , 2008 


மாநகரக் காவல் சட்டத்தின் வகைமுறைகளை 
சென்னைப் புறநகர்ப் பகுதிக்கு நீட்டிப்பதன் மூலம் 
சென்னை மாநகரப் புறநகர்ப் பகுதிக்கென புதியதொரு 
ஆணையரகத்தை உருவாக்க வகை செய்யும் 
சட்ட முன்வடிவு 11-11-2008 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு 14-11-2008 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


40. தமிழ்நாடு மருத்துவச் சேவையில் ஈடுபட்டுள்ள 

நபர்கள் மற்றும் மருத்துவச் சேவையில் ஈடுபட்டுள்ள 
நிறுவனங்கள் (வன்முறையையும் சொத்துக்கு 
சேதத்தினை அல்லது இழப்பினை ஏற்படுத்துவதையும் 
தடுத்தல் ) சட்டமுன்வடிவு , 2008 . 


நாடாளுமன்றம் , சட்டமன்றப் பேரவை , 
மாநகராட்சிகள், ஊராட்சிகள் ஆகியவற்றைப் பொறுத்த 
அளவில் போலிச் சான்றிதழ் பெற்றிருப்பவர்களை 
உடனடியாகப் பதவிப் பொறுப்பிலிருந்து அல்லது 
பதவியிடத்திலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் 
சட்டத்தின்படி வகை செய்யப்பட்டுள்ள தண்டனை 
வழங்குவதுடன் குறைந்தது 6 ஆண்டு காலம் 
தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து தடை செய்ய 
வேண்டும் என்ற பட்டியல் சாதிகளுக்கும் , பட்டியல் 
பழங்குடியினருக்குமான தேசிய ஆணையத்தின் 
பரிந்துரையின்படி இம்மாநிலத்திலுள்ள மாநகராட்சி 
களுக்கும் நகராட்சிகளுக்கும் பொருந்தும் வகையில் 
சட்டங்களைத் திருத்த வகை செய்யும் சட்டமுன்வடிவு 
12-11-2008 அன்று அறிமுகம் செய்யப்பட்டு 
14-11-2008 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


பதிவு பெற்ற மருத்துவத் தொழிலாற்றுநர்கள், 
செவிலியர்கள் , மருத்துவ மாணவர்கள் , செவிலியர் 
மாணவர்கள் , துணை மருத்துவப் பணியாளர்கள் தமது 
மேன்மையான 

கடமையினைப் பயமின்றி 
இச்சமுதாயத்தின் நலனுக்கு ஆற்றுவதை உறுதி 
செய்யவும் அவர்களுக்கெதிரான மற்றும் இம்மாநிலத்தில் 
உள்ள மருத்துவ நிறுவனங்களின் சொத்துகளுக்கு 
எதிரான 

எதற்கும் தண்டனை 
வழங்குவதற்கும் வகை செய்யும் சட்ட முன்வடிவு 
11-11-2008 அன்று அறிமுகம் செய்யப்பட்டு 
14-11-2008 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


வன்முறை 


206 


43. தமிழ்நாடு அருந்ததியர்கள் (தனியார் கல்வி 
நிலையங்கள் உள்ளடங்கலான 

கல்வி 
நிலையங்களில் இடங்களை மற்றும் அரசின் 
கீழ்வரும் பணிகளில் நியமனங்களை அல்லது 
பதவிகளை பட்டியல் சாதியினருக்கான இட 
ஒதுக்கீட்டிற்குள்ளாக தனி ஒதுக்கீடு செய்தல் ) 
சட்டமுன்வடிவு , 2009 


41. தமிழ்நாடு கிறித்துவ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 

மற்றும் இஸ்லாமிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 
(தனியார் கல்வி நிலையங்கள் உள்ளடங்கலான 
கல்வி நிலையங்களில் இடங்களை மற்றும் 
அரசின் கீழ் வரும் பணிகளில் நியமனங்களை 
அல்லது பதவிகளை ஒதுக்கீடு செய்தல் ) திருத்தச் 
சட்டமுன்வடிவு , 2008 . 


கல்வி நிலையங்களிலும் , அரசுப் பணிகளுக்கான 
நியமனங்களிலும் , பதவிகளிலும் அருந்ததியர்களுக்கு 
பட்டியல் சாதியினருக்கான இட ஒதுக்கீட்டில் உள் 
ஒதுக்கீடாக 3 சதவிகிதம் வழங்க வகை செய்யும் 
சட்ட முன்வடிவு 26-2-2009 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு , அன்றே நிறைவேற்றப்பெற்றது . 


44 . தமிழ்நாடு மாநில வேளாண்மை 

வேளாண்மை மன்றச் 
சட்டமுன்வடிவு, 2009 


கிறித்துவ சமூகத்தின் சார்பாற்றக் குழுவின் 
முறையீட்டின் பேரில் கிறித்துவ பிற்படுத்தப்பட்ட 
வகுப்பினர்கள் , பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வகை 
செய்யப்பட்டுள்ள ஒதுக்கீட்டிற்குள்ளாகவே போட்டியிட்டு 
பங்குபெறும் வகையில் அவர்களை இயல்விப்பதற்காக 
அவர்களுக்கு தனியே வழங்கப்பட்டுள்ள 3.5 சதவிகிதம் 
என்பதான ஒதுக்கீட்டினை விலக்கிக் கொள்ள வகை 
செய்யும் சட்டமுன்வடிவு 12-11-2008 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு 14-11-2008 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


வேளாண்மைத் தொழிலை முறைப்படுத்துவதற்கும் , 
வேளாண்மை மன்றத்தை அமைப்பதற்கும் வேளாண்மை 
அல்லது தோட்டக் கலையில் தகுதிப்பாடு பெற்றுள்ள 
நபர்களின் பதிவேட்டினைப் பேணி வருவதற்கும் மற்றும் 
அதனோடு தொடர்புடைய பொருட்பாடுகளுக்கும் வகை 
செய்யும் சட்டமுன்வடிவு 23-6-2009 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு 21-7-2009 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


45. தமிழ்நாடு திருமணங்கள் பதிவு செய்தல் 

சட்டமுன்வடிவு, 2009 


47. தமிழ்நாடு மாநிலத் தொழில்நுட்பக் கல்வி மன்றச் 

சட்டமுன்வடிவு, 2010 


மாநிலத்தில் வெவ்வேறு சமயங்களைச் சேர்ந்த 
இந்தியக் குடிமக்களாக இருக்கும் நபர்கள் 
அனைவருடைய திருமணங்களும் எந்த இடத்தில் 
திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறதோ அந்த 
மாநிலத்தில் , அந்த இடத்தில் உள்ள பதிவாளர் 
அலுவலகத்தில் கட்டாயமாகப் பதிவு செய்யப்படுவதற்கான 
சட்ட முன்வடிவு 30-6-2009 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு 21-7-2009 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் போன்று 
தொழில்நுட்பக் கல்வி மேம்பாட்டிற்கான திட்டங்களை 
மாநில அளவில் உருவாக்குவதற்காக தமிழ்நாடு மாநில 
தொழில்நுட்பக் கல்வி மன்றம் ஒன்றை நிறுவும் வகையில் 
சட்டமுன்வடிவு 9-1-2010 அன்று அறிமுகம் 
செய்யப்பட்டு 11-1-2010 அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


48. தமிழ்நாடு சமச்சீர் பள்ளிக் கல்விமுறைச் 

சட்டமுன்வடிவு , 2010 


46. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டினை முறைப்படுத்துதல் 

சட்டமுன்வடிவு , 2009 


ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் , 
விலங்குகள் , பங்கேற்பாளர்கள் , பார்வையாளர்களின் 
பாதுகாப்பினை உறுதி செய்வதற்கும் , அத்தகைய 
நிகழ்ச்சிகளுக்கான நெறிமுறைகளை வகுத்துரைத்து 
முறைப்படுத்துவதற்குமான சட்டமுன்வடிவு 21-7-2009 
அன்று அறிமுகம் செய்யப்பட்டு , அன்றே நிறைவேற்றப் 
பெற்றது . 


மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் நான்கு 
வகையான பள்ளிக் கல்வி முறைகள் இருந்துவருவதால் 
பாடத் திட்டங்கள் , பாட நூல்கள் , தேர்வுத் திட்டங்கள் 
வேறுபடுகின்றன என்பதைக் கருத்தில் கொண்டு 
பள்ளிக் கல்வியைப் பொறுத்தவரையில் சமச்சீரான 
முறையை உருவாக்குவதற்கான சட்ட முன்வடிவு 
9-1-2010 அன்று அறிமுகம் செய்யப்பட்டு 11-1-2010 
அன்று நிறைவேற்றப்பெற்றது . 


207 


ஒரு வினா ! 


நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடமும் , நம்முடைய நிதி அமைச்சர் அவர்களிடமும் ஒரு கேள்வி . 
கடந்த சில நாட்களாக என்னுடைய மூளையைக் கசக்கிக் கொண்டிருக்கிற ஒரு கேள்வியை உங்கள் 
மூலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடமும் , நம்முடைய பேராசிரியப் பெருந்தகை அவர்களிடமும் 
வைக்கவேண்டுமென்று நான் எண்ணுகிறேன் . 


அதாவது , மனித வாழ்க்கையில் வயதாகின்ற போது கற்பனைகள் வறண்டு போகும் என்று சொல்வார்கள்; 
சிந்தனை ஓட்டம் குறைந்து போகும் என்று சொல்வார்கள் ; எண்ணங்கள் வார்த்தைகளாக வடிவம் 
பெறுகின்றபோது வார்த்தைகள் வடிவம் கொள்ளத் தயங்கும் என்பார்கள் ; நகைச்சுவை உணர்வு குறையும் 
என்பார்கள் . ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வயதாக வயதாக கற்பனை அதிகரிப்பதும் 
(மேசையைத் தட்டும் பலத்த ஒலி ) நகைச்சுவை உணர்வு நாளுக்கு நாள் மெருகேறுவதும் , எண்ணங்களும் , 
புதிய சிந்தனைகளும் , புதிய பார்வைகளும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் போட்டிப் போட்டுக் கொண்டு , 
முகிழ்த்துக் கொண்டு வருவதையும் எங்களால் பார்க்க முடிகிறது . ஒரு மணி நேரம் அல்ல , 5 நிமிடம் 
நின்றாலே , எங்களைப் போன்றவர்களுக்கே , கால்கள் தடுமாறுகின்றன ; வாய் குழறுகிறது . ஆனால் பேராசிரியப் 
பெருந்தகை அவர்கள் 3 மணி நேரம் நின்று ஒரு அட்சரம்கூடப் பிறழாமல் அற்புதமான அந்த உரையை 
ஆற்றி முடித்தார்கள் . எனவே நீங்கள் இரண்டுபேரும் அந்த இரகசிய சூத்திரத்தை எங்களுக்குச் சொல்லித் 
தரவேண்டும் . (சிரிப்பு ) " 


- சட்டப் பேரவையில் 
திரு . எஸ் . பீட்டர் அல்போன்ஸ் ( 2-4-2008) 


ஒகேனக்கல் 
கூட்டுக் குடிநீர்த் திட்டம் 


66 


கால 


ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர்த் திட்டம் . இந்தத் 
திட்டத்தைப்பற்றி பலர் பல கருத்துகளையெல்லாம் 
எடுத்துச் சொன்னார்கள் . இங்கேகூட , அ.தி.மு.க. 
வைச் சேர்ந்த தங்கமணி அவர்கள் பேசுகிறபோது , இந்தத் 
திட்டத்தை நிறுத்தி வைத்துவிடலாம் என்று நம்முடைய 


சொன்னார்கள் . ஆகவே , அந்தச் சூழ்நிலையிலேதான் 
அந்த வார்த்தை வந்ததே தவிர , 
அட்டவணையின்படிதான் இன்றுவரையிலே ஒகேனக்கல் 
கூட்டுக் குடிநீர்த் திட்டத்தைப் பொறுத்தவரையில் எல்லாப் 
பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன . 


ரூ.1330 கோடி மதி 
தருமபுரி மற்றும் கிரஷ் கிரி -வ 

ஒருதி 


208 


மாண்புமிகு முதல்வர் கலைஞர் அவர்கள் ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர்த் திட்டத்தைத் தொடங்கி வைத்தல் 


முதல்வர் அவர்களே அறிவித்ததாக ஒரு செய்தியைச் 
சொன்னார்கள் . அவர் எந்தச் சூழ்நிலையில் சொன்னார் 
என்று சொன்னால் , அப்போது தேர்தல் கர்நாடக 
மாநிலத்தைப் பொறுத்தவரையில் நடந்துகொண்டிருக்கக் 
கூடிய தேர்தல் அந்தத் தேர்தல் நடந்த 
காரணத்தினாலே பல கலவரங்கள், பல சூழ்நிலைகள் 
இங்கே வந்துவிடக் கூடாது ; ஒரு மாநிலத்திற்கு மாநிலம் 
இருக்கக்கூடிய பிரச்சினைகள் அதிகமாகிவிடக் கூடாது 
என்பதற்காகத்தான் அந்தக் கருத்தை எடுத்துச் 


ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர்த் திட்டத்தைப் 
பொறுத்தவரைக்கும் , தருமபுரி , கிருஷ்ணகிரி 
மாவட்டங்களிலே ஃபுளோரைடு கலந்த நிலத்தடி நீர், 
கடுமையான குடிநீர்த் தட்டுப்பாடு , fluorosis என்ற 
கடுமையான நோய் பாதிப்பு . இவற்றால் இந்த இரண்டு 
மாவட்ட மக்கள் சிக்கி , ஒரு கொடுமையைச் 
சந்தித்துக்கொண்டிருந்தார்கள் . அதற்காகக்தான் இந்த 
ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர்த் திட்டம் நிறைவேற்றப்பட 
வேண்டுமென்று நீண்ட ஆண்டுக் காலமாக அந்த 


மாவட்டத்திலே ஒரு கோரிக்கை இருந்து வந்தது . அதை 
நிறைவேற்றுகிற முயற்சியிலே பலர் பல சூழ்நிலைகளிலே 
ஈடுபட்டிருந்தாலும் , பல நேரங்களில் , பல சூழ்நிலையின் 
காரணமாக அது தடைப்பட்டுப் போயிருந்தது . ஆனால் , 
2006 ஆம் ஆண்டு நம்முடைய தலைவர் கலைஞர் 
அவர்கள் முதலமைச்சராகப் பொறுப்பேற்று , ஆட்சிக்கு 
வந்தவுடனே இதிலே முழு கவனத்தையும் செலுத்த 
வேண்டும் என்று எங்களுக்கு , இந்தத் துறைக்கு 
உத்தரவிட்டார்கள் . அதற்குப் பிறகு அந்தப் பணியிலே 
நாங்களும் ஈடுபட்டோம் . 


அரசே அதிலே நிதியைச் செலுத்தி , திட்டத்தை 
நிறைவேற்றலாமே ; விரைவுபடுத்த வேண்டும் 
என்றெல்லாம் கோரிக்கை வைத்தார்கள் . நிதியைப்பற்றி 
எந்தப் பிரச்சினையும் கிடையாது . திட்டமிட்டபடி எல்லாப் 
பணிகளும் முறையோடு நடந்துகொண்டிருக்கின்றன . 
இன்னும்கூட சொல்ல வேண்டுமென்று சொன்னால் , 
இரண்டாவது கட்டப் பணிக்கான ஒப்பந்தமும் , 
திட்டத்தின் செயல்பாடுகள் கூட திட்டமிட்டபடி 
காலக்கெடுவின்படிதான் நடந்துகொண்டிருக்கின்றன . 
ஆகவே , வருகிற 2012 ஆம் ஆண்டு இறுதிக்குள்ளாக 
அனைத்துப் பணிகளும் முடிவுற்று , அந்த இரண்டு 
மாவட்ட மக்களுக்கும் ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர்த் 
திட்டம் மூலமாகக் குடிநீர் வழங்கப்படவிருக்கிறது . 
(மேசையைத் தட்டும் ஒலி ) 


துறையைச் 


ஜப்பான் நாட்டுக்கு என்னுடைய தலைமையிலேயே 
இந்தத் 

சார்ந்திருக்கக்கூடிய 
அதிகாரிகளோடு , பயணத்தை மேற்கொண்டோம் . 
சம்பந்தப்பட்ட அதிகாரிகளைப் போய்ச் சந்தித்தோம் . 
அதற்குப் பிறகு மத்திய அரசின் துணையோடு இந்தத் 
திட்டத்தை நிறைவேற்றுகின்ற இந்த முயற்சியிலே 
ஈடுபட்டு , அதன் விளைவாக ஜப்பான் பன்னாட்டுக் 
கூட்டுறவு வங்கியின் மூலமாக 1,334 கோடி 
ரூபாய்க்கான ஒப்புதலைப் பெற்றோம் . அதைத் 
தொடர்ந்துதான் தருமபுரியிலே இதனுடைய அடிக்கல் 
நாட்டு விழாவும் , கடந்த 26-2-2008 அன்று நடந்தது . 
முதல் கட்டப் பணிக்கான ஒப்பந்தப்புள்ளிகள் எல்லாம் 
இப்பொழுது இறுதி செய்யப்பட்டு , இன்னும் மூன்று 
அல்லது நான்கு மாத காலத்திற்குள்ளாக பணிகள் 
எல்லாம் தொடங்கப்பட இருக்கின்றன . 


இன்னும் கூட நான் ஒன்றைக் குறிப்பிட 
வேண்டுமென்று சொன்னால் , எப்படி இராமநாதபுரம் 
கூட்டுக் குடிநீர்த் திட்டத்தை 3 ஆண்டுக் காலத்தில் 
நிறைவேற்றுவோம் என்று முதலில் இலக்கு 
நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் , மாண்புமிகு முதல்வருடைய 
வேண்டுகோளையேற்று , அதை விரைவுபடுத்தி 
2 

ஆண்டுக் காலத்தில் முடித்து , அதிலே வெற்றி 
கண்டிருக்கிறோமோ , அதேபோல , இந்தத் திட்டத்தையும் 
விரைவுபடுத்துவதற்கான முயற்சியிலே இந்தத் துறை 
நிச்சயமாக ஈடுபடப் போகிறது என்பதையும் நான் 
உறுதியோடு தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் . 
(மேசையைத் தட்டும் ஒலி ) 


209 


இங்கே கூட , திரு . திருக்கச்சூர் ஆறுமுகம் 
அவர்கள் பேசுகிறபோது , நிதிப் பற்றாக்குறை இருந்தால் , 


சட்டப் பேரவையில் துணை முதல்வர் 
மாண்புமிகு திரு . மு.க. ஸ்டாலின் (29-6-2009) 


" முடியுமா நம்மால் ” என்பது தோல்விக்கு முன்பு 
வரும் தயக்கம் ! 
" முடித்தே தீருவோம் " என்பது வெற்றிக்கான 
துவக்கம் 


கலைஞர் 


மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் மகளிர் சுய உதவிக் 

குழுக்களுக்கு சுழல் நிதி வழங்குதல் 


217 


210 


சுய உதா 
அரசு 


தழுக்களுக்கு சுழல்நிதி வழங்கு 
திட்ட உச கள் வழங்கும் 
களுக்கு 

க்கல் நாட்டு 
திட்ட உத் 

ழங்கு 


மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு சுழல் நிதி வழங்கும் விழா - 


ova ...கலை . 

- 


GU 


same coceticccc STD is 


மகளிர் சுய உதவிக் குழுக்கள் 


மாண்புமிகு தமிழக முதல்வர் கலைஞர் 
அவர்களால் 1989 ஆம் ஆண்டு அப்போதைய தருமபுரி 
மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் 
தொடங்கப்பட்டன . வேளாண்மைக்கான பன்னாட்டு 
நிதியத்தின் நிதியுதவியில் இத்திட்டம் துவங்கப்பட்டது . 
இத்திட்டத்திற்கு 1997 ஆம் ஆண்டில் மாண்புமிகு 
முதல்வர் கலைஞர் அவர்கள் தமிழக அரசின் மூலம் 
நிதியுதவி அளித்து மகளிர் திட்டமாகத் தொடங்கி 
வைத்தார் . 


2006 முதல் 2010 பிப்ரவரி இறுதிவரை , 
2 இலட்சத்து 23 ஆயிரத்து 509 மகளிர் சுய உதவிக் 
குழுக்கள் சுழல் நிதி மானியம் பெற்றுள்ளன. மகளிர் 
சுய உதவிக் குழுக்கள் அமைக்கப்பட்டு பல ஆண்டுகள் 
ஆன நிலையிலும் , சுழல் நிதி மானியம் வாங்கத் 
தகுதியிருந்தும் , அவ்வாறு மானியம் பெறாமல் இருந்த 
குழுக்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளன என்பதை அறிந்து 
2008-2009 ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை 
அறிக்கையில் இத்தகைய குழுக்களுக்கு சுழல் நிதி 
மானியம் வழங்குவதற்கு ரூபாய் 150 கோடி ஒதுக்கீடு 
செய்து அரசு அறிவித்தது . இதனடிப்படையில் , சுழல் 
நிதி மானியம் பெறத் தகுதியிருந்தும் , சுழல் நிதி பெறாத 
ஒரு இலட்சத்து 50 ஆயிரம் குழுக்களுக்கு தலா ரூபாய் 
10 ஆயிரம் வீதம் சுழல் நிதி மானியமாக ரூபாய் 150 
கோடி வழங்கப்பட்டது . இந்த நிதியாண்டில் ( 2009-2010) 
மட்டும் 43,509 குழுக்களுக்கு சுழல் நிதி மானியம் 
வழங்கப்பட்டுள்ளது . 


சமூக நலத் துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கி 
வந்த சுய உதவிக் குழுக்கள் , 20-7-2006 முதல் ஊரக 
வளர்ச்சித் துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கி 
வருகின்றன . 


211 


தற்போது தமிழகத்தில் 4 இலட்சத்து 29 ஆயிரத்து 
901 மகளிர் சுய உதவிக் குழுக்கள் உள்ளன . இதில் 
19 ஆயிரத்து 885 இளைஞர் சுய உதவிக் குழுக்கள் 
உள்ளன . இக்குழுக்களில் 68 இலட்சத்து 32 ஆயிரம் 
மகளிர் உறுப்பினர்களாக உள்ளனர் . 


இதில் ஊரக சுய உதவிக் குழுக்கள் 2 இலட்சத்து 
96 ஆயிரத்து 385 ஆகும் . நகர்ப்புற சுய உதவிக் 
குழுக்கள் 1 இலட்சத்து 33 ஆயிரத்து 520 ஆகும் . 
இவர்களுடைய மொத்த சேமிப்புத் தொகை 2,536 கோடி 
ரூபாய் ஆகும் . இதுவரை சுய உதவிக் குழுக்களுக்கு 
வழங்கப்பட்டுள்ள கடன் தொகை ரூபாய் 7,576 கோடி 
ஆகும் . 


அகில இந்திய அளவில் 2008-2009 ஆம் 
ஆண்டில் சுமார் 13 இலட்சத்து 74 ஆயிரத்து 579 சுய 
உதவிக் குழுக்கள் சுமார் 10 ஆயிரத்து 527 கோடியே 
37 இலட்சம் ரூபாய் வங்கிக் கடனுதவி பெற்று 
பயனடைந்துள்ளனர் . இதே காலத்தில் தமிழ்நாட்டில் 
மட்டும் 2 இலட்சத்து 30 ஆயிரத்து 485 சுய உதவிக் 
குழுக்களுக்கு 2 ஆயிரத்து 174 கோடி ரூபாய் 
வங்கியின் மூலம் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது . தேசிய 
அளவில் வழங்கப்பட்ட கடன் தொகையில் இது 20 
சதவீதமாகும் . 


சுய 


கடந்த 312 ஆண்டுகளில் மட்டுமே 1,17,545 
மகளிர் உதவிக் குழுக்கள் புதியதாக 
அமைக்கப்பட்டுள்ளன . இதில் , இந்த நிதியாண்டில் 
(2009-2010) மட்டும் 42 ஆயிரத்து 52 குழுக்கள் 
புதியதாகத் தொடங்கப்பட்டுள்ளன . 


கடந்த 312 ஆண்டுகளில் சுய உதவிக் 
குழுக்களுக்கு , வங்கிக் கடனாக ரூபாய் 5 ஆயிரத்து 
810 கோடி வழங்கப்பட்டுள்ளது . பெண்கள் சுய உதவிக் 
குழுக்கள் மூலம் தொழில்கள் தொடங்குவதில் தமிழ்நாடு 
இதர மாநிலங்களைவிட முதன்மை மாநிலமாகத் 
திகழ்கிறது . 


குடியரசுத் தலைவர்கள் 


டாக்டர் இராஜேந்திர பிரசாத் 


டாக்டர் எஸ் . இராதாகிருஷ்ணன் 


26-01-1950 


13-05-1962 


13-05-1962 - 13-05-1967 


டாக்டர் ஜாகீர் ஹுசேன் 


திரு . வி.வி. கிரி 


212 


இ 


13-05-1967 - 03-05-1969 


03-05-1969 - 20-07-1969 
24-08-1969 - 24-08-1974 


திரு . பக்ருதீன் அலி அகமது 


திரு . நீலம் சஞ்சீவ ரெட்டி 


24-08-1974 - 11-02-1977 


25-07-1977 - 25-07-1982 


திரு . கியானி ஜெயில் சிங் 


திரு . ஆர் . வெங்கட்ராமன் 


25-07-1982 - 25-07-1987 


25-07-1987 - 25-07-1992 


டாக்டர் சங்கர் தயாள் சர்மா 


திரு . கே.ஆர் . நாராயணன் 


213 


25-07-1992 - 25-07-1997 


25-07-1997 - 25-07-2002 


டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் 


திருமதி பிரதிபா தேவிசிங் பாட்டீல் 


25-07-2002 


25-07-2007 


25-07-2007 முதல் 


பிரதம அமைச்சர்கள் 


பண்டித ஜவஹர்லால் நேரு 


திரு . குல்சாரி லால் நந்தா 


திரு . லால் பகதூர் சாஸ்திரி 


15-8-1947 -27-5-1964 


27-5-1964 - 9-6-1964, 
11-1-1966 - 24-1-1966 (தற்காலிகப் பொறுப்பு) 


9-6-1964 - 11-1-1966 


திருமதி இந்திரா காந்தி 


திரு . மொரார்ஜி தேசாய் 


திரு . சரண் சிங் 


214 


24-1-1966 -24-3-1977 , 
14-1-1980 - 31-10-1984 


24-3-1977 


28-7-1979 


28-7-1979 -14-1-1980 


திரு . ராஜீவ் காந்தி 


திரு. வி.பி. சிங் 


திரு . சந்திரசேகர் 


31-10-1984 - 2-12-1989 


2-12-1989 - 10-11-1990 


10-11-1990 - 21-6-1991 


திரு . பி.வி. நரசிம்ம ராவ் 


திரு . ஏ.பி. வாஜ்பாய் 


21-6-1991 - 16-5-1996 


16-5-1996 -1-6-1996 , 
19-3-1998 - 22-5-2004 


திரு . எச்.டி. தேவே கவுடா 


திரு . ஐ.கே.குஜ்ரால் 


215 


1-6-1996 - 21-4-1997 


21-4-1997 - 19-3-1998 


டாக்டர் மன்மோகன் சிங் 


22-5-2004 முதல் 


புனித ஜார்ஜ் கோட்டை ஆளுநர்கள் ( விடுதலைக்கு முன் ) 


Names 


* Aaron Baker 
* Sir Thomas Chamber 
* Sir Edward Winter, Kt 
George Foxcroft 
Sir Edward Winter, Kt 
George Foxcroft 
Sir William Langhorn , Bart. 
Streynsham Master 
William Gyfford 
Elihu Yale 
William Gyfford 
Elihu Yale 
Nathaniel Higginson 
Thomas Pitt 
Gulstone Addison 
Edmond Montague 
William Fraser 
Edward Harrison 
Joseph Collet 
Francis Hastings 
Nathaniel Elwick 
James Macrae 
George Morton Pitt 

Richard Benyon 
216 Nicholas Morse 

Charles Floyer 
Thomas Saunders 
George Pigot 
Robert Palk 
Charles Bourchier 
Josias Du Pre 
Alexander Wynch 
Lord Pigot 
George Stratton 
John Whitehill 
Thomas Rumbold 
John Whitehill 
Charles Smith 
Lord Macartney 
Alexander Davidson 
Major -General Sir Archibald Campbell, K.B. 
John Holland 
Edward John Holland 
Major-General William Medows 
Sir Charles Oakley, Bart. 
Lord Hobart 
Lieutenant-General George Harris 
Lord Clive 
Lord William Cavendish Bentinck 
William Petrie 
Sir George Hilaro Barlow , Bart, K.C.B. 
Lt. Genl. the Hon ble John Abercromby 


Assumed Names 

Assumed 
Charge on 

Charge on 
1 Sep. 1652 Hugh Elliot 

16 Sep. 1814 
1659 Maj. Genl . Sir Thomas Munro, Bart, K.C.B. 

10 June 1820 
1661 Henry Sullivan Graeme 

10 July 1827 
June 1665 Stephen Rumbold Lushington 

18 Oct. 1827 
16 Sep. 1665 Lt. Genl . Sir Frederick Adam , K.C.B. 

25 Oct. 1832 
22 Aug. 1668 George Edward Russell 

4 Mar. 1837 
1670 Lord Elphinstone , G..C.H . 

6 Mar. 1837 
27 Jan. 1678 The Marquis of Tweeddale , Kt. 

24 Sep. 1842 
3 July. 1681 Henry Dickinson 

23 Feb. 1848 
8 Aug. 1684 Major -Genl. Sir Henry Pottinger 

7 Apr. 1848 
26 Jan. 1685 Daniel Eliott 

24 Apr. 1854 
25 July 1687 Lord Harris 

28 Apr. 1854 
23 Oct. 1692 Sir Charles Edward Trevelyan, K.C.B : 

28 Mar. 1859 
7 July 1698 William Ambrose Morehead 

8 June 1860 
18 Sep. 1709 Sir Henry George Ward, Kt. 

5 July 1860 
17 Oct. 1709 William Ambrose Morehead 

4 Aug. 1860 
3 Nov. 1709 Col. Sir William Thomas Denison, K.C.B. 

18 Feb. 1861 
11 July 1711 Edward Maltby 

26 Nov. 1863 
8 Jan. 1717 Lord Napier of Merchistonn 

27 Mar. 1866 
18 Jan. 1720 Alexander John Arbuthnot, C.S.I. 

19 Feb. 1872 
15 Oct. 1721 Lord Hobart 

15 May. 1872 
15 Jan. 1725 William Rose Robinson , C.S.I. 

29 Apr. 1875 
14 May 1730 

The Duke of Buckingham and Chandos, G.C.S.I. 23 Nov. 1875 
23 Jan. 1735 
William Patrick Adam 

20 Dec. 1880 
17 Jan. 1744 William Hudleston , C.S.I. 

24 May. 1881 
16 Apr. 1747 Mountstuart Elphinstone Grant Duff 

5 Nov. 1881 
19 Sep. 1750 The Hon ble Robert Bourke, G.C.I.E. 

8 Dec. 1886 
14 Jan. 1755 John Henry Garstin, C.S.I. 

1 Dec. 1890 
14 Nov. 1763 
Lord Wenlock , GC.I.E. 

23 Jan. 1891 
25 Jan. 1767 

Sir Arthur Elibank Havelock , G.C.M.G.,G.C.I.E. 
31 Jan. 1770 

18 Mar. 1896 
Arthur Oliver Villiers, Baron Ampthill, G.C.S.L., G.C.I.E. 28 Dec. 1900 
2 Feb. 1773 

Sir James Thomson , M.A. , K.C.S.I.I.C.S. 
11 Dec. 1775 

1 May. 1904 
Arthur Oliver Villiers, Baron Ampthill 

, G.C.S.I., G.C.I.E. 
23 Aug. 1776 

1 Dec. 1904 
Sir Arthur Lawley, GC.I.E. , K.C.M.G 

28 Mar. 1906 
31 Aug. 1777 

Sir Thomas David Gibson - Carmichael, 
8 Feb. 1778 

Bart, G.C.I.E., G.C.M.G 
6 Apr. 1780 

3 Nov. 1911 
8 Nov. 1780 

Sir Murray Hammick , K.C.S.I.. C.I.E.I.C.S.30 Mar. 1912 
22 June 1781 Lord Pentloand, P.C., G.C.I.E., I.C.S. 

30 Oct. 1912 
Six Alexandar Cardew , K.C.S.I. 
18 June 1785 

29 Mar. 1919 
6 Apr. 1786 Lord Willingdon, G.C.S.I., G.C.L.E., G.B.E. 

10 Apr. 1919 
7 Feb. 1789 Sir Charles Todhunter 

13 Apr. 1924 
13 Feb. 1789 Rt . Hon . George Viscount Goschen of Hawkhurst 

14 Apr. 1924 
20 Feb. 1790 Sir Norman Edward Marjoribanks 

30 June 1929 
1 Aug. 1792 Sir George Frederick Stanley 

12 Nov. 1929 
7 Sep. 1794 Khan Bahadur Sir Mahomed Usman 

16 May . 1934 
21 Feb. 1798 Sir George Frederick Stanley 

17 Aug. 1934 
21 Aug. 1798 Lord John Francis Ashle, Erskine 

16 Nov. 1934 
30 Aug. 1803 Sir Kurma Venkata Reddy Naidu 

19 June 1936 
11 Sep. 1807 Lord John Francis Ashle , Erskine 

2 Nov. 1936 
24 Dec. 1807 Sir Arthur Oswald James Hope , G.C.I.E .. 

12 Mar. 1940 
21 May . 1813 Sir Henrybole Knight, K.C.S.I. , C.I.E. , I.C.S. , 27 Feb. 1946 


* Agents 


தமிழக ஆளுநர்கள் 
( விடுதலைக்குப் பின் ) 
சர் கிருஷ்ண குமாரசிங்ஜி 

பவசிங்ஜி 


சர் ஆர்ச்சிபால்டு எட்வர்டு நை 


திரு . ஸ்ரீபிரகாசா 


3 . 


6-5-1946 - 7-9-1948 


7-9-1948 - 11-3-1952 


12-3-1952 - 9-12-1956 


திரு . ஏ . ஜே . ஜான் 


திரு . பிஷ்ணுராம் மேதி 


மகாராஜா ஜெயசாமராஜ 

உடையர் பகதூர் 


217 


10-12-1956 - 30-9-1957 


24-1-1958 - 3-5-1964 


4-5-1964 - 23-11-1964, 8-2-1965 - 12-8-1965 , 

20-9-1965 - 3-1-1966 


சர்தார் உஜ்ஜல் சிங் 


திரு . கோதார் தாஸ் காளிதாஸ் ஷா 


திரு. மோகன்லால் சுகாதியா 


28-6-1966 - 26-5-1971 


27-5-1971 - 15-6-1976 


16-6-1976 - 8-4-1977 


திரு . பிரபுதாஸ் பட்வாரி 


திரு . சாதிக் அலி 


27-4-1977 - 26-10-1980 


4-11-1980 - 2-9-1982 


திரு . சுந்தர்லால் குரானா 


டாக்டர் பி.சி.அலெக்சாண்டர் 


218 


3-9-1982 - 15-2-1988 


17-2-1988 - 23-5-1990 


திரு . சுர்ஜித் சிங் பர்னாலா 


திரு . பீஷ்மநாராயண் சிங் 


24-5-1990 - 14-2-1991 

3-11-2004 முதல் 


15-2-1991 - 30-5-1993 


டாக்டர் எம் . சென்னா ரெட்டி 


திரு . கிருஷண் காந்த் 


31-5-1993 - 2-12-1996 


2-12-1996 - 25-1-1997 

( கூடுதல் பொறுப்பு ) 


நீதிபதி செல்வி எம் . பாத்திமா பீவி 


டாக்டர் சி . ரங்கராஜன் 


219 


25-1-1997 - 25-2-2001 
16-3-2001 2-7-2001 


26-2-2001 - 15-3-2001 
3-7-2001 17-1-2002 

( கூடுதல் பொறுப்பு) 


திரு . பி . எஸ் . ராமமோகன் ராவ் 


18-1-2002 - 2-11-2004 


சென்னை மாகாண முதலமைச்சர்கள் 


திரு . அ . சுப்பராயலு ரெட்டியார் 


பனகல் ராஜா 


டாக்டர் பி . சுப்பராயன் 


17-12-1920 - 11-7-1921 


11-7-1921 - 3-12-1926 


4-12-1926 - 27-10-1930 


திரு . பி . முனுசாமி நாயுடு 


பொப்பிலி ராஜா 


திரு . பி.டி. இராசன் 


220 


27-10-1930 - 4-11-1932 


5-11-1932 - 4-4-1936 
24-8-1936 - 1-4-1937 


4-4-1936 - 24-8-1936 


திரு . குர்மா வெங்கடரெட்டி நாயுடு 


திரு . சி . இராஜகோபாலாச்சாரி 


திரு . டி . பிரகாசம் 


1-4-1937 - 14-7-1937 


14-7-1937 - 29-10-1939 


30-4-1946 - 23-3-1947 


தமிழக முதலமைச்சர்கள் 


திரு . ஓ.பி. இராமசாமி ரெட்டியார் 


திரு . பி.எஸ் . குமாரசாமி ராஜா 


23-3-1947 - 6-4-1949 


6-4-1949 - 9-4-1952 


திரு . சி . இராஜகோபாலாச்சாரி 


திரு . கே . காமராஜ் 


221 


13-4-1954 - 2-10-1963 


10-4-1952 - 13-4-1954 


டாக்டர் சி.என் . அண்ணாதுரை 


திரு . எம் . பக்தவத்சலம் 


6-3-1967 - 3-2-1969 


2-10-1963 - 6-3-1967 


கலைஞர் மு . கருணாநிதி 


டாக்டர் எம்.ஜி. இராமச்சந்திரன் 


30-6-1977 - 17-2-1980 , 
9-6-1980 - 24-12-1987 


10-2-1969 - 4-1-1971 , 
15-3-1971 - 31-1-1976 , 
27-1-1989 - 30-1-1991 , 
13-5-1996 - 13-5-2001 , 
13-5-2006 முதல் 


திருமதி ஜானகி இராமச்சந்திரன் 


செல்வி ஜெ ஜெயலலிதா 


222 


7-1-1988 - 30-1-1988 


24-6-1991 - 12-5-1996 , 
14-5-2001 - 21-9-2001 , 
2-3-2002 - 12-5-2006 


திரு . ஓ . பன்னீர்செல்வம் 


21-9-2001 - 2-3-2002 


துணை முதலமைச்சர் 


திரு . மு.க. ஸ்டாலின் 


29-5-2009 முதல் 


உள்ளாட்சித் துறை அமைச்சராகப் பொறுப்பு வகித்த மாண்புமிகு திரு . மு.க. ஸ்டாலின் அவர்கள் 
தமிழக வரலாற்றிலேயே முதன்முறையாக துணை முதலமைச்சராக 29-5-2009 அன்று பொறுப்பேற்றார் . 

அதற்கான ஆணையை மாண்புமிகு முதலமைச்சர் அளித்தார். 


223 


பேரவைத் தலைவர்கள் 


திரு . புலுசு சாம்பமூர்த்தி 


திரு . ஜே . சிவசண்முகம் பிள்ளை 


திரு . என் . கோபால மேனன் 


15-7-1937 - 25-7-1942 


25-5-1946 - 21-4-1952 , 
6-5-1952 - 16-8-1955 


27-9-1955 - 1-11-1956 


டாக்டர் யு . கிருஷ்ணா ராவ் 


திரு . எஸ் . செல்லபாண்டியன் 


திரு . சி.பா. ஆதித்தனார் 


224 


30-4-1957 - 3-8-1961 


31-3-1962 - 4-3-1967 


17-3-1967 - 12-8-1968 


புலவர் கா . கோவிந்தன் 


திரு . கே.ஏ. மதியழகன் 


திரு . முனு ஆதி 


be 


22-2-1969 -14-3-1971 , 
3-8-1973 - 3-7-1977 


24-3-1971 -2-12-1972 


6-7-1977 - 18-6-1980 


திரு . க . இராசாராம் 


திரு . பி.எச் . பாண்டியன் 


முனைவர் மு . தமிழ்க்குடிமகன் 


21-6-1980 - 24-2-1985 


27-2-1985-5-2-1989 


8-2-1989 - 30-6-1991 


திரு . இரா . முத்தையா 


திரு . பி.டி.ஆர் . பழனிவேல் ராஜன் 


டாக்டர் கா . காளிமுத்து 


225 


3-7-1991 - 21-5-1996 


23-5-1996 - 21-5-2001 


24-5-2001 - 1-2-2006 


திரு . இரா . ஆவுடையப்பன் 


19-5-2006 முதல் 


பேரவைத் துணைத் தலைவர்கள் 


திருமதி ருக்மணி லட்சுமிபதி 


திருமதி அம்மண்ண ராஜா 


திரு. பி . பக்தவத்சலு நாயுடு 


15-7-1937 - 1-10-1945 


25-5-1946 - 21-4-1952 


6-5-1952 - 31-3-1957 , 
30-4-1957 - 1-3-1962 


திரு . கே . பார்த்தசாரதி 


புலவர் கா . கோவிந்தன் 


திரு . க . உரொ. எட்மண்ட் 


226 


31-3-1962 - 28-2-1967 


17-3-1967 - 21-2-1969 


26-2-1969 - 5-1-1971 


திரு . பெ . சீனிவாசன் 


திரு . ந . கணபதி 


திரு. எஸ் . திருநாவுக்கரசு 


s 


24-3-1971 - 9-3-1974 


17-4-1974 - 31-1-1976 


6-7-1977 -17-2-1980 


திரு . பி.எச் . பாண்டியன் 


திரு . வி.பி. பாலசுப்பிரமணியன் 


21-6-1980 - 15-11-1984 


27-2-1985 - 30-1-1988 


திரு . வீ.பெ. துரைசாமி 


பேராசிரியர் க . பொன்னுசாமி 


227 


3-7-1991 - 16-5-1993 


8-2-1989 - 30-1-1991 , 

19-5-2006 முதல் 


திரு . ச . காந்திராஜன் 


திரு . பரிதி இளம்வழுதி 


திரு . அ . அருணாசலம் 


27-10-1993 - 13-5-1996 


23-5-1996 - 14-5-2001 


24-5-2001 - 12-5-2006 


1919 ஆம் ஆண்டு இந்திய அரசுச் சட்டத்தின்கீழ் 

அமைந்த அமைச்சரவைகள் 


முதல் பொதுத் தேர்தலுக்குப் பின் 

17-12-1920 முதல் 


மாண்புமிகு திரு . ஏ . சுப்பராயலு ரெட்டியார் 


மாண்புமிகு திரு . பனகண்டி ராஜா ராமராயநிங்கார் 

(பனகல் ராஜா) 


முதல் அமைச்சர் ( Prime Minister ) 
கல்வி , பொதுப் பணிகள் 
(11-7-1921 வரை ) 
உள்ளாட்சி 
முதல் அமைச்சர் ( Prime Minister ) 
( 11-7-1921 வரை ) 
வளர்ச்சி 
கல்வி , பொதுப் பணிகள் (11-7-1921 முதல் ) 


மாண்புமிகு திரு . கே . வெங்கட ரெட்டி நாயுடு 
மாண்புமிகு திரு . ஏ . பி . பாட்ரோ 
இராஜிநாமா செய்தார் 


228 


மத்தியிலிருந்து வலமாக : மேதகு லார்டு விலிங்டன் ( ஆளுநர் ) , 
திரு . அ . சுப்பராயலு ரெட்டியார் ( முதல் அமைச்சர்), பனகல் ராஜா ( அமைச்சர்) , 
திரு . கே . வெங்கடரெட்டி நாயுடு ( அமைச்சர் ), திரு . ஏ.பி. பாட்ரோ ( அமைச்சர் ) , 
திரு . சி.பி. இராமசாமி அய்யர் (சட்ட உறுப்பினர்) , திரு . ஏ.ஆர் . நாப் ( உள்துறை 
உறுப்பினர் ) , சர் . எம் . ஹபிபுல்லா ( வருவாய் உறுப்பினர் ), சர் சார்லஸ் 
ஜி . டாட்ஹண்டர் (நிதி உறுப்பினர்) 


இரண்டாவது பொதுத் தேர்தலுக்குப் பின் 

19-11-1923 முதல் 


மாண்புமிகு திரு . பனகண்டி ராஜா ராமராயநிங்கார் 

(பனகல் ராஜா) 


முதல் அமைச்சர் ( Prime Minister) 


மாண்புமிகு திரு . ஏ.பி. பாட்ரோ 


உள்ளாட்சி 


மாண்புமிகு திரு . டி.என் . சிவஞானம் பிள்ளை 


கல்வி , பொதுப் பணிகள் , வளர்ச்சி 


229 


மத்தியிலிருந்து வலமாக : மேதகு விஸ்கௌண்ட் கோஷன் (ஆளுநர்), பனகல் ராஜா ( முதல் 
அமைச்சர் ), திரு . ஏ.பி. பாட்ரோ ( அமைச்சர் ), திரு . டி.என் . சிவஞானம் பிள்ளை (அமைச்சர் ), 
திரு . ஆர்.ஏ. கிரஹாம் (நிதி உறுப்பினர் ), திரு . பட்டாபிராம இராமசுவாமி அய்யர் (சட்ட 
உறுப்பினர் ), திரு . ஏ.ஆர் . நாப் (உள்துறை உறுப்பினர் ), சர் . எம் . ஹபிபுல்லா (வருவாய் 
உறுப்பினர் ) 


மூன்றாவது பொதுத் தேர்தலுக்குப் பின் 

4-12-1926 முதல் 


மாண்புமிகு டாக்டர் . பி . சுப்பராயன் 


மாண்புமிகு திரு . ஏ . அரங்கநாத முதலியார் 
மாண்புமிகு திரு . ஆர்.என் . ஆரோக்கியசாமி முதலியார் 
மாண்புமிகு திரு . எஸ் . முத்தையா முதலியார் 
மாண்புமிகு திரு . எம்.ஆர். சேதுரத்தினம் அய்யர் 


முதல் அமைச்சர் ( Prime Minister ) 
கல்வி , உள்ளாட்சி 
வளர்ச்சி (8-3-1928 வரை ) 
பொதுச் சுகாதாரம் (8-3-1928 வரை ) 
பொதுச் சுகாதாரம் (16-3-1928 முதல்) 
வளர்ச்சி (16-3-1928 முதல் ) 


நான்காவது பொதுத் தேர்தலுக்குப் பின் 

27-10-1930 முதல் 


மாண்புமிகு திரு . பி . முனுசாமி நாயுடு 
மாண்புமிகு திரு . பி.டி. ராசன் 
மாண்புமிகு திரு . எஸ் . குமாரசாமி ரெட்டியார் 


முதல் அமைச்சர் ( Prime Minister ) 
உள்ளாட்சி , பொதுப் பணிகள் 
கல்வி , கலால் 


5-11-1932 முதல் 


230 மாண்புமிகு திரு . ஸ்வேதசலபதி 

முதல் அமைச்சர் ( Prime Minister ) 
ராமகிருஷ்ண ரங்கா ராவ் , பொப்பிலி ராஜா 
மாண்புமிகு திரு . பி.டி. இராசன் 

பொதுப் பணிகள் 
மாண்புமிகு திரு . எஸ் . குமாரசாமி ரெட்டியார் 

கல்வி , கலால் 
( திரு . பொப்பிலி ராஜா அவர்கள் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்ட காலம் 4-4-1936 முதல் 24-8-1936 வரை 
திரு . பி.டி. இராசன் தற்காலிக முதலமைச்சராகப் பொறுப்பேற்றிருந்தார் ) 


1935 ஆம் ஆண்டு இந்திய அரசுச் சட்டத்தின்கீழ் அமைந்த 

அமைச்சரவைகள் 


முதல் பொதுத் தேர்தலுக்குப் பின் இடைக்கால அமைச்சரவை 

1-4-1937 முதல் 
மாண்புமிகு திரு . குர்மா வெங்கட ரெட்டி நாயுடு 

முதல் அமைச்சர் ( Prime Minister ) 

பொது 
மாண்புமிகு திரு . எம்.ஏ. முத்தையா செட்டியார் 

உள்ளாட்சி 
மாண்புமிகு திரு . ஏ.டி. பன்னீர்செல்வம் 

உள் , நிதி 
மாண்புமிகு திரு . கான்பகதூர் கலிபுல்லா 

பொதுப் பணிகள் 
மாண்புமிகு திரு . எம்.சி. ராஜா 

வளர்ச்சி 
மாண்புமிகு திரு . ஆர் . எம் . பாலட் 

கல்வி , பொதுச் சுகாதாரம் 


14-07-1937 முதல் 


மாண்புமிகு திரு . சி . இராஜகோபாலாச்சாரியார் முதல் அமைச்சர் ( Prime Minister ) 

பொது , நிதி 
மாண்புமிகு திரு . டி . பிரகாசம் 

- வருவாய் 
மாண்புமிகு திரு . யாகூப் ஹாசன் 

- பொதுப் பணிகள் 
மாண்புமிகு டாக்டர் பி . சுப்பராயன் 

கல்வி மற்றும் சட்டம் ( 6-1-1939 வரை ) 

சட்டம் (7-1-1939 முதல் ) 
மாண்புமிகு டாக்டர் டி.எஸ்.எஸ் . ராஜன் 

பொதுச் சுகாதாரம் 
மாண்புமிகு திரு . ராவ் சாகிப் வி.ஐ. முனுசாமிப் பிள்ளை விவசாயம் , கிராமப்புற வளர்ச்சி 
மாண்புமிகு திரு . வி.வி. கிரி 

- தொழில் மற்றும் தொழிலாளர் நலன் 
மாண்புமிகு திரு . எஸ் . இராமநாதன் 

நிர்வாகம் மற்றும் பொது செய்தி 
மாண்புமிகு திரு . கே . ராமன் மேனன் 

- நீதிமன்றம் மற்றும் ஜெயில் 

(14-7-1937 - 3-1-1939) 


- 


உள்ளாட்சி (14-7-1937 - 3-10-1939 ) 


மாண்புமிகு திரு . பி . கோபால ரெட்டி 
மாண்புமிகு திரு . சி.ஜே. வர்கி 


கல்வி (7-1-1939 முதல்) 


231 


பதவிக் காலத்தில் இயற்கை எய்தினார் 
(இரண்டாம் உலகப் போரில் இந்தியாவினுடைய பங்கு குறித்து இங்கிலாந்து அரசு எடுத்த நிலையைக் கண்டித்து 
30.10.1939 - ல் திரு . சி . இராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை இராஜிநாமா செய்து அன்று முதல் 
30.4.1946 வரை ஆளுநர் ஆட்சி நடைபெற்றது ) 


இடமிருந்து வலம் : திரு . எஸ் . இராமநாதன் , திரு . கே . இராமன் மேனன் , திரு . டி . பிரகாசம் , 
திரு . சி . இராஜகோபாலாச்சாரியார் (முதல் அமைச்சர் ), திரு . யாகூப் ஹாசன் , டாக்டர் டி.எஸ்.எஸ் . ராஜன் , 
திரு . வி.வி. கிரி, திரு . வி.ஐ. முனுசாமிப் பிள்ளை , திரு . பி . கோபால ரெட்டி . 


இரண்டாவது பொதுத் தேர்தலுக்குப் பின் 

30-04-1946 முதல் 


மாண்புமிகு திரு . டி . பிரகாசம் 


மாண்புமிகு திருமதி ருக்மணி லக்ஷ்மிபதி 
மாண்புமிகு திரு . வி.வி. கிரி 


முதல் அமைச்சர் ( Prime Minister ) 
பொது , உள் , உணவு , நிதி 
பொதுச் சுகாதாரம் , மருத்துவம் 
தொழில், தொழிலாளர் , மின்சாரம் , 
கூட்டுறவு, திட்டம் , வனம் 


மாண்புமிகு திரு . கே . பாஷ்யம் அய்யங்கார் 

சட்டம் , நீதி , சிறை , சட்டமியற்றல் 
மாண்புமிகு திரு . எம் . பக்தவத்சலம் 

பொதுப் பணி , பாசனம் , நெடுஞ்சாலைகள் 
மாண்புமிகு திரு . கே . கோட்டி ரெட்டி 

இந்து அறநிலையம் , கலால் 
மாண்புமிகு திரு . டி.எஸ் . அவினாசிலிங்கம் 

கல்வி 
மாண்புமிகு திரு . டேனியல் தாமஸ் 

உள்ளாட்சி 
மாண்புமிகு திரு . கே . ஆர் . கரந்த் 

நில வருவாய் 
மாண்புமிகு திரு . பி . எஸ் . குமாரசாமி ராஜா 

விவசாயம் , மீனளம் , அபிவிருத்தி , வணிகம் 
மாண்புமிகு திரு . வெமுலா குருமய்யா 

- பொதுத் தகவல் , குடியேற்றம் 
(மாண்புமிகு திரு . பி . வீராசாமி அவர்களும் , திரு . ஆர் . ராகவ மேனன் அவர்களும் 1.6.1946 முதல் அமைச்சரவையில் இடம் 
பெற்றனர் ) 


232 


அமர்ந்திருப்போர் ( இடமிருந்து வலம் ): திரு . எம் . பக்தவத்சலம் , திருமதி ருக்மணி லக்ஷ்சுமிபதி , 
திரு . டி. பிரகாசம் ( முதல் அமைச்சர் ), திரு . வி.வி. கிரி , திரு . கே . பாஷ்யம் அய்யங்கார் 


நிற்போர் (இடமிருந்து வலம் ): திரு . வெமுலா குருமய்யா, திரு . கே. கோட்டி ரெட்டி , திரு . டேனியல் தாமஸ் , 
திரு . கே.ஆர். கரந்த் , திரு . டி.எஸ் . அவினாசிலிங்கம் 


22-07-1946 முதல் 


மாண்புமிகு திரு . டி . பிரகாசம் 


மாண்புமிகு திருமதி ருக்மணி லக்ஷ்மிபதி 
மாண்புமிகு திரு . வி.வி. கிரி 


மாண்புமிகு திரு . கே . பாஷ்யம் அய்யங்கார் 


மாண்புமிகு திரு . கே . கோட்டி ரெட்டி 


மாண்புமிகு திரு . டேனியல் தாமஸ் 
மாண்புமிகு திரு . கே . ஆர் . கரந்த் 
மாண்புமிகு திரு . எம் . பக்தவத்சலம் 
மாண்புமிகு திரு . பி.எஸ் . குமாரசாமி ராஜா 
மாண்புமிகு திரு . டி . எஸ் . அவினாசிலிங்கம் 
மாண்புமிகு திரு . வெமுலா குருமய்யா 
மாண்புமிகு திரு . பி . வீராசாமி 


முதல் அமைச்சர் ( Prime Minister) 
பொது , உள் , உணவு , தீயணைப்பு 
பொதுச் சுகாதாரம் , மருத்துவம் 
தொழில் , தொழிலாளர், மின்சாரம், 
கூட்டுறவு மற்றும் குடியேற்றம் 
சட்டம் , நீதி, சிறை, சட்டமியற்றல் 

மற்றும் பதிவு 
- இந்து அறநிலையம், ஆயத்தீர்வை 

மற்றும் கடன் நிவாரணம் 

உள்ளாட்சி 
- நில வருவாய் , வணிக வரி 

பொதுப் பணிகள், பாசனம் 
விவசாயம் 
கல்வி மற்றும் மொழிபெயர்ப்பு 
பொதுத் தகவல் 
-வனம் , மீனளம் , கிராமத் தொழில் 
( 3-2-1947 வரை ) 
போக்குவரத்து மற்றும் உணவு 


மாண்புமிகு திரு . ஆர் . ராகவ மேனன் 


233 


15-09-1947 முதல் 


மாண்புமிகு திரு . ஓ.பி. ராமசாமி ரெட்டியார் 
மாண்புமிகு டாக்டர் பி . சுப்பராயன் 
மாண்புமிகு டாக்டர் டி.எஸ்.எஸ் . ராஜன் 
மாண்புமிகு திரு . எம் . பக்தவத்சலம் 
மாண்புமிகு திரு . பி . கோபால ரெட்டி 
மாண்புமிகு திரு . டேனியல் தாமஸ் 
மாண்புமிகு திரு . சீதாராம ரெட்டி 
மாண்புமிகு திரு . கே . சந்திரமௌலி 
மாண்புமிகு திரு . டி.எஸ் . அவினாசிலிங்கம் 
மாண்புமிகு திரு . கே . மாதவ மேனன் 
மாண்புமிகு திரு . காளா வெங்கடராவ் 
மாண்புமிகு திரு . ஏ.பி. ஷெட்டி 
மாண்புமிகு திரு . வெமுலா குருமய்யா 


முதல் அமைச்சர் 
உள் (5-4-1948 வரை ) 
உணவு 

பொதுப் பணிகள் 
- நிதி 

மதுவிலக்கு (15-6-1948 வரை ) 
தொழில் 
உள்ளாட்சி 
கல்வி 
விவசாயம் 
நில வருவாய் ( 26-5-1948 வரை ) 
- பொதுச் சுகாதாரம் 

கிராமப்புற வளர்ச்சி 


20-01-1948 முதல் 


மாண்புமிகு திரு . ஓ.பி. ராமசாமி ரெட்டியார் 
மாண்புமிகு டாக்டர் டி.எஸ்.எஸ் . ராஜன் 
மாண்புமிகு திரு . எம் . பக்தவத்சலம் 
மாண்புமிகு திரு . பி . கோபால ரெட்டி 
மாண்புமிகு திரு . எச் . சீதாராம ரெட்டி 
மாண்புமிகு திரு . கே . சந்திரமௌலி 
மாண்புமிகு திரு . டி.எஸ் . அவினாசிலிங்கம் 
மாண்புமிகு திரு . கே . மாதவ மேனன் 
மாண்புமிகு திரு . காளா வெங்கடராவ் 
மாண்புமிகு திரு . ஏ.பி. ஷெட்டி 
மாண்புமிகு திரு . வெமுலா குருமய்யா 
மாண்புமிகு திரு . எஸ் . குருபாதம் 


முதல் அமைச்சர் 
உணவு 
பொதுப் பணிகள் 
நிதி 
தொழில் 
உள்ளாட்சி 
கல்வி 
விவசாயம் 
நில வருவாய் 
பொதுச் சுகாதாரம் 
கிராமப்புற வளர்ச்சி 
ஊரக அபிவிருத்தி ( 26-6-1948 முதல் ) 


234 


அமர்ந்திருப்போர் ( இடமிருந்து வலம் ) : டாக்டர் டி.எஸ்.எஸ் . ராஜன் , திருமதி ஆர்சிபால்ட் எட்வர்ட் நை , 
மேதகு சி . இராஜகோபாலாச்சாரியார் ( கவர்னர் ஜெனரல் ) , மேதகு ஆர்சிபால்ட் எட்வர்ட் நை (ஆளுநர் ), 
திரு . ஓ.பி. ராமசாமி ரெட்டியார் ( முதலமைச்சர் ) 


முதல் வரிசை (இடமிருந்து வலம் ): திரு . எச் . சீதாராம ரெட்டி , திரு . வெமுலா குருமய்யா, திரு . டி.எஸ் . அவினாசிலிங்கம் , 
திரு . கே . மாதவ மேனன் , திரு . கே . சந்திரமௌலி, திரு. எம் . பக்தவத்சலம் 


இரண்டாம் வரிசை (இடமிருந்து வலம் ): திரு . ஏ.பி. ஷெட்டி , திரு . பி . கோபால ரெட்டி , திரு . காளா வெங்கடராவ் , 
திரு . எஸ் . குருபாதம் 


6-04-1949 முதல் 


மாண்புமிகு திரு . பி.எஸ் . குமாரசாமி ராஜா 


மாண்புமிகு டாக்டர் டி.எஸ்.எஸ் . ராஜன் 


- 


மாண்புமிகு திரு . எம் . பக்தவத்சலம் 
மாண்புமிகு திரு . பி . கோபால ரெட்டி 


மாண்புமிகு திரு . கே . மாதவ மேனன் 
மாண்புமிகு திரு . எச் . சீதாராம ரெட்டி 
மாண்புமிகு திரு . ஏ.பி. ஷெட்டி 
மாண்புமிகு திரு . கே . சந்திரமௌலி 
மாண்புமிகு திரு . பி . பரமேஸ்வரன் 


முதல் அமைச்சர் 
பொது , காவல் 
பொதுச் சுகாதாரம் , சமய அறக்கட்டளைகள், 
முன்னாள் இராணுவத்தினர் நலன் 

செய்தி மற்றும் பொதுப் பணிகள் 
- நிதி , வணிக வரி , தேர்தல் 

போக்குவரத்து , பதிவு 
கல்வி , நீதி நிர்வாகம் , சிறைச் சாலைகள் 
தொழிலாளர் , நில வரி 
விவசாயம் , கால்நடை 
உள்ளாட்சி , கூட்டுறவு 
காதி , ஆதி திராவிடர் முன்னேற்றம் , 
பிர்கா அபிவிருத்தி , தபால் தந்தி 
மதுவிலக்கு , வீட்டு வசதி , வனம் 
தொழில்கள் , சுரங்கங்கள் மற்றும் 
கனிமம் (23-4-1949 முதல்) 
உணவு மற்றும் மீனளம் ( 1-6-1949 முதல்) 

235 


மாண்புமிகு திரு . என் . சஞ்சீவ ரெட்டி 
மாண்புமிகு திரு . சி . பெருமாள்சாமி ரெட்டி 


மாண்புமிகு திரு . ஜே.எல்.பி. ரோச் விக்டோரியா 


மத்தியிலிருந்து வலமாக : மேதகு கிருஷ்ணகுமார சிங்ஜி பவசிங்ஜி (ஆளுநர் ), திரு . பி.எஸ் . குமாரசாமி 
ராஜா ( முதல் அமைச்சர் ), திரு . எம் . பக்தவத்சலம் , திரு . சி . பெருமாள்சாமி ரெட்டி , திரு . பி . பரமேஸ்வரன் , 
திரு . கே . சந்திரமௌலி , திரு . ஜே.எல்.பி. ரோச் விக்டோரியா, திரு . கே . மாதவ மேனன் , திரு . என் . 
சஞ்சீவ ரெட்டி , திரு . ஏ.பி. ஷெட்டி , டாக்டர் டி.எஸ்.எஸ் . ராஜன் , திரு . கோபால் ரெட்டி (ஆளுநர் படத்திற்கு 
இடப்புறம் ), திரு . எச் . சீதாராம ரெட்டி (ஆளுநர் படத்திற்கு வலப்புறம் ) 


19 


13-05-1949 முதல் 
மாண்புமிகு திரு . பி.எஸ் . குமாரசாமி ராஜா 

முதல் அமைச்சர் 
மாண்புமிகு டாக்டர் டி.எஸ்.எஸ் . ராஜன் 

பொதுச் சுகாதாரம் 
மாண்புமிகு திரு . எம் . பக்தவத்சலம் 

பொதுப் பணிகள் 
மாண்புமிகு திரு . பி . கோபால ரெட்டி 

நிதி 
மாண்புமிகு திரு . எச் . சீதாராம ரெட்டி 

நில வருவாய் 
மாண்புமிகு திரு . கே . சந்திரமௌலி 

உள்ளாட்சி 
மாண்புமிகு திரு . கே . மாதவ மேனன் 

கல்வி 
மாண்புமிகு திரு . ஏ.பி. ஷெட்டி 

விவசாயம் 
மாண்புமிகு திரு . பி . பரமேஸ்வரன் 

கிராமப்புற வளர்ச்சி 
மாண்புமிகு திரு . என் . சஞ்சீவ ரெட்டி 

மதுவிலக்கு 
மாண்புமிகு திரு . சி . பெருமாள்சாமி ரெட்டி 

தொழில் 
மாண்புமிகு திரு . ஜே.எல்.பி. ரோச் விக்டோரியா 

உணவு 

1-1-1951 முதல் 
மாண்புமிகு திரு . பி.எஸ் . குமாரசாமி ராஜா 

முதல் அமைச்சர் 

பொது , காவல், சமய அறக்கட்டளைகள், மகளிர் நலன் 
மாண்புமிகு டாக்டர் டி.எஸ்.எஸ் . ராஜன் 

பொதுச் சுகாதாரம் ( 17-9-1951 வரை ) 
மாண்புமிகு திரு . எம் . பக்தவத்சலம் 

செய்தி , பொதுப் பணிகள் (8-2-1952 வரை ) 
மாண்புமிகு திரு . பி . கோபால ரெட்டி 

நிதி , வணிக வரி , தேர்தல்கள் , பிற்பட்டோர் 
நலன், போக்குவரத்து , பதிவுத் துறை 

( 8-2-1952 வரை ) 
236 
மாண்புமிகு திரு . கே . மாதவ மேனன் 

கல்வி , சட்டம் , சிறைச்சாலைகள் 

(8-2-1952 வரை ) 
மாண்புமிகு திரு . எச் . சீதாராம ரெட்டி 

நில வரி , தொழிலாளர் நலன் 
மாண்புமிகு திரு . ஏ.பி. ஷெட்டி 

விவசாயம் , கால்நடை 
மாண்புமிகு திரு . கே . சந்திரமௌலி 

உள்ளாட்சி , கூட்டுறவு (8-2-1952 வரை ) 
மாண்புமிகு திரு . பி . பரமேஸ்வரன் 

காதி , ஆதி திராவிடர் நலன் , குடிசைத் 

தொழில்கள் , தபால் தந்தி 
மாண்புமிகு திரு . என் . சஞ்சீவ ரெட்டி 

மதுவிலக்கு , வீட்டு வசதி , வனம் 

( 11-4-1951 வரை ) 
மாண்புமிகு திரு . சி . பெருமாள்சாமி ரெட்டி 

தொழில்கள் , சுரங்கங்கள் 
மாண்புமிகு திரு . ஜே.எல்.பி. ரோச் விக்டோரியா 

உணவு மற்றும் மீனளம் 
மாண்புமிகு திரு . காளா வெங்கடராவ் 

பொதுச் சுகாதாரம் , மதுவிலக்கு , வனம், 

வீட்டு வசதி (26-9-1951 - 8-2-1952 ) 

8-2-1952 முதல் 
மாண்புமிகு திரு . பி.எஸ் . குமாரசாமி ராஜா 

முதல் அமைச்சர் 
மாண்புமிகு திரு . எச் . சீதாராம ரெட்டி 

நில வருவாய் 
மாண்புமிகு திரு . ஏ.பி. ஷெட்டி 

விவசாயம் 
மாண்புமிகு திரு . பி . பரமேஸ்வரன் 

ஊரக வளர்ச்சி 
மாண்புமிகு திரு . சி . பெருமாள்சாமி ரெட்டி 

தொழில்கள் 
மாண்புமிகு திரு . ஜே.எல்.பி. ரோச் விக்டோரியா 

உணவு 


குடியரசு இந்தியாவில் அமைந்த அமைச்சரவைகள் 


முதல் பொதுத் தேர்தலுக்குப் பின் 

10-04-1952 முதல் 


மாண்புமிகு திரு . சி . இராஜகோபாலாச்சாரியார் 

முதல் அமைச்சர் 
மாண்புமிகு திரு . ஏ.பி. ஷெட்டி 

மருத்துவம் மற்றும் சுகாதாரம் 
மாண்புமிகு திரு . சி . சுப்பிரமணியம் 

- நிதி , உணவு மற்றும் தேர்தல்கள் 
மாண்புமிகு திரு . கே . வெங்கடசுவாமி நாயுடு 

இந்து சமய அறநிலையம் , பதிவு 
* மாண்புமிகு திரு . என் . ரெங்கா ரெட்டி 

பொதுப் பணிகள் 
மாண்புமிகு திரு . எம்.வி. கிருஷ்ணா ராவ் 

கல்வி , அரிசன நலம் மற்றும் செய்தி 
மாண்புமிகு திரு . வி.சி. பழனிச்சாமி கவுண்டர் 

மதுவிலக்கு 
மாண்புமிகு டாக்டர் யு . கிருஷ்ணா ராவ் 

தொழில் , தொழிலாளர்கள் , போக்குவரத்து 
* மாண்புமிகு டாக்டர் ஆர் . நாகண கவுடா 

வேளாண்மை , காடுகள் , கால்நடை பராமரிப்பு , 

மீனளம் 
மாண்புமிகு திரு . என் . சங்கரா ரெட்டி 

உள்ளாட்சி 
மாண்புமிகு திரு . எம்.ஏ. மாணிக்கவேலு 

நில வரி 
மாண்புமிகு திரு . கே.பி. குட்டி கிருஷ்ணன் நாயர் நீதிமன்றங்கள் , சிறைச்சாலைகள் , சட்டம் 
மாண்புமிகு திரு . சண்முக ராஜேஸ்வர சேதுபதி இடவசதிக் கட்டுப்பாடு 
மாண்புமிகு திரு . எஸ்.பி.பி. பட்டாபிராம ராவ் 

ஊரக வளர்ச்சி , வணிக வரிகள் , 
பிற்பட்டோர் நலன் 

237 
மாண்புமிகு டாக்டர் சஞ்சீவய்யா 

கூட்டுறவு மற்றும் வீட்டு வசதி 
* 1.10.1953 - லிருந்து ஆந்திர மாநிலம் அமைக்கப்பட்டதால் , இராஜிநாமா செய்தனர் . 
அதனையடுத்து 9.10.1953 - லிருந்து திரு . எம் . பக்தவத்சலம் , திரு . கே . இராஜாராம் மற்றும் திருமதி ஜோதி வெங்கடாசலம் 
ஆகியோர் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டனர் . இந்த அமைச்சரவை 13.4.1954 வரை பதவியில் இருந்தது . 


அமர்ந்திருப்போர் ( இடமிருந்து வலம் ): மேதகு திரு . ஸ்ரீபிரகாசா (ஆளுநர் ), திரு . சி . இராஜகோபாலாச்சாரியார் ( முதல் அமைச்சர்) 
நிற்போர் ( இடமிருந்து வலம் ): திரு . கே . வெங்கடசுவாமி நாயுடு, திரு . கே.பி. குட்டி கிருஷ்ணன் நாயர் , திரு . என் . சங்கரா ரெட்டி , 
திரு . எம்.ஏ. மாணிக்கவேலு , டாக்டர் ஆர் . நாகண கவுடா , திரு . சண்முக ராஜேஸ்வர சேதுபதி, டாக்டர் யு . கிருஷ்ணா ராவ் , 
திரு . எஸ்.பி.பி. பட்டாபிராம ராவ் , திரு . சி . சுப்பிரமணியம் , திரு . வி.சி. பழனிச்சாமி கவுண்டர், திரு . என் . ரெங்கா ரெட்டி , 
டாக்டர் சஞ்சீவய்யா, திரு . எம்.வி. கிருஷ்ணா ராவ், திரு . ஏ.பி. ஷெட்டி 


13-4-1954 முதல் 


மாண்புமிகு திரு . கே . காமராஜ் 
மாண்புமிகு திரு . ஏ.பி. ஷெட்டி 


* 


முதல் அமைச்சர் 
மருத்துவம் , பொதுச் சுகாதாரம் , கூட்டுறவு, 
வீட்டு வசதி மற்றும் முன்னாள் 
இராணுவத்தினர் நலன் 
வேளாண்மை , வனம் , மீனளம் , தொழில், 
தொழிலாளர்கள் , கால்நடை பராமரிப்பு 
- நிதி , உணவு , கல்வி மற்றும் அறிவியல் , 

செய்தி - விளம்பரம் , சட்டம் 


மாண்புமிகு திரு . எம் . பக்தவத்சலம் 


மாண்புமிகு திரு . சி . சுப்பிரமணியம் 


மாண்புமிகு திரு . எம்.ஏ. மாணிக்கவேலு 

- நில வரி , வணிக வரிகள் , ஊரக வளர்ச்சி 
மாண்புமிகு திரு . சண்முக ராஜேஸ்வர சேதுபதி பொதுப் பணி , இடவசதிக் கட்டுப்பாடு , 

பொறியியல் கல்லூரிகள் , எழுதுபொருள் அச்சு 
மாண்புமிகு திரு . பி . பரமேஸ்வரன் 

போக்குவரத்து , அரிசன நலம் , இந்து சமய 

அறநிலையம் , பத்திரப் பதிவு , மதுவிலக்கு 
மாண்புமிகு திரு . எஸ்.எஸ் . ராமசாமி படையாச்சி உள்ளாட்சி 
மாநிலங்கள் திருத்தியமைக்கப்பட்டதால் 31.10.1956 அன்று இராஜிநாமா செய்தார் . 


* 


238 


அமர்ந்திருப்போர் (இடமிருந்து வலம் ): மேதகு திரு . ஸ்ரீபிரகாசா (ஆளுநர் ), திரு . கே . காமராஜ் ( முதலமைச்சர்) 
நிற்போர் (இடமிருந்து வலம் ): திரு . எம் . பக்தவத்சலம் , திரு . எஸ்.எஸ் . ராமசாமி படையாச்சி , திரு . சண்முக ராஜேஸ்வர 
சேதுபதி , திரு . எ.பி. ஷெட்டி , திரு . சி . சுப்பிரமணியம் , திரு . பி . பரமேஸ்வரன் , திரு . எம்.ஏ. மாணிக்கவேலு 


இரண்டாவது பொதுத் தேர்தலுக்குப் பின் 

13-04-1957 முதல் 


முதல் அமைச்சர் 


உள் 


மாண்புமிகு திரு . கே . காமராஜ் 
மாண்புமிகு திரு . எம் . பக்தவத்சலம் 
மாண்புமிகு திரு . சி . சுப்பிரமணியம் 
மாண்புமிகு திரு . எம்.ஏ. மாணிக்கவேலு 
மாண்புமிகு திரு . ஆர் . வெங்கட்ராமன் 
மாண்புமிகு திரு . பி . கக்கன் 
மாண்புமிகு திரு . வி . ராமையா 
மாண்புமிகு திருமதி லூர்தம்மாள் சைமன் 


- நிதி 

வருவாய் 
- தொழில் ( 26-4-1957 முதல் ) 

பொதுப் பணிகள் 
மின்சாரம் 
உள்ளாட்சி 


239 


அமர்ந்திருப்போர் (இடமிருந்து வலம் ) : திருமதி ஏ.ஜே. ஜான் , மேதகு திரு . ஏ.ஜே. ஜான் (ஆளுநர் ), 
திரு . கே . காமராஜ் ( முதலமைச்சர்) 
நிற்போர் ( இடமிருந்து வலம் ): திருமதி லூர்தம்மாள் சைமன் , திரு . வி . ராமையா , திரு . சி . சுப்பிரமணியம் , 
திரு . பி . கக்கன் , திரு . எம் . பக்தவத்சலம் , திரு . எம்.ஏ. மாணிக்கவேலு 


மூன்றாவது பொதுத் தேர்தலுக்குப் பின் 

15-03-1962 முதல் 


மாண்புமிகு திரு . கே . காமராஜ் 
மாண்புமிகு திரு . எம் . பக்தவத்சலம் 
மாண்புமிகு திரு . ஆர் . வெங்கட்ராமன் 
மாண்புமிகு திரு . பி . கக்கன் 
மாண்புமிகு திரு . வி . ராமையா 
மாண்புமிகு திருமதி ஜோதி வெங்கடாசலம் 
மாண்புமிகு திரு . என் . நல்லசேனாபதி சர்க்கரை 

மன்றாடியார் 
மாண்புமிகு திரு . ஜி . பூவராகன் 
மாண்புமிகு திரு . எஸ்.எம்.ஏ. மஜீத் 
* 2.10.1963 முற்பகல் இராஜிநாமா செய்தார் . 


முதல் அமைச்சர் 
நிதி மற்றும் கல்வி 
தொழில் 
வேளாண்மை 
பொதுப் பணிகள் 
சுகாதாரம் 
கூட்டுறவு 


| 


- செய்தி 
- உள்ளாட்சி 


240 


அமர்ந்திருப்போர் ( இடமிருந்து வலம் ): திரு . ஆர் . வெங்கட்ராமன் , திருமதி ஜோதி வெங்கடாசலம், மேதகு திரு . பிஷ்ணுராம் 
மேதி (ஆளுநர்) , திரு . கே . காமராஜ் ( முதலமைச்சர் ), திரு . எம் . பக்தவத்சலம் 


நிற்போர் ( இடமிருந்து வலம் ): திரு . பி. கக்கன், திரு . எஸ்.எம்.ஏ. மஜீத் , திரு. வி. ராமையா , திரு. என். நல்லசேனாபதி 
சர்க்கரை மன்றாடியார் , திரு . ஜி. பூவராகன் 


2-10-1963 முதல் 


மாண்புமிகு திரு . எம் . பக்தவத்சலம் 
மாண்புமிகு திரு . ஆர் . வெங்கட்ராமன் 
மாண்புமிகு திரு . பி . கக்கன் 
மாண்புமிகு திரு . வி . ராமையா 


முதல் அமைச்சர் 
தொழில் (23-10-1963 முதல் ) 
உள் 
பொதுப் பணிகள் ( நவம்பர் 1964 வரை ) 
உணவு ( நவம்பர் 1964 முதல் ) 
பொதுச் சுகாதாரம் 
உணவு ( நவம்பர் 1964 வரை ) 


மாண்புமிகு திருமதி ஜோதி வெங்கடாசலம் 
மாண்புமிகு திரு . என் . நல்லசேனாபதி 
சர்க்கரை மன்றாடியார் 


மாண்புமிகு திரு . ஜி . பூவராகன் 
மாண்புமிகு திரு . எஸ்.எம்.ஏ. மஜீத் 


கூட்டுறவு ( நவம்பர் 1964 முதல் ) 
செய்தி மற்றும் விளம்பரம் 
உள்ளாட்சி 


241 


அமர்ந்திருப்போர் (இடமிருந்து வலம் ): திரு . வி . ராமையா , திரு . எம் . பக்தவத்சலம் ( முதலமைச்சர்), மேதகு திரு . பிஷ்ணுராம் 
மேதி (ஆளுநர்), திருமதி ஜோதி வெங்கடாசலம் , திரு . பி . கக்கன் 
நிற்போர் (இடமிருந்து வலம் ): திரு . ஜி . பூவராகன் , திரு . என் . நல்லசேனாபதி சர்க்கரை மன்றாடியார் , திரு . எஸ்.எம்.ஏ. மஜீத் 


நான்காவது பொதுத் தேர்தலுக்குப் பின் 

6-03-1967 முதல் 


மாண்புமிகு திரு . சி.என் . அண்ணாதுரை 
மாண்புமிகு திரு . இரா . நெடுஞ்செழியன் 
மாண்புமிகு கலைஞர் மு . கருணாநிதி 
மாண்புமிகு திரு . கே.ஏ. மதியழகன் 
மாண்புமிகு திரு . ஏ . கோவிந்தசாமி 
மாண்புமிகு திருமதி சத்தியவாணிமுத்து 
மாண்புமிகு திரு . செ . மாதவன் 
மாண்புமிகு திரு . எஸ்.ஜே. சாதிக் பாட்சா 
மாண்புமிகு திரு . மா . முத்துசாமி 


முதல் அமைச்சர் 
கல்வி மற்றும் தொழில் 
பொதுப் பணிகள் 
உணவு மற்றும் வருவாய் 
வேளாண்மை 
ஆதி திராவிடர் நலன் மற்றும் செய்தி 
சட்டம் மற்றும் கூட்டுறவு 
பொதுச் சுகாதாரம் 
உள்ளாட்சி 


242 


அமர்ந்திருப்போர் (இடமிருந்து வலம் ) : திரு . கே . ஏ . மதியழகன் , திரு . இரா . நெடுஞ்செழியன் , 
திரு . சி.என் . அண்ணாதுரை ( முதலமைச்சர் ) , மேதகு சர்தார் உஜ்ஜல் சிங் (ஆளுநர் ), திருமதி உஜ்ஜல் சிங் , 
கலைஞர் மு. கருணாநிதி , திருமதி சத்தியவாணிமுத்து 
நிற்போர் ( இடமிருந்து வலம் ) : திரு . செ . மாதவன் , திரு . எஸ்.ஜே. சாதிக் பாட்சா , திரு . மா . முத்துசாமி , 
திரு . ஏ . கோவிந்தசாமி 


10-02-1969 முதல் 


மாண்புமிகு கலைஞர் மு . கருணாநிதி 
மாண்புமிகு திரு . கே.ஏ. மதியழகன் 


- 


* 


மாண்புமிகு திரு . ஏ . கோவிந்தசாமி 


மாண்புமிகு திருமதி சத்தியவாணிமுத்து 


மாண்புமிகு திரு . செ . மாதவன் 


முதல் அமைச்சர் 
உணவு ( 14-2-1969 வரை ) 
நிதி ( 15-2-1969 - 9-9-1970) 
வேளாண்மை (14-2-1969 வரை ) 
உணவு மற்றும் வேளாண்மை 
(15-2-1969 - 18-5-1969) 
ஆதி திராவிடர் நலன் மற்றும் செய்தி 
(14-2-1969 வரை ) 
பொதுச்சுகாதாரம் மற்றும் ஆதி திராவிடர் நலன் 
( 15-2-1969-7-8-1969) 
வேளாண்மை மற்றும் ஆதி திராவிடர் நலன் 
( 8-8-1969 முதல்) 
சட்டம் மற்றும் கூட்டுறவு 
( 14-2-1969 வரை ) 
கல்வி மற்றும் தொழில் 
(15-2-1969-7-8-1969) 
தொழில் ( 8-8-1969 முதல் ) 
பொதுச் சுகாதாரம் (14-2-1969 வரை ) 
பொதுப் பணிகள் ( 15-2-1969 முதல்) 
உள்ளாட்சி (9-9-1970 வரை ) 
தொழிலாளர் நலன் 
(15-2-1969-7-8-1969) 
கூட்டுறவு ( 15-2-1969 முதல்) 
அறநிலையம் (15-2-1969 முதல் ) 
மின்சாரம் ( 15-2-1969 முதல் ) 
பிற்படுத்தப்பட்டோர் நலன் 
(8-8-1969 முதல் ) 
தொழிலாளர் நலன் ( 8-8-1969 முதல் ) 
கல்வி மற்றும் சுகாதாரம் 
(13-8-1969 முதல்) 


மாண்புமிகு திரு . எஸ்.ஜே. சாதிக் பாட்சா 


மாண்புமிகு திரு . மா . முத்துசாமி 
மாண்புமிகு திரு . ப.உ. சண்முகம் 


243 


மாண்புமிகு திரு . சி.பா. ஆதித்தனார் 
மாண்புமிகு திரு . கே.வி. சுப்பையா 
மாண்புமிகு திரு . ஓ.பி. ராமன் 
மாண்புமிகு திரு . என்.வி. நடராசன் 


- 


மாண்புமிகு திரு . கே . வேழவேந்தன் 
மாண்புமிகு டாக்டர் இரா . நெடுஞ்செழியன் 


* இயற்கை எய்தினார் 


அமர்ந்திருப்போர் ( இடமிருந்து வலம் ) : திருமதி சத்தியவாணி முத்து , கலைஞர் மு . கருணாநிதி ( முதலமைச்சர் ), 
மேதகு சர்தார் உஜ்ஜல் சிங் (ஆளுநர்), திரு . கே.ஏ. மதியழகன் , திரு . ஏ. கோவிந்தசாமி, திரு . ப.உ. சண்முகம் 
நிற்போர் (இடமிருந்து வலம் ) : திரு . ஒ.பி. இராமன் , திரு . எஸ்.ஜே. சாதிக் பாட்சா , திரு . செ . மாதவன் , திரு . சி.பா. ஆதித்தனார் , 
திரு . கே.வி. சுப்பையா, திரு . மா . முத்துசாமி (15-2-1969 நிழற்படம் ) 


ஐந்தாவது பொதுத் தேர்தலுக்குப் பின் 

15-3-1971 முதல் 
மாண்புமிகு கலைஞர் மு . கருணாநிதி 

முதல் அமைச்சர் 
மாண்புமிகு டாக்டர் இரா. நெடுஞ்செழியன் கல்வி மற்றும் வருவாய் (1-7-1973 வரை ) 

கல்வி ( 2-7-1973 முதல்) 
மாண்புமிகு பேராசிரியர் க . அன்பழகன் - சுகாதாரம் 
மாண்புமிகு திரு . என்.வி. நடராசன் 

தொழிலாளர் நலன் ( 1-7-1973 வரை ) 

பிற்படுத்தப்பட்டோர் நலன் (2-7-1973 - 3-8-1975) 
மாண்புமிகு திருமதி சத்தியவாணி முத்து 

ஆதி திராவிடர் நலன் ( 3-5-1974 வரை ) 
மாண்புமிகு திரு . ப.உ. சண்முகம் 

உணவு மற்றும் உள்ளாட்சி ( 1-7-1973 வரை ) 

பொதுப் பணிகள் (2-7-1973 முதல்) 
மாண்புமிகு திரு . செ . மாதவன் 

தொழில் (23-9-1975 வரை ) 

வருவாய் ( 24-9-1975 முதல் ) 
மாண்புமிகு திரு . எஸ்.ஜே.சாதிக் பாட்சா 

பொதுப் பணிகள் (1-7-1973 வரை ) 
வருவாய் (2-7-1973 - டிசம்பர் 1974 ) 
மின்சாரம் ( டிசம்பர் 1974 - பிப்ரவரி 1975 ) 

தொழில் (பிப்ரவரி 1975 முதல் ) 
மாண்புமிகு திரு . சி.பா. ஆதித்தனார் 

கூட்டுறவு (1-7-1973 வரை ) 

வேளாண்மை ( 2-7-1973 முதல் ) 
மாண்புமிகு திரு . அன்பில் பி . தர்மலிங்கம் 

வேளாண்மை 
(8-3-1972 வரை ** மற்றும் 2-9-1972 - 1-7-1973) 
உள்ளாட்சி ( 2-7-1973 - டிசம்பர் 1974) 
செய்தி மற்றும் விளம்பரம் 
( டிசம்பர் 1974 - பிப்ரவரி 1975) 

வருவாய் ( பிப்ரவரி 1975 - 24-9-1975 ) 
மாண்புமிகு திரு . க . இராசாராம் 

பிற்படுத்தப்பட்டோர் நலன் (1-7-1973 வரை ) 
தொழிலாளர் நலன் (2-7-1973 - 23-9-1975 ) 
தொழிலாளர் நலன் மற்றும் போக்குவரத்து 

(24-9-1975 முதல் ) 
மாண்புமிகு திரு . ஒ.பி. ராமன் 

மின்சாரம் 
மாண்புமிகு திரு . எஸ் . இராமச்சந்திரன் 

போக்குவரத்து ( 23-9-1975 வரை ) 

உள்ளாட்சி (24-9-1975 முதல் ) 
மாண்புமிகு திரு . மு . கண்ணப்பன் 

அறநிலையம் 


244 


- 


- 


மாண்புமிகு திரு . மன்னை பி . நாராயணசாமி உணவு மற்றும் வேளாண்மை 

( 10-3-1972 

1-9-1972 ) 
உணவு (2-9-1972 - 3-5-1974 ) 
உணவு மற்றும் கூட்டுறவு 
(4-5-1974 - டிசம்பர் 1974) 
உள்ளாட்சி ( டிசம்பர் 1974 - 23-9-1975 ) 

கூட்டுறவு ( 24-9-1975 முதல் ) 
மாண்புமிகு திரு . சி.வி.எம் . அண்ணாமலை 

சமூக நலன் ( 4-5-1974 முதல் ) 
மாண்புமிகு திரு . என் . ராஜாங்கம் 

ஆதி திராவிடர் நலன் ( 4-5-1974 முதல் ) 
(31-1-1976 முதல் 30-6-1977 வரை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றது ) 
இயற்கை எய்தினார் . 


பதவியை இராஜிநாமா செய்தார் . 


நாடு 


009 


அரசு 


245 


வா 


மயே வெல் 


அமர்ந்திருப்போர் (இடமிருந்து வலம் ) : திருமதி சத்தியவாணி முத்து, பேராசிரியர் க . அன்பழகன் , கலைஞர் மு . கருணாநிதி 
(முதலமைச்சர் ), மேதகு சர்தார் உஜ்ஜல் சிங் (ஆளுநர் ), திருமதி உஜ்ஜல் சிங், டாக்டர் இரா. நெடுஞ்செழியன் , திரு . என்.வி. 
நடராசன் , திரு . ப.உ. சண்முகம் . 
நிற்போர் (இடமிருந்து வலம் ) : திரு . செ . மாதவன் , திரு . க . இராசாராம் , திரு . சி.பா. ஆதித்தனார் , திரு . எஸ் . இராமச்சந்திரன் , 
திரு. அன்பில் பி . தர்மலிங்கம், திரு. மு . கண்ணப்பன் , திரு . ஓ.பி. இராமன் , திரு . எஸ்.ஜே. சாதிக் பாட்சா 


ஆறாவது பொதுத் தேர்தலுக்குப் பின் 

30-6-1977 முதல் 


மாண்புமிகு டாக்டர் எம்.ஜி. இராமச்சந்திரன் 
மாண்புமிகு திரு . நாஞ்சில் கி . மனோகரன் 
மாண்புமிகு திரு . எஸ் . இராமச்சந்திரன் 
மாண்புமிகு திரு . கே . நாராயணசாமி முதலியார் 
மாண்புமிகு திரு . ஜி.ஆர் . எட்மண்ட் 
மாண்புமிகு திரு . இராம . வீரப்பன் 
மாண்புமிகு திரு . செ . அரங்கநாயகம் 
மாண்புமிகு திரு . கா . காளிமுத்து 
மாண்புமிகு திரு . எஸ் . இராகவானந்தம் 
மாண்புமிகு திரு . பி . சௌந்திரபாண்டியன் 
மாண்புமிகு திரு . சி . பொன்னையன் 
மாண்புமிகு செல்வி பி.டி. சரஸ்வதி 
மாண்புமிகு திரு . ப . குழந்தைவேலு 
மாண்புமிகு திரு . கே . இராஜா முகமது 


முதல் அமைச்சர் 
- நிதி 
பொதுப் பணிகள் 
சட்டம் 
உணவு மற்றும் கூட்டுறவு 
- செய்தி மற்றும் விளம்பரம் 
கல்வி 
உள்ளாட்சி 
தொழிலாளர் நலன் 
ஆதி திராவிடர் நலன் 
போக்குவரத்து 
சமூக நலன் 
- வேளாண்மை 
கைத்தறி 


(7-5-1978 ஆம் நாளன்று திருவாளர்கள் கே.ஏ. கிருஷ்ணசாமி , எஸ்.டி. சோமசுந்தரம் , ஆர் . 
246 சௌந்தரராஜன் மற்றும் திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் ஆகியோர் அமைச்சரவையில் இடம் பெற்றனர் .) 


(17-2-1980 முதல் 9-6-1980 வரை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றது .) 


அமர்ந்திருப்போர் (இடமிருந்து வலம் ) : திரு . செ . அரங்கநாயகம் , திரு. எஸ். இராமச்சந்திரன் , திரு. கே . நாராயணசாமி முதலியார் , டாக்டர் எம்.ஜி. இராமச்சந்திரன் 
( முதலமைச்சர் ), மேதகு திரு . பிரபுதாஸ் பட்வாரி (ஆளுநர்), திரு . நாஞ்சில் கி. மனோகரன், திரு . ஜி.ஆர். எட்மண்ட், திரு . இராம . வீரப்பன் 
நிற்போர் (இடமிருந்து வலம் ) : திரு. இராஜா முகமது , செல்வி பி.டி. சரஸ்வதி , திரு . எஸ். இராகவானந்தம் , திரு . பி. சௌந்தரபாண்டியன் , திரு . கா . காளிமுத்து , 
திரு . சி . பொன்னையன் , திரு . ப . குழந்தைவேலு 


ஏழாவது பொதுத் தேர்தலுக்குப் பின் 

9-6-1980 முதல் 
மாண்புமிகு டாக்டர் எம்.ஜி. இராமச்சந்திரன் 

முதல் அமைச்சர் 
மாண்புமிகு டாக்டர் இரா. நெடுஞ்செழியன் 

நிதி 
மாண்புமிகு திரு . எஸ் . இராமச்சந்திரன் 

மின்சாரம் 
மாண்புமிகு திரு . கே.ஏ. கிருஷ்ணசாமி 

ஊரகத் தொழில் 
மாண்புமிகு திரு . எஸ்.டி. சோமசுந்தரம் 

வருவாய் (3-9-1984 வரை ) 
மாண்புமிகு திரு . இராம . வீரப்பன் 

செய்தி மற்றும் அறநிலையம் 
மாண்புமிகு திரு . செ . அரங்கநாயகம் 

கல்வி 
மாண்புமிகு டாக்டர் கா . காளிமுத்து 

வேளாண்மை 
மாண்புமிகு திரு . சி . பொன்னையன் 

கூட்டுறவு மற்றும் சட்டம் 
மாண்புமிகு திரு . ப . குழந்தைவேலு 

உள்ளாட்சி (14-1-1985 வரை ) 
மாண்புமிகு திரு . எஸ் . இராகவானந்தம் 

தொழிலாளர் நலன் 
மாண்புமிகு டாக்டர் எச்.வி. ஹண்டே 

சுகாதாரம் 
மாண்புமிகு திரு . கே . இராஜா முகமது 

பாசனம் (8-9-1983 வரை ) 
மாண்புமிகு திரு . எஸ் . முத்துசாமி 

போக்குவரத்து 
மாண்புமிகு திரு . எஸ் . திருநாவுக்கரசு 

தொழில் 
மாண்புமிகு திரு . எஸ்.என் . இராசேந்திரன் 

கைத்தறி மற்றும் கதர் 
மாண்புமிகு திரு . எம் . விஜயசாரதி 

ஆதி திராவிடர் நலன் ( 14-1-1985 வரை ) 
மாண்புமிகு திருமதி கோமதி சீனிவாசன் 

சமூக நலன் 
மாண்புமிகு திரு . எஸ்.ஆர் . இராதா 

மீனளம் ( 1-7-1983 முதல்) 
மாண்புமிகு திரு . எம்.ஆர் . கோவேந்தன் 

பிற்படுத்தப்பட்டோர் நலன் ( 1-7-1983 முதல் ) 
மாண்புமிகு திருமதி பி . விஜயலட்சுமி பழனிசாமி கதர் (1-7-1983 முதல் ) 
மாண்புமிகு திரு . ஆர் . சௌந்திரராஜன் 

சத்துணவு ( 9-9-1983 முதல்) 
மாண்புமிகு திரு . ஒய்.எஸ்.எம் . யூசுப் 

பாசனம் (9-9-1983 முதல்) 
மாண்புமிகு திரு . ஆர் . அருணாசலம் 

ஊரகத் தொழில் ( 9-9-1983 முதல் ) 
மாண்புமிகு திரு . கே . கலைமணி 

மீனளம் ( 9-9-1983 முதல் ) 
மாண்புமிகு திரு . டி . வீராசாமி 

உணவு (5-9-1984 முதல்) 
மாண்புமிகு திரு . கே.கே.எஸ்.எஸ்.ஆர் . 

கூட்டுறவு , பொதுப் பணிகள் (5-9-1984 முதல் ) 
இராமச்சந்திரன் 


- 


- 


247 


- 


1 


அமர்ந்திருப்போர் (இடமிருந்து வலம் ) : திரு . சி . பொன்னையன் , திரு . செ . அரங்கநாயகம் , திரு . எஸ்.டி. சோமசுந்தரம் , திரு . எஸ் . இராமச்சந்திரன், டாக்டர் 
எம்.ஜி. இராமச்சந்திரன் (முதலமைச்சர் ), மேதகு திரு . பிரபுதாஸ் பட்வாரி (ஆளுநர் ), டாக்டர் இரா . நெடுஞ்செழியன் , திரு . கே.ஏ. கிருஷ்ணசாமி , திரு . இராம . 
வீரப்பன் , டாக்டர் கா . காளிமுத்து 
நிற்போர் (இடமிருந்து வலம் ) : திரு . எம் . விஜயசாரதி , திருமதி கோமதி சீனிவாசன், திரு . எஸ்.என் . இராஜேந்திரன் , திரு . கே . இராஜா முகமது, 
திரு . பி . குழந்தைவேலு, திரு . எஸ் . இராகவானந்தம் , டாக்டர் எச்.வி. ஹண்டே , திரு . எஸ் . திருநாவுக்கரசு , திரு . எஸ் . முத்துசாமி . 


எட்டாவது பொதுத் தேர்தலுக்குப் பின் 

10-2-1985 முதல் 
மாண்புமிகு டாக்டர் எம்.ஜி. இராமச்சந்திரன் முதல் அமைச்சர் ( 24-12-1987 வரை ) 
மாண்புமிகு டாக்டர் இரா . நெடுஞ்செழியன் - நிதி (14-2-1985 - 24-12-1987 ) 
மாண்புமிகு திரு . ச . இராமச்சந்திரன் 

மின்சாரம் (14-2-1985 - 21-10-1986) 

உணவு (22-10-1986 - 24-12-1987) 
மாண்புமிகு திரு . கே.ஏ. கிருஷ்ணசாமி - தொழிலாளர் நலன் ( 14-2-1985 - 6-4-1986 ) 

கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளம் 

(7-4-1986 - 8-4-1986) 
- உள்ளாட்சி மற்றும் தொழிலாளர் நலன் 

(22-10-1986 - 15-3-1987) 
மாண்புமிகு திரு . இராம . வீரப்பன் 

- செய்தி மற்றும் அறநிலையம் 

(14-2-1985 - 4-9-1985 மற்றும் 24-1-1986 - 20-10-1986 ) 
- சுற்றுலா மற்றும் அறநிலையம் 

(5-9-1985 23-1-1986 ) 

உள்ளாட்சி (5-11-1987 - 24-12-1987 ) 
மாண்புமிகு திரு . செ . அரங்கநாயகம் 

கல்வி (14-2-1985 - 20-10-1986 ) 
மாண்புமிகு டாக்டர் கா . காளிமுத்து 

வேளாண்மை (14-2-1985 - 20-10-1986 ) 
248 மாண்புமிகு திரு . சி . பொன்னையன் 

சட்டம் (14-2-1985 - 21-10-1986 ) 

கல்வி மற்றும் சட்டம் ( 22-10-1986 - 24-12-1987 ) 
மாண்புமிகு டாக்டர் எச்.வி. ஹண்டே 

சுகாதாரம் (14-2-1985 - 20-10-1986 ) 
மாண்புமிகு திரு . சு . முத்துசாமி 

போக்குவரத்து ( 14-2-1985 - 24-12-1987 ) 
மாண்புமிகு திரு . எஸ் . திருநாவுக்கரசு 

உணவு (14-2-1985 - 21-10-1986 ) 
- வீட்டு வசதி மற்றும் கைத்தறி 

( 22-10-1986 - 24-12-1987 ) 
மாண்புமிகு திரு . ஆர் . சௌந்திரராஜன் 

வீட்டு வசதி மற்றும் உள்ளாட்சி 
(14-2-1985 - 2-3-1985 ) 
உள்ளாட்சி ( 3-3-1985 - 17-3-1985 ) 

சத்துணவு ( 18-3-1985 - 21-10-1986 ) 
- மதிய உணவு , சமூகநலன் மற்றும் கதர் 
(22-10-1986 

24-12-1987 ) 
மாண்புமிகு திரு . எம்.ஆர் . கோவேந்தன் - பிற்படுத்தப்பட்டோர் நலன் (14-2-1985 - 20-10-1986 ) 
மாண்புமிகு திருமதி கோமதி சீனிவாசன் 

சமூக நலன் மற்றும் சத்துணவு 

(14-2-1985 - 20-10-1986 ) 
மாண்புமிகு திருமதி பி . விஜயலட்சுமி பழனிசாமி கதர் மற்றும் கைத்தறி ( 14-2-1985 - 2-3-1985 ) 

கதர் ( 3-3-1985 

20-10-1986 ) 


- 


மாண்புமிகு திரு . ஒய்.எஸ்.எம் . யூசுப் 
மாண்புமிகு திரு . கே.கே.எஸ்.எஸ்.ஆர் . 

இராமச்சந்திரன் 


மாண்புமிகு திரு . க . இராசாராம் 


- 


மாண்புமிகு திரு . வி.வி. சாமிநாதன் 


பொதுப் பணிகள் (14-2-1985 - 20-10-1986 ) 
கூட்டுறவு மற்றும் ஊரகத் தொழில்கள் 
(14-2-1985 -2-3-1985 ) 
கூட்டுறவு ( 3-3-1985 - 21-10-1986 ) 
பொதுப் பணிகள் (22-10-1986 - 24-12-1987 ) 

தொழில் (3-3-1985 - 21-10-1986) 
தொழில் மற்றும் வேளாண்மை 
(22-10-1986 - 24-12-1987 ) 
கைத்தறி மற்றும் துணித் தொழில்கள் 
( 3-3-1985 - 5-9-1985 ) 
ஆயத்தீர்வை , கைத்தறி மற்றும் 
துணித் தொழில்கள் 
(6-9-1985 - 21-10-1986) 
சுற்றுலா, மதுவிலக்கு மற்றும் மின்துறை 
(22-10-1986 - 24-12-1987 ) 
வணிக வரிகள் (3-3-1985 - 20-10-1986 ) 
வீட்டு வசதி ( 3-3-1985 - 20-10-1986 ) 
ஊரகத் தொழில் ( 3-3-1985 - 15-3-1987) 
மறுவாழ்வு மற்றும் வேலை வாய்ப்பு 

249 
( 3-3-1985 

21-10-1986) 
வணிக வரிகள் (22-10-1986 - 24-12-1987 ) 
ஆதி திராவிடர் நலன் ( 3-3-1985 - 24-12-1987 ) 
உள்ளாட்சி (18-3-1985 - 21-10-1986) 
மக்கள் நல்வாழ்வு ( 22-10-1986 24-12-1987 ) 


மாண்புமிகு திரு . டி . வீராசாமி 
மாண்புமிகு திரு . என் . நல்லுசாமி 
மாண்புமிகு திரு . ஆனூர் பி . ஜெகதீசன் 
மாண்புமிகு திரு . டி . இராமசாமி 


மாண்புமிகு திரு . ஏ . அருணாசலம் 
மாண்புமிகு திரு . ப.உ. சண்முகம் 


முதலமைச்சராக டாக்டர் எம்.ஜி. இராமச்சந்திரன் அவர்கள் பதவியேற்பு 


7-1-1988 முதல் 


மாண்புமிகு திருமதி ஜானகி இராமச்சந்திரன் 
மாண்புமிகு திரு . இராம . வீரப்பன் 
மாண்புமிகு திரு . ப.உ. சண்முகம் 
மாண்புமிகு திரு . சி . பொன்னையன் 
மாண்புமிகு திரு . சு . முத்துசாமி 
மாண்புமிகு திரு . வி.வி. சுவாமிநாதன் 
மாண்புமிகு திரு . டி . இராமசாமி 
மாண்புமிகு திரு . ஏ . அருணாசலம் 


முதல் அமைச்சர் 
உள்ளாட்சி 
மக்கள் நல்வாழ்வு 
கல்வி மற்றும் சட்டம் 
போக்குவரத்து 
சுற்றுலா , மதுவிலக்கு மற்றும் மின்சாரம் 
வணிக வரிகள் 
ஆதி திராவிடர் நலன் 


( 31-1-1988 முதல் 27-1-1989 வரை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றது .) 


250 


அமர்ந்திருப்போர் ( இடமிருந்து வலம் ) : திரு . இராம . வீரப்பன், திருமதி ஜானகி இராமச்சந்திரன் ( முதலமைச்சர் ) , 
மேதகு திரு . சுந்தர்லால் குரானா (ஆளுநர்), திருமதி சுந்தர்லால் குரானா , திரு. ப.உ. சண்முகம் 
நிற்போர் ( இடமிருந்து வலம் ) : திரு . டி . இராமசாமி , திரு . சு. முத்துசாமி , திரு . வி.வி. சுவாமிநாதன் , திரு . சி . பொன்னையன் , 
திரு . ஏ . அருணாசலம் 


- 


ஒன்பதாவது பொதுத் தேர்தலுக்குப் பின் 

27-1-1989 முதல் 
மாண்புமிகு கலைஞர் மு . கருணாநிதி 

முதல் அமைச்சர் 
மாண்புமிகு பேராசிரியர் க . அன்பழகன் 

கல்வி 
மாண்புமிகு திரு . எஸ்.ஜே. சாதிக் பாட்சா 

சட்டம் 
மாண்புமிகு திரு . நாஞ்சில் கி . மனோகரன் 

வருவாய் 
மாண்புமிகு திரு . மு . கண்ணப்பன் 

போக்குவரத்து 
மாண்புமிகு திரு . கே.பி. கந்தசாமி 

இந்துசமய அறநிலையம் 
மாண்புமிகு திரு . கோ.சி. மணி 

வேளாண்மை 
மாண்புமிகு திரு . ஆற்காடு நா . வீராசாமி 

உணவு ( 9-3-1990 வரை ) 
மாண்புமிகு திரு . பொன் . முத்துராமலிங்கம் 

செய்தி , தொழிலாளர் நலன் 
மாண்புமிகு திரு . வீரபாண்டி எஸ் . ஆறுமுகம் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி 
மாண்புமிகு திரு . துரைமுருகன் 

பொதுப் பணிகள் 
மாண்புமிகு திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் 

சமூக நலன் மற்றும் ஊரகத் தொழில் 
மாண்புமிகு டாக்டர் எ . இராமகிருஷ்ணன் 

ஆதி திராவிடர் நலன் ( 16-6-1990 வரை ) 
மாண்புமிகு டாக்டர் க . பொன்முடி 

மக்கள் நல்வாழ்வு 
என்கிற தெய்வசிகாமணி 
மாண்புமிகு திரு . கே.என் . நேரு 

மின்சாரம் 
மாண்புமிகு டாக்டர் க . சந்திரசேகரன் 

கால்நடை வளர்ப்பு 
மாண்புமிகு திரு . ச . தங்கவேலு 

கைத்தறி 
மாண்புமிகு திரு . க . சுந்தரம் 

ஆதி திராவிடர் நலன் (16-6-1990 முதல் ) 


- 


251 


(31-1-1991 முதல் 24-6-1991 வரை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றது ) 


UN 


அமர்ந்திருப்போர் ( இடமிருந்து வலம் ) : திரு . ஆற்காடு நா . வீராசாமி , திரு . கே.பி. கந்தசாமி , திரு . நாஞ்சில் கி . மனோகரன் , பேராசிரியர் க . அன்பழகன் , 
கலைஞர் மு . கருணாநிதி ( முதலமைச்சர்), மேதகு திரு . பி.சி. அலெக்ஸாண்டர் (ஆளுநர் ), திருமதி அலெக்ஸாண்டர் , திரு . எஸ்.ஜே. சாதிக் பாட்சா, 
திரு . மு . கண்ணப்பன் , திரு . கோ.சி. மணி 
நிற்போர் (இடமிருந்து வலம் ) : டாக்டர் க . சந்திரசேகரன் , டாக்டர் க . பொன்முடி, திரு . ச. தங்கவேலு , திரு . வீரபாண்டி எஸ் . ஆறுமுகம் , திருமதி சுப்புலட்சுமி 
ஜெகதீசன் , திரு. கே.என். நேரு , டாக்டர் எ . இராமகிருஷ்ணன் , திரு . துரைமுருகன், திரு . பொன் . முத்துராமலிங்கம் 


20 


பத்தாவது பொதுத் தேர்தலுக்குப் பின் 

24-6-1991 முதல் 


மாண்புமிகு செல்வி ஜெ . ஜெயலலிதா 
மாண்புமிகு டாக்டர் இரா . நெடுஞ்செழியன் 
மாண்புமிகு திரு . கே.ஏ. கிருஷ்ணசாமி 
மாண்புமிகு திரு . எஸ்.டி. சோமசுந்தரம் 
மாண்புமிகு திரு . இராம . வீரப்பன் 


மாண்புமிகு திரு . க . இராசாராம் 
மாண்புமிகு டாக்டர் செ . அரங்கநாயகம் 


மாண்புமிகு திரு . சு . முத்துசாமி 
மாண்புமிகு திரு . கே.ஏ. செங்கோட்டையன் 


மாண்புமிகு திரு . இ . மதுசூதனன் 


252 


மாண்புமிகு திரு . எஸ் . கண்ணப்பன் 
மாண்புமிகு திரு . அழகு திருநாவுக்கரசு 
மாண்புமிகு திரு . கு.ப. கிருஷ்ணன் 
மாண்புமிகு திரு . டி.எம் . செல்வகணபதி 


முதல் அமைச்சர் 
நிதி 
சட்டம் 
வருவாய் 
கல்வி (26-2-1992 வரை ) 
பிற்பட்டோர் நலன் ( 27-2-1992 - 16-5-1993 ) 
உணவு ( 17-5-1993 - 18-8-1995 ) 
கால்நடை பராமரிப்பு ( 19-8-1995 - 3-9-1995 ) 
உணவு மற்றும் கூட்டுறவு ( 31-10-1991 வரை ) 
தொழிலாளர் நலன் ( 26-2-1992 வரை ) 
கல்வி (27-2-1992 16-5-1993 ) 
மக்கள் நல்வாழ்வு 
போக்குவரத்து ( 15-11-1994 வரை ) 
போக்குவரத்து மற்றும் வனம் ( 16-11-1994 முதல் ) 
கைத்தறி (15-11-1994 வரை ) 
கால்நடை பராமரிப்பு ( 16-11-1994 - 18-5-1995) 
உணவு (19-8-1995 முதல் ) 
பொதுப் பணிகள் 
உள்ளாட்சி (16-5-1993 வரை ) 
வேளாண்மை 
வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி 
(16-5-1993 வரை ) 
உள்ளாட்சி (17-5-1993 முதல் ) 
ஊரகத் தொழில் ( 14-2-1992 வரை ) 
சமூக நலன் (15-11-1994 வரை ) 
சமூக நலன் மற்றும் கைத்தறி (16-11-1994 முதல் ) 
ஆதி திராவிடர் நலன் 
மீனளம் ( 16-5-1993 வரை மற்றும் 16-11-1994 முதல்) 
பிற்பட்டோர் நலன் மற்றும் மீனளம் 
( 17-5-1993 15-11-1994 ) 
உணவு மற்றும் கூட்டுறவு ( 1-11-1991 - 16-5-1993 ) 
ஊரகத் தொழில் ( 15-2-1992 - 16-5-1993 ) 
சுற்றுலா (17-5-1993 முதல் ) 
தொழிலாளர் நலன் ( 27-2-1992 - 16-5-1993 ) 
வீட்டு வசதி (17-5-1993 முதல் ) 


மாண்புமிகு திரு . முகமது ஆசிப் 
மாண்புமிகு திருமதி இரா . இந்திரகுமாரி 


மாண்புமிகு திரு . எம் . ஆனந்தன் 
மாண்புமிகு திரு . டி . ஜெயகுமார் 


- 


மாண்புமிகு திரு . ஜி . விஸ்வநாதன் 
மாண்புமிகு திரு . எஸ் . நாகூர் மீரான் 


மாண்புமிகு திரு . சே . ரகுபதி 


மாண்புமிகு திரு . துரை ராமசாமி 
மாண்புமிகு திரு . டி . ஜனார்த்தனன் 
மாண்புமிகு திரு . வ . சத்தியமூர்த்தி 
மாண்புமிகு திரு . ம . சின்னசாமி 
மாண்புமிகு திரு . கு . லாரன்ஸ் 


மாண்புமிகு திரு . மு . தென்னவன் 
மாண்புமிகு பேராசிரியர் க . பொன்னுசாமி 
மாண்புமிகு திரு . ஏ.எம் . பரமசிவன் 
மாண்புமிகு திரு . கா.ப. பட்டாபிராமன் 
மாண்புமிகு திரு . வி . நடேசன் பால்ராஜ் 
மாண்புமிகு திரு . பி . ஈஸ்வரமூர்த்தி 
மாண்புமிகு திரு . எம்.சி. தாமோதரன் 
மாண்புமிகு டாக்டர் மு . அம்மமுத்து பிள்ளை 


ஊரகத் தொழில் ( 17-5-1993 முதல் ) 
பால் வளம் (17-5-1993 முதல் ) 
வணிக வரிகள் ( 17-5-1993 முதல் ) 
தொழில் ( 17-5-1993 முதல் ) 
வனம் ( 17-5-1993 - 15-11-1994 ) 
பிற்பட்டோர் நலன் ( 16-11-1994 முதல் ) 
செய்தி விளம்பரம் (17-5-1993 முதல் ) 
கல்வி ( 17-5-1993 முதல் ) 
தொழிலாளர் நலன் ( 17-5-1993 முதல் ) 
கூட்டுறவு ( 17-5-1993 முதல்) 
இந்து சமய அறநிலையம் ( 17-5-1993 - 3-9-1995 ) 
கதர் ( 17-5-1993 முதல் ) 
கால்நடை பராமரிப்பு (4-9-1995 முதல் ) 
இந்து சமய அறநிலையம் ( 4-9-1995 முதல் ) 


253 


அமர்ந்திருப்போர் ( இடமிருந்து வலம் ) : திரு . கே.ஏ. செங்கோட்டையன் , டாக்டர் செ . அரங்கநாயகம் , திரு . இராம . வீரப்பன் , 
திரு . கே.ஏ. கிருஷ்ணசாமி , மேதகு திரு . பீஷ்ம நாராயண் சிங் (ஆளுநர் ), செல்வி ஜெ.ஜெயலலிதா ( முதலமைச்சர் ), 
டாக்டர் இரா . நெடுஞ்செழியன் , திரு . எஸ்.டி. சோமசுந்தரம் , திரு . க . இராசாராம் , திரு . சு . முத்துசாமி 
நிற்போர் (இடமிருந்து வலம் ) : திரு . எம் . ஆனந்தன் , திரு . கு.ப. கிருஷ்ணன், திரு . டி.எம் . செல்வகணபதி, திரு . எஸ் . கண்ணப்பன் , 
திரு . முகமது ஆசிப், திரு . இ . மதுசூதனன் , திருமதி . இரா . இந்திரகுமாரி , திரு . அழகு திருநாவுக்கரசு , திரு . டி . ஜெயகுமார் 


பதினோராவது பொதுத் தேர்தலுக்குப் பின் 

13-5-1996 முதல் 


மாண்புமிகு கலைஞர் மு . கருணாநிதி 
மாண்புமிகு பேராசிரியர் க . அன்பழகன் 
மாண்புமிகு திரு . ஆற்காடு நா . வீராசாமி 
மாண்புமிகு திரு . நாஞ்சில் கி . மனோகரன் 
மாண்புமிகு திரு . கோ.சி. மணி 
மாண்புமிகு திரு . வீரபாண்டி எஸ் . ஆறுமுகம் 
மாண்புமிகு திரு . துரைமுருகன் 


மாண்புமிகு டாக்டர் க . பொன்முடி 


- 


மாண்புமிகு திரு . பசும்பொன் தா . 

கிருட்டிணன் 


மாண்புமிகு முனைவர் மு . தமிழ்க்குடிமகன் 


254 


முதல் அமைச்சர் 
கல்வி 
மக்கள் நல்வாழ்வு மற்றும் மின்சாரம் 
வருவாய் (1-8-2000 வரை ) 
ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி 
வேளாண்மை 
பொதுப் பணிகள் (8-12-1999 வரை ) 
பொதுப் பணிகள் மற்றும் வனம் 
( 9-12-1999 முதல் ) 
போக்குவரத்து ( 2-8-2000 வரை ) 
போக்குவரத்து மற்றும் தொழிலாளர் நலன் 
( 4-8-2000 முதல் ) 
நெடுஞ்சாலைகள் ( 26-3-1998 முதல் 
31-3-2001 வரை ) 
நெடுஞ்சாலைகள் , தமிழ் ஆட்சி மொழி 
மற்றும் தமிழ்ப் பண்பாடு ( 31-3-2001 முதல் ) 
தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ்ப் பண்பாடு 
( 9-6-1997 வரை ) 
தமிழ் ஆட்சி மொழி , தமிழ்ப் பண்பாடு 
மற்றும் இந்து சமய அறநிலையம் 
(10-6-1997 முதல் 31-3-2001 வரை ) 
உணவு மற்றும் பொது விநியோகம் 
( 21-1-1997 வரை ) 
உணவு , பொது விநியோகம் மற்றும் 
கூட்டுறவு (22-1-1997 முதல் ) 
பால் வளம் 
தொழிலாளர் நலன் ( 3-8-2000 வரை ) 
வருவாய் ( 4-8-2000 முதல் ) 
சட்டம் 
கூட்டுறவு ( 21-1-1997 வரை ) 
வணிக வரிகள் (22-1-1997 முதல் 31-7-1997 வரை ) 

கைத்தறி 
- பிற்படுத்தப்பட்டோர் நலன் 

வனம் மற்றும் கால்நடை பராமரிப்பு 
( 9-6-1997 வரை ) 
வனம் மற்றும் அச்சு ( 10-6-1997 முதல் 
20-11-1998 வரை ) 
வனம் ( 21-11-1998 முதல் 8-12-1999 வரை ) 
விளையாட்டு மற்றும் இளைஞர் பணிப் படை 
( 9-12-1999 முதல் 5-4-2000 வரை ) 
இளைஞர் நலன் மற்றும் மாசுக் கட்டுப்பாடு 
(6-4-2000 முதல் ) 


மாண்புமிகு திரு . கே.என் . நேரு 


மாண்புமிகு திரு . க . சுந்தரம் 
மாண்புமிகு திரு . அ . இரகுமான்கான் 


மாண்புமிகு திரு . ஆலடி அருணா 
மாண்புமிகு திரு . வே . தங்கபாண்டியன் 


மாண்புமிகு திரு . என் . கே.கே. பெரியசாமி 
மாண்புமிகு திரு . எம் . ஆர்.கே. பன்னீர்செல்வம் 
மாண்புமிகு திரு . பொங்கலூர் நா . பழனிசாமி 


பதவிக் காலத்தில் இயற்கை எய்தினார் . 


மாண்புமிகு திரு . கு . பிச்சாண்டி 
மாண்புமிகு திரு . இ . பெரியசாமி 
மாண்புமிகு திரு . வ . முல்லைவேந்தன் 


மாண்புமிகு புலவர் பூ.ம. செங்குட்டுவன் 


வீட்டு வசதி 
ஊரகத் தொழில் மற்றும் பதிவு 
செய்தி - விளம்பரம் ( 20-11-1998 வரை ) 
செய்தி - விளம்பரம் மற்றும் அச்சு 
( 21-11-1998 முதல் 8-3-2001 வரை ) 
இந்து சமய அறநிலையம் ( 9-6-1997 வரை ) 
கால்நடைப் பராமரிப்பு ( 10-6-1997 முதல் 
31-3-2001 வரை ) 
கால்நடைப் பராமரிப்பு மற்றும் இந்து சமய 
அறநிலையம் ( 1-4-2001 முதல் ) 
சமூக நலன் 
ஆதி திராவிடர் நலன் (11-8-1996 வரை ) 
ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன் 
( 12-8-1996 முதல்) 
சுற்றுலா (8-3-2001 வரை ) 
செய்தி மற்றும் சுற்றுலா ( 9-3-2001 முதல் ) 
கதர் மற்றும் அச்சு ( 9-6-1997 வரை ) 
கதர் ( 10-6-1997 முதல் ) 
மீனளம் 


மாண்புமிகு திருமதி எஸ்.பி. சற்குணபாண்டியன் 
மாண்புமிகு திரு . சமயநல்லூர் எஸ் . செல்வராசு 


மாண்புமிகு திரு . என் . சுரேஷ் ராஜன் 


மாண்புமிகு திரு . அந்தியூர் ப . செல்வராசு 


மாண்புமிகு திருமதி எஸ் . ஜெனிபர் சந்திரன் 


255 


அமர்ந்திருப்போர் (இடமிருந்து வலம் ) : திரு . கே.என். நேரு , டாக்டர் க . பொன்முடி, திரு . துரைமுருகன், திரு . ஆற்காடு நா . வீராசாமி , பேராசிரியர் க . 
அன்பழகன், மேதகு டாக்டர் எம் . சென்னா ரெட்டி (ஆளுநர் ) , கலைஞர் மு . கருணாநிதி ( முதலமைச்சர்), திரு . நாஞ்சில் கி . மனோகரன், திரு . வீரபாண்டி எஸ் . 
ஆறுமுகம் , திரு . கோ.சி. மணி , முனைவர் மு . தமிழ்க்குடிமகன் , திரு . க . சுந்தரம் 
நிற்போர் (இடமிருந்து வலம் ) : திருமதி எஸ் . ஜெனிபர் சந்திரன் , திருமதி எஸ்.பி. சற்குண பாண்டியன், திரு . என் . சுரேஷ் ராஜன் , திரு . அந்தியூர் ப . செல்வராசு , 
திரு . எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் , புலவர் பூ.ம. செங்குட்டுவன் , திரு . வே . தங்கபாண்டியன் , திரு . சமயநல்லூர் எஸ் . செல்வராசு , திரு . பொங்கலூர் நா . 
பழனிச்சாமி , திரு . வ . முல்லை வேந்தன், திரு . ஆலடி அருணா, திரு . அ . இரகுமான்கான் , திரு . கு . பிச்சாண்டி , திரு . இ . பெரியசாமி , திரு . என்.கே.கே. 
பெரியசாமி 


20A 


பன்னிரண்டாவது பொதுத் தேர்தலுக்குப் பின் 


14-5-2001 முதல் 


மாண்புமிகு செல்வி ஜெ ஜெயலலிதா 


முதலமைச்சர் 
(14-5-2001 
(2-3-2002 


21-9-2001) 


முதல் ) 


மாண்புமிகு திரு . ஓ . பன்னீர்செல்வம் 


வருவாய் 
(19-5-2001 - 21-9-2001) 
முதலமைச்சர் (21-9-2001 2-3-2002 ) 
பொதுப் பணி , மதுவிலக்கு & ஆயத் தீர்வை 
(2-3-2002 12-12-2002 ) 
பொதுப் பணி , மதுவிலக்கு , ஆயத் தீர்வை 
மற்றும் வருவாய் 
(13-12-2002 முதல் ) 
நிதி மற்றும் சட்டம் 
(14-5-2001 

2-3-2002 ) 
நிதி மற்றும் தகவல் தொழில்நுட்பவியல் 
( 2-3-2002 

9-6-2002 ) 
நிதி ( 10-6-2002 - 3-1-2004) 
நிதி மற்றும் உணவு 
( 4-1-2004 - 26-8-2004 ) 
நிதி ( 27-8-2004 முதல் ) 


மாண்புமிகு திரு . சி . பொன்னையன் 


256 


கல்வி (14-5-2001 - 13-12-2002 ) 


மாண்புமிகு டாக்டர் மு . தம்பிதுரை 
மாண்புமிகு திரு . டி . ஜெயக்குமார் 


மின்சாரம் (14-5-2001 2-3-2002 ) 
சட்டம் (2-3-2002 -9-6-2002 ) 
சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்பவியல் 
(10-6-2002 2-6-2003 ) 
சட்டம் , தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் 
மின்சாரம் ( 3-6-2003 26-8-2004 ) 
சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்பவியல் 
(27-8-2004 முதல் ) 
இந்து சமய அறநிலையம் 
(14-5-2001 -9-6-2001) 


மாண்புமிகு திரு . அய்யாறு வாண்டையார் 


மாண்புமிகு திரு . பொள்ளாச்சி வி . ஜெயராமன் 


தொழில் (19-5-2001 - 9-6-2001) 
உணவு மற்றும் கூட்டுறவு 
(27-8-2004 முதல் ) 


மாண்புமிகு திரு . செ . செம்மலை 


மக்கள் நல்வாழ்வு 
(19-5-2001 - 12-12-2002 ) 
மக்கள் நல்வாழ்வு மற்றும் கல்வி 
(13-12-2002 

2-6-2003) 
கல்வி ( 3-6-2003 - 23-6-2004 ) 


மாண்புமிகு திரு . சி . துரைராஜ் 


உள்ளாட்சி 
(19-5-2001 

- 1-8-2002 ) 
வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி 
(2-8-2002 - 29-8-2002) 


மாண்புமிகு திரு . பி.சி. ராமசாமி 


மாண்புமிகு திரு . ந . தளவாய் சுந்தரம் 


மாண்புமிகு திரு . அ . அன்வர் ராஜா 


257 


மாண்புமிகு திரு . கே . பாண்டுரங்கன் 


வேளாண்மை 
(19-5-2001 - 10-6-2001 ) 
இந்து சமய அறநிலையம் 
( 11-6-2001 முதல் ) 
பொதுப் பணி 
(19-5-2001 

2-3-2002 ) 
வருவாய் ( 2-3-2002 - 13-12-2002 ) 
மக்கள் நல்வாழ்வு 
( 3-6-2003 - முதல் ) 
தொழிலாளர் நலன் 
(19-5-2001 - 2-3-2002) 
(13-11-2002 - 4-9-2003 ) 
ஊரகத் தொழில் 
(19-5-2001 - 20-9-2001 ) 
தொழில் (21-9-2001 - 2-3-2002 ) 
ஊரகத் தொழில் 
(3-6-2003 - 22-6-2004 ) 
வேளாண்மை மற்றும் ஊரகத் தொழில் 
(23-6-2004 - 26-8-2004) 
வேளாண்மை (27-8-2004 - முதல் ) 
செய்தி - விளம்பரம் மற்றும் வனம் 
(19-5-2001 

21-5-2001 ) 
செய்தி - விளம்பரம் , வனம் மற்றும் சுற்றுச்சூழல் 
( 22-5-2001 - 2-3-2002 ) 
ஆதி திராவிடர் நலன் 
(19-5-2001 - 21-5-2001) 
கூட்டுறவு 
(22-5-2001 - 20-9-2001) 
கூட்டுறவு மற்றும் உணவு 
(21-9-2001 -9-11-2002) 


* 


மாண்புமிகு திரு . எஸ்.எஸ் . திருநாவுக்கரசு 


மாண்புமிகு திரு . ப . தனபால் 


பதவிக் காலத்தில் இயற்கை எய்தினார் . 


மாண்புமிகு திரு . இரா . விசுவநாதன் 


மாண்புமிகு திருமதி இரா . சரோஜா 


மாண்புமிகு திருமதி பா . வளர்மதி 


| 


மாண்புமிகு திரு . வீ . சுப்பிரமணியன் 


மாண்புமிகு திரு . நயினார் நாகேந்திரன் 


உணவு 
(19-5-2001 - 9-6-2001) 
போக்குவரத்து 
(2-3-2002 - 17-10-2003) 
போக்குவரத்து மற்றும் தொழிலாளர் நலன் 
( 18-10-2003 22-1-2004 ) 
போக்குவரத்து 
( 23-1-2004 - 26-8-2004) 
போக்குவரத்து மற்றும் மின்சாரம் 
( 27-8-2004 முதல் ) 
பிற்படுத்தப்பட்டோர் நலன் மற்றும் பால் வளம் 
(14-5-2001 

10-6-2001) 
சுற்றுலா (11-6-2001 - 2-3-2002 ) 
சமூக நலன் 
(19-5-2001 

26-8-2004) 
ஊரகத் தொழில் 
(27-8-2004 முதல் ) 
கூட்டுறவு 
(19-5-2001 - 21-5-2001) 
ஆதி திராவிடர் நலன் 
( 22-5-2001 - 2-3-2002) 
போக்குவரத்து 
( 19-5-2001 -2-3-2002 ) 
மின்சாரம் 
(2-3-2002 - 9-6-2002 ) 
மின்சாரம் மற்றும் தொழில் 
(10-6-2002 - 28-8-2002 ) 
மின்சாரம் , தொழில் மற்றும் ஊரகத் தொழில் 
( 29-8-2002 - 12-11-2002 ) 
மின்சாரம் மற்றும் தொழில் 
(13-11-2002 

2-6-2003 ) 
தொழில் (3-6-2003 முதல் ) 
மீனளம் (19-5-2001 - 2-3-2002 ) 
வணிக வரிகள் 
(19-5-2001 -2-3-2002) 
தொழிலாளர் நலன் 
(23-1-2004 - 22-6-2004) 
கல்வி மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலன் 
( 23-6-2004 - 

26-8-2004 ) 
கல்வி மற்றும் வணிக வரிகள் 
( 27-8-2004 1-5-2006 ) 
கல்வி , வணிக வரிகள் , விளையாட்டு மற்றும் 
இளைஞர் நலன் 
(2-5-2006 


258 


மாண்புமிகு திரு . கே.பி. இராஜேந்திர பிரசாத் 
மாண்புமிகு திரு . சி.வி. சண்முகம் 


முதல் ) 


மாண்புமிகு திரு . எஸ்.பி. சண்முகநாதன் 


கைத்தறி மற்றும் துணித் தொழில் 
(19-5-2001 -2-3-2002 ) 


மாண்புமிகு திரு . ஏ.கே. செல்வராஜ் 


வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி 
(19-5-2001 - 20-9-2001) 


மாண்புமிகு திரு . அ . வெங்கடாசலம் 


- 


சுற்றுலா (19-5-2001 - 10-6-2001 ) 
பிற்படுத்தப்பட்டோர் நலன் 
( 11-6-2001 - 26-6-2001) 


மாண்புமிகு திரு . இரா . ஜீவானந்தம் 


வேளாண்மை 


(11-6-2001 - 20-1-2004 ) 
பிற்படுத்தப்பட்டோர் நலன் 
( 21-1-2004 - 23-6-2004 ) 


மாண்புமிகு திரு . சி . சண்முகவேலு 


பால் வளம் 
(11-6-2001 

23-11-2001 ) 
பால் வளம் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலன் 
(24-11-2001 -2-3-2002 ) 


மாண்புமிகு திரு . ஆர் . வைத்திலிங்கம் 


தொழில் 
(11-6-2001 - 20-9-2001) 
ஊரகத் தொழில் 
( 21-9-2001 

2-3-2002 ) 
வனம் மற்றும் சுற்றுச்சூழல் 
(13-11-2002 முதல் ) 


259 


மாண்புமிகு திருமதி பா . வளர்மதி ஜெபராஜ் 


பிற்படுத்தப்பட்டோர் நலன் 
( 29-6-2001 - 24-11-2001) 


மாண்புமிகு திரு . செ.ம.வேலுசாமி 


வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி 
(21-9-2001 - 2-3-2002) 
தொழில் மற்றும் வணிக வரிகள் 
( 2-3-2002 - 9-6-2002 ) 
வணிக வரிகள் 
( 10-6-2002 - 18-9-2003) 
வணிக வரிகள் மற்றும் கூட்டுறவு 
( 19-9-2003 - 26-8-2004 ) 
பிற்படுத்தப்பட்டோர் நலன் 
(27-8-2004 - முதல் ) 


மாண்புமிகு திரு . சொ . கருப்பசாமி 


ஆதி திராவிடர் நலன் 
(2-3-2002 - முதல் ) 


மாண்புமிகு திரு . ப . மோகன் 


வனம் மற்றும் சுற்றுச்சூழல் 
(2-3-2002 8-11-2002) 
கூட்டுறவு மற்றும் உணவு 
( 9-11-2002 - 18-9-2003 ) 
உணவு (19-9-2003 - 4-1-2004) 
ஊரகத் தொழில் 
(2-3-2002 - 29-8-2002 ) 


மாண்புமிகு திரு . இரா . வில்வநாதன் 


- 


மாண்புமிகு திரு . எம்.சி. சம்பத் 


- 


மாண்புமிகு திரு . அனிதா ஆர் . ராதாகிருஷ்ணன் 


வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி 
(2-3-2002 

1-8-2002 ) 
உள்ளாட்சி 
(2-8-2002 

28-8-2002 ) 
உள்ளாட்சி , வீட்டு வசதி மற்றும் 
நகர்ப்புற வளர்ச்சி 
( 29-8-2002 

8-11-2002 ) 
உள்ளாட்சி ( 9-11-2002 - 4-1-2004 ) 
கால்நடை பராமரிப்பு 
(2-3-2002 8-11-2002 ) 
வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி 
(9-11-2002 முதல் ) 
பிற்படுத்தப்பட்டோர் நலன் 
( 2-3-2002 - 9-11-2002) 
தொழிலாளர் நலன் 
( 2-3-2002 - 9-11-2002 ) 
(5-9-2003 - 18-10-2003 ) 


மாண்புமிகு திரு . கே . சுதர்சனம் 


260 


மாண்புமிகு திரு . வ.து. நடராசன் 


மாண்புமிகு திரு . எஸ் . இராமச்சந்திரன் 


பால் வளம் 
(2-3-2002 - முதல் ) 
செய்தி - விளம்பரம் 
(2-3-2002 - 2-6-2003) 


மாண்புமிகு திரு . கே.கே. பாலசுப்பிரமணியன் 


மாண்புமிகு திரு . வி . சோமசுந்தரம் 


மாண்புமிகு திரு . எம் . ராதாகிருஷ்ணன் 
மாண்புமிகு திரு . அ . மில்லர் 
மாண்புமிகு திரு . அ . பாப்பாசுந்தரம் 


கைத்தறி மற்றும் துணித் தொழில் 
(2-3-2002 முதல் ) 
மீனளம் (2-3-2002 - முதல் ) 
சுற்றுலா ( 2-3-2002 - முதல் ) 
பிற்படுத்தப்பட்டோர் நலன் 
( 13-11-2002 - 2-6-2003) 
கால்நடை பராமரிப்பு 
(13-11-2002 - முதல் ) 
ஊரகத் தொழில் 
(13-11-2002 - 2-6-2003) 


மாண்புமிகு திரு . ப.வெ. தாமோதிரன் 


மாண்புமிகு திரு . ஆர் . வடிவேல் 


மாண்புமிகு திரு . ப . அண்ணாவி 


மாண்புமிகு திரு . கே.பி. அன்பழகன் 


பிற்படுத்தப்பட்டோர் நலன் 
(3-6-2003 - 20-1-2004 ) 
வேளாண்மை 
(21-1-2004 22-6-2004 ) 
தொழிலாளர் நலன் 
( 23-6-2004 முதல் ) 
செய்தி - விளம்பரம் 
(3-6-2003 - 3-1-2004) 
செய்தி - விளம்பரம் மற்றும் உள்ளாட்சி 
( 4-1-2004 முதல்) 
விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் 
( 3-6-2003 - 2-5-2006 ) 
சமூக நலன் 
( 27-8-2004 - முதல் ) 


மாண்புமிகு திரு . இன்பத்தமிழன் 


மாண்புமிகு திருமதி ப . விஜயலட்சுமி பழனிச்சாமி - 


261 


SEARNicl 


ENTE 


அமர்ந்திருப்போர் (இடமிருந்து வலம் ): திரு . பொள்ளாச்சி வி.ஜெயராமன் , திரு . அய்யாறு வாண்டையார் , திரு . டி . ஜெயக்குமார் , டாக்டர் மு . தம்பிதுரை, 
திரு . சி . பொன்னையன் , செல்வி ஜெ ஜெயலலிதா ( முதலமைச்சர் ), மேதகு செல்வி எம் . பாத்திமா பீவி (ஆளுநர் ), திரு . செ . செம்மலை , திரு . சி . துரைராஜ் , 
திரு . பி.சி. ராமசாமி , திரு . ஓ . பன்னீர்செல்வம் , திரு . ந . தளவாய் சுந்தரம் , திரு . அ . அன்வர் ராஜா, திரு . கே . பாண்டுரங்கன் 


நிற்போர் ( இடமிருந்து வலம் ): திரு . அ . வெங்கடாசலம் , திருமதி இரா . சரோஜா, திருமதி பா . வளர்மதி , திரு . ப . தனபால் , திரு . இரா . விசுவநாதன், 
திரு . எஸ்.பி. சண்முகநாதன் , திரு . எஸ்.எஸ் . திருநாவுக்கரசு, திரு . வி . சுப்பிரமணியன் , திரு . ஏ.கே. செல்வராஜ் , திரு . கே.பி. இராஜேந்திர பிரசாத் , திரு . 
நயினார் நாகேந்திரன் , திரு . சி.வி. சண்முகம் ( 19-5-2001 அன்றைய நிழற்படம் ) 


பதின்மூன்றாவது பொதுத் தேர்தலுக்குப் பின் 

13-5-2006 முதல் 


மாண்புமிகு கலைஞர் மு . கருணாநிதி 
மாண்புமிகு பேராசிரியர் க . அன்பழகன் 
மாண்புமிகு திரு . மு.க. ஸ்டாலின் 


- 


மாண்புமிகு திரு . ஆற்காடு நா . வீராசாமி 


மாண்புமிகு திரு . கோ.சி. மணி 


மாண்புமிகு திரு . வீரபாண்டி எஸ் . ஆறுமுகம் 
மாண்புமிகு திரு . துரைமுருகன் 


மாண்புமிகு திரு . பி.டி.ஆர் . பழனிவேல் ராஜன் 


262 மாண்புமிகு டாக்டர் க . பொன்முடி 

மாண்புமிகு திரு . கே.என் . நேரு 
மாண்புமிகு திரு . எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் 


முதல் அமைச்சர் 
நிதி 
உள்ளாட்சி ( 28-5-2009 வரை ) 
துணை முதலமைச்சர் ( 29-5-2009 முதல் ) 
மின்சாரம் மற்றும் ஊரகத் தொழில் 
( 27-11-2006 வரை ) 
மின்சாரம் ( 28-11-2006 முதல் ) 
கூட்டுறவு ( 12-2-2007 வரை ) 
புள்ளியியல் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் 
நலன் (13-2-2007 8-6-2007 ) 
கூட்டுறவு ( 9-6-2007 முதல் ) 
வேளாண்மை 
பொதுப் பணி ( 12-2-2007 வரை ) 
பொதுப் பணி மற்றும் சட்டம் 
(13-2-2007 - 11-7-2009) 
சட்டம் (12-7-2009 முதல் ) 
இந்து சமய மற்றும் அறநிலையம் 
( 20-5-2006 வரை ) 
உயர் கல்வி 
போக்குவரத்து 
பிற்படுத்தப்பட்டோர் நலன் ( 22-10-2007 வரை ) 
மக்கள் நல்வாழ்வு (23-10-2007 முதல் ) 
ஊரகத் தொழில் (28-11-2006 19-5-2008 ) 
ஊரகத் தொழில் மற்றும் கால்நடை பராமரிப்பு 
( 20-5-2008 முதல் ) 
வருவாய் மற்றும் சட்டம் ( 12-2-2007 வரை ) 
வருவாய் மற்றும் சிறைச்சாலைகள் 
(13-2-2007 முதல் ) 
வருவாய் மற்றும் வீட்டு வசதி ( 27-9-2007 முதல் ) 
சுற்றுலா ( 22-10-2007 வரை ) 
சுற்றுலா மற்றும் பத்திரப் பதிவு 
(23-10-2007 முதல் ) 
செய்தி மற்றும் விளம்பரம் ( 3-7-2006 வரை ) 
செய்தி (4-7-2006 முதல் ) 
உணவு (12-2-2007 வரை ) 
உணவு மற்றும் கூட்டுறவு 
(13-2-2007 

8-6-2007 ) 
உணவு (9-6-2007 முதல் ) 


மாண்புமிகு திரு . பொங்கலூர் நா . பழனிசாமி 


மாண்புமிகு திரு . இ . பெரியசாமி 


மாண்புமிகு திரு . என் . சுரேஷ் ராஜன் 


மாண்புமிகு திரு . பரிதி இளம்வழுதி 


மாண்புமிகு திரு . எ.வ. வேலு 


பதவிக் காலத்தில் இயற்கை எய்தினார் . 


மாண்புமிகு திரு . சுப . தங்கவேலன் 


மாண்புமிகு திரு . கே.கே.எஸ்.எஸ்.ஆர். இராமச்சந்திரன் 


மாண்புமிகு திரு . தா.மோ. அன்பரசன் 
மாண்புமிகு திரு . கே.ஆர். பெரியகருப்பன் 


மாண்புமிகு திரு . என்கேகே.பி . ராஜா 


மாண்புமிகு திரு . தங்கம் தென்னரசு 
மாண்புமிகு திரு . சி.நா.மீ. உபயதுல்லா 
மாண்புமிகு திரு . டி.பி.எம் . மைதீன்கான் 
மாண்புமிகு திரு . என் . செல்வராஜ் 
மாண்புமிகு திரு . வெள்ளக்கோவில் சாமிநாதன் 


வீட்டு வசதி (20-5-2006 வரை ) 
வீட்டு வசதி மற்றும் குடிசை மாற்று வாரியம் 
(21-5-2006 முதல்) 
குடிசை மாற்று வாரியம் மற்றும் 
இட வசதிக் கட்டுப்பாடு (27-9-2007 முதல் ) 
மக்கள் நல்வாழ்வு ( 22-10-2007 வரை ) 
பிற்படுத்தப்பட்டோர் நலன் ( 23-10-2007 முதல் ) 
தொழிலாளர் நலன் 
குடிசை மாற்று வாரியம் ( 20-5-2006 வரை ) 
இந்து சமய மற்றும் அறநிலையம் 
(21-5-2006 முதல் ) 
கைத்தறி மற்றும் துணித் தொழில் 
(7-8-2008 முதல் , அமைச்சரவையிலிருந்து 
விடுவிக்கப்பட்டார் .) 
பள்ளிக் கல்வி 
வணிக வரிகள் 
சுற்றுச்சூழல் 
வனம் 
நெடுஞ்சாலைகள் (12-8-2008 வரை) 
நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் 
(13-8-2008 முதல் ) 
சமூக நலன் 
(20-5-2008 முதல் , அமைச்சரவையிலிருந்து 
விடுவிக்கப்பட்டார் . ) 
தகவல் தொழில்நுட்பம் (27-2-2009 முதல் ) 
கால்நடை பராமரிப்பு ( 19-5-2008 வரை ) 

263 
சமூக நலன் ( 20-5-2008 முதல் ) 
ஆதி திராவிடர் நலன் 
மீன் வளம் 
பால் வளம் 
காதி 


- 


மாண்புமிகு டாக்டர் (திருமதி ) பூங்கோதை 


மாண்புமிகு திருமதி பி . கீதா ஜீவன் 


மாண்புமிகு திருமதி ஆ . தமிழரசி 
மாண்புமிகு திரு . கே.பி.பி. சாமி 
மாண்புமிகு திரு . உ . மதிவாணன் 
மாண்புமிகு திரு . கா . ராமச்சந்திரன் 


அமர்ந்திருப்போர் (இடமிருந்து வலம் ): திரு . பரிதி இளம்வழுதி, திரு . இ . பெரியசாமி, திரு . கே.என் . நேரு , திரு . பி.டி.ஆர். பழனிவேல் ராஜன் , திரு . வீரபாண்டி எஸ் . ஆறுமுகம் , 
திரு. மு.க. ஸ்டாலின் , பேராசிரியர் க . அன்பழகன் , மேதகு திரு. சுர்ஜித் சிங் பர்னாலா (ஆளுநர்), கலைஞர் மு . கருணாநிதி ( முதலமைச்சர் ), திரு . ஆற்காடு நா . வீராசாமி , 
திரு . கோ.சி. மணி , திரு . துரைமுருகன் , டாக்டர் க . பொன்முடி , திரு . எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் , திரு . என் . சுரேஷ் ராஜன் , திரு. எ.வ. வேலு 
நிற்போர் (இடமிருந்து வலம் ): திரு . உ . மதிவாணன், திருமதி, ஆ . தமிழரசி, டாக்டர் (திருமதி ) பூங்கோதை, திரு . என். செல்வராஜ், திரு . சி.நா.மீ. உபயதுல்லா , 
திரு . என்கேகே.பி . ராஜன் , திரு . தா.மோ. அன்பரசன் , திரு . சுப . தங்கவேலன் , திரு . கே.கே.எஸ்.எஸ்.ஆர். இராமச்சந்திரன் , திரு . கே.ஆர். பெரியகருப்பன் , திரு . தங்கம் தென்னரசு, 
திரு . டி.பிஎம் . மைதீன்கான் , திரு . வெள்ளக்கோவில் சாமிநாதன் , திருமதி பி. கீதா ஜீவன் , திரு . கே.பி.பி. சாமி , திரு . க. ராமச்சந்திரன் 


தமிழ்நாட்டைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் 


திரு . ப . சிதம்பரம் 


திரு . ஜி.கே. வாசன் 


திரு . மு.க. அழகிரி 


கேபினட் அமைச்சர் 


கேபினட் அமைச்சர் 
கப்பல் போக்குவரத்து 


உள் துறை 


கேபினட் அமைச்சர் 
இரசாயனம் மற்றும் உரங்கள் 


திரு . தயாநிதி மாறன் 


திரு. ஆ . ராஜா 


திரு . எஸ்.எஸ் . பழனிமாணிக்கம் 


264 


கேபினட் அமைச்சர் 
ஜவுளித் துறை 


கேபினட் அமைச்சர் 
தொலைத் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் 


இணை அமைச்சர் 

நிதி 


திரு . டி . நெப்போலியன் 


டாக்டர் எஸ் . ஜெகத்ரட்சகன் 


திரு . எஸ் . காந்திசெல்வன் 


இ 


இணை அமைச்சர் 
சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் 


இணை அமைச்சர் 
செய்தி - ஒலிபரப்பு 


இணை அமைச்சர் 
மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலம் 


முக்கியத் தலைவர்கள் 


ராவ் பகதூர் 
திரு . ஏ.டி. பன்னீர்செல்வம் 


திரு . சி . சுப்பிரமணியம் 


திரு . பி . ஜீவானந்தம் 


265 


திரு . பி.டி. இராசன் 


திரு . பி.டி.ஆர் . பழனிவேல் ராஜன் 


திருமதி ஜோதியம்மாள் 


திரு . நீலம் சஞ்சீவ ரெட்டி 


திரு . எம் . பக்தவத்சலம் 


te 


(C 


திரு . எம் . கல்யாணசுந்தரம் 


திரு . டி.எல் . சசிவர்ண தேவர் 


திரு . எஸ்.எஸ் . ராமசாமி படையாச்சி 


266 


திரு . மணலி சி . கந்தசாமி 


திரு . பி . கக்கன் 


திரு . பி . ராமமூர்த்தி 


திரு . ம.பொ. சிவஞானம் 


திரு . எல் . கிருஷ்ணசாமி பாரதி 


திரு . பி.எஸ் . குமாரசாமி ராஜா 


திரு . வி.வி. கிரி 


திரு . எஸ் . செல்லபாண்டியன் 


267 


திரு . பி.ஜி. கருத்திருமன் 


டாக்டர் பி . சுப்பராயன் 


திரு . ஜே . சிவசண்முகம் பிள்ளை 


திரு . கே . ராஜாராம் நாயுடு 


திரு . வி.வி. இராமசாமி 


21 


திரு . ஆர் . வெங்கட்ராமன் 


திரு . திருப்பூர் மொய்தீன் 


திரு . ஏ . கோவிந்தசாமி 


268 


திரு . எம்.ஏ. மாணிக்கவேலு 


திரு . பி.கே.மூக்கையா தேவர் 


திரு . ஏ . வேதரத்தினம் பிள்ளை 


திரு . ஆர் . பொன்னப்ப நாடார் 


திரு . கே.டி.கே. தங்கமணி 


10 


திரு . க . இராசாராம் 


சுவாமி சகஜானந்தா 


திரு . என் . மகாலிங்கம் 


269 


திரு . கே.டி. கோசல்ராம் 


திரு . டி.டி. கிருஷ்ணமாச்சாரி 


திரு . கே . விநாயகம் 


திரு . ஆர் . கிருஷ்ணசாமி நாயுடு 


திரு . ஜி . கோமதி சங்கர தீட்சிதர் 


திரு. குமரி அனந்தன் 


டாக்டர் எச்.வி. ஹண்டே 


டாக்டர் சத்தியவாணி முத்து 


270 


டாக்டர் டி.எஸ் . சௌந்திரம் 

ராமச்சந்திரன் 


திரு . ஜே . மாதா கவுடர் 


திரு . ஏ.கே.ஏ. அப்துல் சமத் 


டாக்டர் இரா. நெடுஞ்செழியன் 


திரு . ஏ.பி.சி. வீரபாகு 


திரு . ஆர் . உமாநாத் 


திரு . அன்பில் பி . தர்மலிங்கம் 


271 


திரு . ம . அப்துல் லத்தீப் 


முனைவர் மு . தமிழ்க்குடிமகன் 


புலவர் கா . கோவிந்தன் 


திருமதி ஏ.எஸ் . பொன்னம்மாள் 


பேரவை முன்னவர்கள் 


முதல் பேரவை 

திரு . சி . சுப்பிரமணியம் 
இரண்டாவது பேரவை திரு . சி . சுப்பிரமணியம் 
மூன்றாவது பேரவை திரு . எம் . பக்தவத்சலம் 
நான்காவது பேரவை டாக்டர் இரா. நெடுஞ்செழியன் (6-3-1967 10-2-1969), 

( 14-8-1969 

-5-1-1971) 
கலைஞர் மு . கருணாநிதி (13-2-1969 - 13-8-1969 ) 
ஐந்தாவது பேரவை டாக்டர் இரா. நெடுஞ்செழியன் 
ஆறாவது பேரவை 

திரு . நாஞ்சில் கி . மனோகரன் 
ஏழாவது பேரவை 

டாக்டர் இரா. நெடுஞ்செழியன் 
எட்டாவது பேரவை டாக்டர் இரா . நெடுஞ்செழியன் ( 16-2-1985 6-1-1988) 
திரு . இராம . வீரப்பன் 

(7-1-1988 30-1-1988 ) 
ஒன்பதாவது பேரவை பேராசிரியர் க . அன்பழகன் 
பத்தாவது பேரவை டாக்டர் இரா . நெடுஞ்செழியன் 
பதினொன்றாவது பேரவை பேராசிரியர் க . அன்பழகன் 
பன்னிரண்டாவது பேரவை திரு . சி . பொன்னையன் 
பதின்மூன்றாவது பேரவை பேராசிரியர் க . அன்பழகன் 


272 


சென்ட்ரல் ரயில் நிலையம் - 1925 


பேரவை எதிர்க்கட்சித் தலைவர்கள் 


முதல் பேரவை 


திரு . டி . நாகி ரெட்டி 
திரு . பி . இராமமூர்த்தி 


(1952 - 1-10-1953) 
( டிசம்பர் 1953 - 1957 ) 


இரண்டாவது பேரவை 


திரு . வி.கே. இராமசாமி முதலியார் 


மூன்றாவது பேரவை 


டாக்டர் இரா . நெடுஞ்செழியன் 


நான்காவது பேரவை 


- திரு . பி.ஜி. கருத்திருமன் 


ஐந்தாவது பேரவை 


ஆறாவது பேரவை 


கலைஞர் மு . கருணாநிதி 


273 


ஏழாவது பேரவை 


- கலைஞர் மு . கருணாநிதி 
திரு . கே.எஸ்.ஜி. ஹாஜா ஷெரிப் 


( 27-6-1980 - 18-8-1983 ) 
( 29-8-1983 - 15-11-1984 ) 


எட்டாவது பேரவை 


திரு . உ . சுப்பிரமணியம் 


ஒன்பதாவது பேரவை 


செல்வி ஜெ ஜெயலலிதா 
திரு . எஸ்.ஆர் . இராதா 
திரு . ஜி.கே. மூப்பனார் 


( 9-2-1989 - 1-12-1989 ) 
(1-12-1989 - 19-1-1991) 
(19-1-1991 - 30-1-1991 ) 


பத்தாவது பேரவை 


திரு . எஸ்.ஆர் . பாலசுப்ரமணியன் 


பதினொன்றாவது பேரவை 


திரு . சோ . பாலகிருஷ்ணன் 


பன்னிரண்டாவது பேரவை 


பேராசிரியர் க . அன்பழகன் 


பதின்மூன்றாவது பேரவை 


திரு . ஓ . பன்னீர்செல்வம் 
செல்வி ஜெ ஜெயலலிதா 


(19-5-2006 - 29-5-2006 ) 
(29-5-2006 முதல் ) 


பேரவை அரசுத் தலைமைக் கொறடாக்கள் 


1952 - 1957 
1957 - 1962 
1962 - 1967 
1967 - 1976 
1977 - 1980 
1980 - 1984 


1985 


1988 


திரு . கே . ராஜாராம் நாயுடு 
திரு . பி.ஜி. கருத்திருமன் 
திரு . பி . இராமச்சந்திரன் 
திரு . து.ப. அழகமுத்து 
திரு . துரை கோவிந்தராஜன் 
திரு . இரா . மணிமாறன் 
திரு . துரை கோவிந்தராஜன் 
திரு . சம்சுதீன் என்கிற கதிரவன் 
திரு . கா.ப. பட்டாபிராமன் 
திரு . எஸ் . ஜெயக்குமார் 
திரு . அ . பெரியண்ணன் 
திரு . பா.மு. முபாரக் 
திரு . பி.எம் . நரசிம்மன் 
திரு . அர . சக்கரபாணி 


1989 


1991 


1991 


1993 


1993 


1996 


274 


1996 - 1997 


1997 


2001 


2001 


2006 


2006 முதல் 


மவுண்ட் ரோடு - 1905 


பேரவை உறுப்பினர்கள் பட்டியல் 
1937 ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சட்டமன்றப் பேரவை உறுப்பினர்கள் 


1 . 


2 . 


பொது 


3 . 


4 . 


5. 


6 . 


7 . 


8 . 


9 . 


10 . 


11 . 


அகமது தம்பி முகமது மொய்தீன் மரக்காயர் 
அச்சுதன் , திரு . பி . 
அஞ்சலை அம்மாள் , திருமதி 
அட்டகோயான்தங்கள், திரு . கான்பகதூர் பி.எம் . 
அண்ணாமலைப் பிள்ளை , திரு . என் . 
அப்துல் ரகுமான்கான் , திரு . கே . 
அப்துல் ரவூப் , திரு . டி . 
அப்துல் ரஹ்மான் அலிராஜா அரக்கல் சுல்தான் , திரு . 
அப்துல் ஹக்கீம் , திரு . நவாப் சி . 
அப்துல் மீதுகான் , திரு . 
அப்பாதுரைப்பிள்ளை, திரு . திவான்பகதூர் அ . 
அம்மண்ண ராஜா , திருமதி ஜி . 
அனந்தாச்சார் , திரு . பி . 
ஆதிகேசவலு நாயக்கர் , திரு . பி.எம் . 
ஆதிமூலம் ஜமேதார் , திரு . 
ஆரிக்கவுடர், திரு . எச்.பி. 
ஆர்ச்சர்ட் , திரு . ஜி.எல் . 
இராகவ மேனன் , திரு . ஆர் . 
இராமகிருஷ்ண ராஜு , திரு . ஆர்.பி. 
இராமகிருஷ்ணரெட்டி , திரு . டி.எஸ் . 
இராமசாமி கவுண்டர் , திரு . கே.எஸ் . 
இராமசாமி நாயுடு , திரு . எம்.ஜி. 


12 . 


13 . 


14 . 


275 


15 . 


16 . 


தஞ்சாவூர் முகமதன் - கிராமப்புறம் 
கள்ளிக்கோட்டை 

கிராமப்புறம் 
கடலூர் பெண்கள் பொது - கிராமப்புறம் 
கள்ளிக்கோட்டை முகமதன் - கிராமப்புறம் 
திருவண்ணாமலை பொது - கிராமப்புறம் 
கர்நூல் முகமதன் - கிராமப்புறம் 
பெல்லாரி முகமதன் கிராமப்புறம் 
சிராக்கல் முகமதன் கிராமப்புறம் 
வடாற்காடு முகமதன் - கிராமப்புறம் 
சென்னை நகரம் முகமதன் - நகர்ப்புறம் 
சென்னை மற்றும் செங்கற்பட்டு - இந்திய கிறித்துவர்கள் 
எல்லூர் நகரம் பெண்கள் - பொது - நகர்ப்புறம் 
ஹோஸ்பெட் - பொது - கிராமப்புறம் 
சென்னை நகரம் , வடக்கு - பொது - நகர்ப்புறம் 
இராணிப்பேட்டை - பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
நீலகிரி பொது - கிராமப்புறம் 
ஐரோப்பியர் (வணிகம் ) 
பாலக்காடு - பொது - கிராமப்புறம் 
திருத்தணி - பொது - கிராமப்புறம் 
மதனப்பள்ளி பொது - கிராமப்புறம் 
பல்லடம் பொது - கிராமப்புறம் 
நெசவுத் தொழிலாளர்கள் - தொழிற்சங்கம் 
அல்லாதது - தொழிலாளர் 
வேலூர் - பொது கிராமப்புறம் 
விராவள்ளி பொது கிராமப்புறம் 
திருமங்கலம் பொது கிராமப்புறம் 
மாயவரம் பொது கிராமப்புறம் 
திருவண்ணாமலை பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
செய்யாறு - பொது கிராமப்புறம் 
பொன்னானி - பொது 

பொது - கிராமப்புறம் 
குண்டூர் பொது - கிராமப்புறம் 
பல்கலைக்கழகம் 


11 . 


18 . 


19 . 


20 . 


21 . 


22 . 


23 . 

இராமசாமி முதலியார் , திரு . வி.எம் . 
24 . இராமசுவாமி , திரு . டி.வி. 
25 . இராமச்சந்திரரெட்டியார் , திரு . ஏ.கே.ஏ. 
26 . 

இராமநாதபிள்ளை, திரு . எஸ் . 
27. இராமலிங்கம் , திரு . ஏ . 
28. இராமலிங்க ரெட்டியார் , திரு . டி . 

இராமன் மேனன் , திரு . கே . 
30 . இராமி ரெட்டி , திரு . எ . 
31 . இராஜகோபாலாச்சாரியார் , திரு . சி . 


29 . 


32 . 


33 . 


34 . 


35 . 


36 . 


37 . 


38 . 


39 . 


40 . 


இராஜா , திரு . ராவ்பகதூர் எம்.சி. 
இராஜா ராவ் , திரு . பி . 
இராஜா ராவ் , திரு . ஜே . 
ஈஸ்வரா , திரு . கே . 
உசேன் , திரு . எச்.எஸ் . 
உன்னிகாமு , திரு . கான்சாகிப் வி.கே. 
ஐசக் , திரு . டி.ஆர் . 
கண்ணன் , திரு. ஈ . 
கதிரப்பா, திரு . டி. 
கதீஜா யாகூப் ஹாசன் , திருமதி 
கரந்த் , திரு . கே.ஆர் . 
கருணாகரம் , திரு . எஸ் . 
கருணாகர மேனன் , திரு . ஏ . 
கலிபுல்லா, திரு . கான்பகதூர் பி . 
காதர் குட்டி , திரு . ஏ.கே. 
காமராஜபாண்டிய நாயக்கர் , திரு . டி.வி.கே. 
காமராஜ நாடார் , திரு . கே . 
காலேசுவரா ராவ், திரு . 


41 . 


42 . 


43 . 


44 . 


45 . 


46 . 


47 . 


48 . 


49 . 


செங்கற்பட்டு - பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
இராஜமுந்திரி - பொது - கிராமப்புறம் 
குண்டூர் மற்றும் நெல்லூர் இந்திய கிறித்துவர்கள் 
கொண்டாப்பூர் பொது கிராமப்புறம் ( செ.வ.) 
மங்களூர் முகமதன் கிராமப்புறம் 
மலப்புறம் முகமதன் - கிராமப்புறம் 
வடக்கு சர்க்கார் - இந்திய கிறித்துவர் 
மலப்புறம் - பொது 

பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
பென்னுகொண்டா பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
சென்னை நகரம் பெண்கள் முகமதன் - நகர்ப்புறம் 
புத்தூர் பொது - கிராமப்புறம் 
விசாகப்பட்டினம் ( ம ) கிழக்கு கோதாவரி 
மலப்புறம் பொது - கிராமப்புறம் 
திருச்சிராப்பள்ளி முகமதன் கிராமப்புறம் 
கோட்டயம் முகமதன் - கிராமப்புறம் 
தெற்கு நிலச்சுவான்தார்கள் 
சாத்தூர் பொது - கிராமப்புறம் 
பெஜவாடா மற்றும் மசூலிப்பட்டின நகரங்கள் 

பொது - நகர்ப்புறம் 
அமலாபுரம் பொது - கிராமப்புறம் 
ஐரோப்பியர் 
பொப்பிலி - பொது கிராமப்புறம் 
பொள்ளாச்சி பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
மேலூர் பொது - கிராமப்புறம் 
தென்னிந்திய வர்த்தக சபை 
இரயில்வே தொழிலாளர் சங்கம் 
வடக்கு மத்திய நிலச்சுவான்தார்கள் 
தலைச்சேரி மற்றும் கள்ளிக்கோட்டை நகரங்கள் 

பெண்கள் பொது - நகர்ப்புறம் 
விசாகப்பட்டினம் - பொது கிராமப்புறம் 
திண்டுக்கல் பொது கிராமப்புறம் 
ஸ்ரீவில்லிபுத்தூர் - பொது 

பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
பந்தார் பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
சிக்காகோல் - பொது கிராமப்புறம் ( செ.வ.) 
திண்டிவனம் பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
மன்னார்குடி பொது கிராமப்புறம் ( செ.வ.) 
கள்ளிக்கோட்டை , கண்ணனூர் மற்றும் 
தலைச்சேரி 

நகரங்கள் முகமதன் நகர்ப்புறம் 


276 


50 . 


51 . 


52 . 


53 . 


54 . 


காளாவெங்கட ராவ் , திரு . 
கான்க்ரின் , திரு . சி.ஆர்.டி. 
கிரி , திரு . வி.வி. 
கிருஷ்ண குடும்பன் , திரு . எஸ் . 
கிருஷ்ணசாமி பாரதி , திரு . எல் . 
கிருஷ்ணமாச்சாரி , திரு . டி.டி. 
கிருஷ்ணமூர்த்தி , திரு . ஜி . 
கிருஷ்ணராவ் , திரு . ஜி . 
குட்டிமாலு அம்மா, திருமதி ஏ.வி. 


55 . 


56 . 


57 . 


58 . 


59 . 


60 . 


61 . 


62 . 


குப்தா , திரு . வி.ஜே. 
குப்புசாமி ஐயர் , திரு . கே . 
குமாரசாமி ராஜா , திரு . பி.எஸ் . 
குருமய்யா , திரு . வி . 
குருவுலு , திரு . எஸ் . 
குலசேகரன் , திரு . கே . 
குழந்தைவேலு நாயனார் , திரு . கே . 
குன்னகமது குட்டி ஹாஜி , திரு . பி.ஐ. 


63 . 


64 . 


65 . 


66 . 


67 . கோட்டி ரெட்டி , திரு . கே . 
68 . கோபால ரெட்டி , திரு . பி . 
69 . கோவிந்த தாஸ் , திரு . 
70. கோவிந்த நாயர் , திரு . சி.கே. 
71 . சக்திவடிவேலு கவுண்டர் , திரு . கே . 
72 . சட்டநாத கரையாளர் , திரு . எல் . 
73 . சண்முக முதலியார், திரு . கே.ஏ. 
74. சண்முகம் , திரு . கே . 
75 . சந்திரமௌலி , திரு . கே . 
76. சப்தரிஷி ரெட்டியார் , திரு . கே . எஸ் . 
77. சமாதுல் அக்ரான் ஸ்ரீமந்த் ராஜா எரலகடா 

சிவராம பிரசாத் பகதூர் ஜமீன்தார் , திரு . 
78 . சர்மா , திரு . பி.ஆர்.கே. 


கடப்பை பொது கிராமப்புறம் 
கவாலி - பொது கிராமப்புறம் 
பெல்லாரி பொது கிராமப்புறம் ( செ.வ.) 
குரும்பர நாடு - பொது கிராமப்புறம் 
பெரியகுளம் பொது - கிராமப்புறம் 
கோவில்பட்டி பொது கிராமப்புறம் 
திருப்பத்தூர் (வடாற்காடு) பொது - கிராமப்புறம் 
கூடூர் 

பொது கிராமப்புறம் ( செ.வ.) 
தெனாலி - பொது - கிராமப்புறம் 
தெற்கு மத்திய நிலச்சுவான்தார்கள் 
பந்தார் - பொது - கிராமப்புறம் 


79 . 


80 . 


சலாம் , திரு . எம்.ஏ. 
சாமுவேல் , டாக்டர் எம்.ஜே. 
சாமி , திரு . கே.வி.ஆர். 
சாமுபிள்ளை, திரு . வி.ஜே. 


81 . 


82 . 


277 


83 . 


84 . 


சாம்ப மூர்த்தி , திரு . பி . 
சிதம்பரம் ஐயர் , திரு . எஸ் . 
சிவசண்முகம்பிள்ளை, திரு . ஜே . 


85 . 


86 . 


87 . 


சென்னை நகரம் துறைமுகம் மற்றும் 

தொழிற்சாலைகள் ( நெசவுத் தொழில் 
இரயில்வே நீங்கலாக ) தொழிலாளர்கள் 
நெல்லூர் முகமதன் - கிராமப்புறம் 
மத்திய மாவட்டங்கள் இந்திய கிறித்துவர்கள் 
இராஜமுந்திரி - பொது - கிராமப்புறம் 
தென்னாற்காடு - திருச்சிராப்பள்ளி - சேலம் - 

கோயம்புத்தூர் இந்திய கிறித்துவர்கள் 
கோக்கநாடா நகரம் பொது - நகர்ப்புறம் 
விழுப்புரம் 

பொது கிராமப்புறம் 
சென்னை நகரம் தெற்கு மத்திய பொது 

நகர்ப்புறம் ( செ.வ.) 
கோவில்பட்டி பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
பெல்லாரி பொது கிராமப்புறம் 
கடலூர் - பொது 

பொது - கிராமப்புறம் 
கோபிசெட்டிப்பாளையம் - பொது - கிராமப்புறம் 
காஞ்சிபுரம் பொது - கிராமப்புறம் 
விசாகப்பட்டினம் கிழக்கு கோதாவரி துறைமுக 

தொழிற்சாலை தொழிலாளர் 
பெல்லு கொண்டா பொது - கிராமப்புறம் 
திருக்கோவிலூர் 

பொது - கிராமப்புறம் 
மதுரை நகரம் பொது - கிராமப்புறம் 
நாகப்பட்டினம் பொது - கிராமப்புறம் 
திருச்செங்கோடு பொது - கிராமப்புறம் 
ஓங்கோல் 

பொது கிராமப்புறம் 
கோயம்புத்தூர் நகரம் பொது - கிராமப்புறம் 


சின்னமுத்து , திரு . பி . 
சீதாராம ரெட்டி , திரு . எச் . 
சீதாராம ரெட்டியார் , திரு . கே . 
சீனிவாச ஐயர், திரு. டி . 
சீனிவாச ஐயர் , திரு . பி.எஸ் . 
சுப்பாராவ் , திரு . கருணாகரம் 


88 . 


89 . 


90 . 


91 . 


92 . 


93 . 


94 . 


95. 


சுப்பாராவ் , திரு . கல்லூர் 
சுப்பிரமணியன் , திரு . ஏ . 
சுப்புராம ஐயர் , திரு . என்.எம்.ஆர் . 
சுப்புராய செட்டியார் , திரு . ஏ.எம்.பி. 
சுப்புராயன் , டாக்டர் பி . 
சுப்பையா , திரு . பி . 
சுப்பையா முதலியார் , திரு . சி.பி. 


96 . 


97 . 


98 . 


99 . சுவாமி , திரு . கே.வி.ஆர். 
100. சுவாமி சகஜானந்தா, திரு . ஏ.எஸ் . 
101. செங்கம்பிள்ளை, திரு . ஒ . 
102. செல்வபதி செட்டி , திரு . ஜி . 
103. சேஷாத்திரிசாரியார் , திரு . வி.டி. 
104. சையத் இப்ராகிம், திரு . 
105. சொக்கலிங்கம்பிள்ளை , திரு . டி.எஸ் . 
106. டி மெல்லோ, திரு . ஈ.எம் . 
107. தாமோதரம் , திரு . எம்.பி. 
108. துரைக்கண்ணு , திரு . எம் . 
109. துரைசாமி நாடார் , திரு . ஏ.ஆர்.ஏ.எஸ் . 
110. நஞ்சப்ப கவுண்டர் , திரு . கே.எஸ் . 
111. நடேச செட்டியார் , திரு . எம்.ஜி. 
112. நடேச முதலியார் , திரு . பி . 
113. நரசிம்ம ராஜு , திரு . டி.எஸ் . 
114. நரசிம்ம ராஜு , திரு . பி.எல் . 
115. நரசிம்ஹம் , திரு . சி . 
116. நரசிம்ஹம் , திரு . வி.வி. 


இராஜமுந்திரி பொது - கிராமப்புறம் 
சிதம்பரம் - பொது கிராமப்புறம் ( செ.வ.) 
திருவள்ளூர் - பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
நெசவுத் தொழிலாளர் சங்கம் 

சென்னை தொழிலாளர்கள் 
குடியாத்தம் - பொது - கிராமப்புறம் 
இராமநாதபுரம் முகமதன் - கிராமப்புறம் 
திருநெல்வேலி - பொது 

பொது - கிராமப்புறம் 
ஆங்கிலோ இண்டியன் 
கோட்டயம் 

பொது - கிராமப்புறம் 
திருத்தணி பொது கிராமப்புறம் ( செ.வ.) 
தூத்துக்குடி - பொது கிராமப்புறம் 
கோபிசெட்டிப்பாளையம் பொது - கிராமப்புறம் 
தருமபுரி பொது - கிராமப்புறம் 
சைதாப்பேட்டை பொது கிராமப்புறம் 
சர்வசித்தி - பொது - கிராமப்புறம் 
விஜயநகரம் - பொது கிராமப்புறம் 
சிக்காகோல் பொது கிராமப்புறம் 
மேற்கு கோதாவரி மற்றும் கிருஷ்ணா, குண்டூர் 

தொழிற்சாலைகள் - தொழிலாளர்கள் 
கர்நூல் - பொது 

பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
நாமக்கல் - பொது - கிராமப்புறம் 
கடப்பை 

பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
ஓமலூர் பொது - நகர்ப்புறம் 
தஞ்சாவூர் - பொது கிராமப்புறம் 
பெஜவாடா பொது கிராமப்புறம் 
பீமாவரம் பொது கிராமப்புறம் 
ஐரோப்பியர் 
திருவள்ளூர் பொது - கிராமப்புறம் 
இராணிப்பேட்டை பொது கிராமப்புறம் 
விஜயநகரம் பொது - கிராமப்புறம் 


278 

117. நாகப்பா , திரு . எஸ் . 
118. நாகராஜா அய்யங்கார் , திரு . என் . 
119. நாகைய்யா, திரு . எஸ் . 
120. நாச்சியப்ப கவுண்டர் , திரு . கே . 
121. நாடிமுத்துப்பிள்ளை திரு . ஏ.பி.என்.வி. 
122 . 

நாராயண ராவ் , திரு . கே.வி. 
123. நாராயண ராஜு, திரு , டி . 
124. நுட்ரால் , திரு . ஜே . 
125. பக்தவத்சலம் , திரு . என் . 
126. பக்தவத்சல நாயுடு , திரு . பி . 
127. பம்பாதி அன் அலக் நாராயண கஜபதி ராஜ் 

மன்னே சுல்தான் பகதூர், திரு . 
128. பழனிசாமி கவுண்டர் , திரு . வி.கே. 
129. பழனிசாமி கவுண்டர், திரு . வி.சி. 
130. பன்னீர்செல்வம் , திரு . ராவ்பகதூர் ஏ.டி. 


பொள்ளாச்சி பொது கிராமப்புறம் 
கோயம்புத்தூர் - பொது - கிராமப்புறம் 
தஞ்சாவூர் மற்றும் மதுரை இராமநாதபுரம் 

இந்திய கிறித்துவர்கள் 
செங்கற்பட்டு மற்றும் தென்னாற்காடு முகமதன் - கிராமப்புறம் 
ஐரோப்பியர் 


131. பஷீர் அகமது ஷையத் , திரு . 
132. பாட்சிலர் , திரு . பி . டபிள்யூ. 


133. பாப்பிநீடு , திரு . எம் . 
134. பார்த்தசாரதி அய்யங்கார் , திரு . சி.ஆர் . 
135. பாலகிருஷ்ண குடும்பன் , திரு . கே . 
136. பாலட் , திரு . ஆர்.எம் . 
137. பாலம் ராஜு , திரு . எம் . 
138. பாஸ்கரராவ் மகாசாயு , திரு . ஒய்.வி.எ. 
139. பாஷ்யம் அய்யங்கார் , திரு . கே . 
140. பிரகாசம் , திரு . டி . 
141 . பிரவுணி , திரு . டபிள்யூ.எம் . 


142. புச்சப்பாநாயுடு , திரு . பி . 
143. பூவராகன் , திரு . வி . 


144. பெட்டா பாடலூர், திரு . பி . 
145. பெரியசாமி , திரு . எம்.டி. 
146. பெரியசாமி கவுண்டர் , திரு . கே . 
147. பெரியசாமி கவுண்டர் , திரு . கே . 
148. பெருமல்ல நாயுடு , திரு . பி . 
149. பெருமாள் செட்டியார் , திரு . வி.ஆர் . 
150. பொன்னுசாமி பிள்ளை , திரு . ஆர் . 
151. போவர் , திரு . ஈ.எச்.எம் . 
152. மருதை , திரு . ஆர் . 
153. மாணிக்கம் , திரு . ஆர்.எஸ் . 
154. மாதவன் , திரு . பி . 
155. மாரிமுத்து , திரு . எம் . 
156. மாரிமுத்து பிள்ளை , திரு . எஸ்.டி.பி. 
157. மீர் அக்ரம் அலி , திரு . 


எல்லூர் - பொது கிராமப்புறம் 
சித்தூர் பொது கிராமப்புறம் 
பழனி 

பொது கிராமப்புறம் ( செ.வ.) 
மேற்கு கடற்கரை நிலச்சுவான்தார்கள் 
கோக்கநாடா பொது - கிராமப்புறம் 
பலாக்கொண்டா பொது - கிராமப்புறம் 
செங்கற்பட்டு பொது - கிராமப்புறம் 
சென்னை நகரம் தெற்கு மத்திய - பொது - நகர்ப்புறம் 
ஐரோப்பிய வர்த்தகம் ( சென்னை வர்த்தக சபை 

மற்றும் சென்னை வர்த்தக சங்கம் ) 
ஓங்கோல் 

பொது கிராமப்புறம் 
தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் நகரங்கள் பொது - 

நகர்ப்புறம் 
பிற்பட்ட பகுதிகள் மற்றும் வகுப்புகள் 
நாமக்கல் பொது - கிராமப்புறம் (செ.வ. ) 
ஈரோடு - பொது கிராமப்புறம் 
திருச்சிராப்பள்ளி - பொது 

பொது - கிராமப்புறம் 
கண்டுக்கூர் பொது - கிராமப்புறம் 
சேலம் நகரம் பொது - நகர்ப்புறம் 

279 
சிதம்பரம் பொது - கிராமப்புறம் 
ஆங்கிலோ இண்டியன் 
அரியலூர் - பொது கிராமப்புறம் ( செ.வ.) 
சாத்தூர் பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
சிராக்கல் 

பொது கிராமப்புறம் 
தஞ்சாவூர் - பொது - கிராமப்புறம் ( செ.வ ) 
முசிறி - பொது கிராமப்புறம் 
விசாகப்பட்டினம் மற்றும் கிழக்கு கோதாவரி 

முகமதன் கிராமப்புறம் 
மதுரை முகமதன் கிராமப்புறம் 
மலப்புறம் முகமதன் கிராமப்புறம் 
புத்தூர் முகமதன் - கிராமப்புறம் 
அனந்தப்பூர் முகமதன் கிராமப்புறம் 
சிவகங்கை பொது கிராமப்புறம் 
இராமநாதபுரம் - கிராமப்புறம் 
நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கம் 
திருக்கோவிலூர் - பொது கிராமப்புறம் ( செ.வ.) 
கொக்கணா நாடா பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 


158. முகமது அப்துல் காதர் ராவுத்தர் , திரு . கே.எஸ் . 
159. முகமது அப்துல் ரகுமான் , திரு . 
160. முகமது சகம் நாட் , திரு . கான்பகதூர் 
161 . 

முகமது ரகமத்துல்லா, திரு . கே . 
162. முத்து அருணாசலம் செட்டியார் , திரு . கரு.அரு.கரு . 
163. முத்துராமலிங்க தேவர், திரு . 
164. முத்தையா செட்டியார் , திரு . குமார ராஜா எம்.ஏ. 
165. முனுசாமி பிள்ளை , திரு . வி.ஐ. 
166. மூர்த்தி , திரு . பி.எஸ் . 


167. மெகபூ அலி பெக் , திரு . 
168. மொய்தீன் கவுஸ் , திரு . எஸ் . 
169. மொய்தீன் குட்டி , திரு . பி . 
170. யாகூப் சன், திரு . 
171. யெக்னேஸ்வர சர்மா, திரு . 


172. ருக்மணி லக்ஷ்மிபதி , திருமதி 
173. ரெங்கா ரெட்டி , திரு . என் . 
174. ரெங்கைய்யா நாயுடு , திரு . சி . 
175. ரெத்தினவேலு தேவர், திரு . பி . 


176. ரெடி, திரு . ஜி.பி. 
177. ரெட்டி , திரு . சி.ஒ.பி. 
178. ரோச் விக்டோரியா , திரு . ஜே.எல்.பி. 
179. லட்சுமணசுவாமி , திரு . ஒ . 
180. லட்சுமணசுவாமி , திரு . பி . 
181. லக்ஷ்மி அம்மாள் , திருமதி 
182. லக்ஷ்மி அம்மாள் , திருமதி கே . 

183. லக்ஷ்மி தேவி , டாக்டர் என் . 
280 

184. லாங்லி , திரு . டபிள்யூ.கே.எம் . 
185. வரதாச்சாரி , திரு . என்.எஸ் . 
186. வரதாச்சாரி , திரு . கே . 
187. வர்கி , திரு . சி.ஜே. 
188. வள்ளியப்ப செட்டியார், திரு. வி.எஸ்.ஆர்.எம் . 
189. வில்லியம் ஓவர் ரைட், சர் 
190. விஸ்வநாதம் , திரு . டி . 
191. வெங்கடசுப்பா ரெட்டியார் , திரு . ஆர். 
192 . 

வெங்கட சுப்பையா , திரு . வி. 
193 . வெங்கட நாராயண ரெட்டி , திரு . வி . 
194 . வெங்கடப்ப செட்டியார் , திரு . எஸ்.சி. 
195 . வெங்கடப்ப நாயுடு , திரு . ஆர் . 
196. வெங்கடப்பையா , திரு . கே . 
197. வெங்கடராம ஐயர், திரு . பி . 
198. வெங்கடராமைய்யா, திரு . ஆர்.எஸ் . 
199. வெங்கடராவ் பாலிகா , திரு . பி . 
200. வெங்கட ரெட்டி , திரு . கிரந்தி 
201. வெங்கட ரெட்டி , திரு . கே . 


மேற்கு கோதாவரி கிருஷ்ணா முகமதன் - கிராமப்புறம் 
கடப்பை முகமதன் - கிராமப்புறம் 
பாலக்காடு முகமதன் - கிராமப்புறம் 
சித்தூர் முகமதன் கிராமப்புறம் 
திருநெல்வேலி, பாளையங்கோட்டை நகரங்கள் 

பொது - நகர்ப்புறம் 
சென்னை நகரம் , பெண்கள் பொது - நகர்ப்புறம் 
இராஜம்பெட் - பொது கிராமப்புறம் 
சென்னை நகரம் , வடக்கு மத்திய பொது நகர்ப்புறம் 
திருச்சிராப்பள்ளி மற்றும் ஸ்ரீரங்கம் நகரங்கள் - பொது - 

நகர்ப்புறம் 
ஐரோப்பியர் 
அனந்தப்பூர் பொது - கிராமப்புறம் 
திருநெல்வேலி இந்திய கிறித்துவர்கள் 
கர்நூல் - பொது கிராமப்புறம் 
அமலாபுரம் - பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
சேரன்மாதேவி கிராமப்புறம் ( செ.வ.) 
திண்டுக்கல் பொது பெண்கள் கிராமப்புறம் 
பெல்லாரி பெண்கள் பொது கிராமப்புறம் 
சென்னை தோட்டக்காரர்கள் 
சென்னை நகரம் தெற்கு மத்திய - பொது - நகர்ப்புறம் 
சந்திரகிரி பொது கிராமப்புறம் 
மேற்கு கடற்கரை இந்திய கிறித்துவர்கள் 
திருப்பத்தூர் (இராமநாதபுரம் மாவட்டம் ) பொது - கிராமப்புறம் 
ஐரோப்பிய வர்த்தகம் , சென்னை வர்த்தக சங்கம் 
விசாகப்பட்டினம் நகரம் - பொது 

பொது - நகர்ப்புறம் 
திண்டிவனம் 

பொது கிராமப்புறம் 
நெல்லூர் பொது கிராமப்புறம் 
கூடூர் - பொது - கிராமப்புறம் 
சேலம் பொது - கிராமப்புறம் 
கூட்டி - பொது கிராமப்புறம் 
குண்டூர் மற்றும் தெனாலி நகரங்கள் பொது - கிராமப்புறம் 
கும்பகோணம் 

பொது கிராமப்புறம் 
பழனி பொது - கிராமப்புறம் 
மங்களூர் - பொது கிராமப்புறம் 
நரசபூர் 

பொது கிராமப்புறம் 
நரசால்பேட் பொது - கிராமப்புறம் 


202. வெங்கட ரெட்டி, திரு . கோபாவரம் 
203. வெங்கடாசலம் பிள்ளை , திரு . பி . 
204. வெங்கடாச்சாரி , திரு . பி.டி. 
205. வெங்கண்ணா, திரு . ஜி . 
206. வெண்ணாடைய கவுண்டர், திரு . எஸ்.பி. 
207. வேதரத்தினம் பிள்ளை , திரு . எ . 
208. வைரி சேர்லா நாராயண கஜபதி ராவ் பகதூர் , திரு . 
209. ஜெபமணி மாசிலாமணி , திருமதி 


நந்தியால் - பொது - கிராமப்புறம் 
அரியலூர் - பொது 

பொது - கிராமப்புறம் 
ஓசூர் - பொது - கிராமப்புறம் 
எல்லூர் - பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
தாராபுரம் - பொது - கிராமப்புறம் 
மன்னார்குடி - பொது - கிராமப்புறம் 
வடக்கு நிலச்சுவான்தார்கள் 1 
திருநெல்வேலி, பாளையங்கோட்டை மற்றும் 
தூத்துக்குடி நகரங்கள் பெண்கள் - 

இந்திய கிறித்துவர்கள் - நகர்ப்புறம் 
விசாகப்பட்டினம் பொது - கிராமப்புறம் 
ஐரோப்பியர் வர்த்தகர் , சென்னை வர்த்தக சபை சங்கம் 
தெக்காலி 

பொது கிராமப்புறம் 
கொண்டாப்பூர் - பொது கிராமப்புறம் 
சேலம் - கோயம்புத்தூர் - நீலகிரி முகமதன் - கிராமப்புறம் 
திருநெல்வேலி முகமதன் கிராமப்புறம் 
குண்டூர் முகமதன் கிராமப்புறம் 
பாலக்காடு முகமதன் - கிராமப்புறம் 
திருச்சிராப்பள்ளி - பொது - கிராமப்புறம் 

281 
பெஜவாடா - பொது - கிராமப்புறம் 


210. ஜோகி நாயுடு என்கின்ற ஜோகா ராவ் அல்லு , திரு . 
211. ஸ்மித் , திரு . ஜே.எம் . 
212. ஷியாமா சுந்தரராவ் , திரு . பி . 
213. ஷெட்டி, திரு . ஏ.பி. 
214. ஷேக் தாவூத் , திரு . கான்சாகிப் கே.எ. 
215. ஷேக் மன்சூர் தரகனார் , திரு . வி.எல்.டி. 
216. ஷேக் முகமது லால்ஜன் , திரு . 
217. ஷேக் ராவுத்தர் , திரு . எஸ்.கே. 
218. ஹாலாஷ்யம் ஐயர், திரு . என் . 
219. ஸ்ரீ இராஜவசி ரெட்டி துர்கா சதாசிவேசுவரா 

பிரசாத் பகதூர் மனே சுல்தான் , திரு . 
220. ஸ்ரீ ராஜமேக வேங்கடராமைய்யா அப்பா ராவ் 

பகதூர், திரு . 


வடக்கு நிலச்சுவான்தார்கள் - 2 


LAND FREE OF COST TO THE POOR 


Under the scheme of giving land free of cost to the poor and landless 


families, 1,77,057 pooragriculturalfamilies have been provided with 2,11,356 


acres of land , free of cost so far. 4,65,386 poor farmers and agricultural 


labourers have been given benefits to the tune of Rs.371 Crores through 


the Tamil Nadu Farmers and Agricultural Labourers Welfare Board so far . 


-Governor s Address on 6-1-2010 


1 . 


4 . 


6 . 


8 . 


9 . 


282 15 . 


1946 ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சட்டமன்றப் பேரவை 

உறுப்பினர்கள் 
அகமத் குட்டி காஜி சாகிப், திரு . கே . 

மலப்புறம் முகமதன் - கிராமப்புறம் 
2 .. அஞ்சலை அம்மாள் , திருமதி 

கடலூர் பெண்கள் 

பொது கிராமப்புறம் 
3 . அட்டாயுல்லாசாகிப், திரு . எம்.எஸ் . 

சேலம் , கோயம்புத்தூர், நீலகிரி முகமதன் - கிராமப்புறம் 
அண்ணாமலைப் பிள்ளை, திரு . என் . 

திருவண்ணாமலை பொது - கிராமப்புறம் 
5 . அப்துல் மஜீத் சாகிப் , திரு . எம்.எஸ் . 

செங்கல்பட்டு மற்றும் தென்னாற்காடு 
அப்துல் ரவூப் சாகிப் , திரு . கான்சாகிப் டி . பெல்லாரி முகமதன் - கிராமப்புறம் 
7 . அப்துல் ஹமீது , திரு . கான்சாகிப் 

கர்நூல் முகமதன் கிராமப்புறம் 
அம்மண்ண ராஜா , திருமதி சி . 

எல்லூர் நகரம் பெண்கள் பொது - கிராமப்புறம் 
அருணாசலம் , திரு . டி.எஸ் . 

திருச்சிராப்பள்ளி, ஸ்ரீரங்கம் நகரங்கள் பொது - நகர்ப்புறம் 
10 . அல்லாடி அருண்ராவ் , திரு . 

குண்டூர் மற்றும் நெல்லூர் இந்திய கிறித்துவர்கள் 
11 . அல்லு ஜோஹி நாயுடு , திரு . 

விஜயநகரம் பொது - கிராமப்புறம் 
12 . அலெட்டர்ன் , திரு . டி . 

ஐரோப்பியர் 
13 . அவினாசிலிங்கம் செட்டியார் , திரு . டி.எஸ் . பல்லடம் பொது - கிராமப்புறம் 
14 . அனந்த நம்பியார் , திரு . கே . 

இரயில்வே தொழிலாளர்கள் சங்கம் தொழிலாளர் 
அனந்தாச்சார், திரு . பி . 

ஹோஸ்பெட் - பொது - கிராமப்புறம் 
16 . ஆலம்கான் சவோய் சாகிப் , திரு . 

கடப்பை முகமதன் - கிராமப்புறம் 
17 . இப்ராகிம் , திரு . கான்சாகிப் வி.எஸ் . 

திருச்சிராப்பள்ளி முகமதன் - கிராமப்புறம் 
18 . இப்ராகிம் குன்ஹி சாகிப் , திரு . எம் . 

சிராக்கல் முகமதன் - கிராமப்புறம் 
19 . இப்ராகிம் சாகிப் , திரு . சின்னக்காசியார் 

மதுரை முகமதன் கிராமப்புறம் 
ஹாஜி மௌல்வி எஸ்.ஏ.எம் . 
20 . இராகவ மேனன் , திரு . ஆர் . 

பாலக்காடு - பொது - கிராமப்புறம் 
21 . இராகவய்யா, திரு . பி . 

நெல்லூர் பொது - கிராமப்புறம் 
22 . இராகவன், திரு . கே . 

மலப்புறம் - பொது 

பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
23 . இராமகிருஷ்ண ரெட்டி , திரு . டி.என் . 

மதனப்பள்ளி பொது - கிராமப்புறம் 
24 . இராம சந்திரராவ் , டாக்டர் டி.எஸ் . 

சென்னை , செங்கற்பட்டு இந்திய கிறித்துவர்கள் 
25 . இராமசாமி , திரு . டி.வி. 

விசாகப்பட்டினம் பொது - கிராமப்புறம் 
26 . இராமசாமி முதலியார் , திரு . வி.எம் 

வேலூர் - பொது கிராமப்புறம் 
27 . இராமமூர்த்தி , திரு . ஆர் . 

தெக்காலி 

பொது 

கிராமப்புறம் 
28 . இராமய்யா , திரு . என்.பி. 

முசிறி - பொது - கிராமப்புறம் 
29 . இராமனுஜலு ரெட்டியார் , திரு . பி . 

செய்யாறு - பொது கிராமப்புறம் 
30. இராஜமன்னார், திரு . ஜி . 

சென்னை நகரம் வடக்கு மத்திய பொது - நகர்ப்புறம் 
31 . இராஜாராம் நாயுடு , திரு . கே . 

திருமங்கலம் 

பொது 

கிராமப்புறம் 
32 . ஈஸ்வரன் திரு . எம்.ஏ. 

ஈரோடு பொது கிராமப்புறம் 


33 . 


34 . 


35 . 


36 . 


37 . 


38 . 


39 . 


40 . 


41 . 


42 . 


43 . 


44 . 


45 . 


46 . 


47 . 


48 . 


49 . 


ஈஸ்வரா, திரு . கே . 

கொண்டாப்பூர் 

பொது கிராமப்புறம் 
உசேன் , திரு . கான்சாகிப் எச்.எஸ் . 

மங்களூர் முகமதன் கிராமப்புறம் 
ஏலம்பள்ளி ஜமீன்தார் ராஜ குருநாத செட்டியார் , திரு . தெற்கு மத்திய நிலச்சுவான்தார்கள் 
கக்கன் , திரு . பி . 

அரியலூர் - பொது 

பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
கதிரப்பா, திரு . டி . 

பென்னுகொண்டா பொது கிராமப்புறம் 
கந்தசாமி கவுண்டர் , திரு . பி.ஆர் . 

பொள்ளாச்சி 

பொது - கிராமப்புறம் 
கந்தசாமி பிள்ளை , திரு . பி . 

சேலம் நகரம் பொது கிராமப்புறம் 
கண்ணப்ப முதலியார் , திரு . வி.டி. 

குடியாத்தம் - பொது 

பொது - கிராமப்புறம் 
கரந்த் , திரு . கே.ஆர் 

புத்தூர் - பொது கிராமப்புறம் 
கவோட் ஜெரி , திரு . 

சென்னை தோட்டக்காரர்கள் 
கன்னியப்பன் , திரு . எம் . 

சென்னை நகரம் 

துறைமுக தொழிற்சாலைகள் 
( நெசவாளர் இரயில்வே தொழிலாளர் நீங்கலாக ) 

தொழிலாளர்கள் 
காதர் குட்டி சாகிப் , திரு . ஏ.கே. 

கோட்டயம் முகமதன் கிராமப்புறம் 
காமராஜ நாடார், திரு . கே . 

சாத்தூர் - பொது - கிராமப்புறம் 
காமாட்சி செட்டியார் , திரு . கே.பி. 

பழனி பொது - கிராமப்புறம் 
காமேஸ்வர ராவ் , திரு . ஏ . 

குண்டூர் , தெனாலி நகரங்கள் - பொது - கிராமப்புறம் 
காரே மெல்லா குமாரசாமி , திரு . 

சிக்காகோல் பொது - கிராமப்புறம் 
காமேஸ்வர ராவ் , திரு . ஏ . 

பெஜவாடா - மசூலிப்பட்டினம் நகரங்கள் - பொது - நகர்ப்புறம் 
கிரி, திரு . வி.வி. 

சர்வ சித்தி - பொது - கிராமப்புறம் 
கிருஷ்ண குடும்பன் , திரு . சி . 

பொள்ளாச்சி - பொது கிராமப்புறம் ( செ.வ.) 
கிருஷ்ணசாமி வாண்டையார் , திரு . ஏ . 

கும்பகோணம் 

பொது கிராமப்புறம் 
கீதா மகாலெட்சுமணி அம்மா, திருமதி வி . பந்தார் - பொது கிராமப்புறம் 
குட்டிமாலு அம்மா, திருமதி ஏ.வி. 

தலைச்சேரி - கள்ளிக்கோட்டை பெண்கள் - பொது - நகர்ப்புறம் 
குப்புசாமி , திரு . ஆர் . 

நெசவுத் தொழிலாளர்கள் ( சங்கம் சாராதது ) 
குப்புசாமி நாயுடு , திரு . ஏ . 

காஞ்சிபுரம் பொது கிராமப்புறம் 
குமரன் , திரு . எம் . 

சிராக்கல் பொது - கிராமப்புறம் 
குமாரசாமி ராஜா , திரு . பி.எஸ் . 

ஸ்ரீவில்லிபுத்தூர் - பொது - கிராமப்புறம் 
குருமய்யா, திரு . வி . 

பந்தார் - பொது 

பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
குருவுலு , திரு . எஸ் . 

சிக்காகோல் பொது - கிராமப்புறம் (செ.வ. ) 
குலசேகரதாஸ் , திரு . கே . 

திண்டிவனம் பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
குன்கி கமாரன் நம்பியார் , திரு . கே.டி. 

மேற்கு கடற்கரை நிலச்சுவான்தார்கள் 
கோசல்ராம் நாடார் , திரு . கே.டி. 

தூத்துக்குடி - பொது 

பொது - கிராமப்புறம் 
கோட்டி ரெட்டி , திரு . கே . 

கடப்பை - பொது - கிராமப்புறம் 
கோபால ரெட்டி , திரு . பி . 

கவாலி - பொது - கிராமப்புறம் 
கோவிந்தசாமி நாயுடு , திரு . என் . 

நெசவுத் தொழிலாளர்கள் சங்கம் , சென்னை தொழிலாளர் 
கோவிந்த நாயர் , திரு . சி.கே. 

குரும்பரநாடு - பொது கிராமப்புறம் 


283 


50 . 


51 . 


52 . 


53 . 


54 . 


55 . 


56 . 


57 . 


58 . 


59 . 


60 . 


61 . 


62 . 


63 . 


64 . 


65 . 


66 . 


67 . 


68 . 

கோவிந்த நாயர் , திரு . பி . 
69 . கோவிந்த மேனன் , திரு . எம்.பி. 
70. கோவிந்த ராசு, திரு. டி. 
71 . கோவிந்தராஜ நாயக்கர் , திரு . எஸ்.கே. 
72 . சகஜானந்தா, திரு . எஸ் . 
73 . சங்கம் நாயுடு , திரு . பி . 
74 . சங்கரசுப்பிரமணிய முதலியார் , திரு . பி.எஸ் . 


75 . சட்டநாத கரையாளர், திரு . எல் . 
76 . சண்முகம் , திரு . கே . 
77. சண்முக ராஜேஸ்வர சேதுபதி , திரு . 
78 . சத்தியநாராயண ராஜு , திரு . ஏ. 
79 . சத்தியநாராயண ராஜு, திரு. டி . 
80 . சந்திரமௌலி, திரு . கே . 
81 . சந்து , திரு . ஏ . 
82 . சாமி கவுண்டர் , திரு . எஸ் . கே . 
83 . சாமுவேல் , டாக்டர் எம்.ஜே. 
84. சிதம்பர அய்யர் , திரு . எஸ் . 

85 . சிவசண்முகம் பிள்ளை , திரு . ஜே . 
284 


பொன்னானி பொது - கிராமப்புறம் 
மலப்புறம் பொது 

கிராமப்புறம் 
பெல்லாரி பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
சைதாப்பேட்டை - பொது - கிராமப்புறம் 
சிதம்பரம் - பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
பாலக்கொண்டா பொது - கிராமப்புறம் 
திருநெல்வேலி, பாளையங்கோட்டை நகரங்கள் 

பொது - நகர்ப்புறம் 
கோவில்பட்டி பொது - கிராமப்புறம் 
கூடூர் - பொது 

பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
தெற்கு நிலச்சுவான்தார்கள் 
நரசப்பட்டி - பொது - கிராமப்புறம் 
வீரவல்லிபட்டி - பொது கிராமப்புறம் 
தெனாலி பொது - கிராமப்புறம் 
கள்ளிக்கோட்டை - பொது கிராமப்புறம் 
கோபிசெட்டிப்பாளையம் பொது கிராமப்புறம் 
மத்திய மாவட்டங்கள் இந்திய கிறித்துவர்கள் 
விழுப்புரம் பொது - கிராமப்புறம் 
சென்னை நகரம் தெற்கு மத்திய - பொது 

நகர்ப்புறம் (செ.வ. ) 
பொப்பிலி 

பொது - கிராமப்புறம் 
பெல்லாரி பொது கிராமப்புறம் 
திருக்கோவிலூர் - பொது கிராமப்புறம் 
இராணிப்பேட்டை 

பொது கிராமப்புறம் 
கோபிசெட்டிப்பாளையம் பொது - கிராமப்புறம் 
மதுரை நகரம் - பொது 

பொது - நகர்ப்புறம் 
தாராபுரம் பொது - கிராமப்புறம் 
பென்னுகொண்டா பொது 

கிராமப்புறம் 
திருப்பத்தூர் (இராமநாதபுரம் ) பொது - கிராமப்புறம் 
சேலம் பொது 

கிராமப்புறம் 
கோயம்புத்தூர் நகரம் பொது - நகர்ப்புறம் 
செங்கற்பட்டு பொது - கிராமப்புறம் 
ஓங்கோல் - பொது கிராமப்புறம் ( செ.வ.) 
பெல்லாரி பெண்கள் பொது - கிராமப்புறம் 
சிவகங்கை பொது - கிராமப்புறம் 
வடக்கு நிலச்சுவான்தார்கள் 


86 .. 

சீதாராமசாமி கோனா, திரு . 
87 . சீதாராம ரெட்டி, திரு . எச் . 
88 . சீனிவாச படையாச்சி , திரு . பி.ஆர். 
89 . 

சீனிவாச ராவ் , திரு . டபிள்யூ.எஸ். 
90 . சுப்பண்ண கவுண்டர், திரு . கே.கே. 
91 . சுப்பராமன், திரு . என்.எம்.ஆர் . 
92 . சுப்பராயன் , டாக்டர் பி . 
93 . சுப்பாராவ் , திரு . கே . 
94 . சுப்பிரமணிய அய்யர், டாக்டர் எஸ் . 
95 . சுப்பிரமணியம் , திரு . ஏ . 
96 . சுப்பிரமணியம் , திரு . கே . 
97. சுப்பைய்யா , திரு . ஆர். 
98 . சுப்பைய்யா , திரு . டி . 
99 . சுமங்கலம்மா , திருமதி ஏ . 
100. சுவாமிநாதன் , திரு . ஆர்.வி. 
101 . சூரிய ராவ் பகதூர் ஸ்ரீராஜாராவ் , திரு . 

வெங்கட குமார மகிபதி 


102. சூரைய்யா, திரு . கே . 
103. செங்கம் பிள்ளை, திரு . ஒ . 
104. சேத்தி சாகிப் , திரு . கே.எம் . 
105. சையத் முகமது சாகிப் , திரு . எம்.ஆர்.பி. 
106. டவுன், திரு . எச்.எஸ் . 
107. டேனியல் தாமஸ் , திரு . 
108. தங்கவேலு, திரு . ஆர். 
109. தாமோதரன் , திரு . எம்.பி. 
110. தாம்சன் , திரு. ஏ.ஈ. 
111. தியாகராஜ சோளகர், திரு . ஜி . 
112. தியாகராஜப் பிள்ளை, திரு . எம்.டி. 
113. தியாகு வொக்கார் , திரு . 
114. துரைக்கண்ணு, திரு . எம் . 
115 . 

துரைராஜு பாண்டியன் , திரு . டி . 
116. தேவநாயக்கய்யா , திரு . ஏ . 
117. நடேச செட்டியார் , திரு . எம்.ஜி. 
118. நடேசன் , திரு . பி . 
119. நரசிம்ம ராவ் , திரு. ஜி . 
120. நரசிம்ம ராஜு , திரு . பி.எல் . 
121. நாகப்பா , திரு . எஸ் . 
122. நாகராஜ அய்யங்கார் திரு . என் . 
123. நாகராஜ மணிக்கார் திரு . எஸ் . 
124. நாகேஸ்வர ராவ் , திரு . எம் . 
125. நாகைய்யா, திரு . எஸ் . 
126. நாச்சியப்ப கவுண்டர் , திரு . கே.ஏ. 
127. நாராயண ரெட்டி , திரு . கே.பி. 
128. நீலம் சஞ்சீவ ரெட்டி , திரு . 
129. பக்தவத்சலம் , திரு . எம் . 
130. பட்டாபிராம அய்யர், திரு . எம்.எஸ் . 
131 . பட்டாபிராமன் , திரு . பி.எஸ் . 
132. பத்மநாப மல்லய்யா, திரு . யு . 
133. பயாஸ் , திரு . எல்.சி. 
134. பரமானந்த ராயர் , திரு . எஸ் . 
135. பரமேஸ்வரன் , திரு . பி . 
136. பரிசுத்த நாடார் திரு . ஏ.ஒய்.எஸ் . 
137. பழனிசாமி கவுண்டர் , திரு . வி.சி. 
138. பழைய குடும்பர் , திரு . 


பெஜவாடா பொது - கிராமப்புறம் 
திருவள்ளூர் பொது கிராமப்புறம் ( செ.வ.) 
மலப்புறம் முகமதன் - கிராமப்புறம் 
இராமநாதபுரம் முகமதன் கிராமப்புறம் ( செ.வ.) 
ஐரோப்பிய வர்த்தகர் சென்னை வர்த்தக சபை 
திருநெல்வேலி இந்திய கிறித்துவர்கள் 
திருவண்ணாமலை - பொது 

பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
கோட்டயம் 

பொது கிராமப்புறம் 
ஐரோப்பிய வர்த்தகர் சென்னை வர்த்தக சபை 
தஞ்சாவூர் - பொது கிராமப்புறம் 
நாகப்பட்டினம் பொது கிராமப்புறம் 
மன்னார்குடி பொது கிராமப்புறம் ( செ.வ.) 
திருத்தணி - பொது கிராமப்புறம் ( செ.வ.) 
திருநெல்வேலி 

பொது கிராமப்புறம் 
கடலூர் - பொது - கிராமப்புறம் 
தர்மபுரி - பொது கிராமப்புறம் 
தென்னிந்திய வர்த்தக சபை 
சென்னை நகரம் வடக்கு பொது - நகர்ப்புறம் 
விஜயநகரம் - பொது கிராமப்புறம் 
கர்நூல் பொது கிராமப்புறம் ( செ.வ.) 
நாமக்கல் பொது கிராமப்புறம் 
ஹோசூர் - பொது கிராமப்புறம் 
குண்டூர் 

பொது கிராமப்புறம் 
கடப்பை - பொது கிராமப்புறம் (செ.வ. ) 
ஓமலூர் - பொது - கிராமப்புறம் 
ராஜம்பேட் பொது கிராமப்புறம் 
அனந்தப்பூர் - பொது - கிராமப்புறம் 
திருவள்ளூர் பொது - கிராமப்புறம் 
திண்டுக்கல் 

பொது கிராமப்புறம் 
திருச்செங்கோடு - பொது கிராமப்புறம் 
மங்களூர் பொது - கிராமப்புறம் 
மேற்கு கடற்கரை, இந்திய கிறித்துவர்கள் 
சிதம்பரம் 

பொது கிராமப்புறம் 
செங்கற்பட்டு - பொது கிராமப்புறம் ( செ.வ.) 
தஞ்சாவூர் , மதுரை , இராமநாதபுரம் இந்திய கிறித்துவர்கள் 
கோயம்புத்தூர் பொது கிராமப்புறம் 
கோவில்பட்டி பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 


285 


139. பாப்பிநீடு , திரு . எம் . 
140. பாலகிருஷ்ணன் , திரு . எஸ்.வி. 
141. பாலம் ராஜு திரு . எம் . 
142. பாஷ்யம் , திரு . கே . 
143. பிரகாசம் , திரு . டி . 
144. பிருமானந்த ரெட்டி , திரு . கா.சு. 
145. பூபதி ராஜு பங்காரு அய்யா, திருமதி 
146. பெத்தராயப்பா , திரு . ஏ. 
147. பெரியசாமி , திரு . எம்.ஜி. 
148. பெரில்லி , திரு . எப் . 
149. பெருமல்லா நாயுடு , திரு . 
150. பெர்னான்டஸ் , திரு. டபிள்யூ.ஜே. 
151 . பேகம் ஹமீருதீன் சுல்தான்மீர், திருமதி 
152. பொக்கை கவுடர், திரு . கே . 
153. பொன்னம்பல கவுண்டர் , திரு . 
154. பொன்னுசாமி கவுண்டர் , திரு . வி . 


எல்லூர் - பொது - கிராமப்புறம் 
பழனி பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
காக்கிநாடா பொது - கிராமப்புறம் 
பல்கலைக்கழகம் 
சென்னை நகரம் தெற்கு மத்திய - பொது - நகர்ப்புறம் 
நரசுரால்பேட் 

பொது 

கிராமப்புறம் 
பீமாவரம் பொது - கிராமப்புறம் 
கூட்டி 

பொது கிராமப்புறம் 
நாமக்கல் - பொது 

பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
ஐரோப்பியர் 
கண்டுக்கூர் பொது - கிராமப்புறம் 
ஆங்கிலோ இண்டியன் 
சென்னை நகரம் , பெண்கள் முகமதன் - நகர்ப்புறம் 
நீலகிரி பொது - கிராமப்புறம் 
திருச்சிராப்பள்ளி 

பொது 

நகர்ப்புறம் 
திருப்பத்தூர் (வடஆற்காடு ) - பொது - 

கிராமப்புறம் 
தென்னாற்காடு - திருச்சிராப்பள்ளி - சேலம் 

கோயம்புத்தூர் - இந்திய கிறித்துவர்கள் 
கள்ளிக்கோட்டை , கண்ணனூர், தலைச்சேரி 

நகரங்கள் முகமதன் - நகர்ப்புறம் 
ஆங்கிலோ - இண்டியன் 
விசாகப்பட்டினம் - கிழக்கு கோதாவரி துறைமுகம் 

தொழிற்சாலைகள் தொழிலாளர்கள் 
புத்தூர் முகமதன் - கிராமப்புறம் 
சாத்தூர் பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
தஞ்சாவூர் - பொது - 

பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
வடக்கு நிலச்சுவான்தார்கள் 


155. பொன்னுசாமி முதலியார், திரு . ஏ. 


286 

156. போக்கர் சாகிப் , திரு . பி . 


157. பௌலர் , திரு . எச்.ஓ. 
158. மல்லிகார்ஜுனராவ் , திரு . பி.எஸ் . 


159. மாகின் முகமது சாமர் சாகிப் , திரு . 
160. மாணிக்கம் , திரு . ஆர்.எஸ் . 
161. மாரிமுத்து , திரு . எம் . 
162. மிராஸ்புரம் ஜமீன்தார் ஸ்ரீமேக வெங்கடராமைய்யா 

அப்பா ராவ்பகதூர், திரு . 
163. முகமது அப்துல் சலாம் சாகிப் , திரு . 
164. முகமது அன்வர் சாகிப் , திரு . என் . 
165. முகமது இப்ராகிம் , திரு . எம்.ஏ. 
166. முகமது இஸ்மாயில் சாகிப் , திரு . 


குண்டூர் முகமதன் - கிராமப்புறம் 
வட ஆற்காடு முகமதன் கிராமப்புறம் 
தஞ்சாவூர் முகமதன் - கிராமப்புறம் 
விசாகப்பட்டினம் கிழக்கு கோதாவரி முகமதன் 

கிராமப்புறம் 
சென்னை நகரம் முகமதன் - நகர்ப்புறம் 
திருநெல்வேலி முகமதன் - கிராமப்புறம் 
நெல்லூர் முகமதன் கிராமப்புறம் 
இராமநாதபுரம் - பொது கிராமப்புறம் 


167. முகமது இஸ்மாயில் சாகிப் , திரு . எம் . 
168. முகமது உசேன் சாகிப் , திரு . 
169. முகமது ரகுதீன் அகமது அன்சாரி சாகிப் , திரு . 
170. முத்துராமலிங்க தேவர், திரு . யு . 


171. முத்தையா செட்டியார் , திரு . எம்.ஏ. 
172. முனுசாமி பிள்ளை , திரு . வி.ஐ. 
173. மூர்த்தி , திரு . பி.எஸ் . 
174. மெகபூப் அலிபெக் சாகிப் , திரு . 


175. மொய்தீன் குட்டி , திரு . டி.கே. 
176. ரசாக் கான் சாகிப் , திரு . 
177. ருக்மணி லெட்சுமிபதி , திருமதி அ . 
178. ரெங்கசுவாமி , திரு . என் . 
179. ரெத்தினசுவாமி , திரு . எஸ் . 
180. ரெத்தினவேலு தேவர் , திரு . பி . 
181 . லட்சுமணசாமி , திரு . பி . 
182. லட்சுமி அம்மாள் , திருமதி கே . 
183. லட்சுமி அம்மாள் , திருமதி வி . 
184. லாங்லி , திரு . டபிள்யூ.கே.எம் . 
185. லிங்கா ராஜு, திரு . கே . 
186. லெனார்டு , திரு . டி.ஜி. 
187. வரதாச்சாரி , திரு . என்.எஸ் . 
188. வரதாச்சாரி , திரு . கே . 
189. விஸ்வநாதம் , திரு . டி . 
190. வீரண்ண பாதல் , திரு . கே . 
191. வீரராகவலு , திரு . என் . 
192. வெங்கடகிருஷ்ண ரெட்டியார் , திரு . கே . 
193. வெங்கடசுப்பையா, திரு . என் . 
194. வெங்கட நாராயண ரெட்டி , திரு . பி . 
195. வெங்கட நாராயணா, திரு . பி . 
196. வெங்கடரத்தினா, திரு . பி . 
197. வெங்கடராஜு , திரு . எம் . 
198. வெங்கடராவ் , திரு . கே . 
199. வெங்கட ரெட்டி , திரு . ஆர் . 
200. வெங்கடாசலம் பிள்ளை , திரு . பி . 
201. வெங்கடேஸ்வரலு , திரு . பி . 


நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கம் 
திருக்கோவிலூர் - பொது கிராமப்புறம் ( செ.வ.) 
காக்கிநாடா பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
மேற்கு கோதாவரி மற்றும் கிருஷ்ணா, முகமதன் 

- கிராமப்புறம் 
பாலக்காடு முகமதன் கிராமப்புறம் 
சித்தூர் முகமதன் - கிராமப்புறம் 
சென்னை நகரம் பெண்கள் - நகர்ப்புறம் 
மாயவரம் பொது கிராமப்புறம் 
தாராபுரம் 

பொது - கிராமப்புறம் 
திருச்சிராப்பள்ளி 

பொது கிராமப்புறம் 
அமலாபுரம் 

பொது கிராமப்புறம் ( செ.வ.) 
திண்டுக்கல் பெண்கள் 

பொது - கிராமப்புறம் 
சேரன்மகாதேவி பொது கிராமப்புறம் 
ஐரோப்பியர் 
இராஜமுந்திரி - பொது - கிராமப்புறம் 
ஐரோப்பிய வர்த்தக சங்கம் - சென்னை வர்த்தக சபை 
சென்னை நகரம் தெற்கு - பொது - நகர்ப்புறம் 
திருத்தணி பொது கிராமப்புறம் 
விசாகப்பட்டினம் நகரம் - பொது - நகர்ப்புறம் 
பின்தங்கிய பகுதி வகுப்பு 
பெஜவாடா பொது கிராமப்புறம் 
திண்டிவனம் பொது - கிராமப்புறம் 
கர்நூல் - பொது 

பொது - கிராமப்புறம் 
கூடூர் பொது 

கிராமப்புறம் 
காக்கிநாடா பொது - நகர்ப்புறம் 
இராஜமுந்திரி - பொது - கிராமப்புறம் 
ஓங்கோல் 

பொது கிராமப்புறம் 
அமலாபுரம் 

பொது கிராமப்புறம் 
சித்தூர் பொது கிராமப்புறம் 
அரியலூர் - பொது கிராமப்புறம் 
மேற்கு கோதாவரி கிருஷ்ணா, குண்டூர் 

தொழிற்சாலைகள் தொழிலாளர்கள் 
தஞ்சாவூர் கும்பகோணம் பொது - நகர்ப்புறம் 
எல்லூர் பொது நகர்ப்புறம் ( செ.வ.) 
நந்தியால் - பொது - கிராமப்புறம் 
மன்னார்குடி 

பொது - கிராமப்புறம் 


287 


202. வெங்கட்ராம அய்யர் , திரு . பி . 
203. வெங்கண்ணா , திரு . ஜி . 
204. வேங்கட ரெட்டி , திரு . ஜி . 
205. வேதரத்தினம் பிள்ளை , திரு . ஏ . 


206. வேலாயுதபாணி , திரு . பி.எம் . 
207. வேலுசாமி கவுண்டர் , திரு . பி.எஸ் . 
208. வைத்தியநாத அய்யர், திரு . ஏ. 
209. ஜாபர் மொய்தீன் சாகிப் , திரு . 
210. ஜான் மோசஸ் வில்சன் , திரு . 
211. ஜெபமணி மாசிலாமணி , திருமதி 


இராணிப்பேட்டை - பொது - கிராமப்புறம் ( செ.வ.) 
பெரியகுளம் பொது கிராமப்புறம் 
வேலூர் - பொது 

பொது - கிராமப்புறம் 
அனந்தப்பூர் முகமதன் - கிராமப்புறம் 
வடக்கு சர்க்கார் - இந்திய கிறித்துவர்கள் 
திருநெல்வேலி, பாளையங்கோட்டை , தூத்துக்குடி 

நகரங்கள் பெண்கள் இந்திய கிறித்துவர்கள் 
கள்ளிக்கோட்டை முகமதன் கிராமப்புறம் 
கொண்டாப்பூர் - பொது - கிராமப்புறம் 
பாலக்காடு முகமதன் கிராமப்புறம் 
வடக்கு மத்திய நிலச்சுவான்தார்கள் 


212. ஹசன் கோயா சாகிப் , திரு . பி.பி.சி. 
213. ஷெட்டி , திரு . ஏ.வி. 
214. ஹைட்ரோஸ் , திரு . எம்.வி. 
215. ஸ்ரீசர்வகணகுமார கிருஷ்ண யாகேந்திர 

பகதூர் வழரூப் வெங்கடகிரி , திரு . 


இலவச வண்ணத் தொலைக்காட்சிப் பெட்டி 

வழங்கும் திட்டம் 


288 


பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளான 15-9-2006 அன்று மாண்புமிகு முதல்வர் கலைஞர் அவர்களால் 
இலவச வண்ணத் தொலைக்காட்சிப் பெட்டி வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பெற்றது . சட்டமன்றக் 
கட்சிகளின் தலைவர்களை உறுப்பினர்களாகக் கொண்ட குழு அமைக்கப்பட்டு , அக்குழுவின் ஆலோசனையின் 
பேரில் ஒப்பந்தப்புள்ளிகள் பெறப்பட்டு , மாண்புமிகு முதல்வர் கலைஞர் அவர்கள் முன்னிலையில் குழுவால் 
ஆய்வு செய்ப்பட்டு , கொள்முதல் ஆணைகள் வழங்கப்பட்டன. இதுவரை 1,52,80,000 வண்ணத் தொலைக்காட்சிப் 
பெட்டிகள் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன . இத்திட்டம் குறித்த விவரம் 2006-2007 ஆம் ஆண்டு நிதிநிலை 
அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது . 


VISITOLIC 


ANTETIFFAI 


அணணா 


H 


முதல் பேரவை உறுப்பினர்கள் (1952-1957) 


லால்குடி 


மதுகோல் 


1. அகமது குட்டி , திரு . சி . * 

கோட்டக்கல் 
2. அச்சன் நாயுடு , திரு . டி . சி . + சீபுறுப்பள்ளி- பொது 
3. அந்தோணி பிள்ளை , திரு . எஸ்.சி.சி. சூளை, மதராஸ் நகரம் 
4. அந்தோணி பீட்டர், திரு . 

மணப்பாறை 
5. அப்பளசாமி பொஜ்ஜா, திரு . + அமலாபுரம் - தனி 
6. அப்பள நாயுடு , திரு . கே . + ஸ்ரீகாகுளம் - பொது 
7. அப்பாராவ் பகதூர் ராஜா 

மேக ரங்கையா , திரு . + நஸ்விட் 
8. அப்பு , திரு . ஏ . 

செவயூர் 
9. அய்யனார், திரு . 

நிலக்கோட்டை - தனி 
10. அய்யாறு , திரு . ஏ . 

ஜெயங்கொண்டம் - தனி 
11. அரங்கநாதன் , திரு . கே . 

செஞ்சி 
12. அருணாசல முதலியார், திரு . ஏ.ஜே * குடியாத்தம் பொது 
13. அர்த்தநாரி , திரு . டி . எஸ் . 

திருச்செங்கோடு பொது 
14. அர்த்தநாரீஸ்வர கவுண்டர் , திரு . எடப்பாடி 
15. அனுமந்தராய கவுண்டர் , திரு . ஏ.கே. வாணியம்பாடி 
16. அனுமந்தராவ் , திரு . எம் . + ரேப்பள்ளி 
17. ஆஞ்சநேயலு நாயுடு , திரு . ஜி . + பந்தர் 
18. ஆதிகேசவலு நாயுடு , திரு . கே . + சந்திரகிரி 
19. ஆதித்தியன் , திரு . எஸ்.டி. திருச்செந்தூர் - பொது 
20. ஆதிநாராயண ரெட்டி , திரு . ஒய் . + ராயகோட்டி 
21. ஆரி கவுண்டர் , திரு . எச்.பி. நீலகிரி - பொது 
22. ஆறுமுகம் , திரு . ஆர்.எஸ். திருநெல்வேலி - தனி 
23. ஆறுமுகம், திரு . எஸ் . 

திருச்செங்கோடு - தனி 
24. ஆறுமுகம், திரு. எஸ்.ஆர். திருப்பூர் -தனி 
25. ஆறுமுகம் , திரு . வி. 

திருச்செந்தூர் - தனி 
26. ஆனந்த பை , திரு . டி. 

உடுப்பி 
27. ஆனந்தன் , திரு. எல் 

கள்ளக்குறிச்சி - தனி 
28. இந்திரையா, திரு. சி . + 

தனுக்கு 
29. இராமசாமி , திரு . கே.வி 

நாமக்கல் - பொது 
30. இராமசாமி , திரு. வி.வி. * 

விருதுநகர் 
31. இராமசாமி கண்டர் , திரு . என்.சி. செங்கம் 
32. இராமசாமி தாஸ் , திரு . கே . 

கோவில்பட்டி 
33. இராமசாமி தேவர் , திரு . ஏ . - திருச்சிராப்பள்ளி தெற்கு 
34. இராமசாமி நாயுடு , திரு . எஸ் . சாத்தூர் 
35. இராமசாமி படையாச்சி , திரு . எஸ்.எஸ் . கடலூர் பொது 
36. இராமசாமி முதலியார் , திரு . வி.கே. உத்திரமேரூர் 
37. இராமமூர்த்தி , திரு . கே . + கொலுகொண்டா - பொது 
38. இராமமூர்த்தி , திரு. பி. 

மதுரை வடக்கு 
39. இராமலிங்கம் , திரு . எஸ் . 

தஞ்சாவூர் - பொது 
40. இராமிரெட்டி, திரு . ஏ . + 

துக்கிராலா 


41. இராமேசம், திரு . கே . வி . + சோதவரம் 
42. இராஜா சிதம்பரம், திரு . பி.பி.கே. 
43. இலட்சுமண கண்டர், திரு . எஸ் . சேலம் ஊரகம் 
44. இலட்சுமணசாமி , திரு . எம் . + கங்கிப்படு 
45. இலட்சுமணதாஸ் , திரு. எல் . + பாதப்பட்டினம் - பொது 
46. இலட்சுமிநரச ராஜு , திரு . பி . + நரசப்பூர் - பொது 
47. இலட்சுமி நரசிம்ம டோரா, திரு . ஆர். + தெக்களி 
48. இலட்சுமி நாராயண ரெட்டி , திரு . + பெனுகொண்டா 
49. இலட்சுமிபதி நாயக்கர் , திரு . கே.எஸ் . ஒட்டன்சத்திரம் 
50. இலட்சுமையா, திரு . டி . + 

மங்கலகிரி 
51. இளையபிள்ளை, திரு . வி.டி. * கள்ளக்குறிச்சி பொது 
52. ஈஸ்வரா , திரு . கே . 

புத்தூர் - தனி 
53. உப்பி , திரு. கே . 

திரூர் 
54. ஊர்க்காவலன் , திரு . பி. 

சங்கரநயினார்கோவில் - தனி 
55. எல்லமந்தா ரெட்டி, திரு . ஜி . + கனிகிரி 
56. ஏழுமலை, திரு . டி.பி. 

சைதாப்பேட்டை - தனி 
57. கங்கப்பா, திரு . எம் . + 

பெல்லாரி 
58. கங்கைய நாயுடு , திரு. பி . + 
59. கட்டிமுத்து , திரு . எம் . 

விருத்தாச்சலம் -தனி 289 
60. கணபதி, திரு . டி . 

பழுவூர் 
61. கணரன், திரு. சி.எச் . 

தெள்ளிச்சேரி 
62. கண்ணன் , திரு . வி.கே. 
63. கந்தசாமி , திரு. சி . 

மன்னார்குடி பொது 
64. கந்தசாமி கண்டர், திரு. எம் . மேச்சேரி 
65. கந்தசாமி கவுண்டர், திரு . எஸ் . பெண்ணாகரம் 
66. கந்தசாமி கவுண்டர் , திரு . பி . வேலப்பாடி 
67. கந்தசாமி படையாச்சி , திரு . எம் . உளுந்தூர்பேட்டை 
68. கருத்திருமன் , திரு . பி.ஜி. 

நம்பியூர் - பொது 
69. கல்யாணசுந்தரம் , திரு . எம் . திருச்சிராப்பள்ளி வடக்கு 
70. கஜபதி ராஜு , திரு . பி.வி.ஆர். @ 0 + விஜயநகரம் 
71. கஜபதி ரெட்டி, திரு . 

பொன்னேரி - பொது 
72. காசிரெட்டி , திரு . எஸ் . + 

தார்சி 
73. காதர் செரீப், திரு. எஸ் . * 

ராணிப்பேட்டை 
74. காமராஜ், திரு . கு .. 

குடியாத்தம் பொது 
75. காளியண்ணன், திரு . டி.எம். ராசிபுரம் 
76. கிருஷ்ண அய்யர், திரு . வி.ஆர் . 

கூத்துபரம்பா 
77. கிருஷ்ணசாமி அய்யங்கார் , திரு . பி.எஸ்.மானாமதுரை 
78. கிருஷ்ணசாமி கோபாலர், திரு . ஆர். பட்டுக்கோட்டை 
79. கிருஷ்ணசாமி நாயுடு , திரு . ஆர் . 

எதிர்க்கோட்டை 
80. கிருஷ்ணசாமி படையாச்சி , திரு . வி . புவனகிரி 
81. கிருஷ்ணமூர்த்தி கவுண்டர், திரு . டி . கிருஷ்ணகிரி 


ஆரணி 


ராமநாதபுரம் 


கடப்பா 


82. கிருஷ்ணமூர்த்தி ராவ் , திரு . பி . + புங்கனூர் 
83. கிருஷ்ணன் , திரு . ஆர் . * ஆலத்தூர் பொது 
84. கிருஷ்ணா ராவ் , டாக்டர் யு . துறைமுகம் , மதராஸ் நகரம் 
85. கிருஷ்ணா ராவ் , திரு . ஒய்.வி. + பத்ராசலம் பொது 
86. கிருஷ்ணா ராவ் , திரு . கே . + நெல்லூர்- பொது 
87. குட்டி கிருஷ்ணன் நாயர், திரு . கே.பி.- கோழிக்கோடு 
88. குப்புசாமி , திரு. ஆர் 

மதுக்கரை 
89. குமாரசாமி ராஜா பகதூர், திரு . - புத்தூர் 

( கார்வேட் நகர் ராஜா) 
90. குனே ராவ் , திரு . எம் . 4 

சிந்தாலப்புடி 
91. குன்னையா, திரு. பி . + 

சீப்புறுபள்ளி - தனி 
92. குன்னன் , திரு . இ.டி. * 

பொன்னானி - தனி 
93. குன்னி முகமது ஷஃபீ, திரு. பொருந்தல்மன்னா 
94. குன்னிராம கிதாவ் , திரு . பி . பெறம்பறா 
95. குன்னிராம குருப், திரு . சி . 

கொய்லாண்டி 
96. கெம்பை கவுடர், திரு . எம்.கே. மேட்டுப்பாளையம் 
97. கொட்டம்மா ரெட்டி, திருமதி தம்மா + பிரட்டிப்பாடு 
98. கொண்டையா, திரு . ஜி.சி. + 

ஆட்மகூர் 
99. கொரான் , திரு . ஒ . 

ஆலத்தூர் - தனி 
100. கோசலராம் , திரு . கே.டி. * சாத்தான்குளம் 
101. கோட்டி ரெட்டி, திரு . கே . + 
102. கோட்டையா, திரு . பி. + 

சிராலா 
103. கோத்திர பசவண்ண கௌட் , திரு . + குட்லிகி 
290 104. கோபால கவுண்டர், திரு. வி. மேல்மலையனூர் 

105. கோபால கிருஷ்ணய்யா வாவிலாலா, திரு. + சாத்தனப்பள்ளி 
106. கோபாலகிருஷ்ண ரெட்டி, திரு . பி . + கூடூர் 
107. கோபாலகிருஷ்ணன், திரு . பி.கே. நாட்டிகா 
108. கோபால மேனன் , திரு . என் . பொன்னானி - பொது 
109. கோபாலன் , திரு . கே.பி. -- 

பையனூர் 
110. கோபாலன் உன்னி, திரு . கே.சி. மன்னார்காட் 
111. கோல்கேபெயில் , திரு . எஸ்.எஸ் . பிரம்மாவரம் 
112. கோவிந்தசாமி நாயக்கர் , திரு . ஏ. விக்கரவாண்டி 
113. கோவிந்தசாமி நாயுடு , திரு.வி. திருவள்ளூர் - பொது 
114. கோவிந்தராவ், திரு . கே . + 
115. கோவிந்தன் , திரு . ஜி . 

பரமக்குடி 
116. சகஜானந்தா, திரு . ஏ.எஸ் . 

சிதம்பரம்-தனி 
117. சங்கம் நாயுடு , திரு . பி . + 

பாலக்கொண்டா 
118. சங்கரநாராயண மேனன் , திரு . வி . பட்டாம்பி 
119. சங்கரய்யா, திரு . பி . + 

கோவூர் 
120. சங்கர ரெட்டி , திரு . என். + கர்நூல் பொது 
121. சங்கரவர்ம ராஜா, திரு. இ.கே. 

நாதபுரம் 
122. சங்கர், திரு . எம்.ஜி. 

நாங்குநேரி 
123. சஞ்சீவய்யா, திரு. ஜி . + 

கர்நூல் - தனி 
124. சஞ்சீவ ரெட்டி , திரு . என் . + காளஹஸ்தி 
125. சண்முகம் , திரு . கே . + 

கத்துக்கூர் - தனி 
126. சண்முகம் , திரு. கே . . 

விருதுநகர் 


127. சண்முகம், திரு . டி . 

ஸ்ரீபெரும்புதூர் 
128. சண்முக ராஜேஸ்வர சேதுபதி , திரு. 

(ராமநாதபுரம் ராஜா) 
129. சத்தியநாராயண டோரா , திரு . எச் . + நரசண்ணப்பேட்டா 
130. சத்தியநாராயண ரெட்டி, திரு . பி . + அனபர்த்தி 
131. சத்தியநாராயணா, திரு . ஜி . + ஏலூரு 
132. சந்திர சூடாமணி தியோ , திரு.வி. + பார்வதிபுரம் 
133. சந்திர ராமலிங்கய்யா, திரு . + திவி - பொது 
134. சம்பந்தம், திரு . ஏ.எம் . 

திருவல்லிக்கேணி , 

மதராஸ் நகரம் 
135. சம்பந்தம் , திரு. கே.ஆர். 

மாயவரம் - பொது 
136. சன்னாசி , திரு. டி.வி. 

கரூர் - தனி 
137. சாந்தப்பா, திரு . கே . 4 

கல்யாண்துர்க் - தனி 
138. சாமியா குரையர், திரு . ஜி . 

சலியமங்கலம் 
139. சாம்பசிவம் , திரு. ஏ . 

தலைவாசல் 
140. சிதாநந்தம் , திரு . வி . + 

பாத்வல் 
141. சித்தன்ன கௌட், திரு. ஆர். + 

மதகசிரா 
142. சியாம் சுந்தர ராவ், திரு . பி . + நரசப்பூர் -தனி 
143. சிரசப்பா, திரு . இஜாரி . + 

அர்பனஹள்ளி 
144. சிருங்காரம் , திரு . + 

சித்தூர் - தனி 
145. சிவசங்கர ரெட்டி , திரு. ஜி. + இந்துப்பூர் 
146. சிவசண்முகம் பிள்ளை, திரு . ஜே . @ ஆயிரம் விளக்கு , 

மதராஸ் நகரம் - தனி 
147. சிவபிரகாசம் , திரு . வி.எஸ் . மேலூர் - தனி 
148. சிவராமி ரெட்டி , திரு . என் . + 
149. சிவராஜ், திரு . என் . 

நாகப்பட்டினம் பொது 
150. சிற்றம்பலம், டாக்டர் ஜி . 

ஸ்ரீரங்கம் 
151. சின்னக்கருப்பத் தேவர் , திரு. எஸ் . மேலூர்- பொது 
152. சின்னசாமி நாயுடு , திரு . சி . 

வடமதுரை 
153. சின்னத்தம்பி தேவர், திரு . எம் . ஆலங்குளம் 
154. சின்னம் ரெட்டி, திரு. பி. + சித்தூர் - பொது 
155. சின்னய்யா, திரு . வி. 

திருமயம் - தனி 
156. சீத்தாராமய்யா, திரு . டி . + 

மதனப்பள்ளி 
157. சீத்தி , திரு . கே.எம் . * 

மலப்புரம் - பொது 
158. சுதர்சன வர்மா, திரு . ஆர்.பி.வி. + புத்தூர் 
159. சுப்பராய கவுண்டர், திரு . ஏ.கே. * காங்கேயம் 
160. சுப்பராயுடு , திரு. சி. + 

தாதுபத்திரி 
161. சுப்பராஜு , திரு . பி . @ 04 

பீமாவரம் 
162. சுப்பராஜ், திரு . ஏ.எஸ் . 

உத்தமபாளையம் 
163. சுப்பா ரெட்டி, திரு . எம் . + நந்தியால் 
164. சுப்பா ரெட்டி, திரு . கே . + 

பால்நாடு 
165. சுப்பிரமணிய கவுண்டர், திரு . கே.எஸ். * மேச்சேரி 
166. சுப்பிரமணிய நாயக்கர், திரு . எம் . சோளிங்கர் 
167. சுப்பிரமணிய பிள்ளை , திரு . ஐ.கே. தென்காசி 


கமலாபுரம் 


அனகாபள்ளி 


ஆத்தூர் 


கொடுமுடி 


தாராபுரம் 


168. சுப்பிரமணியம் , திரு . எம்.பி. 
169. சுப்பிரமணியம், திரு . சி . 

கோயம்புத்தூர் 
170.சுப்பையா, திரு . ஏ.கே. 

மன்னார்குடி - தனி 
171. சுயம்பிரகாசம் , திரு . எஸ் . 

பாபநாசம் 
172. சுவர்ணா, திரு . என்.என். 

முல்கி 
173. சுவாமிக்கண்ணு , திரு . எஸ் .. விருத்தாசலம் 
174. சுவாமிநாதன் , திரு . ஆர்.வி. சிவகங்கை 
175. சூர்ய சந்திர ராவ் , திரு . பி . + ஆலம்புரம் 
176. சூர்ய நாராயணா ராஜு , திரு . ராஜா சகி + பாயகராவ்பேட்டா 
177. சூர்ய நாராயணா, திரு . கே . + பீமுனிப்பட்டினம் 
178. சூர்ய நாராயணா, திரு . ஜி . @ + விஜயநகரம் - தனி 
179. செங்கம் பிள்ளை , திரு . ஓ . 

பொன்னேரி-தனி 
180. செஞ்சுராம நாயுடு , திரு . என் . + கான்துகூர் - பொது 
181. செல்லத்துரை, திரு . பி . 

திருவாடனை 
182. செல்லப்பாண்டியன் , திரு . எஸ் . சேரன்மகாதேவி 
183. செல்வராஜன் , திரு . எம்.எஸ் .. சாத்தான்குளம் 
184. செல்வராஜ் , திரு . பி . 

விளாத்திகுளம் 
185. சேனாபதி கவுண்டர் , திரு . ஏ . 
186. சொக்கலிங்கம் செட்டியார் , திரு . காரைக்குடி 

ஏ.ஆர்.ஏ.ஆர்.எம். 
187. சொக்கலிங்கம் , திரு . பி . 

அம்பாசமுத்திரம் 
188. சோமசுந்தர கவுண்டர் , திரு . எஸ் . வந்தவாசி பொது 
189. சோமய்யாஜுலு, திரு . எஸ்.என் . திருநெல்வேலி 
190. சோமய்யாஜுலு , திரு . சி.வி. @ சிருங்கவாராபுகடா 
191. சௌந்திரம் ராமச்சந்திரன், டாக்டர் திருமதி டி . எஸ் . ஆத்தூர் 
192. தங்கவேலு , திரு . ஆர். 

திருவண்ணாமலை - தனி 
193. தங்கவேலு , திரு . எஸ்.பி. 
194. தசரதராமய்யா , திரு. டி. 4 

ராப்பூர் 
195. தசரதன் , திரு . டி . 

வந்தவாசி - தனி 
196. தருமலிங்க நாயக்கர் , திரு . வி . செய்யார் 
197. தருமலிங்கம் , திரு . எம் . 

திருவள்ளூர் - தனி 
198. திம்மா ரெட்டி, திரு . பி . + 

பிலேரு 
199. தியாகராஜ பிள்ளை, திரு . எம்.டி. நன்னிலம் - பொது 
200. திருமூர்த்தி , திரு . பி.கே. 

பொள்ளாச்சி-தனி 
201. தினகரசாமி தேவர், திரு . 

சேடப்பட்டி 
202. துரைக்கண்ணு, திரு . எம் . + திருத்தணி -தனி 
203. துரைசாமி கவுண்டர், திரு . ஏ . அரூர் - பொது 
204.துர்காபிரசாத் வீரபத்திரதியோ பகதூர், திரு . வி . - பார்வதிபுரம் 
205. தெய்வசிகாமணி , திரு . எஸ் . காஞ்சிபுரம் 
206. தென்னேட்டி விஸ்வநாதம் , திரு . @ 0+ விசாகப்பட்டினம் 
207. தோட்டா இராமசாமி , திரு . + பெத்தாபுரம் 
208. நஞ்சப்பா, திரு . ஒ.ஏ. 

அரூர் -தனி 
209. நடராச முதலியார் , திரு . ஆர்.ஏ. 

கலசப்பாக்கம் 
210. நரச ராஜு , திரு . கே.ஆர் . - ராமச்சந்திராபுரம் 
211. நரசிம்மராவ் , திரு . என்.வி.எல் . + குண்டூர் 
212. நரசிம்ம ரெட்டி , திரு.பி. + ராஜம்பெட் - பொது 


213. நல்ல கவுண்டர் , திரு . பி.எஸ் . கோபிசெட்டிப்பாளையம் 
214. நல்லசாமி , திரு . பி.கே. 

பவானி 
215. நல்லசிவம் , திரு. கே.ஆர் . 
216. நாகபூஷணம், திரு . ஜி . + ராயதுர்க் 
217. நாகராஜன் , திரு . வி.ஆர் . 

விழுப்புரம் 
218. நாகிரெட்டி, திரு . டி . + 

அனந்தப்பூர் 
219. நாகன கௌட் , டாக்டர் ஆர். + ஹொஸ்பெட் 
220. நாகேஸ்வர ராவ் , திரு . ஜி . + ரசோல் - பொது 
221. நாடிமுத்துப் பிள்ளை , திரு . வி . - பட்டுக்கோட்டை 
222. நாராயணசாமி , திரு . எம் . + ஒங்கோல் - பொது 
223. நாராயணசாமி நாயுடு , திரு . ஜி . 

ஆடுதுறை 
224. நாராயண குருப் , திரு . எம் . ஒத்தப்பாலம் 
225. நாராயண நம்பியார் , திரு . எம் .- ஹாஸ்துர்க் 
226.நாராயண நம்பியார் , திரு . டி.சி. தலிப்பரம்பா 
227.நாராயணப்பா, திரு . எஸ் . + கல்யாண்துர்க் - பொது 
228. நாராயண ராஜு , திரு . டி . + உண்டி 
229. நாராயணா, திரு . கவாலி + ஸ்ரீகாகுளம் - தனி 
230. நீலாதிரி ராவ் ரெட்டி , திரு. ஆசி . + அட்சபுரம் 
231. பக்கிரிசாமி பிள்ளை , திரு . எஸ் . பெரம்பூர், மதராஸ் நகரம் 
232. பக்தவத்சலு நாயுடு, திரு . பி . 

அரக்கோணம் 
233. பசிவி ரெட்டி , திரு . டி . + 

பெனுகொண்டா 
234. பஞ்சாட்சரம், திரு . எஸ் . 

ஆற்காடு 
235. பட்டாபிராமய்யா, திரு . கே . + ராமச்சந்திராபுரம் 

291 
236. பட்டாபிராம ராவ் , திரு . எஸ்.பி.பி. + 

பாமரு 
237.பத்மநாபராஜு , திரு . கே.வி.எஸ் . @ + ஆலமங்கா 
238.பத்மாபிரபா கவுடர், திரு . எம்.கே. வயநாடு - பொது 
239. பரமசிவம், திரு . என் . 

பெரம்பலூர்- பொது 
240.பரமசிவம் , திரு . என் . * 

விருத்தாசலம் - பொது 
241. பரமேஸ்வரப்பா, திரு . எஸ் . + சிருகுப்பா 
242. பரமேஸ்வரன் , திரு . பி . 

மதுராந்தகம்-தனி 
243.பழனிசாமி , திரு . என்.கே. 

ஊத்துக்குளி 
244.பழனிசாமி கவுண்டர் , திரு . கே.ஜி .. காங்கேயம் 
245.பழனிசாமி கவுண்டர் , திரு . வி.கே. கோயில்பாளையம் 
246. பழனிசாமி கவுண்டர் , திரு. வி.சி. தொண்டாமுத்தூர் 
247.பழனிமுத்து , திரு . எம் . 

பெரம்பலூர் -தனி 
248.பழனியப்பன் , திரு . ஆர்.எம் . திருமயம் பொது 
249.பழனியாண்டி, திரு . எம் . 

அரியலூர் 
250. பாண்டியன் , திரு . ஆர்.எஸ்.கே. சங்கரநயினார் கோயில்பொது 
251. பாப்பனய்யா , திரு . ஜி . + 

திவி - தனி 
252. பாப்பன்னா டோரா, திரு . கே . + பத்ராசலம் - தனி 
253. பாப்பாய்யா சௌதரி , திரு . எம் . + பெல்லம்கொண்டா 
254. பாப்பு நாயுடு , திரு . பி . + 

எல்லமஞ்சிலி 
255.பார்த்தசாரதி , திரு . கே .. 

கள்ளக்குறிச்சி 
256. பாலகிருஷ்ணன் , திரு . வி . 

புதுக்கோட்டை 
257. பாலநாராயண ரெட்டி, திரு . கே . + புறதத்தூர் 
258. பாலராம ரெட்டி , திரு . ஏ . @ காளஹஸ்தி 


முசிறி 


பண்ருட்டி 


259. பிரகாசம் , திரு. டி . + 

சிருங்கவாரபுகடா 
260. பிரபாகர சௌதிரி , திரு . சி . + ராஜமுந்திரி 
261. பில்லாலமரி வெங்கடேஸ்வரலு , திரு . + ஜக்கையாபெட் 
262. புண்டரிகாட்சாச்சார்யலு, திரு . + ஹோஞ்சாரம் 
263. புல்லா ரெட்டி, திரு . சி. + நந்திகோட்கூர் 
264. பெயிஸ் , திரு . எல்.சி. 

மங்களூர் 
265. பெரியசாமி , திரு . எம்.பி. 

நாமக்கல் - தனி 
266. பெர்னான்டஸ் , திரு. டபிள்யு. ஜே . 

நியமனம் 
267. பென்ட நாயுடு, திரு . எம் . + பாதப்பட்டினம் -தனி 
268. பொன்னம்பல கவுண்டர் , திரு . பி . ) திருச்சிராப்பள்ளி தெற்கு 
269. பொம்மன் , திரு . கே.எச் . 

நீலகிரி - தனி 
270. போத்தராஜு , திரு . டி. + 

விஜயவாடா 
271. மகாலிங்கம் , திரு . என். 

பொள்ளாச்சி- பொது 
272. மங்கள கவுண்டர், திரு . எம்.பி. பழனி 
273.மஞ்சையா ஷெட்டி , திரு . ஒய் . கூண்டாப்பூர் 
274.மணவாளன் , திரு . டி .. 

குடியாத்தம் - தனி 
275. மதனகோபால் , திரு . வி . 

வேடசந்தூர் 
276. மலகொண்டையா, திரு. கே . + ஒங்கோல் - தனி 
277.மல்லையா , திரு . டி . + 

அடோனி -தனி 
278. மாசிலாமணி செட்டியார் , திரு . ஏ.கே. வேலூர் பொது 
279. மாணிக்க சுந்தரம் , திரு . எம் . கரூர் - பொது 
280. மாணிக்கம் , திரு . பி.ஜி. 

நம்பியூர் -தனி 
281. மாணிக்கவேலு நாயக்கர், திரு . எம்.ஏ. போளூர் 
| 292 282.மாதவன் நம்பியார் , திரு . கே . * மட்டனூர் 
283. மாரிமுத்து , திரு. எம் . 

தஞ்சாவூர் - தனி 
284. முகமது சாலி மரக்காயர், திரு . அறந்தாங்கி 
285. முத்து, திரு . வி . 

பெரியகுளம் - தனி 
286. முத்துக்குமாரசாமி , திரு. 

நன்னிலம் - தனி 
287. முத்துக்குமாரசாமி நாயுடு , திரு. டி.டி. திருக்கோயிலூர் - பொது 
288. முத்துசாமி திரு . ஏ . 

திருக்கோயிலூர் - தனி 
289. முத்து தேவர், திரு . பி.ஆர்.எம் . நிலக்கோட்டை பொது 
290. முத்துராமலிங்கத் தேவர் , திரு . உ . முதுகுளத்தூர் பொது 
291. முத்தையாப் பிள்ளை, திரு . சி . சீர்காழி 
292. முனிரெட்டி , திரு . எம் . 

ஓசூர் 
293. முனுசாமி கவுண்டர், திரு . கே.ஜி ... ராணிப்பேட்டை 
294.முனுசாமி கவுண்டர் , திரு . பி.எம் . உத்தனபள்ளி 
295. முனுசாமி பிள்ளை , திரு . எம்.எஸ் . திண்டுக்கல் 
296. மூக்கையா தேவர், திரு . 

பெரியகுளம் - பொது 
297. மூர்த்தி ராஜு, திரு . சி.எஸ்.ஆர்.வி.பி. + தடபள்ளிகுடம் 
298.மேனன் , டாக்டர் கே.பி. 

திருத்தலா 
299. மொட்டைய குடும்பன் , திரு. எம் . முதுகுளத்தூர் - தனி 
300.மொய்டு , திரு. கே . 

பாதகரா 
301. மோகன்ராவ் , திரு . @ 

காக்கிநாடா - தனி 
302. மோக்ரால், திரு . எம்.எஸ் . 

காசர்கோடு 
303. மௌனகுருசாமி நாயுடு , திரு . என். உடுமலைப்பேட்டை 
304. ரங்காராவ், திரு. கே . + 

சிலக்களூரிபெட் 


305. ரத்தின கவுண்டர் , திரு . என் . அரவக்குறிச்சி 
306.ரத்தினசாமி , திரு. ஏ.எம் . * (0) குடியாத்தம் - தனி 
307.ரத்தினசாமி பிள்ளை, திரு . பி . ஓமலூர் 
308. ரத்தினம் , திரு . ஏ . 

கடலூர் - தனி 
309. ராகவ முதலியார் , திரு . இ.எல் . திருப்பத்தூர் 
310. ராதாகிருஷ்ணன் , திரு . எஸ் . 
311. ராமகிருஷ்ண அய்யர் , திரு . என் . சைதாப்பேட்டை பொது 
312. ராமகிருஷ்ணன் , திரு . கே . 

பாலக்காடு 
313. ராமகிருஷ்ணன் ரெட்டி , திரு . பி . + கவாலி 
314. ராமச்சந்திர ராவ் , திரு . பி.எஸ் . + கொவ்வூர் பொது 
315. ராமச்சந்திர ரெட்டியார், திரு . ஏ . திருவண்ணாமலை - பொது 
316. ராமச்சந்திரன் , திரு . எம்.ஆர். திருப்போரூர் 
317. ராமபத்திர ராஜு , திரு . என் . + அமலாபுரம் பொது 
318. ராமப்பிரம்மம், திரு . டி. + 

பால்மனேர் 
319. ராமலிங்க ரெட்டி, திரு. எச் . + அடோனி - பொது 
320. ராமய்யா, திரு . கே . + 

ஜம்மாலமதுகு 
321. ராமய்யா சௌத்ரி , திரு . கே . + 

உதயகிரி 
322. ராமராவ் , திரு . என்.வி. + 

புருகுபுடி 
323. ராமராவ் , திரு. பி . + 

திருவூர் 
324. ராமராவ் , திரு . வி. + 

கஞ்சிகட்சேரலா 
325. ராமராவ் , திரு. ஜி . + 

குடிவாடா - தனி 
326. ராமா , திரு. டி.கே. 

மதுரை தெற்கு 
327. ராஜகோபால கவுண்டர், திரு . பி.ஆர் . தருமபுரி 
328. ராஜகோபால ராவ் , திரு . கே . + குடிவாடா - பொது 
329. ராஜகோபால், திரு . என் . 

மணச்சநல்லூர் 
330. ராஜம் ராமசாமி , திரு . சி . 

மைலாப்பூர் , மதராஸ் நகரம் 
331. ராஜன், திரு. பி.டி. 

கம்பம் 
332. ராஜா முத்தையா செட்டியார், திரு. எம்.ஏ. திருப்பத்தூர் (ராமநாதபுரம் ) 
333. ராஜாராம் , திரு . கே . 

திருமங்கலம் 
334. ராஜா வி . வி . கிருஷ்ணம் 

டுணி 
ராஜு பகதூர், திரு . + 
335. ராஜு, திரு . டி.கே. 

ஸ்ரீவில்லிபுத்தூர்- பொது 
336. ராஜு , திரு . கே.டி. 

ஈரோடு 
337.ராஜேஸ்வரராவ், திரு. எம் . + கொவ்வூர் - தனி 
338. ரெங்கசாமி கவுண்டர் , திரு . ஆர். பரமத்தி 
339. ரெங்கசாமி நாயுடு , திரு . பி.எஸ் . திருப்பூர் பொது 
340.ரெங்கசாமி ரெட்டியார் , திரு . பி . துறையூர் 
341. ரெங்கா ரெட்டி , திரு . பி. + 

கம்பம் 
342. ரோச் விக்டோரியா, திரு . ஜே.எல்.பி. தூத்துக்குடி 
343. லட்சண்ணா, திரு . ஜி . 4 

சோம்பேட்டா 
344.வடிவேலு, திரு . 

நாகப்பட்டினம் - தனி 
345. வரதராஜலு நாயுடு , டாக்டர் பி . 
346.வரதன் , திரு . டி.ஆர் . 

கும்பகோணம் 
347.வரதாச்சாரி , திரு. கே. + 

திருத்தணி பொது 
348. வாகீசம் பிள்ளை, திரு . ஜி . 

சிதம்பரம் பொது 
349.விருபாக்ஷய்யா, திரு . 

கொள்ளேகால் 


சேலம் டவுன் 


350. வினாயகம் , திரு . கே . 

செங்கல்பட்டு 
351. விஸ்வநாதன், திரு . கே.ஆர். ஜெயங்கொண்டம் - பொது 
352. வீமய்யா , திரு . எஸ் . + 

நெல்லூர் - தனி 
353. வீமா ரெட்டி , திரு . கே.வி. 4 கதிரி 
354. வீரண்ண பாதல் , திரு. கே . + கொலுகொண்டா 
355. வீரபத்திரம் , திரு . எம் . + 

பர்வதா 
356. வெங்கடகிருஷ்ணாராவ், திரு . சி . + காக்கிநாடா - பொது 
357. வெங்கட குருமி நாயுடு , திரு . கே . + பொப்பிலி 
358. வெங்கடசாமி நாயுடு , திரு . கே . ஆயிரம் விளக்கு, 

மதராஸ் நகரம் - பொது 
359. வெங்கடசாமி ரெட்டி , திரு . பி . + வேங்கடகிரி 
360. வெங்கட சிவய்யா, திரு . பி . + வினுகொண்டா 
361. வெங்கட சுப்பாரெட்டி , திரு . எம் . + கோயில்குந்தளா 
362. வெங்கட சுப்பாரெட்டி , திரு . ஓ . மதுராந்தகம் பொது 
363. வெங்கட சுப்பாரெட்டி , திரு . டி.எம் + கட்டு 
364. வெங்கட சுப்பிரமணியம் , திரு . ஏ . + கைக்கலூர் 
365. வெங்கட சுப்பையா, திரு . பி . + ராஜம்பெட் - தனி 
366. வெங்கட செட்டி, திரு . கே . + தோனி 
367. வெங்கடநாராயண டோரா , திரு . கே . + சலூரு 
368. வெங்கடய்யா, திரு . என் . + மர்க்காப்பூர் 
369. வெங்கடராம அய்யர், திரு. எஸ் . - அதிராமபட்டினம் 
370.வெங்கடராமய்யா, திரு . என் . + 
371. வெங்கடராமய்யா, திரு . ஏ . + தெனாலி 
372. வெங்கடராம ராஜு , திரு . அல்லூரி + ராசோல் -தனி 


373. வெங்கடராவ் சகா , திரு . ( + காக்கிநாடா - தனி 
374.வெங்கட ஜக்காராவ், திரு . ஆர் . + பித்தாபுரம் 
375.வெங்கட்ரமண கவுடா, திரு . கே . புத்தூர் - பொது 
376. வெங்கடேச ஷோலகர் , திரு . பி. நீடாமங்கலம் 
377. வெங்கய்யா, திரு . கே . + பொன்னூர் 
378. வேணுகோபால கவுண்டர், திரு. எம் . திண்டிவனம் -பொது 
379. வேணுகோபால கிருஷ்ணசாமி , திரு . கடம்பூர் 
380. வேலு , திரு . ஏ . 

மாயவரம் - தனி 
381. வேலுக்கண் , திரு . சீ .. 

வயநாடு - தனி 
382. வைகுண்டபாலிகா, திரு . பி . பனிமனக்லூர் 
383. வைகுண்டம் , திரு . 

ஸ்ரீவில்லிபுத்தூர் - தனி 
384. வைரவ தேவர், திரு . வி ... அதிராம்பட்டினம் 
385. ஜீவானந்தம் , திரு . பி . 

வண்ணாரப்பேட்டை , 

மதராஸ் நகரம் 
386. ஜெகந்நாதம், திரு. எச்.எம் . வேலூர் -தனி 
387.ஜெகந்நாதன் , திரு . எம் . 

திண்டிவனம் - தனி 
388. ஜெயராம ரெட்டியார், திரு. எஸ் . அருப்புக்கோட்டை 
389. ஜோசப், திரு . ஜி . + 

அமர்தலூர் 
390. ஷட்யன் , திரு . எம் . 

மலப்புரம்-தனி 
391. ஷெட்டி, திரு . ஏ.பி. 

கர்கல் 
392.ஸ்ரீ கிருஷ்ணா , திரு . வி . + 

பப்பட்லா 
393. ஸ்ரீதரன் , திரு . கே.டி. 

கண்ணனூர் 
394.ஸ்ரீனிவாசலு , திரு . கே . + 

தர்மாவரம் 

293 


நரசராவ்பேட் 


- பதவிக் காலத்தில் காலமானார் 

இடைத் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் 
* தேர்தல் செல்லாது என அறிவிக்கப்பட்டது 
@ இராஜிநாமா செய்தார் 


+ ஆந்திர மாநிலம் அமைக்கப்பட்ட பிறகு உறுப்பினராகத் தொடராதவர் 


* மாநிலங்கள் மறு ஒருங்கிணைப்பிற்குப் பிறகு உறுப்பினராகத் தொடராதவர் 


பிற மொழிகளைக் கலந்து பேசுவதை விட கற்றுக் 
கொள்வதில்தான் தெளிவிருக்கும் . பேசுதல் என்ற 
வார்த்தைக்கே தமிழில் பல பொருள் உண்டு. கூச்சல் , 
முழக்கம் , கத்திப் பேசுதல் என்று பலவாறு உள்ளது . 
பிறமொழிகளுக்கு இல்லாத சொல் வளம் தமிழுக்குத் 
தான் உண்டு. 

- பேரறிஞர் அண்ணா 


இரண்டாவது பேரவை உறுப்பினர்கள் (1957-1962 ) 


1 . 


8 . 


அண்ணாதுரை, திரு. சி.என் காஞ்சிபுரம் 

31. இராமலிங்க படையாச்சி , திரு . எஸ் . அரியலூர் 
2. அண்ணாமலை, திரு . எஸ்.எம் . போளூர் 

32. இராமலிங்கம் , திரு . என்.எஸ் . நாகப்பட்டினம் 
3. அண்ணாமலை உடையார், திரு . எஸ்.ஏ.எம். திருக்கோவிலூர் - பொது 33. இராமாமிர்த தொண்டைமான் , திரு . டி.ஆர். ஆடுதுறை - பொது 
4 .. அண்ணாமலை முத்துராஜா, திரு . ஜி . - அந்தநல்லூர் 34. இராமைய்யா, திரு . வி . 

திருமயம் 
5. அப்பாவு திரு . பி . 

செங்கல்பட்டு -தனி 35. இருசப்பன், திரு . டி . 

ஆத்தூர் -தனி 
6. அப்பாவு பிள்ளை, திரு . கே . 

36. ஊர்க்காவலன் , திரு . பி . 

சங்கரன்கோயில் -தனி 
7. அரசன் , திரு . பி .. சிதம்பரம் - தனி 37. எல்லப்பன் , திரு. பி.எஸ் . 

மதுராந்தகம் - தனி 
அருணாசல தேவர் , திரு . வி . ஆலங்குடி பொது 38. ஏகாம்பர முதலி , திரு . என் . திருவள்ளூர் - பொது 
9. அருணாசலம் , திரு . வி.எஸ் . திருவள்ளூர் - தனி 

39. ஏழுமலை , திரு . டி.பி. 

பொன்னேரி - தனி 
10. அர்த்தநாரீஸ்வர கவுண்டர், திரு . கே.எஸ் . மேட்டூர் 

40. கக்கன் , திரு . பி . 

மேலூர் - தனி 
11. அழகிரிசாமி , திரு . எம் . 

கொடைக்கானல் 41. கந்தசாமி , திரு . ஆர் . 

திருச்செங்கோடு - தனி 
12. அனந்தநாயகி , திருமதி டி.என் . பேசின்பிரிட்ஜ், 

42. கந்தசாமி கண்டர், திரு . எம் . தர்மபுரி 

மதராஸ் நகரம் 43. கந்தசாமி படையாச்சி , திரு . எம் . உளுந்தூர்பேட்டை 
13. அன்பழகன் , திரு.க. 

எழும்பூர், மதராஸ் நகரம் 44. கந்தசாமி முதலியார் , திரு . எம்.ஆர். வீரபாண்டி 
294 14. ஆசைத்தம்பி , திரு . ஏ.வி.பி. ஆயிரம் விளக்கு, 45. கமலாம்புஜ அம்மாள், திருமதி கும்மிடிப்பூண்டி 
மதராஸ் நகரம் 46. கரிய கவுண்டர், திரு . டி . 

செங்கம் 
15. ஆதித்யன் , திரு . எஸ்.பி. 

சாத்தான்குளம் 47. கரியமாணிக்கம் அம்பலம், திரு. கே.ஆர்.ஆர்.எம். * திருவாடனை 
16. ஆதிமூலம் திரு . டி.எஸ் . 

கடயம் 48. கருணாநிதி , கலைஞர் மு . 

குளித்தலை 
17. ஆறுமுகசாமி , திரு . எம்.ஏ.பி. 

49. கருத்தப்ப கவுண்டர் , திரு . கே . ஒட்டன்சத்திரம் 
18. ஆனந்தன் , திரு . எம் . கள்ளக்குறிச்சி - தனி 50. கருத்திருமன் , திரு. பி.ஜி. 

கோபிச்செட்டிபாளையம் 
19. இரங்கநாத முதலியார், திரு . எஸ் . V திருத்தணி 

51. கல்யாணசுந்தரம் , திரு . எம் . திருச்சிராப்பள்ளி -2 
20. இராமகிருஷ்ண தேவர் , திரு . எஸ் .. திருவாடனை 52. காதிர் ஷெரீப் , திரு . எஸ் . 

ஆற்காடு 
21. இராமசந்திர ரெட்டி , திரு . எம் . வந்தவாசி - பொது 53. காமராஜ், திரு . கே . 

சாத்தூர் 
22. இராமசாமி , திரு . எம்.டி. . 

அருப்புக்கோட்டை 

54. காளியண்ணன் , திரு . டி.எம். திருச்செங்கோடு - பொது 
23. இராமசுவாமி , திரு . கே.எல் . நம்பியூர் 

55. கிருஷ்ணசாமி கோபாலர் , திரு . ஆர். கந்தர்வக்கோட்டை 
24. இராமசுவாமி , திரு . சி.ஆர். மயிலாப்பூர் , மதராஸ் நகரம் 56. கிருஷ்ணசாமி நாயுடு , திரு . ஆர் . ஸ்ரீவில்லிபுத்தூர் - பொது 
25. இராமசாமி தேவர் , திரு . எஸ் . அறந்தாங்கி 

57. கிருஷ்ணசாமி ரெட்டியார், திரு . ஆர் . பெரம்பலூர் பொது 
26. இராமசாமி நாயுடு , திரு. எஸ் . சிவகாசி 

58. கிருஷ்ணமூர்த்தி , திரு . வி.கே. ஆம்பூர் - பொது 
27. இராமசாமி படையாச்சி , திரு . எஸ்.எஸ் . நெல்லிக்குப்பம் பொது 59. கிருஷ்ணாராவ் , டாக்டர் யு . - துறைமுகம், மதராஸ் நகரம் 
28. இராமசுவாமிபிள்ளை , திரு . டி.எஸ் . கன்னியாகுமரி 

60. குப்புசாமி , திரு . பி . 

திருக்கோயிலூர் - தனி 
29. இராமசுவாமி முதலியார் , திரு . வி.கே. உத்திரமேரூர் 

61. குழந்தை கவுண்டர் , திரு . பி . நாமக்கல்- பொது 
30. இராமசுப்பு , திரு . கே . 

கடம்பூர் - பொது 

62. குழந்தைசாமி கவுண்டர் , திரு. எம் . . ஏற்காடு - தனி 


ஆத்தூர் 


டி . பாலூர் 


63. குழந்தையம்மாள், திருமதி சி . சூளூர் 

99. சின்னையா, திரு . வி . 

ஆலங்குடி -தனி 
64. குருமூர்த்தி , திரு . ஜி.ஜி. 

பவானி - பொது 

100. சீனிவாச அய்யர், திரு . ஆர். பட்டுக்கோட்டை 
65. கோதண்டராமன், திரு . வி.கே. குடியாத்தம் பொது 101. சீனிவாச படையாச்சி , திரு . பி.ஆர். கடலூர் 
66. கோபால கவுண்டர், திரு . கே . சத்தியமங்கலம் 102. சுந்தரராஜன் , திரு . என்.எஸ் . தாரமங்கலம் 
67. கோமதிசங்கர தீட்சிதர் , திரு . ஜி . அம்பாசமுத்திரம் 103. சுந்தர்சிங் , திரு . ஆர்.ஜே ... தூத்துக்குடி 
68. கோவிந்தசாமி, திரு . ஏ . 

வளவனூர் 104. சுப்பராஜ் , திரு . ஏ.எஸ் . 

போடிநாயக்கனூர் 
69. கோவிந்தசாமி நாயுடு , திரு . வி . 

பொன்னேரி - பொது 

105. சுப்பிரமணிய கவுண்டர் , திரு . கே.எஸ் . சங்கரி 
70. சங்கரன் , திரு . வி . 

மதுரை - மத்தி 106. சுப்பிரமணியம், திரு. ஆர். 

பாபநாசம் - தனி 
71. சங்கர் , திரு . எம்.ஜி. 

நாங்குநேரி 

107. சுப்பிரமணியம் , திரு . எம்.பி. ஆத்தூர் - பொது 
72. சங்கிலி , திரு . எஸ் . 

கடம்பூர் - தனி 108. சுப்பிரமணியம் , திரு . சி . 

கோவில்பாளையம் 
73. சசிவர்ணதேவர் , திரு . டி.எல் . . முதுகுளத்தூர்- பொது 109. சுப்பிரமணிய ராஜ்குமார் , திரு . டி . சிவகங்கை 
74. சடையப்ப முதலியார், திரு . எஸ்.சி. அரக்கோணம் 

110. சுப்பையா கவுண்டர், திரு . எஸ்.டி. உடுமலைப்பேட்டை 
75. சட்டநாத கரையாளர் , திரு . கே . தென்காசி 

111. சுப்பையா, திரு . டி.கே. 
76. சண்முகம் , திரு . ப.உ. திருவண்ணாமலை -பொது 112. சுப்பையா , திரு . வி . 

கோவில்பட்டி 
77. சண்முக ராஜேஸ்வர சேதுபதி , திரு . ஆர் . இராமநாதபுரம் 113. சுப்பையா முதலியார், திரு . ஏ.ஆர். சங்கரன்கோவில் - பொது 
78. சதாசிவம் , திரு . எஸ் . 

அரவக்குறிச்சி 114. சுவரஸ், திருமதி ஏ . 

நியமனம் 
79. சத்தியவாணிமுத்து , திருமதி பெரம்பூர், மதராஸ் நகரம் 115. சுவாமிநாத உடையார் , திரு . டி.எஸ் . மன்னார்குடி 

-தனி 

116. சுவாமிநாத மேற்கொண்டார், திரு . ஆர் . திருவையாறு 
80. சந்தானம் , திரு . பி.எஸ் . 

திருவண்ணாமலை - தனி 117. செல்வராஜன் , திரு . எம்.எஸ் . திருச்செந்தூர் 

295 
81. சந்திரசேகர நாயகர் , திரு. ஏ.இ. 

இராணிப்பேட்டை 118. செல்வராஜ் , திரு . எம் . 

விருத்தாசலம் 
82. சந்திரசேகரன் , திரு . டபிள்யூ . பி.ஏ.ஆர் . நிலக்கோட்டை - பொது 119. சேனாபதி கவுண்டர் , திரு . ஏ . 

தாராபுரம் 
83. சம்பத், திரு . டி . 

கும்பகோணம் 

120. சொக்கலிங்கம் , திரு . என்.வி. திருக்கோஷ்டியூர் 
84. சன்னாசி , திரு. டி.வி. 

முசிறி - தனி 

121. சோமசுந்தரம், திரு . எம்.கே. திருநெல்வேலி - தனி 
85. சாமண்ண கவுண்டர் , திரு . ஆர்.சி. திருப்பத்தூர் 

122. சௌடி சுந்தரபாரதி , திரு . எஸ் . ) அருப்புக்கோட்டை 
86. சாமிக்கண்ணு படையாச்சி , திரு . எஸ் . புவனகிரி 

123. சௌந்திரம் ராமச்சந்திரன், 
87. சாமி சகஜானந்தா, திரு . . சிதம்பரம் - தனி 

டாக்டர் (திருமதி ) டி.எஸ் . வேடசந்தூர் 
88. சாமுவேல் நாடார் , திரு . ஏ . 4 தூத்துக்குடி 

124. டேனியல் , திரு . டி.டி. 

பத்மநாபபுரம் 
89. சாரங்கபாணி , திரு . வி.பி. 

விழுப்புரம் 125. தங்கவேலு, திரு . எஸ் . 

நெல்லிக்குப்பம் -தனி 
90. சாரதி , திரு . எம்.பி. 

வேலூர் 126. தசரதன் , திரு. டி . 

வந்தவாசி - தனி 
91. சாவித்திரி சண்முகம் , திருமதி கோயம்புத்தூர்-1 127. தாமஸ் , திரு . ஏ.வி. 

இராதாபுரம் 
92. சிதம்பரநாத நாடார், திரு . ஏ. 

நாகர்கோவில் 

128. தியாகராஜ பிள்ளை, திரு . எம்.டி. நன்னிலம் பொது 
93. சிதம்பர பாரதி , திரு . ஆர் . 

மானாமதுரை 

129. தியாகராஜன் , திரு . என்.ஆர் . தேனி - பொது 
94. சிவஞானம் பிள்ளை , திரு . டி . சேந்தமங்கலம் 130. திருமலைமுத்து வீரசக்கையா 
95. சின்னகருப்ப தேவர், திரு . எஸ் . திருப்பரங்குன்றம் 

திருவேங்கடசாமி நாயக்கர் , திரு . டி . வடமதுரை 
96. சின்னசாமி , திரு . ஏ . 

ஸ்ரீவில்லிபுத்தூர் - தனி 131. துரைசாமி ரெட்டியார், திரு . ஏ.எஸ் . சைதாப்பேட்டை 
97. சின்னதுரை, திரு . பி.எஸ் . 

பல்லடம் 

132. துரைசாமி ரெட்டியார், திரு . பி . 
98. சின்னைய கவுண்டர் , திரு . என்.பி.எம் . மணப்பாறை 

133. நடராஜ உடையார் , திரு . சி . கள்ளக்குறிச்சி - பொது 


ஆரணி 


சேலம் -1 


அதிராம்பட்டினம் 
நன்னிலம் - தனி 
செங்கல்பட்டு - பொது 
பஞ்சப்பட்டி 
முசிறி - பொது 
காரைக்குடி 
சீர்காழி - பொது 
ஆம்பூர் - தனி 
அரூர்- பொது 
உத்தனபள்ளி 
உசிலம்பட்டி 
மேட்டுப்பாளையம் 


சேலம் -2 


134. நல்லசிவம், திரு . கே.ஆர் . 

சென்னிமலை 
135. நல்லசுவாமி , திரு . டி.எம் . 

கரூர் 
136. நாகராஜ மோனிகர் , திரு. எஸ் . கிருஷ்ணகிரி 
137. நாராயணசுவாமி நாயுடு , திரு. ஜி . மாயவரம் - பொது 
138. நேசமணி , திரு. ஏ. 

கிள்ளியூர் 
139. பக்கிரிசாமி பிள்ளை , திரு . எஸ் . பெரம்பூர், 

மதராஸ் நகரம் - பொது 
140. பக்தவத்சலம் , திரு . எம் . 

ஸ்ரீபெரும்புதூர் 
141. பக்தவத்சலு நாயுடு , திரு. பி . 

சோளிங்கர் 
142. பரிசுத்த நாடார், திரு . ஏ.ஒய்.எஸ் . தஞ்சாவூர் 
143. பழனிசாமி , திரு . என்.கே. 

பெருந்துறை 
144. பழனிசாமி , திரு . கே.பி. 

கோயம்புத்தூர் - 2 - பொது 
145. பழனிசாமி கவுண்டர், திரு . கே.என் . திருப்பூர் 
146. பழனிசாமி கவுண்டர், திரு . கே.ஜி. காங்கேயம் 
147. பாண்டியராஜ் , திரு . எஸ் ... ஆலங்குளம் 
148. பாண்டியராஜ் , திரு . கே . 

உத்தமபாளையம் 
149. பெரிய கருப்பன் அம்பலம் , திரு . பி.எம் . மேலூர் - பொது 
150. பெரியசாமி , திரு . எம்.பி. 

நாமக்கல் - தனி 
151. பெரியண்ணன் , திரு . கே . 

பெரம்பலூர் -தனி 
296 

152. பெரியவலகுருவரெட்டி, திரு . ஏ.வி.பி. திருமங்கலம் 
153. பெருமாள் , திரு . ஏ . 

முதுகுளத்தூர் -தனி 
154. பொன்னம்மாள் , திருமதி ஏ.எஸ் . நிலக்கோட்டை - தனி 
155. பொன்னுசாமி , திரு . பி.பி.எம்.டி. - தூத்துக்குடி 
156. பொன்னையன் , திரு . கே . 

பொள்ளாச்சி - தனி 
157. மகாலிங்கம் , திரு . என் . 

பொள்ளாச்சி பொது 
158. மணவாளன் , திரு . டி . 

குடியாத்தம் - தனி 
159. மணி , திரு . கே.பி.எஸ் . 

சீர்காழி -தனி 
160. மதுரம் , டாக்டர் இ.பி. 

திருச்சிராப்பள்ளி-1 
161. மருதாச்சலம் , திரு. என் . 

கோயம்புத்தூர் - 2 - தனி 
162. மாணிக்க சுந்தரம், திரு . வி.எஸ் . ஈரோடு 
163. மாணிக்கம் , திரு . பி.ஜி. 

பவானி - தனி 
164. மாணிக்கவேலு, திரு . எம்.ஏ. துரிஞ்சாபுரம் 
165. மாதாகவுடர், திரு. ஜே . 

குன்னூர் 
166. மாயாண்டி நாடார் , திரு . எம் . வண்ணாரப்பேட்டை , 

மதராஸ் நகரம் 
167. மாரப்ப கவுண்டர், திரு . கே . 

அவினாசி 
168. மாரியப்பன் , திரு . எம்.கே. 

அரூர் - தனி 


169. மாரியப்பன் , திரு . ஏ . 
170. மாரிமுத்து , திரு . ஏ.ஆர் . 
171. முத்துக்குமாரசுவாமி , திரு . எம்.சி. 
172. முத்துசுவாமி நாயக்கர் , திரு . எம் . 
173. முத்தையா, திரு . கே.கே. 
174. முத்தையா, திரு . வி.ஏ. 
175. முத்தையா செட்டியார் , திரு . எம்.ஏ. 
176. முத்தையா பிள்ளை, திரு . சி . 
177. முனுசாமி , திரு . எஸ்.ஆர். 
178. முனுசாமி கவுண்டர் , திரு . பி.எம் . 
179. முனிரெட்டி , திரு . எம் . 
180. மூக்கையாதேவர் , திரு . பி.கே. 
181. ரகுபதி தேவி , திருமதி டி . 
182. ரத்தினவேல் கவுண்டர், திரு . ஏ . 
183. ராமச்சந்திரன், திரு . கே . 
184. ராமச்சந்திரன் , திரு . பி . 
185. ராஜா கவுண்டர், திரு . ஏ . 
186. ராஜாத்தி குஞ்சிதபாதம், திருமதி 
187. ரஷீத் , திரு. ஏ.ஏ. 
188. லக்ஷ்மண கவுண்டர், திரு . எஸ் . 
189. லக்ஷ்மிகாந்தம் , திருமதி பி.கே.ஆர். 
190. லக்ஷ்மிபதி ராஜ் , திரு . பி.எஸ் . கே . 
191. லாசர், திரு . எஸ் . 
192. லிங்ககவுடர் , திரு . பி.கே. 
193. லூர்தம்மாள் சைமன் , திருமதி 
194. வாகீசம் பிள்ளை, திரு . ஜி . 
195. வாசுதேவன் , திரு . கே . 
196. விசுவநாதன் , திரு . கே.ஆர். 
197. விநாயகம் , திரு. கே . 


பரமக்குடி 
செய்யாறு 
ராசிபுரம் 
திருநெல்வேலி - பொது 
வாணியம்பாடி 
ஏற்காடு- பொது 
மதுரை கிழக்கு 
பழனி 


லால்குடி 


உதகமண்டலம் 


198. வில்லியம் , திரு. எம் . 
199. வீரபாகு , திரு . ஏ.பி.சி. 
200. வீரப்ப கவுண்டர், திரு. பி. 
201. வெங்கடசுப்பாரெட்டி, திரு. ஒ . 
202. வெங்கடாசல நாட்டார், திரு . ஜி . 
203. வேதமாணிக்கம் , திரு. பி . 
204. வேதய்யன் , திரு . வி . 


குளச்சல் 
சிதம்பரம் பொது 
ஸ்ரீரங்கம் 
ஜெயங்கொண்டம் 
தியாகராயநகர் , 
மதராஸ் நகரம் 
விளவங்கோடு 
ஸ்ரீவைகுண்டம் 
திண்டிவனம் - பொது 
மதுராந்தகம் - பொது 
பாபநாசம் - பொது 
நல்லூர் 
திருத்துறைப்பூண்டி - தனி 


205. வேதரத்தினம் பிள்ளை , திரு . ஏ . - 
206. வேலப்பன் , திரு . என்.எம் . 
207. வேலுச்சாமி , திரு . டி . * 
208. ஜகந்நாதன் , திரு . எம் . 
209. ஜங்கல் ரெட்டியார், திரு . எம் . 


திருத்துறைப்பூண்டி - பொது 210. ஜமால் மொஹிதீன், திரு . எம்.ஜே. 
தேனி - தனி 211. ஜெயராஜ் , திரு . பி . 
ஆலங்குளம் 

212. ஹாஜா ஷெரீப், திரு . கே.எஸ்.ஜி. 
திண்டிவனம் - தனி 
செஞ்சி 

213. ஹேமலதா தேவி , திருமதி 


திண்டுக்கல் 
மாயவரம் - தனி 
திருவல்லிக்கேணி , 
மதராஸ் நகரம் 


பெண்ணாகரம் 


4 பதவிக் காலத்தில் காலமானார் 

இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் 
* தேர்தல் செல்லாது என அறிவிக்கப்பட்டது 
V ஆந்திரப் பிரிவினைக்குப் பிறகு திருத்தணி , தமிழகத்தோடு சேர்ந்ததால் , 1.4.1960 - ல் உறுப்பினராகத் 

தேர்ந்தெடுக்கப்பெற்றதாகக் கருதப்பெற்றார். 
( குறிப்பு : 1. திரு . ஆண்டி கவுண்டர் அவர்கள் ஏற்காடு - தனி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்கும்முன் காலமானார் . 

2. திரு . யு . முத்துராமலிங்க தேவர் அவர்கள் முதுகுளத்தூர் பொதுத் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்கும் முன் 

இராஜிநாமா செய்தார் . ) 


கலைஞர் வீட்டு வசதித் திட்டம் 


297 


ஊரகப் பகுதிகளில் ஏழை எளியோரின் வாழ்வில் ஒளியேற்றும் வகையில் 21 இலட்சம் கூரை வீடுகளுக்குப் 
பதிலாக கான்கிரீட் தள வீடுகளை தமிழக அரசின் நிதியைக் கொண்டே இலவசமாக மாற்றி வழங்குகிற 
உன்னதத் திட்டம் " கலைஞர் வீட்டு வசதித் திட்டம் என அழைக்கப்படும் எனவும் வரும் நிதியாண்டில் மூன்று 
இலட்சம் நிரந்தர வீடுகள் ரூ .1,800 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் எனவும் 2010 ஆம் ஆண்டு ஆளுநர் உரையில் 
தெரிவிக்கப்பட்டது . இதன்படி இத்திட்டத்தினை மாண்புமிகு முதல்வர் கலைஞர் அவர்கள் 3-3-2010 அன்று 
திருச்சியில் தொடங்கி வைத்தார் . 


மூன்றாவது பேரவை உறுப்பினர்கள் (1962-1967 ) 


ஆத்தூர் 


ராஜபாளையம் 


போளூர் 


1. அங்கமுத்து நாயக்கர் , திரு . எஸ் . 
2. அப்துல் அஜீத், திரு . கே.எஸ் . * நிலக்கோட்டை 
3. அப்துல் கலீல் , திரு . ஆர். இராணிப்பேட்டை 
4. அப்பாவு, திரு . பி . 

குன்னத்தூர் ( செ.வ.) 
5. அப்பாவு தேவர், திரு . ஏ . 

சாலியமங்கலம் 
6. அம்பிகாபதி , திரு . சி.எம் . திருவாரூர் ( செ.வ.) 
7. அரங்கண்ணல், திரு . இராம . மயிலாப்பூர் 
8. அருணாச்சலம், திரு . வி.எஸ் . திருவள்ளூர் ( செ.வ.) 
9. அருணாச்சலம் , திரு . வி . பட்டுக்கோட்டை 
10. அர்த்தநாரீஸ்வர கவுண்டர், திரு. கே.எஸ் . மேட்டூர் 
11. அழகமுத்து, திரு . டி.பி. 

பெரம்பலூர் 
12. அழகிரிசாமி , திரு . எம் . 

கொடைக்கானல் 
13. அனந்தநாயகி , திருமதி டி.என். பேசின்பிரிட்ஜ், மதராஸ் நகரம் 
14. ஆறுமுகம், திரு . ஆர்.எஸ் . கங்கைகொண்டான் (செ.வ.) 
15. ஆறுமுகம் , திரு . ஏ. 

தணிப்பாடி ( செ.வ.) 
16. ஆறுமுகம், திரு . வீரபாண்டி எஸ் . வீரபாண்டி 
298 17. ஆனந்தன், திரு . எல் . 

ரிஷிவந்தியம் ( செ.வ.) 
18. ஊர்க்காவலன் , திரு. பி . 

புளியங்குடி (செ.வ.) 
19. எல்லம்மா நாயுடு , திரு . வி . தொண்டாமுத்தூர் 
20. ஏகாம்பர முதலியார், திரு . என் . கடம்பத்தூர் 
21. ஏழுமலை , திரு . டி.பி. 

பொன்னேரி ( செ.வ.) 
22. கக்கன் , திரு. பி. 

சமயநல்லூர் ( செ.வ. ) 
23. கடம்பவனசுந்தரம், திரு . டி. அருப்புக்கோட்டை 
24. கணேசன் , திரு. சா . 

காரைக்குடி 
25. கமலநாதன் , திரு . எம் . 

ஊத்தங்கரை 
26. கரியமாணிக்க அம்பலம், திரு . 
கே.ஆர்.ஆர்.எம் . 

திருவாடனை 
27. கரிவேங்கடம் , திரு . எம்.வி. பெண்ணாகரம் 
28. கருணாநிதி , கலைஞர் மு. தஞ்சாவூர் 
29. கர்சா கவுடர், திரு. டி . 

உதகமண்டலம் 
30. கல்யாணசுந்தரம், திரு . எம் . திருச்சிராப்பள்ளி -2 
31. காஞ்சி மணிமொழியார், திரு. தியாகராய நகர், 

மதராஸ் நகரம் 
32. காமராஜ், திரு . கே . 

சாத்தூர் 
33. காளியண்ணன் , திரு . டி.எம். திருச்செங்கோடு 
34. காளியப்ப கவுண்டர் , திரு . ஏ.கே. நம்பியூர் 
35. கிருஷ்ணசாமி , திரு . கே.எம் . வளவனூர் 
36. கிருஷ்ணசாமி கோபாலர், திரு . ஆர். கந்தர்வகோட்டை 


37. கிருஷ்ணசாமி நாயுடு, திரு . ஆர் . 
38. கிருஷ்ணமூர்த்தி , திரு . எம்.ஆர் . காட்டுமன்னார்கோவில் 
39. கிருஷ்ணமூர்த்தி , திரு . வி . நெல்லிக்குப்பம் 
40. கிருஷ்ணவேணி , திருமதி ஏ . ஆண்டிப்பட்டி (செ.வ.) 
41. குஞ்சன் நாடார், திரு . ஏ . பத்மநாபபுரம் 
42. குழந்தைசாமி கவுண்டர், திரு . எம் . ஏற்காடு ( ஆ.வா.) 
43. குழந்தையம்மாள் , திருமதி சி . சூளூர் 
44. கேசவ ரெட்டி, திரு . டி.பி. 
45. கோசல்ராம் , திரு . கே.டி. 

சாத்தான்குளம் 
46. கோதண்டராம பாகவதர், திரு . சி . ஆரணி 
47. கோபால கவுண்டர், திரு . கே . சத்தியமங்கலம் 
48. கோமதி சங்கர தீட்சிதர், திரு . ஜி . அம்பாசமுத்திரம் 
49. கோவிந்தராஜுலு நாயுடு , திரு . ஆர். மாதவரம் 
50. கோவிந்தன் , புலவர் கா . 

செய்யாறு 
51. சங்கரன் , திரு . வி . 

மதுரை மத்தி 
52. சங்கர் , திரு . எம்.ஜி. 

நாங்குநேரி 
53. சங்கிலி , திரு . எஸ் . 

கடம்பூர் ( செ.வ.) 
54. சசிவர்ண தேவர், திரு . டி.எல் . முதுகுளத்தூர் 
55. சண்முகசுந்தரம், திரு . என் . மேட்டுப்பாளையம் 
56. சண்முகம் , திரு . எம் . 

விழுப்புரம் 
57. சண்முகம், திரு . ப.உ .. 

திருவண்ணாமலை 
58. சண்முக ராஜேஸ்வர சேதுபதி , 

திரு . ஆர். 
59. சதாசிவம் , திரு . எஸ் . 

அரவக்குறிச்சி 
60. சம்பங்கி , திரு . ஆர் . 

விரிஞ்சிபுரம் 
61. சம்பந்தம், திரு . கே.ஆர் . 

பொறையார் 
62. சிதம்பரனாத நாடார், திரு. ஏ . 

நாகர்கோவில் 
63. சிரஞ்சீவுலு நாயுடு, திரு . சி . திருத்தணி 
64. சிவசுப்ரமணியம் , திரு. எஸ் . சிதம்பரம் (செ.வ.) 
65. சிவராமன் அம்பலம் , 

மேலூர் 
திரு . எஸ்.வி.எஸ்.எம் . 
66. சின்னகருப்ப தேவர், திரு . எஸ் . திருப்பரங்குன்றம் 
67. சின்னசாமி , திரு . டி . 

கள்ளக்குறிச்சி ( செ.வ.) 
68. சின்னதுரை , திரு . ஜி.இ. கோயம்புத்தூர் -1 
69. சின்னதுரை அம்பலக்காரர், திரு . அந்தநல்லூர் 
70. சின்னமுனுசாமி செட்டி, திரு . என் . உதனபள்ளி 
71. சின்னராஜு , திரு. சி.கே. 

செங்கம் 
72. சின்னையன் , திரு . எஸ் . 

நாமக்கல் ( செ.வ.) 


ராமநாதபுரம் 


73. சின்னையா கவுண்டர், திரு . என்.பி.எம் . மணப்பாறை 
74. சீமைச்சாமி , திரு . கே . 

மானாமதுரை 
75. சீனிவாச ரெட்டியார் , திரு . ஓ . உத்திரமேரூர் 
76. சீனிவாசன் , திரு . சி . 

பரமக்குடி 
77. சீனுவாச படையாச்சி , திரு . பி.ஆர். கடலூர் 
78. சுந்தரராஜன் , திரு . என்.எஸ் . 

தாரமங்கலம் 
79. சுப்பராஜ், திரு . ஏ.எஸ் . - போடிநாயக்கனூர் 
80. சுப்பையா, திரு . ஏ.கே. 

திருத்துறைப்பூண்டி (செ.வ.) 
81. சுப்பையா முதலியார், திரு . ஏ.ஆர் . தென்காசி 
82. சுப்ரமணிய கவுண்டர், திரு . கே.எஸ் . சங்கரி 
83. சுப்ரமணிய செட்டியார், திரு . என் . ஸ்ரீரங்கம் 
84. சுப்ரமணியம் , திரு . ஆர் . 

பாபநாசம் ( செ.வ.) 
85. சுலோசனா , குமாரி டி . 

பெரம்பூர் (செ.வ. ), 

மதராஸ் நகரம் 
86. சுவரஸ் , திருமதி ஏ. 

நியமனம் 
87. சுவாமிதாஸ் , திரு . ஏ . 

குளச்சல் 
88. சுவாமிநாத உடையார் , திரு . டி.எஸ் . மன்னார்குடி 
89. சுவாமிநாதன் , திரு . ஆர்.வி. சிவகங்கை 
90. செங்காளியப்பன் , திரு. ஆர் . 

பல்லடம் 
91. செங்கோட்டுவேலு , திரு . என்.பி. ராசிபுரம் 
92. செல்லபாண்டியன் , திரு . எஸ் . ஆலங்குளம் 
93. செல்லையா, திரு . எம் . 

ஸ்ரீவில்லிபுத்தூர் (செ.வ.) 
94. செல்வராஜன் , திரு . எம்.எஸ் . திருச்செந்தூர் 
95. சேனாபதி கவுண்டர், திரு . ஏ . ஒட்டன்சத்திரம் 
96. சௌந்திரபாண்டியன் , திரு . என் . ராதாபுரம் 
97. சௌந்திரவேலு சேர்வை , திரு . ஏ.பி. போடிநாயக்கனூர் 
98. தங்கவேலு , திரு. ஆர் . 

சீர்காழி (செ.வ.) 
99. தங்கவேலு, திரு. ஏ. 

திண்டிவனம் 
100. தட்சிணாமூர்த்தி கவுண்டர், ஈரோடு 

திரு . ஏ.எஸ் . 
101. தண்டாயுதபாணி , திரு . எம் . அதிராம்பட்டினம் 
102. தர்மலிங்கம் , திரு . ஏ.பி. 

லால்குடி 
103. தியாகராஜ பிள்ளை, திரு . எம்.டி. 

நன்னிலம் 
104. தியாகராஜன் , திரு. ஏ. 

புதுக்கோட்டை 
105. திருப்பதி , திரு . கே . 

திருப்பத்தூர் 
106. திருவேங்கடம் , திரு . கே . 

திருமங்கலம் 
107. துரைசுவாமி , திரு . ஏ . 

தலைவாசல் (செ.வ.) 
108. துரைபாண்டி, திரு . என் . . நாங்குனேரி 
109. துரையரசன், திரு . ஏ. 

அறந்தாங்கி 
110. நஞ்சுண்ட ராவ் , திரு . எஸ் . வேடசந்தூர் 
111. நடராஜ கவுண்டர், திரு . கே.எஸ் . காங்கேயம் 
112. நடராஜன் , டாக்டர் பி . 

கன்னியாகுமரி 
113. நடேச முதலியார், திரு . எஸ்.வி. காஞ்சிபுரம் 
114. நல்லசாமி , திரு . டி.எம் . 

கரூர் 


115. நல்லசிவம் , திரு . கே.ஆர் . 

சென்னிமலை 
116. நல்லசேனாபதி சர்க்கரை 

மன்றாடியார், திரு . என் . பெருந்துறை 
117. நல்லமுத்து , திரு . ஆர் . 

மல்லசமுத்திரம் ( செ.வ.) 
118. நாராயணசுவாமி நாயுடு , திரு . ஜி . மாயவரம் 
119. நாராயணசுவாமி பிள்ளை , திரு . கே . நல்லூர் 
120. நாராயணன் , திரு . ஆர் . 

அரியலூர் 
121. நெடுஞ்செழியன், திரு . இரா . திருவல்லிக்கேணி , 

மதராஸ் நகரம் 
122. பக்தவத்சலம் , திரு . எம் . 

ஸ்ரீபெரும்புதூர் 
123. பரமேஸ்வரன் , திரு . பி . 4 மதுராந்தகம் ( செ.வ.) 
124. பழனி , திரு . கே.பி. 

திருவையாறு 
125. பழனிசாமி , திரு . கே.பி. 

கோயம்புத்தூர் -2 (செ.வ.) 
126. பழனிசாமி கவுண்டர் , திரு . கே.என் . திருப்பூர் 
127. பழனி பிள்ளை , திரு . பி . 4 திருவண்ணாமலை 
128. பார்த்தசாரதி , திரு . கே . 

சங்கராபுரம் 
129. பார்வதி அர்ஜுனன், திருமதி 

தாராபுரம் 
130. பாலகன் , திரு . ஏ.பி. 

கடையம் 
131. பாலகங்காதரன், திரு . ஏ.எம்.பி.எஸ் . நாகப்பட்டினம் 
132. பாலகிருஷ்ணன் , திரு . ஏ.ஜி. வானூர் ( செ.வ.) 
133. பாஷியம்ரெட்டி , திரு . வி . புரசைவாக்கம் , மதராஸ் நகரம் 
134. பூவராகன் , திரு . ஜி . 

விருத்தாசலம் 
135. பெரியண்ணன் , திரு . வி.ஆர் . சேந்தமங்கலம் 

299 
136. பெருமாள் , திரு . ஏ . 

திருச்சுழி ( செ.வ.) 
137. பெருமாள் ராஜு , திரு . ஜி.டி. அந்தியூர் ( செ.வ.) 
138. பொன்னப்ப நாடார், திரு . ஆர் . கிள்ளியூர் 
139. பொன்னம்மாள் , திருமதி ஏ.எஸ் . சோழவந்தான் ( செ.வ.) 
140. பொன்னுசாமி , திரு . எஸ் . தூத்துக்குடி 
141. பொன்னுரங்கம் , திரு . ஏ.எம் . சோளிங்கர் 
142. பொன்னையன் , திரு . கே . 

ஆனமலை (செ.வ.) 
143. மகாலிங்கம் , திரு . என் . 

பொள்ளாச்சி 
144. மணவாளன் , திரு . டி . 

குடியாத்தம் (செ.வ.) 
145. மணி, திரு . எம்.எஸ் . 

திருச்சிராப்பள்ளி -1 
146. மணி , திரு . எஸ் . 

வெங்கலம் ( செ.வ.) 
147. மணி, திரு . கே.எஸ் . 

ஆடுதுறை 
148. மணி , திரு . வி.எஸ்.எஸ் . 

ஆத்தூர் 
149. மதியழகன், திரு . கே.ஏ. 

ஆயிரம் விளக்கு , 

மதராஸ் நகரம் 
150. மருதநாயகம்பிள்ளை, திரு . எம் . வடமதுரை 
151. மனோன்மணி அம்மாள், திருமதி ஏ . உளுந்தூர்பேட்டை 
152. மஜீத், திரு . எஸ்.எம்.ஏ. 

சங்கான் கோவில் 
153. மாணிக்கம், திரு . சி . 

அரூர் ( செ.வ.) 
154. மாதவன், திரு . செ . 

திருக்கோஷ்டியூர் 
155. மாதா கவுடர், திரு . ஜே . 

குன்னூர் 


23 


156. மாயாண்டி நாடார், திரு . எம் . வண்ணாரப்பேட்டை, 

மதராஸ் நகரம் 
157. மாரப்ப கவுண்டர் , திரு . கே . அவினாசி 
158. முத்துக்கருப்பண்ணசாமி கவுண்டர், 
திரு. எம்.பி. 

கோவில்பாளையம் 
159. முத்துலிங்கம், திரு . எஸ் . வந்தவாசி ( செ.வ.) 
160. முத்துவேலப்ப கவுண்டர் , திரு . பி.கே. கோபிசெட்டிப்பாளையம் 
161. முத்தையா, திரு . கே.கே. பஞ்சப்பட்டி 
162. முத்தையா , திரு . வி.ஏ. 

உப்பிலியாபுரம் 
163. முருகையன் , திரு . எஸ் . 

துரிஞ்சாபுரம் 
164. முருகையன் , திரு . பி . 

ஆலங்குடி ( செ.வ.) 
165. முனிரத்தினம், திரு . கே.ஆர். ஆற்காடு 
166. முனு ஆதி, திரு . 

சைதாப்பேட்டை , மதராஸ் நகரம் 
167. மூக்கையா தேவர் , திரு . பி.கே. உசிலம்பட்டி 
168. ரங்கசாமி , திரு. ஆர். 

திண்டுக்கல் 
169. ரங்கநாயகி , திருமதி என்.கே. 
170. ரத்தினவேலு கவுண்டர், திரு . ஏ . சேலம் -2 
171. ராகவரெட்டி , திரு. ஏ. 

கும்மிடிப்பூண்டி 
172. ராமகிருஷ்ண நாயக்கர் , திரு . ஏ.எல் . ஒட்டப்பிடாரம் 
173. ராமச்சந்திர ராயர், திரு . ஏ .. புவனகிரி 
174. ராமசந்திர ரெட்டி , திரு . என் . ஓசூர் 

175. ராமசாமி , திரு . எஸ் . 
300 176. ராமசாமி , திரு . எஸ்.ஜே. 

அரக்கோணம் 
177. ராமசாமி , திரு . ஏ.ஆர். 

கும்பகோணம் 
178. ராமசாமி உடையார் , திரு . என் . வாழப்பாடி 
179. ராமசாமி நாயுடு , திரு . எஸ் . சிவகாசி 
180. ராமச்சந்திரன் , திரு . பி . 

பெரணமல்லூர் 
181. ராமநாதன் , திரு . வி . 

குளித்தலை 
182. ராமலிங்கம் , திரு . என்.எஸ் . வேதாரண்யம் 
183. ராமலிங்கம் , திரு. எஸ் . 

முசிறி ( செ.வ.) 


184. ராமைய்யா, திரு . வி . 

திருமயம் 
185. ராஜகோபாலசாமி , திரு . ஆர் . உடுமலைப்பேட்டை 
186. ராஜகோபால், திரு . பி . 

ஆம்பூர் ( செ.வ.) 
187. ராஜகோபால் நாயுடு , திரு . பி . காட்பாடி 
188. ராஜாங்கம் , திரு . எம் . 

உத்தமபாளையம் 
189. ராஜாங்கம் , திரு . என் . 

குறிஞ்சிப்பாடி (செ.வ.) 
190. ராஜாத்தி குஞ்சிதபாதம் , திருமதி திருநெல்வேலி 
191. ராஜாராம் , திரு . ஜி . 

செஞ்சி 
192. ராஜேந்திரன் , திரு . எஸ்.எஸ் . தேனி 
193. லக்ஷ்மிகாந்தம், திருமதி பி.கே.ஆர் . மதுரை கிழக்கு 
194. லக்ஷ்மி நரசம்மா, திருமதி பி . திருக்கோவிலூர் 
195. வடிவேலு, திரு . எம்.பி. 

வாணியம்பாடி 
196. வடிவேல் , திரு . டி.என் . . தருமபுரி 
197. வில்லியம், திரு. எம் . 

விளவங்கோடு 
198. விஸ்வநாதன் , திரு. சி.ஜி. 

செங்கல்பட்டு 
199. வீரபாகு , திரு . ஏ.பி.சி. 

ஸ்ரீவைகுண்டம் 
200. வீரப்ப செட்டியார், திரு . ஆர்.எஸ் . - தருமபுரி 
201. வெங்கடசுப்ப ரெட்டி , திரு . ஓ . 

அச்சரப்பாக்கம் 
202. வெங்கட்ராமன் , திரு . ஜி. 

சேலம் -1 
203. வெங்கிடுசாமி கவுண்டர், திரு . சி . பழனி 
204. வேணுகோபால கிருஷ்ணசாமி , கோவில்பட்டி 

திரு. என்.வி. 
205. வேலப்பன் , திரு. சி.வி. 

கபிலர்மலை 
206. ஜகதாம்பாள் வேலாயுதம், திருமதி ஜெயங்கொண்டம் 
207. ஜீவரத்தினம், திரு. ஆர். வேலூர் 
208. ஜெயராஜ் , திரு . பி. 

குடவாசல் (செ.வ.) 
209. ஜோதி வெங்கடாசலம் , திருமதி எழும்பூர், மதராஸ் நகரம் 
210. ஹாஜா ஷெரிப் , திரு . கே.எஸ்.ஜி. துறைமுகம் , மதராஸ் நகரம் 
211. ஸ்ரீராமுலு , திரு . பி.வி. 

கிருஷ்ணகிரி 


பவானி 


டி . பளூர் 


- பதவிக் காலத்தில் காலமானார் 

இடைத் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் 
* தேர்தல் செல்லாது என அறிவிக்கப்பட்டது 


கலங்கரை விளக்கம் போலவும் 
நங்கூரம் போலவும் பயன்படக் கூடியது 
கடந்தகால அனுபவம் . 


- கலைஞர் 


மெரினா கடற்கரை 


1890 


நான்காவது பேரவை உறுப்பினர்கள் (1967-1971 ) 


3 . 


1. அக்கினி ராஜு , திரு. எஸ் . திருப்பரங்குன்றம் 
2. அண்ணாமலை , திரு . சி.வி.எம் . கடம்பத்தூர் 
அண்ணாமலை, திரு . வி.டி. 

பெரணமல்லூர் 
4. அப்துல் கபூர் சாகிப் , திரு . இராணிப்பேட்டை 
5. அரங்கநாதன் , திரு . ஆர்.என் . சோளிங்கர் 
6. அரசு , திரு . ஏ.பி. 

திருவொற்றியூர் 
7. அலங்காரம், திரு . எம் . 

கடலாடி 
8. அழகர்சாமி , திரு . சோ . 

கோவில்பட்டி 
9. அழகமுத்து , திரு. டி.பி. 

உப்பிலியாபுரம் 
10. அழகுத்தேவர், திரு . எஸ் . 

சிவகாசி 
11. ஆசைத்தம்பி , திரு . ஏ.வி.பி. எழும்பூர், மதராஸ் நகரம் 
12. ஆண்டி என்கிற குருசாமி , திரு . கே . ஸ்ரீவில்லிபுத்தூர் (செ.வ. ) 
13. ஆதித்தனார் , திரு . சி.பா. ஸ்ரீவைகுண்டம் 
14. ஆதிமூலம் , திரு . டி.எஸ் . - சேரன்மகாதேவி 
15. ஆலடி அருணா , திரு . வி . ஆலங்குளம் 
16. ஆறுமுகம், திரு. ஏ. 

எடப்பாடி 
17. ஆறுமுகம் , திரு . வீரபாண்டி எஸ் . வீரபாண்டி 
18. ஆனந்தன், திரு . எம் . 

ரிஷிவந்தியம் (செ.வ.) 
19. இரத்தினசபாபதி, திரு . எம் . விளாத்திகுளம் 
20. இராசரத்தினம் , திரு . டி . ஸ்ரீபெரும்புதூர் 
21. இராசு , திரு . ஜே.எஸ் . 

பெரம்பலூர் ( செ.வ.) 
22. இராம . அரங்கண்ணல் , திரு . மயிலாப்பூர் , மதராஸ் நகரம் 
23. இராமச்சந்திரன் , திரு . எம்.ஜி. பரங்கிமலை 
24. இராமச்சந்திரன் , திரு . ச . 

பண்ருட்டி 
25. இளம்வழுதி , திரு . இரெ. . கடலூர் 
26. எட்மண்ட் பெர்னான்டோ, திரு . ஜி.ஆர் . திருச்செந்தூர் 
27. எல்லப்பன் , திரு . பி.எஸ் . அச்சரப்பாக்கம் ( செ.வ.) 
28. கணேசன் , திரு . எல் . 

ஒரத்தநாடு 
29. கணேசன் , திரு . எஸ் . 

செம்பனார்கோவில் 
30. கண்ணன் , திரு . எம்.ஆர். 

பேசின்பிரிட்ஜ், 

மதராஸ் நகரம் 
31. கண்ணப்பன் , திரு . எம் . 

கிணத்துக்கடவு 
32. கதிரவன் , திரு . கே.எம் . . தென்காசி 


33. கந்தசாமி , திரு . எம் . 

குளித்தலை 
34. கந்தசாமி கவுண்டர் , திரு . எஸ் . அரவக்குறிச்சி 
35. கந்தசாமி படையாச்சி , திரு . எம் . உளுந்தூர்பேட்டை 
36. கரியமாணிக்கம் அம்பலம் , திருவாடனை 

திரு . கே.ஆர்.ஆர்.எம் 
37. கருணாநிதி , கலைஞர் மு . சைதாப்பேட்டை, 

மதராஸ் நகரம் 
38. கருத்திருமன் , திரு . பி.ஜி. சத்தியமங்கலம் 
39. கருப்பையா , திரு . ஆர் . 

அரியலூர் 
40. கருப்பையா, திரு . ஏ. 

கங்கைகொண்டான் ( செ.வ.) 
41. கலியமூர்த்தி என்கிற 
மூர்த்தி, திரு. ஆ.கு. 

ஜெயங்கொண்டம் (செ.வ.) 
42. கனகசபை , திரு . ஆர் . 

சிதம்பரம் 
43. காசிராமன் , திரு . என் . 

கும்பகோணம் 
44. கிட்டப்பா, திரு . என் . 

மாயவரம் 

301 
45. கிருஷ்ணசாமி கவுண்டர் , திரு . ஆர் . @ அவினாசி 
46. கிருஷ்ணமூர்த்தி , திரு . எம் . பேராவூரணி 
47. கிருஷ்ணமூர்த்தி , திரு . கே . பழனி ( செ.வ.) 
48. கிருஷ்ணமூர்த்தி , திரு . சி . 

குடவாசல் 
49. கிருஷ்ணன் , திரு . ஈ.ஆர் . 

சேலம் -2 
50. கிருஷ்ணன் , திரு . என் . 

காஞ்சிபுரம் 
51. கிருஷ்ணன், திரு . ஏ . 

மங்களூர் (செ.வ.) 
52. குப்பம்மாள் , திருமதி எஸ் . போளூர் 
53. குமாரசாமி , திரு . கே.என் . 

பல்லடம் 
54. கேசவலு நாயுடு , திரு . டி . 

கள்ளக்குறிச்சி 
55. கொளத்தூர் கோதண்டம் , திரு . மதுராந்தகம் 
56. கோதண்டராமன் , திரு. வி.கே. குடியாத்தம் 
57. கோதண்டராமைய்யா, திரு . கே.எஸ் . உதனபள்ளி 
58. கோபால் , திரு . எம் . 

குன்னத்தூர் (செ.வ.) 
59. கோமதி சங்கர தீட்சிதர் , திரு . க . அம்பாசமுத்திரம் 
60. கோவிந்தசாமி , திரு . ஏ . : முகையூர் ( செ.வ.) 
61. கோவிந்தராசன் , திரு . ஏ . 

புவனகிரி 
62. கோவிந்தராஜன் , திரு . சி . நெல்லிக்குப்பம் 


ராதாபுரம் 


63. கோவிந்தராஜன் , திரு. சி . 

மதுரை மத்தி 
64. கோவிந்தராஜன் , திரு . வி.எஸ் . 

புரசைவாக்கம், 

மதராஸ் நகரம் 
65. கோவிந்தராஜுலு, திரு . கே . கோயம்புத்தூர் மேற்கு 
66. கோவிந்தன் , திரு . கே.ஆர். 

தாரமங்கலம் 
67. சகாதேவ கண்டர், திரு . கே . தண்டராம்பட்டு 
68. சங்கரய்யா, திரு . என் . 

மதுரை மேற்கு 
69. சண்முகசுந்தரம், திரு . எஸ் . 4 பெருந்துறை 
70. சண்முகசுந்தரம், திரு . ஏ.பி. பொள்ளாச்சி 
71. சண்முகம் , திரு . எம் . 

விழுப்புரம் 
72. சண்முகம் , திரு . வி.எஸ் . 

விராலிமலை 
(இளஞ்செழியன் திரு. வீ.சா.) 
73. சத்தியவாணிமுத்து , திருமதி பெரம்பூர் (செ.வ.), 

மதராஸ் நகரம் 
74. சந்தானம் , திரு . பி.எஸ் . 

செங்கம் ( செ.வ.) 
75. சாதிக் பாட்சா , திரு . எஸ்.ஜே. உடுமலைப்பேட்டை 
76. சாமிநாதன் , திரு . கே.என் . வெள்ளக்கோவில் 
77. சாரதி , திரு. எம்.பி. 

வேலூர் 
78. சிதம்பரநாத நாடார் , திரு . ஏ . - குளச்சல் 

79. சிதம்பரம் பிள்ளை, திரு. ஐ.ஏ. - தென்காசி 
302 

80. சித்தன் , திரு . என்.எஸ்.வி. திருமங்கலம் 
81. சிவசாமி , திரு . எம்.எஸ் . 

தூத்துக்குடி 
82. சிவசுப்பிரமணியன் , திரு . எஸ் . காட்டுமன்னார்கோவில் (செவ ) 
83. சிவஞானம் , திரு . எம்.பி. 

தியாகராய நகர், 

மதராஸ் நகரம் 
84. சிவபெருமாள் , திரு . கே.என் . ஆத்தூர் 
85. சின்னசாமி , திரு. எம் . 

ஈரோடு 
86. சின்னசாமி , திரு. வி . 

ஏற்காடு ( ஆ.வா.) 
87. சின்னராஜி கவுண்டர், திரு . சி.கே. திருப்பத்தூர் 
88. சிறைமீட்டான் , திரு. டி.கே. பரமக்குடி ( செ.வ.) 
89. சீமைசாமி , திரு. கே . 

மானாமதுரை 
90. சீனிவாசக நாயக்கர், திரு. ஆர். . சாத்தூர் 
91. சீனிவாசன் , திரு . எஸ் . 

போடிநாயக்கனூர் 
92. சீனிவாசன் , திரு . பெ . 

விருதுநகர் 
93. சுப்பராஜா, திரு . ஏ.ஏ. 

ராஜபாளையம் 
94. சுப்பிரமணிய கவுண்டர், திரு . எம் . 

தருமபுரி 
95. சுப்பிரமணியம், திரு . எம் . திருக்கோவிலூர் 
96. சுப்பிரமணியம் , திரு. அ.லெ. திருநெல்வேலி 
97. சுப்பையா, திரு. ஏ.கே. 

கோட்டூர் ( செ.வ.) 


98. சுப்பையா, திரு. கே.வி. 

ஆலங்குடி 
99. சுப்பையா முதலியார், திரு . ஏ.ஆர். கடையநல்லூர் 
100. சுரேந்திரன், திரு . எம் . 

மேட்டூர் 
101. சுவரஸ் , திருமதி ஏ. 

நியமனம் 
102. சுவாமிநாத உடையார் , திரு . டி.எஸ் . மன்னார்குடி 
103. சுவாமிநாதன் , திரு. வை . திருவெறும்பூர் 
104. செல்லக் கவுண்டர், திரு. ஏ. சேந்தமங்கலம் ( ஆ.வா.) 
105. சென்னியப்பன் , திரு . எஸ்.ஆர்.. பெருந்துறை 
106. சேதுராமன் , திரு . சி . 

சிவகங்கை 
107. சேனாபதி , திரு . கே.அ. 

காங்கேயம் 
108. சோமசுந்தரம், திரு. ந. 

வலங்கைமான் ( செ.வ.) 
109. சௌடி சுந்தரபாரதி , திரு . எஸ் . அருப்புக்கோட்டை 
110. சௌந்தரபாண்டியன் , திரு . என் . 
111. சௌந்தரபாண்டியன் , திரு . பி . கிருஷ்ணராயபுரம் (செ.வ.) 
112. சௌந்தரராஜ மூப்பனார் , திரு . ஆர் . பாபநாசம் 
113. ஞானசம்பந்தன், திரு . கே.ஆர். நாகப்பட்டினம் 
114. தங்கப்பன், திரு . டி . 

ராமநாதபுரம் 
115. தம்பி நாயக்கர், திரு . பி . 

வடமதுரை 
116. தருமலிங்கம் , திரு . என் . 

திருத்துறைப்பூண்டி 
117. தவமணி தேவர், திரு . வி . சேடப்பட்டி 
118. தனுஷ்கோடி , திரு . பி.எஸ் . திருவாரூர் ( செ.வ.) 
119. திப்பையா , திரு. டி.டி.எஸ் . மேட்டுப்பாளையம் 
120. திம்மராய கவுண்டர், திரு . தி.சி. 

நாட்ராம்பள்ளி 
121. தீர்த்தகிரி, திரு . என். 

அரூர் ( செ.வ.) 
122. தீர்த்தகிரி கவுண்டர் , திரு. தி. ஊத்தங்கரை 
123. துரைசாமி , திரு . எஸ் . 

திருப்பூர் 
124. துரைபாண்டியன் , திரு. என். நாங்குநேரி 
125. துரையரசன், திரு . ஆ . 

அறந்தாங்கி 
126. துரைராஜ் , திரு . எஸ்.எம் . திருவள்ளூர் ( செ.வ.) 
127. துரைராஜ், திரு . பி. 

சங்கரன்கோவில் ( செ.வ.) 
128. நஞ்சன் , திரு . சி. 

கூடலூர் ( செ.வ.) 
129. நடராஜன் , திரு. இ.எம். 

அந்தியூர் 
130. நடராஜன் , திரு. எம்.கே.டி. லால்குடி 
131. நடராஜன், திரு . ஜி. 

காட்பாடி 
132. நரசிம்மன் , திரு. ஏ.சி. 
133. நல்லசாமி , திரு . டி.எம் . 

கரூர் 
134. நல்லசிவம், திரு . கே.ஆர். மொடக்குறிச்சி 


ஆரணி 


135. நல்லமுத்து , திரு . ஆர். 4 

சங்கரி ( செ.வ.) 
136. நாகசுந்தரம், திரு . ஆர். 

திருச்சிராப்பள்ளி-2 
137. நாகலிங்கம், திரு . பா . 

பொன்னேரி (செ.வ.) 
138. நாச்சிமுத்து , திரு . என் . 

ஒட்டன்சத்திரம் 
139. நாராயணன் , திரு . இரா. 

வரகூர் 
140. நெடுஞ்செழியன் , திரு . இரா . திருவல்லிக்கேணி , 

மதராஸ் நகரம் 
141. பச்சையப்பன் , திரு . எஸ்.பி. சங்கராபுரம் 
142. பட்டாபி நாயுடு , திரு . எ . 

காவேரிப்பட்டினம் 
143. பத்மாவதி , திருமதி ஜி . 0 முகையூர் 
144. பரமசிவ கவுண்டர் , திரு . பி.என் . பொங்கலூர் 
145. பரமசிவம் , திரு . எஸ் . 

ஆண்டிப்பட்டி 
146. பரிசுத்த நாடார் , திரு . ஏ.ஒய்.எஸ் . தஞ்சாவூர் 
147. பலராமன் , திரு . இல . 

கனியம்பாடி 
148. பழனி , திரு . சி . 

ஓமலூர் ( செ.வ.) 
149. பழனியம்மாள், திருமதி வி.பா. தாராபுரம் ( செ.வ.) 
150. பழனிவேல் ராஜன் , திரு . பி.டி.ஆர். தேனி 
151. பன்னீர்செல்வம் , திரு . எம் . ஆம்பூர் ( செ.வ.) 
152. பாரதி மோகன் , திரு . ஜி . 

குத்தாலம் 
153. பாலகிருஷ்ணன், திரு . ஏ.ஜி. வானூர் (செ.வ.) 
154. பாலசுப்பிரமணியன் , திரு . எ. திண்டுக்கல் 
155. பாலசுப்பிரமணியன் , திரு . செ . . பெருந்துறை 
156. பாலன் , திரு . எம்.சி. 

நாகர்கோவில் 
157. பாலையா , திரு . ஆ.. 

குளச்சல் 
158. பீர் முகமுது, ஹாஜி திரு . ம.மு. 

மேலப்பாளையம் 
159. புலவர் கோவிந்தன் , கா . 

செய்யாறு 
160. புலவர் பொன்னம்பலம் , பொ . திருமயம் 
161. புலவர் முருகையன் , திரு . க . திருவையாறு 
162. பூபதி, திரு . எம் . 

கோயம்புத்தூர் கிழக்கு 
163. பூவராகன் , திரு . ஜி . 

விருத்தாசலம் 
164. பெரியசாமி , திரு . பி . 

ராசிபுரம் 
165. பெருமாள் , திரு . ஏ.ஆர். 

காரியாபட்டி 
166. பெள்ளி கவுடர், திரு . ஜெ . 

குன்னூர் 
(கருணைநாதன் திரு . ஜெ . ) 
167. பொன்னுமலை , திரு . டி . 

பனமரத்துப்பட்டி 
168. பொன்னப்ப நாடார் , திரு . ஆர். 

விளவங்கோடு 
169. போஜன் , திரு . கே . 


170. மகாதேவன் , திரு . பி . 

கன்னியாகுமரி 
171. மணி , திரு . எம்.எஸ் . 

திருச்சிராப்பள்ளி -1 
172. மணி , திரு . கே.பி.எஸ் . 

சீர்காழி ( செ.வ.) 
173. மணி , திரு. வி.எஸ்.எஸ் . 4 ஆத்தூர் 
174. மணியன் , திரு . பி.எஸ் . 

சோழவந்தான் 
175. மதியழகன் , திரு . கே.ஏ. 

ஆயிரம் விளக்கு , 

மதராஸ் நகரம் 
176. மருதாசலம் , திரு . என் . 

பேரூர் ( செ.வ.) 
177. மலைக்கண்ணன் , திரு . வி . இளையான்குடி 
178. மலைச்சாமி , திரு . பி . 

மேலூர் 
179. மாணிக்கவாசகம் , திரு . இரா . தொண்டாமுத்தூர் 
180. மாதவன் , திரு . செ . 

திருப்பத்தூர் 
181. மாரிமுத்து , திரு . எம் . 

தலைவாசல் (செ.வ.) 
182. மாரிமுத்து , திரு . ஏ. 

ஆடுதுறை 
183. மாரிமுத்து , திரு . ஏ.ஆர். 

பட்டுக்கோட்டை 
184. மார்ட்டின் , திரு . டி . 

சாத்தான்குளம் 
185. முத்துசாமி , திரு . எம் . 

நாமக்கல் 
186. முத்துசாமி , திரு . பி.கே.சி. பெண்ணாகரம் 
187. முத்துச்செல்வன் , திரு . பி.எஸ் . 

முசிறி 
188. முத்தையா, திரு . எம் . 

ஒட்டப்பிடாரம் ( செ.வ.) 
189. முத்தையா, திரு . கே.கே. கடவூர் 
190. முத்துலிங்கம், திரு . எஸ் . வந்தவாசி ( செ.வ.) 
191. முருகையன் , திரு . எஸ் . 

கலசப்பாக்கம் 
192. முருகேசன் , திரு . கே . 

பாலக்கோடு 
193. முனியாண்டி, திரு . ஏ . 

நிலக்கோட்டை ( செ.வ.) 
194. முனு ஆதி , திரு . 

திருப்போரூர் 
195. முனுசாமி , திரு . ஆர்.ஆர். மேல்மலையனூர் 
196. முனுசாமி , திரு . வி . 

செஞ்சி 
197. முனுசாமி கவுண்டர், திரு . பி.எம் . கிருஷ்ணகிரி 
198. மூக்கையா தேவர், திரு . பி.கே. உசிலம்பட்டி 
199. மெய்யப்பன் , திரு . எஸ் . 

காரைக்குடி 
200. மேத்தா, திரு . எம் . 

பெரியகுளம் 
201. ராசகோபால் , திரு . க.மு. 

உத்திரமேரூர் 
202. ராசமன்னார் , திரு . எஸ்.ஏ. வாணியம்பாடி 
203. ராமசாமி , திரு . இ . 

வால்பாறை ( செ.வ.) 
204. ராமசாமி , திரு . எஸ்.ஜே. 

அரக்கோணம் 
205. ராமசாமி கவுண்டர், திரு . கே.எம் . - கோபிசெட்டிப்பாளையம் 


303 


உதகமண்டலம் 


23A 


செங்கல்பட்டு 


சாத்தூர் 
கந்தர்வகோட்டை 
ஆண்டிமடம் 
திண்டிவனம் 
பவானிசாகர் ( செ.வ.) 
ஸ்ரீரங்கம் ( செ.வ.) 
கண்டமங்கலம் (செ.வ.) 
மேலூர் தெற்கு ( செ.வ.) 
திருச்செங்கோடு 
பவானி 


225. விஸ்வநாதன் , திரு . செ.கோ. 
226. வீரமணி , திரு . சி . ) 
227. வீராசாமி , திரு . நா . 
228. வெங்கடசாமி , திரு . பி . 
229. வெங்கடாசலதேவர், திரு . பி . 
230. வெள்ளத்துரை, திரு . ஏ . 
231. வேதாசலம் , திரு . எம் . 


206. ராமசாமி நாயுடு, திரு . எஸ் . - 
207. ராமச்சந்திர துரை , திரு . ஆர். 
208. ராமச்சந்திரன் , திரு . கே.என் . 
209. ராமமூர்த்தி , திரு.க. 
210. ராமராசன் , திரு . வி.கே. 
211. ராமலிங்கம் , திரு . எஸ் . 
212. ராமன் , திரு. எம் . 
213. ராமன் , திரு . ஓ.பி. 
214. ராஜவேலு திரு . டி.ஏ. 
215. ராஜா , திரு . ஏ.எம். 
216. ராஜாங்கம், திரு. எம் . 
217. ராஜாங்கம் , திரு . என் . 
218. ரெத்தின தேவர், திரு . ஆர். 
219. வடிவேலு , திரு . எஸ்.கே. 
220. வரதராஜன் , திரு . என் . 
221. விநாயகம் , திரு . கே . 
222. வில்லியம் , திரு. எம் . 
223. விஜய ரகுநாத தொண்டைமான் , 

திரு . ஆர் . 
304 

224. விஜயராஜ், திரு . த. 


சங்கரி (செ.வ.) 
ஆற்காடு 
ஒசூர் 
வேதாரண்யம் 
வாசுதேவநல்லூர் 
வண்ணாரப்பேட்டை, 
மதராஸ் நகரம் 
சிங்காநல்லூர் 
கபிலர்மலை 
கும்மிடிப்பூண்டி 
மதுரை கிழக்கு 
பத்மநாபபுரம் 


கம்பம் 


குறிஞ்சிப்பாடி ( செ.வ.) 
முதுகுளத்தூர் 
தொட்டியம் 


232. வேலுசாமி , திரு . பி . 
233. வேலப்பன் , திரு. சி.வி. 
234. வேழவேந்தன் , திரு . கா . 
235. ஜானகி அம்மாள், திருமதி கே.பி. 
236. ஜார்ஜ் , திரு . வி . 
237. ஜெயராமன் , திரு . கே . 
238. ஜெயராமன் , திரு . பி . 
239. ஜெயராஜ், திரு . பி . 
240. ஜேம்ஸ் , திரு . ஜே . 
241. ஹண்டே, திரு . எச்.வி. 
242. ஹபிபுல்லா பேக் , டாக்டர் 


சேலம் -1 


வேடசந்தூர் 


திருத்தணி 
கிள்ளியூர் 
புதுக்கோட்டை 


பேரணாம்பட்டு ( செ.வ.) 
நன்னிலம் ( செ.வ.) 
திருவட்டாறு 
பூங்கா நகர் , மதராஸ் நகரம் 
துறைமுகம் , மதராஸ் நகரம் 


திருவண்ணாமலை 


4 பதவிக் காலத்தில் காலமானார் 


இடைத் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் 
@ இராஜிநாமா செய்தார் 


மயிலாப்பூர், மெட்ராஸ் - 1906 


ஐந்தாவது பேரவை உறுப்பினர்கள் (1971-1976 ) 


தூத்துக்குடி 
கடலாடி ( செ.வ.) 
கண்டமங்கலம் ( செ.வ.) 
மேலூர் தெற்கு (செ.வ.) 


பவானி 


1. அண்ணாமலை , திரு . சி.வி.எம் . காஞ்சிபுரம் 
2. அபுசாலி , திரு . எம்.ஏ. 

புவனகிரி 
3. அப்துல் லத்தீப் , திரு . எம் . வாணியம்பாடி 
4. அப்துல் ஜபார் , திரு . வி.எம் . அரவக்குறிச்சி 
5. அரங்கண்ணல், திரு . இராம . எழும்பூர், மதராஸ் நகரம் 
6. அரங்கநாயகம் , திரு . சி ... கோயம்புத்தூர் மேற்கு 
7. அழகமுத்து , திரு . டி.பி. 

உப்பிலியாபுரம் 
8. அழகர்சாமி , திரு . எஸ் . 

கோவில்பட்டி 
9. அழகுத்தேவர், திரு . எஸ் . சாத்தூர் 
10. அனந்தநாயகி , திருமதி டி.என் . மயிலாப்பூர், மதராஸ் நகரம் 
11. அன்பழகன் , திரு . க . 

புரசைவாக்கம், மதராஸ் நகரம் 
12. அன்புச்செழியன், திரு . நீ . பெரியகுளம் 
13. ஆண்டி அம்பலம் , திரு . எம் . % மேலூர் வடக்கு 
14. ஆண்டி என்கிற குருசாமி திரு . கு . ஸ்ரீவில்லிபுத்தூர் ( செ.வ.) 
15. ஆதித்தனார், திரு . சி.பா. ஸ்ரீவைகுண்டம் 
16. ஆலடி அருணா , திரு . வி . ஆலங்குளம் 
17. ஆல்டா, திருமதி பௌலர் எம் . நியமனம் 
18. ஆறுமுகம் , திரு . ஏ. 

எடப்பாடி 
19. ஆறுமுகம் , திரு . சி . 

மதுராந்தகம் 
20. ஆறுமுகம், திரு . வீரபாண்டி எஸ் . @ வீரபாண்டி 
21. இரத்தினசபாபதி , திரு . எம் . விளாத்திகுளம் 
22. இராசகோபால், திரு . கே.எம் . உத்திரமேரூர் 
23. இராசகோபால் , திரு. வீ . 

வந்தவாசி (செ.வ.) 
24. இராசமாணிக்கம் , திரு . ஏ. நாகப்பட்டினம் 
25. இராசமாணிக்கம் , திரு . கே . ஆடுதுறை 
26. இராசரத்தினம் , திரு . டி . ஸ்ரீபெரும்புதூர் 
27. இராசாராம், திரு . க . 

சேலம் -2 
28. இராசு, திரு . ஜே.எஸ் . 

பெரம்பலூர் ( செ.வ.) 
29. இராதாகிருஷ்ணன், திரு . எம்.எஸ் . தண்டராம்பட்டு 
30. இராமச்சந்திரன் , டாக்டர் எம்.ஜி. பரங்கிமலை 
31. இராமச்சந்திரன் , திரு . ச. 

பண்ருட்டி 
32. இராமநாதன், திரு . எஸ் . 

அறந்தாங்கி 


33. இராமலிங்கம், திரு . ஆர். 
34. இராமலிங்கம் , திரு . சி . 
35. இராமன் , திரு . எம் . 
36. இராமன் , திரு . ஓ.பி. 
37. இராஜா, திரு . ஏ.எம் . 
38. இராஜாங்கம் , திரு . என் . 
39. இராஜாபிள்ளை, திரு . வி.கே. 
40. இளங்கோவன் , திரு . ஜி . 
41. இளஞ்செழியன் , திரு . வி.எஸ் . 
42. எட்டியப்பன் , திரு . பி . 
43. எட்மண்ட், திரு . ஜி.ஆர். 
44. கணபதி , திரு . என் . 
45. கணபதி, திரு . டி . 
46. கணேசன், திரு . எல் . 
47. கணேசன் , திரு . எஸ் . 
48. கண்ணப்பன் , திரு . எம் . 
49. கண்ணன் , திரு . எம்.ஆர். 


305 


குறிஞ்சிப்பாடி ( செ.வ.) 
கன்னியாகுமரி 
திருவையாறு 
விராலிமலை 
பெரணமல்லூர் 
திருச்செந்தூர் 
பாபநாசம் 
நாங்குநேரி 
ஒரத்தநாடு 
குத்தாலம் 
கிணத்துக்கடவு 
பேசின்பிரிட்ஜ், 
மதராஸ் நகரம் 
தென்காசி 
குளித்தலை 
உசிலம்பட்டி 
சாத்தான்குளம் 
திருத்துறைப்பூண்டி 
திருச்செங்கோடு 
பாலக்கோடு 
சைதாப்பேட்டை, மதராஸ் நகரம் 
திருவாரூர் (செ.வ.) 
குன்னூர் 
கங்கைகொண்டான் (செ.வ.) 
கும்பகோணம் 


50. கதிரவன் , திரு . கே.எம் . 
51. கந்தசாமி , திரு . எம் . 
52. கந்தசாமி , திரு. கே ... 
53. கந்தசாமி , திரு . கே.பி. 
54. கந்தசாமி , திரு . மணலி சி . 
55. கந்தப்பன் , திரு . எஸ் . 
56. கரிவேங்கடம் , திரு . எம்.வி. 
57. கருணாநிதி , கலைஞர் மு . 
58. கருணாநிதி , தாழை . திரு . மு . 
59. கருணைநாதன் , திரு . ஜே . 
60. கருப்பையா, திரு . ஏ . 
61. காசிராமன், திரு . என் . 
62. காதர்பாட்சா என்கிற 

வெள்ளைச்சாமி திரு . எஸ் . 
63. காமாட்சி , திரு . கே . 


முதுகுளத்தூர் 
திருவெறும்பூர் 


ராதாபுரம் 


பரமக்குடி (செ.வ.) 
தருமபுரி 
ஜெயங்கொண்டம் ( செ.வ.) 
மொடக்குறிச்சி 
ஏற்காடு ( ஆ.வா.) 
அரூர் (செ.வ.) 
சேந்தமங்கலம் ( ஆ.வா.) 
போளூர் 
விருதுநகர் 
அருப்புக்கோட்டை 
திண்டுக்கல் 
சிங்காநல்லூர் 
தியாகராய நகர், மதராஸ் நகரம் 
ஈரோடு 
உளுந்தூர்பேட்டை 
சத்தியமங்கலம் 


உதனபள்ளி 


ராஜபாளையம் 


கடலூர் 


64. கார்த்தீசன் , திரு . வி . 
65. காவேரிமணியம் , திரு . சி . திருப்பரங்குன்றம் 
66. காளிமுத்து , திரு . கே . 

சிவகாசி 
67. கிட்டப்பா, திரு . என். 

மாயவரம் 
68. கிருட்டிணன் , திரு . என் . 

பேரணாம்பட்டு ( செ.வ.) 
69. கிருஷ்ணமூர்த்தி , திரு . வ . திருச்சிராப்பள்ளி -1 
70. கிருஷ்ணமூர்த்தி , திரு . வி . நெல்லிக்குப்பம் 
71. கிருஷ்ணன் , திரு . கே.ஆர். ஊத்தங்கரை 
72. குமாரசாமி , திரு . எ.எஸ் . 

திருக்கோவிலூர் 
73. குமாரசாமி , திரு . கே.என் . பல்லடம் 
74. குருசாமி , திரு . என்.வி. 

ஆண்டிப்பட்டி 
75. கேசவலு , திரு . டி . 

கள்ளக்குறிச்சி 
76. கோதண்டராமையா, திரு . கே.எஸ் . 
77. கோபால் , திரு . எம் . 

குன்னத்தூர் ( செ.வ.) 
78. கோபால் , திரு . கே.பி. 

கம்பம் 
79. கோபால் , திரு . பி . . 

கோயம்புத்தூர் மேற்கு 
80. கோவிந்தசாமி , திரு . வி.சி. காவேரிப்பட்டினம் 
81. கோவிந்தராசன் , திரு . ஆர். 

82. கோவிந்தராஜன் , திரு . துரை 
306 

கந்தர்வக்கோட்டை 
83. கோவிந்தன் , புலவர் க . 

செய்யாறு 
84. கோவை செழியன் , திரு . 

காங்கேயம் 
85. சகாதேவன் , திரு . எஸ் . 

செஞ்சி 
86. சங்குமுத்து தேவர் , திரு . எஸ் . அம்பாசமுத்திரம் 
87. சண்முகசுந்தரம் , திரு . ஏ.பி. பொள்ளாச்சி 
88. சண்முகம், திரு . எம் . 

விழுப்புரம் 
89. சண்முகம், திரு . ப.உ. 

திருவண்ணாமலை 
90. சண்முகம், திரு . பி.ஆர். 

திருவாடனை 
91. சதாசிவம், திரு . எஸ் . 

ஆண்டிமடம் 
92. சத்தியமூர்த்தி , திரு. எம் . 

புதுக்கோட்டை 
93. சத்தியவாணிமுத்து , டாக்டர் பெரம்பூர் (செ.வ.), மதராஸ் நகரம் 
94. சத்தியேந்திரன் , திரு . எம்.எஸ்.கே. இராமநாதபுரம் 
95. சம்பத் , திரு . டி.வி. 

செம்பனார்கோவில் 
96. சாதிக் பாட்சா , திரு . எஸ்.ஜே. உடுமலைப்பேட்டை 
97. சாரதி , திரு . எம்.பி. 

வேலூர் 
98. சிதம்பரம் , திரு . சி.டி. 

காரைக்குடி 
99. சிவபெருமாள் , திரு . ஜி . 

அரியலூர் 
100. சிவப்பிரகாசம் , திரு . டி.எஸ்.ஏ. சேரன்மகாதேவி 


101. சிறைமீட்டான் , திரு . டி.கே. 
102. சின்னசாமி , திரு . ஆர். 
103. சின்னசாமி , திரு . எ. 
104. சின்னசாமி , திரு . எம் . 
105. சின்னசாமி , திரு . வி . 
106. சின்னராஜு , டாக்டர் . எஸ்.ஏ. 
107. சின்னவெள்ளையன் , திரு . சி . 
108. சீனிவாசன், திரு . டி.பி. 
109. சீனிவாசன், திரு. பி . 
110. சுந்தர பாரதி , திரு . சௌடி எஸ் . 
111. சுந்தரம், திரு . ஒ.என் . 
112. சுப்பிரமணியம், திரு. ஏ. 
113. சுப்பிரமணியம் , திரு . கே.எம் . 
114. சுப்பிரமணியன், திரு . எம் . 
115. சுப்பிரமணியன் , திரு . வி . 
116. சுப்பிரமணியம் , திரு . எஸ்.கே. 
117. சுப்பு, திரு . க . 
118. சுப்பையா, திரு . எஸ் . 
119. சுப்பையா, திரு . ஏ.ஆர். 
120. சுப்பையா , திரு . ஏ.கே. 
121. சுப்பையா, திரு . கே.வி. 
122. சுருளிவேல், திரு . எம் . 
123. சுரேந்திரன் , திரு . எம் . 
124. சுவாமிதாஸ், திரு. எ. 
125. செபமாலை , திரு . ஜி. 
126. செயராமன் , திரு . கே . 
127. செல்லதுரை , திரு. வி. 
128. செல்லையா , திரு . குழ . 
129. செல்வராஜ், திரு . எம் . 
130. சேதுராமன் , திரு . எஸ் . 
131. சோமசுந்தரம் , திரு . என் . 
132. சோனைய்யா, திரு . டி . 
133. சௌந்தரபாண்டியன், திரு. பி . 
134. டென்னிஸ் , திரு . என். 
135. தங்கமணி , திரு . கே.டி.கே. 
136. தருமலிங்கம், திரு . என் . 
137. தர்மலிங்கம், திரு . ஏ.பி. 


சங்கரன்கோவில் ( செ.வ.) 
கடையநல்லூர் 
கோட்டூர் ( செ.வ.) 
ஆலங்குடி 
போடிநாயக்கனூர் 
மேட்டூர் 
பத்மநாபபுரம் 
மங்களூர் ( செ.வ.) 
சேலம் -1 


ஓமலூர் (செ.வ. ) 
பேராவூரணி 
விருத்தாசலம் 


சிவகங்கை 


வலங்கைமான் ( செ.வ.) 


மானாமதுரை 


கிருஷ்ணராயபுரம் ( செ.வ.) 
கிள்ளியூர் 
மதுரை மேற்கு 
ரிஷிவந்தியம் (செ.வ.) 
திருச்சிராப்பள்ளி -2 


சேடப்பட்டி 
நாட்ராம்பள்ளி 
திருத்தணி 
திருமயம் 
மதுரை மத்தி 
குடியாத்தம் 
திருப்பூர் 
காட்பாடி 
திருவள்ளூர் ( செ.வ.) 
மேட்டுப்பாளையம் 


குடவாசல் 


உதகமண்டலம் 


நன்னிலம் ( செ.வ.) 
கனியம்பாடி 
அந்தியூர் 
தஞ்சாவூர் 


ஆரணி 


கரூர் 


138. தவமணித் தேவர் , திரு . வி . 
139. திம்மராய கவுண்டர், திரு . டி.சி. 
140. தியாகராசன், திரு . இ.எஸ் . 
141. தியாகராசன் , திரு . ஏ . 
142. திருப்பதி, திரு . கே . 
143. துரைசாமி , திரு . இ.கே. 
144. துரைசாமி , திரு . எஸ் . 
145. துரைமுருகன் , திரு . 
146. துரைராஜ் , திரு . எஸ்.எம் . 
147. தூயமணி , திரு . எம்.சி. 
148. தேவராசன் , திரு . எம் . 
149. தேவேந்திரன் , திரு . எ . 
150. தோப்பூர் திருவேங்கடம், திரு . 
151. நடராசன் , திரு . ஈ . எம் . 
152. நடராஜன் , திரு . எஸ் . 
153. நரசிம்மன் , திரு . ஏ.சி. 
154. நல்லசாமி , திரு . எஸ் . 
155. நாகராஜன், திரு . கே . 
156. நாகலிங்கம் , திரு . பி . 
157. நாச்சிமுத்து கவுண்டர் , திரு . என் . 
158. நாச்சியப்பன் , திரு . என் . 
159. நாச்சியப்பன் , திரு . ஏ.எம்.டி. 
160. நாராயணசாமி , திரு . எம்.வி. 
161. நெடுஞ்செழியன் , டாக்டர் இரா . 
162. நைனாமலை , திரு. ஆர் . 
163. பத்மநாபன் , திரு . பி . 
164. பத்மாவதி , திருமதி ஏ.ஜி. 
165. பரந்தாமன் , திரு . ஏ. 
166. பரமசிவம் , திரு. எம் . 
167. பலராமன் , திரு . என்.எஸ் . 
168. பழனிசாமி , திரு . எம் . 
169. பழனிசாமி , திரு . என் . 
170. பழனிசாமி , திரு . என்.கே. 
171. பழனிச்சாமி , புலவர் சி . 
172. பழனியப்பன் , டாக்டர் எஸ்.எம் . 
173. பழனியம்மாள் , திருமதி வி.பி. 
174. பழனிவேலன் , திரு . கே . 
175. பழனிவேலன் , திரு . மு . 


வடமதுரை 
பொன்னேரி (செ.வ.) 
ஒட்டன்சத்திரம் 
சங்கராபுரம் 
ஆத்தூர் 
திருவொற்றியூர் 
திருவல்லிக்கேணி , மதராஸ் நகரம் 
ராசிபுரம் 
திருநெல்வேலி 
முகையூர் 
கடம்பத்தூர் 
தாரமங்கலம் 
அரக்கோணம் 
வெள்ளக்கோவில் 
பொங்கலூர் 
பெருந்துறை 
பழனி ( செ.வ.) 
கோபிசெட்டிப்பாளையம் 
தாராபுரம் ( செ.வ.) 
வரகூர் 
நாமக்கல் 


176. பழனிவேலு, திரு . வி . 

ஆத்தூர் 
177. பழனிவேல் ராஜன் , திரு . பி.டி.ஆர். 

தேனி 
178. பன்னீர் செல்வம் , திரு . எம் . ஆம்பூர் ( செ.வ.) 
179. பாண்டுரங்கம், திரு . சி . 

செங்கம் (செ.வ.) 
180. பாலகிருட்டிணன் , திரு . கே . 

மன்னார்குடி 
181. பாலசுந்தரம், திரு . வி . 

அச்சரப்பாக்கம் (செ.வ.) 
182. பாலையா, திரு. ஏ. 

குளச்சல் 
183. பெரியசாமி , திரு . கே . 
184. பெரியசாமி , திரு . டி.ஒ. 

அவினாசி 
185. பெருமாள், திரு . எஸ் . 

காட்டுமன்னார்கோவில் (செ.வ.) 
186. பெருமாள் , திரு . ஏ.ஆர். காரியாபட்டி 
187. பொம்மன் , திரு . கே.எச் . 

கூடலூர் ( செ.வ.) 
188. பொன் சொக்கலிங்கம், திரு . சிதம்பரம் 
189. பொன்னப்ப நாடார் , திரு. ஆர். விளவங்கோடு 
190. பொன்னுமலை, திரு . தி . பனமரத்துப்பட்டி 
191. பொன்னுரங்கம் , திரு . ஏ.எம் . சோளிங்கர் 
192. மதியழகன் , திரு . கே.ஏ. 

ஆயிரம் விளக்கு, மதராஸ் நகரம் 
193. மணியன் , திரு . பி.எஸ் . 

சோழவந்தான் 
194. மருதாசலம், திரு . என் . 

பேரூர் (செ.வ.) 
195. மலைக்கண்ணன் , திரு . வி . இளையான்குடி 

307 
196. மலைச்சாமி , திரு . பி . 

மேலூர் வடக்கு 
197. மன்னியப்பன் , திரு . சி . 

கிருஷ்ணகிரி 
198. மாணிக்கம் , திரு . என் . 

பெண்ணாகரம் 
199. மாணிக்கவாசகம் , திரு . ஆர் . தொண்டாமுத்தூர் 
200. மாதவன் , திரு . எஸ் . 

திருப்பத்தூர் 
201. மாரிமுத்து , திரு . ஏ.ஆர் . 

பட்டுக்கோட்டை 
202. மாரிமுத்து , திரு. மூ . 

தலைவாசல் ( செ.வ.) 
203. மீனாட்சி சுந்தரம் , திரு . எம் . வேதாரண்யம் 
204. முகமது கோதர் மொகைதீன் , திரு . எஸ் . மேலப்பாளையம் 
205. முத்தமிழ்ச் செல்வன் , திரு . வி.என் . லால்குடி 
206. முத்து , திரு . வி . 

சங்கரி (செ.வ.) 
207. முத்துசாமி , திரு . பி . 

வேடசந்தூர் 
208. முத்துச்செல்வன் , திரு . பி.எஸ் . முசிறி 
209. முத்துவேல் , திரு . என் . 

வானூர் ( செ.வ.) 
210. முத்தையா , திரு . எம் . 

ஒட்டப்பிடாரம் ( செ.வ.) 
211. முத்தைய்யா , திரு . கே.கே. கடவூர் 
212. முருகையன் , திரு . எஸ் . 

கலசப்பாக்கம் 
213. முனியாண்டி, திரு . ஏ. 

நிலக்கோட்டை ( செ.வ.) 
214. முனு ஆதி , திரு . 

திருப்போரூர் 


தொட்டியம் 
சீர்காழி (செ.வ.) 
செங்கல்பட்டு 
ஆற்காடு 


215. முனுசாமி , திரு . ஆர்.ஆர் . மேல்மலையனூர் 227. வடிவேலு , திரு . எஸ்.கே. 
216. மூக்கையா தேவர் , திரு . பி.கே. @ உசிலம்பட்டி 

228. வடிவேல் , திரு . எஸ் . 
217. மொய்தீன் , திரு . ஏ.எம் . 

துறைமுகம் , மதராஸ் நகரம் 229. விஸ்வநாதன் , திரு . சி.ஜி. 
218. மோசஸ் , திரு . எம் . 

நாகர்கோவில் 

230. வீராசாமி , திரு . நா. 
219. ரங்கநாதன் , திரு . கே . 

கோயம்புத்தூர் கிழக்கு 231. வெங்கடசாமி , திரு . பி . 
220. ராமகிருஷ்ணன் , திரு . குப்பல் கே.எஸ் . மதுரை கிழக்கு 

232. வெள்ளத்துரை, திரு . ஏ. 
221. ராமசாமி , திரு . இ . 

வால்பாறை (செ.வ.) 233. வேதாசலம், திரு . எம் . 
222. ராமசாமி , திரு. ஜி. 

திருப்பத்தூர் 

234. வேலப்பன் , திரு . சி.வி. 
223. ராமராசன் , திரு . வி.கே. 

பவானிசாகர் ( செ.வ.) 

235. வேழவேந்தன் , திரு . கா . 
224. ராஜாராம் , திரு. ஜி. 

திண்டிவனம் 

236. ஜேம்ஸ் , திரு . ஜே . 
225. ரெத்தினசாமித் தேவர் , திரு . எம்.சி.ஏ. திருமங்கலம் 

237. ஜோதி வெங்கடாசலம் , திருமதி 
226. வகாப், திரு . கே . ஏ . 

இராணிப்பேட்டை 

238. ஹண்டே, டாக்டர் எச்.வி. 


வாசுதேவநல்லூர் 
வண்ணாரப்பேட்டை , 
மதராஸ் நகரம் 
கபிலர்மலை 
கும்மிடிப்பூண்டி 
திருவட்டாறு 
ஸ்ரீரங்கம் ( செ.வ.) 
பூங்கா நகர் , மதராஸ் நகரம் 


- பதவிக் காலத்தில் காலமானார் 


இடைத் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் 
இராஜிநாமா செய்தார் 
* நீதிமன்றத் தீர்ப்பின்படி பதவி இழந்தார் 
% நீதிமன்றத் தீர்ப்பின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டார் 


308 


அவசர கால ஆம்புலன்ஸ் ஊர்தி சேவைத் திட்டம் 


அவசர சிகிச்சைக்காக பொதுமக்கள் உடனடியாக மருத்துவமனைக்குச் செல்லும் 
வகையில் அனைத்துப் பகுதிகளில் உள்ளவர்கள் 108 என்ற தொலைபேசி எண்ணைத் 
தொடர்புகொண்டு இச்சேவையை இலவசமாகப் பெறுவதற்கு இத்திட்டம் தொடங்கப்பட்டது . 
இத்திட்டம் 6-5-2008 அன்று மாண்புமிகு முதல்வர் கலைஞர் அவர்களால் ரூ .36 கோடி 
செலவில் தொடங்கிவைக்கப்பட்டது . 


208 


Satyam 


AMBULANCE_CHERGENCY 


TCG 


EMAIL 


wanean 
| 


ஆறாவது பேரவை உறுப்பினர்கள் (1977-1980 ) 


1 . அண்ணாமலை, திரு . எம் . 
2. அப்துல் ரசாக் , திரு . கே.எம் . 
3. அப்துல் லத்தீப் , திரு . எம் . 
4. அப்துல் லத்தீப் , திரு . கே . 
5. அப்புனு கவுண்டர் , திரு . கே . 
6. அமிர்தராஜ், திரு . ஆர் . 
7. அம்பிகாபதி , திரு . எம் . 
8. அய்யாசாமி , திரு . ஆர் . 
9. அரங்கசாமி , திரு . கே . 
10. அரங்கநாதன் , திரு . எம் . 


பண்ருட்டி 


அரூர் (செ.வ.) 
ஆலந்தூர் 
வாணியம்பாடி 
கடலூர் 
பெண்ணாகரம் 
திருச்செந்தூர் 
மன்னார்குடி 
தாராபுரம் (செ.வ.) 
குன்னூர் (செ.வ.) 
திருவல்லிக்கேணி , 
மதராஸ் நகரம் 
வேலூர் 
கோயம்புத்தூர் மேற்கு 
நாமக்கல் ( செ.வ.) 
ஆரணி 
கோவில்பட்டி 
நாட்ராம்பள்ளி 
புரசைவாக்கம் , மதராஸ் நகரம் 


தளி 


309 


33. இராமசாமி திரு . எஸ்.ஜே. சோளிங்கர் 
34. இராமசாமி , திரு. கே.என்.கே. கோபிசெட்டிப்பாளையம் 
35. இராமசாமி , திரு . டி . 

இராமநாதபுரம் 
36. இராமச்சந்திரன், டாக்டர் எம்.ஜி. அருப்புக்கோட்டை 
37. இராமச்சந்திரன் , திரு . என் . செஞ்சி 
38. இராமச்சந்திரன், திரு . 

சாத்தூர் 
கே.கே.எஸ்.எஸ்.ஆர். 
39. இராமச்சந்திரன், திரு . ச . 
40. இராமசந்திரா ரெட்டி, திரு . என் . ஒசூர் 
41. இராமலிங்கம், திரு . செ . திருவிடைமருதூர் 
42. இராஜாராம் நாயுடு , திரு . டி.ஆர். 
43. இராஜாராம் ரெட்டி, திரு . டி.ஆர். திண்டிவனம் 
44. இளங்கோவன், திரு . ஜி . திருவையாறு 
45. ஈஸ்வரமூர்த்தி என்கிற 

அம்பாசமுத்திரம் 
சொரணம் , திரு . பி . 
46. உக்கிரபாண்டியன் , திரு . கே . பரமக்குடி (செ.வ.) 
47. உச்சி , திரு . கே . 

கூடலூர் 
48. உத்திராபதி , திரு . பொ . 

திருத்துறைப்பூண்டி (செ.வ.) 
49. உமாநாத், திரு . ஆர். 

நாகப்பட்டினம் 
50. உய்யக்கொண்டான் , திரு . கே.ஜே. ஆற்காடு 
51. எட்மண்ட் , திரு . ஜி.ஆர். 

திருநெல்வேலி 
52. எத்திராஜ், திரு . கே . 

அச்சரப்பாக்கம் (செ.வ.) 
53. ஏகாம்பர ரெட்டி , திரு . எ . 

பள்ளிப்பட்டு 
54. ஐசரிவேலன் , திரு . 

டாக்டர் இராதாகிருஷ்ணன் நகர், 

மதராஸ் நகரம் 
55. கணேசன் , திரு . எஸ் . 

பூம்புகார் 
56. கணேசன், திரு. ஐ. 

எடப்பாடி 
57. கண்ணன் , திரு . எம் . 

கண்டமங்கலம் ( செ.வ.) 
58. கந்தசாமி , திரு . கே . 

ஆண்டிப்பட்டி 
59. கந்தசாமி , திரு . கே.வி. 

கிணத்துக்கடவு 
60. கபாலி , திரு . டி.கே. 

மயிலாப்பூர், மதராஸ் நகரம் 
61. கரியமாணிக்கம் அம்பலம், 

திரு . கே.ஆர்.ஆர்.எம். திருவாடனை 


11. அரங்கநாதன் , திரு . ஏ.கே. 
12. அரங்கநாயகம், திரு . செ . 
13. அருணாசலம் , திரு . ஆர் . 
14. அர்சுனன் , திரு . வி . 
15. அழகர்சாமி , திரு . சோ . 
16. அன்பழகன் , திரு . டி . 
17. அன்பழகன் , பேராசிரியர் க . 
18. ஆண்டி அம்பலம் , திரு . எம் . 
19. ஆண்டித்தேவர், திரு . எஸ் . . 
20. ஆதிசுவாமி , திரு . ஆர். 
21. ஆறுமுகம், திரு . எச்.ஜி. 
22. ஆறுமுகம் , திரு . எல் . 
23. ஆறுமுகம், திரு . சி . 
24. ஆறுமுகம் , திரு . டி . 
25. ஆறுமுகம் , திரு . மு . 
26. ஆனூர் ஜெகதீசன், திரு. 
27. இரகுமான்கான் , திரு . அ. 
28. இராசமாணிக்கம், திரு . ஆர். 
29. இராசரத்தினம், திரு . டி . 
30. இராசாராம் , திரு . க ... 
31. இராதா , திரு. எஸ்.ஆர் . 
32. இராமசாமி , திரு . எஸ்.வி. 


நத்தம் 


உசிலம்பட்டி 
குளச்சல் 
பர்கூர் 
திருநாவலூர் 
மதுராந்தகம் 
அரியலூர் 
சேலம் -2 


செங்கல்பட்டு 
சேப்பாக்கம், மதராஸ் நகரம் 
குத்தாலம் 
பூந்தமல்லி 
பனமரத்துப்பட்டி 
கும்பகோணம் 
பெரம்பலூர் ( செ.வ.) 


திருமங்கலம் 


62. கருணாநிதி , கலைஞர் மு. அண்ணா நகர், மதராஸ் நகரம் 98. சரஸ்வதி , செல்வி பி.டி. 
63. கருணாநிதி , திரு. தாழை மு . @ 

திருவாரூர் (செ.வ.) 99. சவுந்திரராஜன் , திரு . ஆர்.வி. பாபநாசம் 
64. கருணாமூர்த்தி , திரு. வி . ஜெயங்கொண்டம் 100. சாதிக் பாட்சா, திரு . எஸ்.ஜே. ஆயிரம் விளக்கு , 

மதராஸ் நகரம் 
65. கருணைகிரி முத்தையா, திரு . கே . மருங்காபுரி 

101. சாது செல்வராஜ் , திரு . கே . ஸ்ரீவைகுண்டம் 
66. கருப்பசாமி பாண்டியன் , திரு. வீ . ஆலங்குளம் 

102. சாமிக்கண்ணு , திரு. டி. 

செங்கம் ( செ.வ.) 
67. கலியமூர்த்தி , திரு . துரை. 

சிதம்பரம் 
103. சிகாமணி , திரு . பி . 

திருவொற்றியூர் 
68. காத்தமுத்து, திரு . கே.பி. தொட்டியம் 

104. சிவசாமி , திரு . எஸ் . 

இளையான்குடி 
69. காளிமுத்து , திரு. கா . 

திருப்பரங்குன்றம் 
105. சிவபெருமாள் , திரு . எம் . 

ஓமலூர் 
70. காளியப்பன் , திரு . ஆர். 

ஏற்காடு ( ஆ.வா.) 
106. சின்னசாமி , திரு . வி . 

சேந்தமங்கலம் ( ஆ.வா.) 
71. காளியப்பன் , திரு. பி . 

காரைக்குடி 
107. சின்னசாமி , திரு . வி.கே. 

பவானிசாகர் 
72. கிட்டப்பா, திரு . என் . 

மாயவரம் 
108. சின்னராசு, திரு. கே.ஆர். 

கிருஷ்ணகிரி 
73. கிட்டு , திரு . பி.ஜி. 

பல்லடம் 
109. சின்னையா, திரு . வி . 

குளத்தூர் (செ.வ.) 
74. கிருஷ்ணன், திரு. ஆர். 

வாசுதேவநல்லூர் ( செ.வ.) 

110. சீனுவாச ரெட்டியார் , திரு . பி.இ. குளித்தலை 
75. கிருஷ்ணன், திரு . என் . ஸ்ரீபெரும்புதூர் ( செ.வ.) 

111. சுந்தரம் , திரு . எம் . 

ரிஷிவந்தியம் 
76. கிருஷ்ணன் , திரு . சி . 

கன்னியாகுமரி 
112. சுந்தரம் , திரு . பி . 

திருப்பத்தூர் 
77. கிருஷ்ணன் , திரு . பி . 

விழுப்புரம் 
113. சுந்தரராஜன், திரு . எம் . 

விருதுநகர் 
78. கிருஷ்ணன் , திரு . பி.எம் . பாலக்கோடு 

114. சுந்தரராஜ், திரு . என் . 

திருமயம் 
79. குப்புசாமி, திரு. என் . 

மொரப்பூர் 
115. சுப்பராயன் , திரு . என் . 

பனமரத்துப்பட்டி 
310 80. குருசாமி , திரு . பி . 

அந்தியூர் ( செ.வ.) 

116. சுப்பிரமணியம், திரு . ஆர்.சி. கடலாடி 
81. குழந்தைவேலு, திரு . பி . 

உடுமலைப்பேட்டை 

117. சுப்பிரமணியம் , திரு . கே.ஜே. போளூர் 
82. கோதண்டராமன் , திரு . வி.கே. குடியாத்தம் 

118. சுப்பிரமணியம் , திரு . டி . 

ஆண்டிமடம் 
83. கோதண்டராமன் என்கிற 
முசிறிப்புத்தன் , திரு . பி . 

119. சுப்பிரமணியம், திரு . பாக்கூர் எஸ் . உத்திரமேரூர் 

முசிறி 
84. கோபாலன் , திரு. பி . 

120. சுப்பிரமணியன் , திரு . ஓ . 

சிவகங்கை 
உதகமண்டலம் 
85. கோவிந்தராசன் , திரு . சி. 

சின்னசேலம் 
நெல்லிக்குப்பம் 

121. சுப்பிரமணியன் , திரு . எம் . 
86. கோவிந்தன் , புலவர் கா . 

செய்யாறு 

122. சுப்பிரமணியன் , திரு . வி.எம் . மானாமதுரை ( செ.வ.) 
87. கோவேந்தன் , திரு . எம்.ஆர் . பேராவூரணி 

123. சுப்பிரவேலு , திரு . கே . 

சீர்காழி (செ.வ.) 
88. சங்கரய்யா, திரு. என் . 

124. சுப்பு , திரு . க . 

வில்லிவாக்கம் 
மதுரை கிழக்கு 
89. சண்முகம் , திரு . ஆர் . 

125. சுப்புலட்சுமி ஜெகதீசன் , திருமதி 
திருத்தணி 

மொடக்குறிச்சி 
90. சண்முகம் , திரு . கூத்தக்குடி எஸ் . திருப்பத்தூர் 

126. சுப்பையா, திரு . எஸ் ... 

சங்கரநயினார்கோவில் (செ.வ.) 
91. சண்முகம் , திரு . கே.என் . 

127. சுவாமிதாஸ், திரு . அ . 

பத்மநாபபுரம் 
92. சண்முகம் , திரு. ப.உ. 

திருவண்ணாமலை 128. செங்கோடன் , திரு . கே . 

கபிலர்மலை 
93. சதாசிவம் , திரு . எஸ் . 

அரவக்குறிச்சி 

129. செங்கோட்டையன் , திரு . கே.ஏ. சத்தியமங்கலம் 
94. சந்திரசேகரன் , திரு . ஆர் . கம்பம் 

130. செல்லப்பா, திரு . எ . 

வலங்கைமான் ( செ.வ.) 
95. சந்திரன், திரு . பி . 

பெரணமல்லூர் 131. செல்வராசன் , திரு . அ . 

துறைமுகம் , மதராஸ் நகரம் 
96. சந்திரன் ஜெயபால், திரு. ஆர்.இ. தியாகராய நகர், மதராஸ் நகரம் 

132. செல்வராஜ், திரு. எம் . 

குறிஞ்சிப்பாடி 
97. சமரசம் , டாக்டர் கே . 

காவேரிப்பட்டினம் 133. செல்வராஜ், திரு. எஸ். 

சமயநல்லூர் (செ.வ.) 


லால்குடி 


134. சொக்கலிங்கம் , திரு . ஜி . திருப்போரூர் ( செ.வ.) 
135. சோமசுந்தரம், திரு . ஒ.பி. 

பொள்ளாச்சி 
136. சௌந்தரபாண்டியன் , திரு . பி . கிருஷ்ணராயபுரம் ( செ.வ.) 
137. சௌந்தரராசன் , திரு . கே . திருச்சிராப்பள்ளி -2 
138. சௌந்திரராஜன், திரு . எம்.ஆர். பவானி 
139. சௌந்தரராஜன் , திரு . திருச்சி ஆர் . ஸ்ரீரங்கம் 
140. ஞானசிகாமணி , திரு . டி. 

விளவங்கோடு 
141. தங்கவேலு கவுண்டர், திரு . பொ . மேல்மலையனூர் 
142. தங்கவேல் , திரு . ர.ச. 

வால்பாறை ( செ.வ.) 
143. தண்டபாணி , திரு . ஆர்.கே.எஸ் . காங்கேயம் 
144. தமிழரசன், திரு . இ . 

பேரணாம்பட்டு ( செ.வ.) 
145. தனசேகரன் , திரு . என் . 

தூத்துக்குடி 
146. தனபால், திரு . பி . 

சங்கரி (செ.வ.) 
147. தனுஷ்கோடி , திரு . கே . 

ராஜபாளையம் ( செ.வ.) 
148. தாமரைக்கனி , திரு . இரா . ஸ்ரீவில்லிபுத்தூர் 
149. திருநாவுக்கரசு, திரு . எஸ் . அறந்தாங்கி 
150. திருவேங்கடம், திரு . பெ.சு. கலசப்பாக்கம் 
151. துரை கோவிந்தராஜன் , திரு. 

திருவோணம் 
152. துரைசாமி , திரு . ப . 

ராசிபுரம் 
153. துரைமுத்துசாமி , திரு . 

சங்கராபுரம் 
154. துரைமுருகன், திரு . 

இராணிப்பேட்டை 
155. துரைராஜ், திரு . எஸ்.எம். 

பொன்னேரி (செ.வ.) 
156. துலுக்கானம் , திரு . வி . 

உளுந்தூர்பேட்டை (செ.வ.) 
157. தைலப்பன் , திரு . டி.எம். 

ஒரத்தநாடு 
158. நடராசன் , திரு . ஆ. 

பேரூர் 
159. நடராஜன் , திரு . எஸ் . 

தஞ்சாவூர் 
160. நல்லதம்பி , திரு . டி.எஸ் . 

பூங்கா நகர், மதராஸ் நகரம் 
161. நாச்சிமுத்து , திரு . கே . 

பொங்கலூர் 
162. நாச்சிமுத்து கவுண்டர், திரு . கே.பி. மேட்டூர் 
163. நாராயணன் , திரு . ஆர். 
164. பட்டாபிராமன் , திரு . எஸ் . 

திருவள்ளூர் 
165. பண்ணை சேதுராமன் , திரு. கே . பெரியகுளம் 
166. பரமசிவம், திரு . எம் . 

வானூர் (செ.வ.) 
167. பரமசிவம் , திரு . ஏ.எம் . 

மேலூர் 
168. பழனிசாமி , திரு . எஸ் . 

மேட்டுப்பாளையம் 
169. பழனிசாமி , திரு . எஸ்.என் . அவினாசி ( செ.வ.) 
170. பழனிமுத்து , திரு . சி . 


171. பழனியப்பன் , திரு . எ.பி. ஒட்டன்சத்திரம் 
172. பழனிவேல், திரு . என் . 

பழனி ( செ.வ.) 
173. பாக்கியதாஸ் , திரு . டி ... 

விளவங்கோடு 
174. பாண்டியன் , திரு . பி.எச். சேரன்மகாதேவி 
175. பாலகிருஷ்ணன், திரு. சோ . முதுகுளத்தூர் 
176. பாலகுரு , திரு . வொ . 

சோழவந்தான் 
177. பாலன் , திரு . எஸ் . 

பெரம்பூர் ( செ.வ.), 

மதராஸ் நகரம் 
178. பாலாஜி , திரு . கே . 

காஞ்சிபுரம் 
179. பாலுசாமி , திரு . எ . 

நிலக்கோட்டை ( செ.வ.) 
180. புருஷோத்தமன் , திரு. டி . சைதாப்பேட்டை, மதராஸ் நகரம் 
181. புஷ்பராஜு , திரு . டி . 

ஆலங்குடி 
182. பெரியசாமி , திரு . ஆர். 

உப்பிலியாபுரம் 
183. பெரியசாமி , திரு . எம் . 

மங்களூர் ( செ.வ.) 
184. பெரியசாமி , திரு . டி.பி.எம். 

மதுரை மேற்கு 
185. பெருமாள் , திரு . ஆர்.கே. விளாத்திகுளம் 
186. பெருமாள், திரு . என் . 

வரகூர் (செ.வ.) 
187. பொன்னுசாமி , டாக்டர் ஏ . பெருந்துறை 
188. பொன்னுரங்கம் , திரு . பி . இராயபுரம், மதராஸ் நகரம் 

311 
189. பொன்னையன் , திரு . சி . திருச்செங்கோடு 
190. மணிமாறன் , திரு . ஆர் . 

திருப்பூர் 
191. மணிமாறன் , திரு . எம் . 

நன்னிலம் (செ.வ.) 
192. மணிமுடி , திரு . எஸ் . 

எழும்பூர் ( செ.வ.), மதராஸ் நகரம் 
193. மருதாசலம் , திரு . கே . 

தொண்டாமுத்தூர் 
194. மனோகரன் , திரு . நாஞ்சில் கி . பாளையங்கோட்டை 
195. மாணிக்கம், திரு . சி . 

திருச்சிராப்பள்ளி -1 
196. மாரிமுத்து , திரு . ஏ.ஆர் . 

பட்டுக்கோட்டை 
197. மார்கபந்து , திரு . ஆர் . 

அணைக்கட்டு 
198. மார்கரட் எலிசபெத் பெலிக்ஸ் , திருமதி நியமனம் 
199. மீனாட்சிசுந்தரம் , திரு . மா . வேதாரண்யம் 
200. முத்துசாமி , திரு . சு . 

ஈரோடு 
201. முத்துசாமி , திரு . பி.கே.சி. தருமபுரி 
202. முத்துசாமி கரையாளர், திரு . எஸ் . தென்காசி 
203. முத்தையா, திரு . இரா. 

சேடப்பட்டி 
204. முருகேசன் , திரு . கே.எஸ் . திருவெறும்பூர் 
205. முனிரத்தினம் , திரு . எஸ் . கும்மிடிப்பூண்டி 
206. முனு ஆதி , திரு . 

தாம்பரம் 


தாரமங்கலம் 


ஆத்தூர் 


கரூர் 


வந்தவாசி ( செ.வ.) 
உசிலம்பட்டி 
இராதாபுரம் 


திண்டுக்கல் 


சேலம் -1 


புவனகிரி 


முகையூர் 
கடையநல்லூர் 
கோயம்புத்தூர் கிழக்கு 
சிவகாசி 


வேடசந்தூர் 
நாகர்கோவில் 
கிள்ளியூர் 
வீரபாண்டி 


207. முனுசாமி , திரு . பி . 
208. மூக்கையா தேவர், திரு . பி.கே. 
209. யூசுப் , திரு. யா.சை.மு. 
210. ரகுராமன் , திரு . வி . 
211. ரகோத்தமன் , திரு . ஜி . 
212. ரசாக் , திரு . எம்.எம்.ஏ. 
213. ரமணி , திரு . கே . 
214. ராமசாமி , திரு . கே . 
215. ராமசாமி , திரு . டி . 
216. ராமதாஸ் , திரு. பி . 
217. ராமநாதன் , திரு . சி . 
218. ராமலிங்கம் , திரு . இ . 
219. ராஜ்குமார் விஜயரகுநாத 

தொண்டைமான் , திரு. ஆர். 
220. ராஜு , திரு. எஸ்.எம் . 
221. ராஜு , திரு . வி.கே. 
222. லட்சுமி நாராயணன் , திரு . என் . 


வெள்ளக்கோவில் 


223. வடிவேல் , திரு . கே . 
224. வரதராஜன் , திரு . என் . 
225. வரதராஜன் , திரு . எஸ்.வி. 
226. வாசன் , திரு . எஸ்.எம் . 
227. வின்சன்ட் , திரு . எம் . 
228. விஜயராகவன், திரு . பொ . 
229. வேங்கா கவுண்டர், திரு . பி . 
230. வெங்கிடுசாமி என்கிற வெங்கிடு , 

திரு . ஆர் . 
231. வெள்ளைச்சாமி , திரு . எ . 
232. வேணுகோபால், திரு. டி. 
233. வேலுச்சாமி , திரு . ஓ.சோ. 
234. ஜான் வின்சென்ட் , திரு . எம் . 
235. ஜெபமணி , திரு. ஆர். 
236. ஜெயராமன் , திரு. வி.ஆர். 
237. ஜெயவேலு, திரு . எம்.ஏ. 
238. ஜேம்ஸ், திரு . ஜே . 


போடிநாயக்கனூர் 
விருத்தாசலம் 
காட்டுமன்னார்கோவில் (செ.வ.) 


சிங்காநல்லூர் 
ஆத்தூர் 
தண்டராம்பட்டு 
ஒட்டப்பிடாரம் ( செ.வ.) 
நாங்குனேரி 
சாத்தான்குளம் 
தேனி 
காட்பாடி 
திருவட்டாறு 


புதுக்கோட்டை 
தலைவாசல் ( செ.வ.) 
அரக்கோணம் ( செ.வ.) 
மதுரை மத்தி 


பதவிக் காலத்தில் காலமானார் . 


312 


இடைத் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் . 


@ இராஜிநாமா செய்தார் . 


பாரிமுனை - 1890 


ஏழாவது பேரவை உறுப்பினர்கள் ( 1980-1984) 


பண்ருட்டி 


தளி 


1. அங்குசாமி , திரு . எஸ் . 

திருவாடனை 
2. அண்ணாதாசன் என்கிற 
குருசாமி , திரு . எம் . 

திருவெறும்பூர் 
3. அப்துல் ரசாக் , திரு . கே.எம் . ஆலந்தூர் 
4. அப்பாதுரை, திரு . எம் . 

ஒட்டப்பிடாரம் (செ.வ.) 
5. அமிர்தராஜ் , திரு . ஆர் .. திருச்செந்தூர் 
6. அம்பிகாபதி , திரு . எம் . 

மன்னார்குடி 
7. அய்யாறு வாண்டையார் , திரு . கே .. தஞ்சாவூர் 
8. அரங்கநாதன் , திரு . எஸ் . 

தருமபுரி 
9. அரங்கநாதன் , திரு . எம் . 

குன்னூர் ( செ.வ.) 
10. அரங்கநாயகம், திரு . சி . 

கோயம்புத்தூர் மேற்கு 
11. அரங்கராஜன் , திரு . வி . 

உப்பிலியாபுரம் ( ஆ.வா.) 
12. அருணகிரி , திரு . ஆர் ... திருப்பத்தூர் 
13. அருணாசலம் , திரு . ஆர் . நாமக்கல் (செ.வ. ) 
14. அழகர்சாமி , திரு . எஸ் . 

கோவில்பட்டி 
15. அன்பழகன் , திரு . டி . 

நாட்ராம்பள்ளி 
16. அன்பழகன் , பேராசிரியர் க . @ 

புரசைவாக்கம் 
17. அன்பில் பெ . தர்மலிங்கம் , திரு . லால்குடி 
18. ஆண்டி அம்பலம் , திரு . எம் . 

நத்தம் 
19. ஆண்டித் தேவர் , திரு . எஸ் . உசிலம்பட்டி 
20. ஆறுமுகம் , திரு . எம் . 

அவினாசி ( செ.வ.) 
21. ஆறுமுகம் , சேலம் திரு . மு. 

சேலம் -2 
22. ஆறுமுகம் , திரு. டி . 

அரியலூர் 
23. இரகுமான்கான் , திரு . ஏ. 

சேப்பாக்கம் 
24. இரத்தினம் , திரு . எம்.வி. 

பொள்ளாச்சி 
25. இராசகுமார், திரு . எம்.ஏ. மருங்காபுரி 
26. இராசமாணிக்கம் , திரு . ஆர். 

குத்தாலம் 
27. இராசரத்தினம் , திரு . டி . 
28. இராசாம்பாள், திருமதி டி . 

தலைவாசல் ( செ.வ.) 
29. இராசாராமன், திரு . எஸ் . 

பாபநாசம் 
30. இராசாராம், திரு . க. 

பனமரத்துப்பட்டி 
31. இராசு , திரு . ஜே.எஸ் . 

பெரம்பலூர் ( செ.வ.) 
32. இராசேந்திரன் , திரு . எஸ்.என் . தூத்துக்குடி 


33. இராமசாமி, திரு . டி . 

இராமநாதபுரம் 
34. இராமசுப்பிரமணியம், திரு . இ. 

ஸ்ரீவைகுண்டம் 
35. இராமச்சந்திரன், டாக்டர் எம்.ஜி. 

மதுரை மேற்கு 
36. இராமச்சந்திரன் , திரு . செஞ்சி என் . செஞ்சி 
37. இராமச்சந்திரன் , திரு . எஸ்.எம் .. அண்ணா நகர் 
38. இராமச்சந்திரன், திரு . கே.கே.எஸ்.எஸ்.ஆர் . சாத்தூர் 
39. இராமச்சந்திரன் , திரு . ச. 
40. இராமலிங்கம் , டாக்டர் கே.பி. ராசிபுரம் 
41. இராமலிங்கம் , திரு . இ . 

காட்டுமன்னார்கோவில் (செவ ) 
42. இராமலிங்கம் , திரு . எஸ் . திருவிடைமருதூர் 
43. இராஜசேகரன், திரு . வி . டாக்டர் இராதாகிருஷ்ணன் நகர் 
44. இராஜாராம் நாயுடு , திரு . டி.ஆர் . 
45. இராஜேந்திரன் , திரு . எஸ்.எஸ் . ஆண்டிப்பட்டி 
46. இளையபெருமாள் , திரு . எல் . எழும்பூர் ( செ.வ.) 
47. ஈஸ்வரமூர்த்தி என்கிற சொரணம் , திரு. பி . அம்பாசமுத்திரம் 313 
48. உகம்சந்த் , திரு . எஸ்.டி. 

மதுராந்தகம் 
49. உச்சி , திரு . கே . 

கூடலூர் 
50. உத்திராபதி , திரு . பொ . 

திருத்துறைப்பூண்டி ( செ.வ.) 
51. உமாநாத் , திரு . ஆர் . 

நாகப்பட்டினம் 
52. கணபதி , திரு . கே.ஆர். 

சிதம்பரம் 
53. கணேசன் , திரு. இ. 

எடப்பாடி 
54. கணேசன் , திரு. சி . 

அச்சரப்பாக்கம் (செ.வ.) 
55. கண்ணன் , திரு . எம் . 

கண்டமங்கலம் (செ.வ.) 
56. கந்தசாமி , திரு . கே.வி. 

கிணத்துக்கடவு 
57. கந்தசாமி , திரு . பி . 

பொங்கலூர் 
58. கபாலி, திரு . டி.கே. 

மயிலாப்பூர் 
59. கருணாநிதி , கலைஞர் மு . @ அண்ணா நகர் 
60. கருப்பசாமி பாண்டியன் , திரு . வீ . பாளையங்கோட்டை 
61. கருப்பையா, திரு . இரா. 

குளித்தலை 
62. கருப்பையா, திரு . ஏ.டி. 

வால்பாறை ( செ.வ.) 
63. கலிதீர்த்தான், திரு . எஸ் . 

சங்கராபுரம் 
64. கலியமூர்த்தி , திரு . பி . 

மங்களூர் ( செ.வ.) 
65. கலையரசன் , திரு . நன்னிலம் எ . நன்னிலம் ( செ.வ.) 


பூந்தமல்லி 


66. கல்லன் , திரு. கே . 
67. காளிமுத்து, திரு. கா . 
68. கிட்டப்பா, திரு . என். 
69. கிருஷ்ணசாமி , திரு . கே.ஏ. 
70. கிருஷ்ணசாமி , திரு. கே.ஜி. 
71. கிருஷ்ணமூர்த்தி , திரு . எஸ் . 
72. கிருஷ்ணமூர்த்தி , திரு . வி . 
73. கிருஷ்ணராஜ், திரு. ஜி . 
74. கிருஷ்ணன் , திரு . ஆர். 
75. குப்புசாமி, திரு . என் . 
76. குப்புசாமி , திரு . கே . 
77. குப்புசாமி, திரு. சி. 
78. குமரி அனந்தன் , திரு . 
79. குருசாமி , திரு . பி. 
80. குலசேகர பாண்டியன் , திரு . என் . 
81. குலசேகர், திரு . ஏ.டி. 
82. குழந்தைவேலு, திரு. பி . 

83. கேசவ ஆதித்தன் , திரு . எஸ் .. 
314 

84. கோபாலகிருஷ்ணன் , திரு . கே . 
85. கோபாலன் , திரு . ஆர்.டி. 
86. கோபால் , திரு . சி. 
87. கோமதி சீனிவாசன், திருமதி 
88. கோவேந்தன், திரு . எம்.ஆர். 
89. கோவைதம்பி , திரு . 
90. சக்கரபாணி , திரு . ஆர். 
91. சங்கரய்யா, திரு . என். 
92. சட்டநாத கரையாளர் , திரு . கே . 
93. சண்முகம், திரு . ஆர். 
94. சண்முகம் , திரு . ஏ.சி. 
95. சத்தியசீலன் , திரு . கே .. 
96. சத்தியமூர்த்தி , திரு . வி . 
97. சந்திரசேகரன் , திரு . ஏ. 
98. சபாபதி , திரு. சி . 
99. சமரசம் , டாக்டர் கே . 
100. சரோஜா, திருமதி ஆர். . 
101. சாகுல் அமீது , திரு . ஏ. 
102. சாமிக்கண்ணு , திரு . டி . 


உதகமண்டலம் 103. சிதம்பரம் , திரு . சி.டி. 

காரைக்குடி 
திருப்பரங்குன்றம் 104. சித்தன் , திரு. என்.எஸ்.வி. திருமங்கலம் 
மயிலாடுதுறை 105. சிவசாமி , திரு . எஸ் . 

இளையாங்குடி 
ஆயிரம் விளக்கு 106. சிவஞானம் , திரு . என் . 

திருவோணம் 
காங்கேயம் 

107. சிவப்பிரகாசம் , திரு . எஸ் . சேந்தமங்கலம் (ஆ.வா.) 
ஆண்டிமடம் 

108. சிவபெருமான் , திரு. எம் . ஓமலூர் 
நெல்லிக்குப்பம் 109. சிவராமன் , திரு . எஸ் . 

சின்னசேலம் 
சேலம் -1 110. சின்னசாமி , திரு . எம் . 

கரூர் 
வாசுதேவநல்லூர் (செ.வ.) 111. சின்னதுரை, திரு . ஏ . 

மேல்மலையனூர் 
மொரப்பூர் 

112. சின்னராசு , திரு. கே.ஆர். கிருஷ்ணகிரி 
ஒட்டன்சத்திரம் 113. சின்னராசு , திரு. எம் . 

தொண்டாமுத்தூர் 
வந்தவாசி (செ.வ.) 114. சுந்தரமூர்த்தி , திரு . ஆர். முகையூர் 
திருவொற்றியூர் 115. சுந்தரம், திரு . எம் . 

ரிஷிவந்தியம் 
அந்தியூர் ( செ.வ.) 116. சுந்தரம், திரு . கே.ஆர். 

குடியாத்தம் 
வாணியம்பாடி 117. சுந்தரம் , திரு . பி . 

திருப்பத்தூர் 
சிங்காநல்லூர் 118. சுந்தரராஜன் , திரு . எம் . 

விருதுநகர் 
உடுமலைப்பேட்டை 119. சுந்தரராஜ், திரு . என் . 

திருமயம் 
திருச்செந்தூர் 120. சுப்பிரமணியன் , திரு. ஓ . 

சிவகங்கை 
பெரியகுளம் 121. சுப்பிரமணியன் , திரு . எம் . 

திருவையாறு 
கம்பம் 

122. சுப்பிரமணியன் , திரு . கே.எம்.எஸ் . போடிநாயக்கனூர் 
சோளிங்கர் 123. சுப்பிரமணியன் , திரு . வி . 

திருநாவலூர் 
வலங்கைமான் ( செ.வ.) 124. சுப்பிரமணியன், திரு . ஜி.கே. பவானிசாகர் 
பேராவூரணி 

125. சுவாமிநாதன் , திரு . வி.வி. 
பேரூர் 

126. செங்கோட்டையன் , திரு . கே.ஏ. கோபிசெட்டிப்பாளையம் 
பொன்னேரி (செ.வ.) 127. செம்மலை, திரு . எஸ் . 

தாரமங்கலம் 
மதுரை கிழக்கு 128. செல்லமுத்து , திரு . எம் . 

திருவாரூர் ( செ.வ.) 
தென்காசி 129. செல்வராசன் , திரு . அ . 

துறைமுகம் 
திருத்தணி 

130. சென்னிமலை என்கிற 

கந்தசாமி , திரு . பி.எஸ் . அரவக்குறிச்சி 

131. சேதுராமன் , திரு . ஏ.எம் . 
மயிலாடுதுறை 

ஆற்காடு 
132. சொக்கலிங்கம் , திரு . ஜி. திருப்போரூர் ( செ.வ.) 
கடலாடி 

133. சோமசுந்தரம், திரு . எஸ்.டி. பட்டுக்கோட்டை 
சோழவந்தான் 

134. சோமு, திரு . என்.வி.என் . 
அரூர் ( செ.வ.) 

பூங்கா நகர் 
135. சௌந்தரராஜன், திரு. திருச்சி ஆர். ஸ்ரீரங்கம் 
காவேரிப்பட்டினம் 

136. சௌந்திரராசன், திரு . கே. 
உப்பிலியாபுரம் ( ஆ.வா.) 

திருச்சிராப்பள்ளி -2 
137. சௌரிராஜன் டாக்டர் கே . 
கடையநல்லூர் 

தியாகராய நகர் 
செங்கம் ( செ.வ.) 138. தங்கமணி, திரு . கே.எம். 

திண்டிவனம் 


புவனகிரி 


ஆரணி 


கடலூர் 
செய்யாறு 
மானாமதுரை ( செ.வ.) 
மொடக்குறிச்சி 
சிவகாசி 


சீர்காழி (செ.வ.) 
வேடசந்தூர் 
பெரம்பூர் ( செ.வ.) 
சமயநல்லூர் ( செ.வ.) 
அருப்புக்கோட்டை 


வில்லிவாக்கம் 


139. தங்கராசு , திரு . ஏ . 

குறிஞ்சிப்பாடி 
140. தங்கவேலு, திரு . பி . 

ஜெயங்கொண்டம் 
141. தங்கவேல்ராஜ் , திரு . பி.எம். கிருஷ்ணராயபுரம் (செ.வ.) 
142. தவசி , திரு . ஆர். 

பரமக்குடி ( செ.வ.) 
143. தனபால் , திரு . பி . 

சங்கரி ( செ.வ.) 
144. தனுக்கோடித் தேவர் , திரு . கே . முதுகுளத்தூர் 
145. தாமரைக்கனி , திரு . இரா. ஸ்ரீவில்லிபுத்தூர் 
146. தியாகராஜன், திரு . ஆர். விருத்தாசலம் 
147. திருநாவுக்கரசு, திரு . எஸ் . அறந்தாங்கி 
148. திருமாறன் , திரு . பி . 

ஆலங்குடி 
149. திருமான் , திரு. ஆர். 

ஏற்காடு ( ஆ.வா.) 
150. திருவேங்கடம் , திரு . பெ.சு. கலசப்பாக்கம் 
151. தீர்த்தராமன் , திரு . பி . 

பெண்ணாகரம் 
152. துரைசாமி , திரு . பி.எஸ் . 

பர்கூர் 
153. துரைமுருகன், திரு . 

இராணிப்பேட்டை 
154. துரை ராமசாமி , திரு . 

வெள்ளக்கோவில் 
155. துரைராஜ் , திரு . பி . 

சங்கரநயினார்கோவில் ( செ.வ.) 
156. தேவராஜ், திரு . வி.எம் . 

வேலூர் 
157. நடராஜன் , திரு . எஸ் .. 

தஞ்சாவூர் 
158. நரசிம்மன் , திரு . பி.எம் . 

பள்ளிப்பட்டு 
159. நல்லப்பன் , திரு . டி.கே. 

பெருந்துறை 
160. நவநீத கிருஷ்ண பாண்டியன், திரு . ஆர் . ஆலங்குளம் 
161. நாச்சிமுத்து , திரு . கே.பி. 

மேட்டூர் 
162. நாராயணசாமி , திரு . கே . 

திருவண்ணாமலை 
163. நாராயணன், திரு . பி.ஜி. 

பவானி 
164. நெடுஞ்செழியன் , டாக்டர் இரா . திருநெல்வேலி 
165. நெடுமாறன் , திரு . ப . 

மதுரை மத்தி 
166. பக்கீர் முகமது , திரு . இ.எஸ்.எம் . 

கும்பகோணம் 
167. பட்டாபிராமன், திரு . எஸ் . திருவள்ளூர் 
168. பம்மல் நல்லதம்பி , திரு. 

தாம்பரம் 
169. பரமசிவ கவுண்டர் , திரு . பி.என் . பல்லடம் 
170. பலராமன் , திரு. எல் . 

போளூர் 
171. பழனிச்சாமி , திரு . எஸ் . 

மேட்டுப்பாளையம் 
172. பழனிமுத்து , திரு . சி . 

ஆத்தூர் 
173. பழனியப்பன் , திரு . கே.பி. 

விழுப்புரம் 
174. பழனிவேல், திரு . என் . 

பழனி ( செ.வ.) 
175. பாண்டியன் , திரு . பி.எச் . 

சேரன்மகாதேவி 


176. பாபு கோவிந்தராஜன் , திரு . 
177. பாபு ஜனார்த்தனன், திரு . 
178. பாரமலை , திரு . கே . 
179. பாலகிருஷ்ணன் , திரு . எஸ் . 
180. பாலகிருஷ்ணன் , திரு. வி . 
181. பாலசுப்பிரமணியன் , திரு . கே . 
182. பாலசுப்பிரமணியன் , திரு . வி.பி. 
183. பாலன் , திரு . எஸ் . 
184. பாலுச்சாமி , திரு . ஏ . 
185. பிச்சை, திரு . எம் . 
186. பிரபாகரன் , திரு. ஜே.சி.டி. 
187. புருஷோத்தமன் , திரு. டி . 
188. பூங்காவனம் , திரு . என்.ஏ. 
189. பெரியசாமி, திரு . ஆர். 
190. பெரியசாமி , திரு . ஏ. 
191. பெருமாள் , திரு . ஆர்.கே. 
192. பெருமாள், திரு . என் . 
193. பொன்னம்மாள் , திருமதி ஏ.எஸ் . 
194. பொன்னுரங்கம் , திரு . பி . 
195. பொன்னையன் , திரு . சி . 
196. மணி , திரு. டி . 
197. மணிமாறன், திரு . ஆர். 
198. மாணிக்கம் , திரு . எம்.எஸ் . 
199. மாரிமுத்து, திரு . டி . 
200. மார்கரெட் எலிசபெத் பெலிக்ஸ் , 

திருமதி 
201. முகமது இஸ்மாயில், திரு . பி . 
202. முசிறிபுத்தன் , திரு . பி . 
203. முத்துகிருஷ்ணன் , திரு . எஸ் . 
204. முத்துசாமி , திரு . சு . 
205. முத்துராமலிங்கம், திரு . இ . 
206. முத்துவேல் , திரு . என் . 
207. முத்தையா, திரு . இரா . 
208. முனிரத்தினம் , திரு . ஆர்.எஸ் . 
209. முனுசாமி , திரு . எம்.பி. 
210. மொக்கையன் , திரு . பி . 
211. மூர்த்தி , திரு . ஜி . 


சைதாப்பேட்டை 
காட்பாடி 
தொட்டியம் 
தாராபுரம் (செ.வ.) 
விளாத்திகுளம் 
வரகூர் ( செ.வ.) 
நிலக்கோட்டை ( செ.வ.) 
இராயபுரம் 
திருச்செங்கோடு 
விளவங்கோடு 
திருப்பூர் 
வேதாரண்யம் 
குளத்தூர் ( செ.வ.) 
நியமனம் 


315 


பத்மநாபபுரம் 
திருச்சிராப்பள்ளி - 1 
கன்னியாகுமரி 
ஈரோடு 


ராதாபுரம் 
வானூர் ( செ.வ.) 
சேடப்பட்டி 
கும்மிடிப்பூண்டி 
பாலக்கோடு 
ராஜபாளையம் ( செ.வ.) 
பேரணாம்பட்டு ( செ.வ.) 


212. யசோதா, திருமதி டி . 
213. ரங்கசாமி , திரு . ஆர். 
214. ரங்கசாமி , திரு . கே . 
215. ரமணி , திரு . கே . 
216. ராமசாமி , திரு . எஸ்.என் . 
217. ராஜமாணிக்கம் , திரு . எம்.கே. 
218. ரெத்தினராஜ், திரு . எஸ் . 
219. வரதராஜன் , திரு . என் . 
220. வால்மீகி , திரு . வி . 
221. வின்சென்ட் , திரு . எம் . 
222. விஸ்வநாதன் , திரு . ஜி . 
223. விஜயசாரதி , திரு . எம் . 
224. விஜயபாலன் , திரு . என் . 
225. விஜயரகுநாத தொண்டைமான், 

திரு . ஆர். 


ஸ்ரீபெரும்புதூர் (செ.வ.) 
சத்தியமங்கலம் 
உளுந்தூர்பேட்டை ( செ.வ.) 
கோயம்புத்தூர் கிழக்கு 
சாத்தான்குளம் 
முசிறி 
குளச்சல் 
திண்டுக்கல் 
திருப்பத்தூர் 
நாகர்கோவில் 
அணைக்கட்டு 
அரக்கோணம் (செ.வ.) 
பூம்புகார் 


226. விஜயராகவன், திரு . பி . 
227. விஜயலட்சுமி , செல்வி பி . 
228. வீரான அம்பலம் , திரு . கே.வி. 
229. வீராசாமி , திரு. டி . 
230. வெங்கடசுப்பிரமணியன் , திரு . பி . 
231. வெங்கட்ட ரெட்டி, திரு . டி . 
232. வெங்கடேசன் , திரு . பி.எம் . 
233. வெள்ளைச்சாமி , திரு . ஏ . 
234. வேணுகோபால் , திரு . டி . 
235. வேலப்பன் , திரு . சி.வி. 
236. ஜகத்ரட்சகன் , திரு . எஸ் . 
237. ஜான் வின்சென்ட் , திரு . எம் . 
238. ஜெகதீசன், திரு. ஆனூர் பி.ஜி. 
239. ஜெயராமன் , திரு . வி.ஆர். 
240. ஹாஜா ஷெரீப், திரு . கே.எஸ்.ஜி. 
241. ஹேமச்சந்திரன், திரு. ஜே . 


கிள்ளியூர் 
வீரபாண்டி 
மேலூர் 
ஒரத்தநாடு 
காஞ்சிபுரம் 
ஓசூர் 
பெரணமல்லூர் 
ஆத்தூர் 
தண்டராம்பட்டு 


கபிலர்மலை 


உத்திரமேரூர் 
நாங்குநேரி 


செங்கல்பட்டு 


புதுக்கோட்டை 


தேனி 
திருவல்லிக்கேணி 
திருவட்டாறு 


பதவிக்காலத்தில் காலமானார் . 
இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் . 
* நீதிமன்ற தீர்ப்பின்படி பதவி இழந்தார். 
@ இராஜினாமா செய்தார் . 


316 


உயர்நீதிமன்றம் மற்றும் பழைய கலங்கரை விளக்கம் 


படித்தவன் உழவேண்டும் ; உழுபவன் படிக்க வேண்டும் . 
படிப்பவன் அறிவுப் பசியைத் தீர்க்க உழுபவன் உற்பத்தியைப் பெருக்க 
இருசாராரும் இணைந்தால்தானே ஏற்றம் காண முடியும் 

- பேரறிஞர் அண்ணா 


எட்டாவது பேரவை உறுப்பினர்கள் (1985-1988 ) 


வாணியம்பாடி 


1. அண்ணாதாசன் என்கிற குருசாமி , திரு . எம் . திருவெறும்பூர் 
2. அப்துல் சமத், திரு . ஏ.கே.ஏ. திருவல்லிக்கேணி 
3. அப்துல் மஜீத், திரு . எச் . 
4. அரங்கநாயகம், திரு . சி . $ தொண்டாமுத்தூர் 
5. அருணாசலம் , திரு . ஆர் . 

நாமக்கல் ( செ.வ.) 
6. அருணாசலம் , திரு . ஏ . 

வரகூர் ( செ.வ.) 
7. அன்பழகன், திரு . கே . 

ஓமலூர் 
8. அன்பழகன் , திரு . டி . 

நாட்ராம்பள்ளி 
9. அன்பழகன் , திரு . பி . 

இளையான்குடி 
10. அன்பழகன் , பேராசிரியர் க . $ பூங்கா நகர் 
11. ஆண்டி அம்பலம் , திரு . எம் . நத்தம் 
12. ஆபிரகாம் , திரு . எம் . $ 

ஆலந்தூர் 
13. ஆறுமுகம் , திரு . ஆர்.எஸ் . ஒட்டப்பிடாரம் (செ.வ.) 
14. ஆறுமுகம் , திரு . எச்.ஜி. 

பெண்ணாகரம் 
15. ஆறுமுகம், திரு . ஏ . 

வந்தவாசி (செ.வ.) 
16. ஆறுமுகம், திரு . ஏ.எஸ்.ஏ. விருதுநகர் 
17. ஆறுமுகம், திரு . சி . $ 

மதுராந்தகம் 
18. ஆறுமுகம் , திரு . சேலம் 

சேலம் -2 
19. ஆனந்த கிருஷ்ணா, திரு . ஜி . பூந்தமல்லி 
20. ஆனந்தன் , திரு . எம் . & 

உளுந்தூர்பேட்டை ( செ.வ.) 
21. இரகுமான்கான் , திரு . அ. 

சேப்பாக்கம் 
22. இரத்தினம் , திரு . எம்.வி. & 

பொள்ளாச்சி 
23. இரத்தினவேலு , திரு . எஸ் . முசிறி 
24. இராசமாணிக்கம், திரு . ஆர் . அரூர் (செ.வ.) 
25. இராச ரத்தினம் என்கிற மணி , திரு . எம் . விழுப்புரம் 
26. இராசாங்கம், திரு . எம் . 

திருவிடைமருதூர் 
27. இராசாம்பாள் , திருமதி தா . 

தலைவாசல் (செ.வ.) 
28. இராசாராமன் , திரு . எஸ் . 

பாபநாசம் 
29. இராசாராம், திரு.க. 

பனமரத்துப்பட்டி 
30. இராசேந்திரன், திரு . எஸ்.என் . தூத்துக்குடி 
31. இராமசாமி , திரு . எஸ்.என் . சாத்தான்குளம் 
32. இராமசாமி , திரு . டி . 

இராமநாதபுரம் 
33. இராமச்சந்திரன் , டாக்டர் எம்.ஜி. 

ஆண்டிப்பட்டி 
34. இராமச்சந்திரன் , திரு . எஸ்.எம் . அண்ணா நகர் 
35. இராமச்சந்திரன் , திரு . கே.எஸ்.எம் . போடிநாயக்கனூர் 
36. இராமச்சந்திரன் , திரு . கே.கே.எஸ்.எஸ்.ஆர். $ சாத்தூர் 


& 


37. இராமச்சந்திரன் , திரு . ச . S 
38. இராமச்சந்திரன் , திரு . பி.என் . 
39. இராமநாதன் , திரு . எம் . $ 
40. இராமலிங்கம் , டாக்டர் கே.பி. 
41. இராமன் , திரு . கே . 
42. இராஜமாணிக்கம், திரு . எல்ல . 
43. இராஜரத்தினம் , திரு. எப்.எம் . 
44. இராஜு , திரு . வி.கே. $ 
45. இளங்கோவன் , திரு . ஈ.வி.கே.எஸ் . 
46. ஈஸ்வரன் , திரு. ஆர். 
47. உச்சி , திரு . கே . 
48. உத்திராபதி , திரு . பொ . 
49. எத்திராசன் , திரு . கே . 
50. கணபதி , திரு . கே.ஆர். 
51. கதிர்வேலு , திரு . எம் . 
52. கந்தசாமி, திரு . கே.வி. 
53. கந்தசாமி , திரு . பி . 
54. கலிதீர்த்தான் , திரு . எஸ் . 
55. கல்லன் , திரு . கே . 
56. காளிமுத்து , டாக்டர் கே . 
57. கிருஷ்ணசாமி , திரு . கே.ஏ. 
58. கிருஷ்ணசாமி , திரு . வி.ஆர் . 
59. கிருஷ்ணமூர்த்தி , திரு . கே . 
60. கிருஷ்ணராஜ் , திரு . ஜி . 
61. குப்புசாமி, திரு . கே . 
62. குப்புசாமி , திரு . வி .. 
63. குமரகுருபர ராமநாதன், திரு . எஸ் . 
64. குமரி அனந்தன் , திரு . 
65. குமாரதாஸ் , டாக்டர் டி . 
66. குலசேகரன் , திரு . கே.பி. என்கிற 

கே.பி.கே. சேகர் 
67. கோமதி சீனிவாசன் , திருமதி 
68. கோவிந்தசாமி , திரு . ஆர் . 
69. கோவிந்தசாமி , திரு . எஸ் . 
70. கோவேந்தன் , திரு . எம்.ஆர். 
71. சங்கரலிங்கம் , திரு . எஸ் . 
72. சண்முகம் , திரு . ஆர் . 


பண்ருட்டி 
பட்டுக்கோட்டை 
கோயம்புத்தூர் மேற்கு 
ராசிபுரம் 
ராஜபாளையம் (செ.வ.) 
தாம்பரம் 
குளச்சல் 
அரக்கோணம் ( செ.வ.) 
சத்தியமங்கலம் 
வாசுதேவநல்லூர் (செ.வ.) 
கூடலூர் 
திருத்துறைப்பூண்டி ( செ.வ.) 
அச்சரப்பாக்கம் ( செ.வ.) 
சிதம்பரம் 
இராணிப்பேட்டை 
கிணத்துக்கடவு 
பொங்கலூர் 
சங்கராபுரம் 

317 
உதகமண்டலம் 
மதுரை கிழக்கு 
ஆயிரம் விளக்கு 
அணைக்கட்டு 
கும்பகோணம் 
சேலம் -1 
ஒட்டன்சத்திரம் 
செய்யாறு 
விளாத்திகுளம் 
ராதாபுரம் 
கிள்ளியூர் 


பொன்னேரி ( செ.வ.) 
வலங்கைமான் ( செ.வ.) 
குடியாத்தம் 
எடப்பாடி 
பேராவூரணி 
சங்கரநயினார்கோவில் (செ.வ.) 
திருத்தணி 


ஆரணி 


73. சண்முகம் , திரு . என் . 

சோளிங்கர் 
74. சண்முகம் , திரு. ப.உ. 

மேல்மலையனூர் 
75. சண்முகய்யா பாண்டியன் , திரு . எம் . ஆலங்குளம் 
76. சந்திரசேகரன் , திரு . ஏ. 

சோழவந்தான் 
77. சந்திரசேகர், திரு . எம் . 

முகையூர் 
78. சமரசம் , டாக்டர் கே . 

காவேரிப்பட்டினம் 
79. சம்சுல் ஆலம் , திரு . வி.எஸ்.டி. 

பாளையங்கோட்டை 
80. சரோஜா, திருமதி ஆர் . & உப்பிலியாபுரம் ( ஆ.வா.) 
81. சாமிக்கண்ணு , திரு . டி . 

செங்கம் ( செ.வ.) 
82. சித்தன் , திரு . என்.எஸ்.வி. திருமங்கலம் 
83. சிந்தன் , திரு. வி.பி. 

வில்லிவாக்கம் 
84. சிவகுமார், திரு. ஆ . 

சமயநல்லூர் (செ.வ.) 
85. சிவகுமார், திரு . எம் . 

குன்னூர் (செ.வ.) 
86. சிவஞானம் , திரு . என் . 

திருவோணம் 
87. சிவப்பிரகாசம் , திரு . எஸ் . சேந்தமங்கலம் ( ஆ.வா.) 
88. சிவராமன் , திரு . எஸ் . 

சின்னசேலம் 
89. சிவராஜ் , திரு . எஸ் . 

ரிஷிவந்தியம் 
90. சின்னக் குழந்தை , திரு. எம் . 
91. சின்னசாமி, திரு . ஆர். 

தருமபுரி 
92. சின்னசாமி , திரு . வி.கே. & 

பவானிசாகர் 
93. சின்னராசு, திரு . கே.ஆர். கிருஷ்ணகிரி 
318 
94. சின்னராசு , திரு. மா . 

மேட்டுப்பாளையம் 
95. சுந்தரதாஸ் , திரு. மா. 

விளவங்கோடு 
96. சுப்பராயன் , திரு . கே . 

திருப்பூர் 
97. சுப்பிரமணிய ஆதித்தன் என்கிற 

சுப்பிரமணியன், திரு. எஸ்.ஆர். திருச்செந்தூர் 
98. சுப்பிரமணியன், திரு. உ . 

சிவகங்கை 
99. சுப்பிரமணியன் , திரு . வி . & கண்டமங்கலம் ( செ.வ.) 
100. சுப்புராயர், திரு . எஸ் . 

கம்பம் 
101. சுவாமிநாதன் , திரு . வி.வி. 

புவனகிரி 
102. செங்காளியப்பன் , திரு . ஆர். சிங்காநல்லூர் 
103. செங்கோட்டையன் , திரு . கே.ஏ. & கோபிசெட்டிப்பாளையம் 
104. செங்கோட்டையன், திரு. பி. கபிலர்மலை 
105. செம்மலை, திரு. செ . 

தாரமங்கலம் 
106. செல்லப்பா, திரு . வி.ஜி. 

கடலூர் 
107. செல்லமுத்து , திரு. எம் . 

திருவாரூர் ( செ.வ.) 
108. செல்வராசன் , திரு. அ . $ 

துறைமுகம் 
109. சொர்ணலிங்கம் , திரு . கே . திருவாடனை 
110. சோலைராசு , திரு . கே . 

மருங்காபுரி 
111. சௌந்தரராஜன் , திரு . திருச்சி ஆர் . ஸ்ரீரங்கம் 


112. சௌரிராஜன் , டாக்டர் கே . தியாகராய நகர் 
113. ஞானசுந்தரம், திரு . எஸ் . 

மன்னார்குடி 
114. டேனியல் ராஜ், திரு . எஸ் . ஸ்ரீவைகுண்டம் 
115. தங்கமணி , திரு . எம் . 

மயிலாடுதுறை 
116. தங்கமணி , திரு . திண்டிவனம் கே.எம் . திண்டிவனம் 
117. தங்கராசு, திரு . ஏ . & 

குறிஞ்சிப்பாடி 
118. தங்கராசு , திரு . எஸ் . 

மங்களூர் ( செ.வ.) 
119. தங்கவேலு, திரு . வி . 

வால்பாறை (செ.வ.) 
120. தங்கவேல்ராஜ் , திரு . பி.எம் . கிருஷ்ணராயபுரம் ( செ.வ.) 
121. தமிழரசன் , திரு . கே . 

பேரணாம்பட்டு ( செ.வ.) 
122. தமிழ்மணி , திரு . வீ . 

திருப்போரூர் (செ.வ.) 
123. தனபால் , திரு . பி . & 

சங்கரி (செ.வ.) 
124. தாமரைக்கனி, திரு . இரா. 

ஸ்ரீவில்லிபுத்தூர் 
125. தியாகராஜன் , திரு . ஆர். 

விருத்தாசலம் 
126. திருஞானம், திரு . பி.ஆர். ஏற்காடு ( ஆ.வா.) 
127. திருநாவுக்கரசு, திரு . எஸ். $ அறந்தாங்கி 
128. திருமலைசாமி கவுண்டர், திரு . எஸ் . உடுமலைப்பேட்டை 
129. தில்லை காந்தி என்கிற ஆதிமூலம், திரு . ஆண்டிமடம் 
130. தீர்த்தகிரி கவுண்டர், திரு . டி. மொரப்பூர் 
131. தீர்த்தராமன் , திரு. ப. 

பாலக்கோடு 
132. துரை அன்பரசன் என்கிற இராமலிங்கம் , திரு . & நெல்லிக்குப்பம் 
133. துரை கிருஷ்ணமூர்த்தி , திரு . தஞ்சாவூர் 
134. துரை கோவிந்தராசன் , திரு . திருவையாறு 
135. துரைசாமி , திரு. சைதை சா. 

சைதாப்பேட்டை 
136. துரைராசு , திரு . எஸ்.பி. 

காரைக்குடி 
137. துரை ராமசாமி , திரு . & 

வெள்ளக்கோவில் 
138. தெய்வநாயகம் , திரு . அ . 

மதுரை மத்தி 
139. தேவராஜ் , திரு . வி.எம் . 

வேலூர் 
140. நடராசன் , திரு . ஆ . 

பேரூர் 
141. நரசிம்ம பல்லவன் , திரு . கே . & உத்திரமேரூர் 
142. நரசிம்மன் , திரு . பி.எம் . & 

பள்ளிப்பட்டு 
143. நல்லமுத்து , டாக்டர் கே . 

பெரம்பலூர் ( செ.வ.) 
144. நல்லுசாமி , திரு . என் . 

திருச்சிராப்பள்ளி -2 
145. நாச்சிமுத்து , திரு . கே.பி. & 

மேட்டூர் 
146. நாராயணன் , திரு . எஸ் .. 

திருநெல்வேலி 
147. நாராயணன், திரு . பி.ஜி. & 

பவானி 
148. நெடுஞ்செழியன் , டாக்டர் இரா. $ 

ஆத்தூர் 
149. பஞ்சவர்ணம் , திரு . வி.எஸ் . & அருப்புக்கோட்டை 
150. பட்டாபிராமன் , திரு . எஸ் . 

திருவள்ளூர் 
151. பரமசிவன் , திரு . பி.என் . 

பல்லடம் 


152. பரம்பை ஏ . பாலுசாமி , திரு . 
153. பரிதி இளம்வழுதி , திரு . $ 
154. பழனி , திரு . டி . 
155. பழனிசாமி , திரு . கே.சி. 
156. பழனிமுத்து , திரு. சி . 
157. பாண்டியன் , திரு . பி.எச் . 
158. பாண்டுரங்கன் , திரு . எம் . 
159. பாப்பா சுப்பிரமணியன் , திரு . & 
160. பாரதி , திரு . ஜி.கே.ஜே. 
161. பாரமலை , திரு . க . 
162. பாலகிருஷ்ணன் , திரு . எஸ் . & 
163. பாலகிருஷ்ணன் , திரு . வி . & 
164. பாலசுப்பிரமணியன் , திரு . எஸ் . 
165. பாலசுப்பிரமணியன் , திரு . கே . & 
166. பாலசுப்பிரமணியன் , திரு . வி.பி. 
167. பாலச்சந்திரன் , திரு . வி . 
168. பாலன் , திரு . எஸ் . $ 
169. பாலாஜி , திரு . கே . 
170. பாலுச்சாமி , திரு . ஏ . 
171. பிச்சை , திரு . எம் . - 
172. பிரணவநாதன் , திரு . அ . 
173. பிரான்சிஸ் , திரு . ஜி.கே. 
174. பிரேம்குமார் , திரு . அ . & 
175. புருஷோத்தமன், திரு. எஸ் . 
176. புஷ்பராசு, திரு. டி . 
177. பெரியசாமி , திரு. ஆர். 
178. பெரியசாமி , திரு . ஏ . & 
179. பெருமாள், திரு . டி . & 
180 , பெருமாள் பிள்ளை, திரு . கோ . 
181. பொன்னம்மாள் , திருமதி ஏ.எஸ் . 
182. பொன்னுசாமி , டாக்டர் ஏ . 
183. பொன்னுரங்கம், திரு . பி . $ 
184. பொன்னையன் , திரு . சி . 
185. மணவாளன் , திரு . எஸ்.பி. . 
186. மணிமாறன் , திரு . எம் . 
187. மலர்மன்னன், திரு . அ . 
188. மனோகரன் , திரு . டி.என்.ஜி.ஏ. 
189. மனோகரன் , திரு . நாஞ்சில் கி . 
190. மாசிலாமணி , டாக்டர் என் . 
191. மாதவன் , திரு . எஸ் . 


பரமக்குடி ( செ.வ.) 
பெரம்பூர் ( செ.வ.) 
ஆற்காடு 
காங்கேயம் 
ஆத்தூர் 
சேரன்மகாதேவி 
கலசப்பாக்கம் 
குத்தாலம் 
திருவொற்றியூர் 
மானாமதுரை ( செ.வ.) 
மொடக்குறிச்சி 
சிவகாசி 
அம்பாசமுத்திரம் 
சீர்காழி ( செ.வ.) 
வேடசந்தூர் 
பத்மநாபபுரம் 
எழும்பூர் ( செ.வ.) 
காஞ்சிபுரம் 
நிலக்கோட்டை (செ.வ.) 
அருப்புக்கோட்டை 
கடலாடி 
நியமனம் 
திண்டுக்கல் 
அரியலூர் 
திருமயம் 
தொட்டியம் 
தாராபுரம் (செ.வ. ) 
கடையநல்லூர் 
கன்னியாகுமரி 
பழனி ( செ.வ.) 
பெருந்துறை 
இராயபுரம் 
திருச்செங்கோடு 
திருப்பத்தூர் 
நன்னிலம் ( செ.வ.) 
திருச்சிராப்பள்ளி-1 
திருநாவலூர் 
புரசைவாக்கம் 
ஜெயங்கொண்டம் 
திருப்பத்தூர் 


192. மாதையன் , திரு . யு.பி. 

அந்தியூர் (செ.வ.) 
193. மாரிமுத்து , திரு . எம் . 

திருப்பரங்குன்றம் 
194. மாரிமுத்து , திரு . டி . & 

குளத்தூர் ( செ.வ.) 
195. மீனாட்சி சுந்தரம், திரு . எம் . வேதாரண்யம் 
196. முகமதுகனி, திரு . ஜே . 

புதுக்கோட்டை 
197. முகமது சலீம் , டாக்டர் டி . & பெரியகுளம் 
198. முசிறிபுத்தன் , திரு . பி . 

குளித்தலை 
199. முத்துசாமி , திரு . சு . 

ஈரோடு 
200. முத்துராமலிங்கம், திரு . பி.கே.எம் . உசிலம்பட்டி 
201. முத்துராமலிங்கம், திரு . பொன் 

மதுரை மேற்கு 
202. முத்துவேல் , திரு . கே . 

முதுகுளத்தூர் 
203. முத்தையா, திரு . இரா . & 

சேடப்பட்டி 
204. முருகன் , திரு . கே . 

செய்யாறு 
205. முருகானந்தம், திரு . டி.என் . செஞ்சி 
206. முனிரத்தினம் , திரு . ஆர்.எஸ். கும்மிடிப்பூண்டி 
207.யசோதா, திருமதி டி. 

ஸ்ரீபெரும்புதூர் (செ.வ.) 
208. ரகுபதி , திரு . ஜி . 

காட்பாடி 
209.ரமணி , திரு. கு. 

கோயம்புத்தூர் கிழக்கு 
210. ரவீந்திரன் , திரு . ஏ.எஸ் . 

திருவண்ணாமலை 
211. ராமஜெயம் , திரு . எம்.என் . வானூர் (செ.வ.) 
212. ராஜா பாபு , திரு . ஜே . 

போளூர் 
213. ரெங்கசாமி , திரு . ஆர் . 

கோவில்பட்டி 
214. ரெத்தினராஜ், திரு . எஸ் . 

நாகர்கோவில் 
215. லட்சுமி , திருமதி பி . & 

அவினாசி (செ.வ.) 
216. வடிவேல், திரு . கே . 

கரூர் 
217. வளர்மதி , திருமதி பா . 

மயிலாப்பூர் 
218. விஜயபாலன், திரு . என் . 

பூம்புகார் 
219. விஜயலட்சுமி பழனிச்சாமி , திருமதி பி . வீரபாண்டி 
220. வீரப்பன் , திரு . ஆர்.எம் .. திருநெல்வேலி 
221. வீராசாமி , திரு. டி . 

ஒரத்தநாடு 
222. வீரானம்பலம் , திரு . கே.வி. மேலூர் 
223. வீரைய்யன் , திரு . ஜி . 

நாகப்பட்டினம் 
224. வெங்கட்ட ரெட்டி , திரு . டி . 

ஓசூர் 
225. வெங்கடாசலம், திரு . எ . 

ஆலங்குடி 
226. வெங்கடாசலம் , திரு . கே . 

லால்குடி 
227. வெங்கடாசலம் , திரு . டி.எம் . 

பர்கூர் 
228. வேங்கடரமணன் , திரு . டி.ஆர். தென்காசி 
229. வேணுகோபால் , திரு . எஸ் . டாக்டர் இராதாகிருஷ்ணன் நகர் 
230. வேணுகோபால் , திரு . கே.வி. 
231. வேலு , திரு . கூடலூர் எ.வ. தண்டராம்பட்டு 


319 


தளி 


தேனி 


232 , ஜான் வின்சென்ட் , திரு. எம் . நாங்குநேரி 

236. ஜெயராமன் , திரு . வி.ஆர். 
233. ஜெகதீசன் , திரு . ஆனூர் பி.ஜி. செங்கல்பட்டு 

237.ஹரிகுமார், திரு . ஆர். 

பெரணமல்லூர் 
234. ஜெகதீசன் , திரு. எஸ் . 

அரவக்குறிச்சி 

238. ஹேமச்சந்திரன் , திரு . ஜே . திருவட்டாறு 
235. ஜெயச்சந்திரன் , திரு.எஸ் . 

காட்டுமன்னார் - 

கோவில் ( செ.வ.) 
- பதவிக் காலத்தில் காலமானார் . 

இடைத் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் . 
$ பேரவையின் தீர்மானத்தின்படி சட்டமன்றத்திலிருந்து நீக்கப்பட்டார் . 
& கட்சித் தாவல் தடைச் சட்டத்தின்கீழ் பதவி இழந்தார் . 
[ குறிப்பு : திரு . ஒய். சண்முகம் அவர்கள் திருப்பத்தூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்குமுன் காலமானார் .) 


இளம் சிறார் இருதயப் பாதுகாப்புத் திட்டம் 


இளம் சிறார் இருதய அறுவை சிகிச்சைத் திட்டம் மற்றும் பள்ளி சிறார் இருதய அறுவை 
சிகிச்சைத் திட்டம் என்ற திட்டங்களின்கீழ் ஏழை எளிய குடும்பங்களைச் சார்ந்த இளம் சிறார்கள் 
மற்றும் பள்ளி மாணவர்களை இருதய நோய்களிலிருந்து காத்திட அவர்கள் தனியார் 
மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை செய்துகொள்ள கொண்டுவரப்பட்டது . இதன்மூலம் 
பிரபலமான 24 தனியார் மருத்துவமனைகளில் இதுவரை 2,263 குழந்தைகளுக்கும் அரசு 
மருத்துவமனைகளில் 650 குழந்தைகளுக்கும் இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது . 
இத்திட்டம் பற்றிய விரிவான விவரங்கள் 2009-2010 ஆம் ஆண்டிற்கான மக்கள் நல்வாழ்வுத் 
துறை கொள்கை விளக்கக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளன . 


320 


இருதய அறுவை சிகிச்சை செய்துகொண்ட குழந்தைகளுடன் மாண்புமிகு முதல்வர் 


ஒன்பதாவது பேரவை உறுப்பினர்கள் ( 1989-1991) 


தாரமங்கலம் 


1. அங்கமுத்து , திரு . கே . உளுந்தூர்பேட்டை (செ.வ.) 37. இராமசாமி , திரு. கே.வி. 

கரூர் 
2. அசேன் , திரு . ஜெ . இராணிப்பேட்டை 38. இராமசாமி , திரு . வி . 

திருச்செங்கோடு 
3. அண்ணாதுரை, டாக்டர் கே . 

வரகூர் ( செ.வ.) 39. இராமநாதன் , திரு . மு . 

கோவை மேற்கு 
4. அண்ணாதுரை, திரு . கே . 

பட்டுக்கோட்டை 40. இராமலிங்கம் , திரு . செ . 

திருவிடைமருதூர் 
5. அண்ணாநம்பி , திரு . ஆர் . அவிநாசி (செ.வ.) 41. இராஜேந்திரன் , திரு . கே.ஆர் . பர்கூர் 
6. அண்ணாமலை, திரு . எம் . அரூர் ( செ.வ.) 

42. இராஜேந்திரன் , திரு . பி.வி. வேதாரண்யம் 
7. அதியமான் , திரு . ஆ . 

சேடப்பட்டி 43. இளம்வழுதி , திரு . 

எழும்பூர் (செ.வ.) 
8. அப்துல் சமத் , திரு . பா . 

வாணியம்பாடி 44. ஈஸ்வரன் , திரு . ஆர் . 

வாசுதேவநல்லூர் (செ.வ.) 
9. அப்துல் லத்தீப், திரு. எம் . 

சேப்பாக்கம் 45. உகம்சந்த், திரு . எஸ்.டி. 

மதுராந்தகம் 
10. அர்ஜுனன் , திரு . கே . 

46. உதயசூரியன் , திரு . தா . 

சின்னசேலம் 
11. அழகர்சாமி , திரு . சோ. 

கோவில்பட்டி 

47. உபயதுல்லா, திரு . எஸ்.என்.எம் . தஞ்சாவூர் 
12. அழகுவேலு , திரு . ச . 

கண்டமங்கலம் ( செ.வ.) 48. எட்டியப்பன், திரு . ஆர் . - பெரணமல்லூர் 
13. அறிவழகன், திரு . ஆ . கிருஷ்ணராயபுரம் (செ.வ. ) 49. ஏகாம்பர ரெட்டி , திரு . எ . 

பள்ளிப்பட்டு 
14. அன்பழகன் , திரு . வ . 

செய்யாறு 50. கண்ணப்பன் , திரு . மு . 

பல்லடம் 
15. அன்பழகன், பேராசிரியர் க . அண்ணா நகர் 51. கண்ணன் , திரு . எஸ்.பி. 

அணைக்கட்டு 
16. அன்பில் பொய்யாமொழி , திரு . திருச்சிராப்பள்ளி -2 52. கணபதி , திரு . என் . 

மயிலாப்பூர் 
17. ஆசையன் , திரு . பெ . 

ஆண்டிப்பட்டி 53. கணேசமூர்த்தி , திரு . என் . குறிஞ்சிப்பாடி 

321 
18. ஆண்டி அம்பலம் , திரு . மெ . 

நத்தம் 54. கணேசமூர்த்தி , திரு . ஏ . 

மொடக்குறிச்சி 
19. ஆறுமுகம் , திரு . த. 

அரியலூர் 55. கணேசன், திரு . எல் . 

ஒரத்தநாடு 
20. ஆறுமுகம் , திரு . வீரபாண்டி சோ . சேலம் -2 

56. கணேசன் , திரு . க.சொ. 

ஜெயங்கொண்டம் 
21. இரகுமான்கான் , திரு . அ . 

பூங்கா நகர் 57. கணேசன் , திரு . சா . 

தியாகராய நகர் 
22. இராசமாணிக்கம் , திரு . இரெ. குத்தாலம் 

58. கணேசன் , திரு . வெ . 

மங்களூர் (செ.வ.) 
23. இராசமாணிக்கம் , திரு . க.வெ.வீ. மேலூர் 

59. கந்தசாமி , திரு . கே . 

கிணத்துக்கடவு 
24. இராசன் , திரு . வி.பி. ராஜபாளையம் ( செ.வ.) 60. கந்தசாமி , திரு . கே.பி. 

திருச்செந்தூர் 
25. இராசு , திரு . வி.கே. அரக்கோணம் (செ.வ.) 61. கரீம், திரு . எம்.கே. 

கூடலூர் 
26. இராசு , திரு . வெ . 

குளத்தூர் (செ.வ.) 62. கருணாநிதி , கலைஞர் மு . துறைமுகம் 
27. இராசேந்திரன் , திரு . அ . 

போளூர் 

63. கருப்பசாமி , திரு . எஸ்.எஸ் . சாத்தூர் 
28. இராதா, திரு . எஸ்.ஆர் . 

மதுரை கிழக்கு 

64. கருப்பையா மூப்பனார், திரு . ஜி . பாபநாசம் 
29. இராதாகிருஷ்ணன் , திரு . டி . சோழவந்தான் 

65. கன்னையன் , திரு . க . 

தொட்டியம் 
30. இராமகிருஷ்ணன், டாக்டர் எ. @ அச்சரப்பாக்கம் ( செ.வ.) 66. கஜபதி , திரு . டி.ஆர். 

ஆற்காடு 
31. இராமகிருஷ்ணன் , திரு . நா . 

கம்பம் 

67. காஞ்சனா கமலநாதன் , டாக்டர் கிருஷ்ணகிரி 
32. இராமச்சந்திரன், திரு . எம் . 

68. காதர் பாட்சா என்கிற வெள்ளைச்சாமி , திரு. எஸ் . முதுகுளத்தூர் 
33. இராமச்சந்திரன், திரு . கே . கே . எஸ் . எஸ் . ஆர். விளாத்திகுளம் 

69. காளியப்பன் , திரு . பி . 

ஒட்டன்சத்திரம் 
34. இராமச்சந்திரன், திரு . ந . 

செஞ்சி 

70. கிருஷ்ணமூர்த்தி , டாக்டர் துரை . சிதம்பரம் 
35. இராமசாமி , திரு . ஏ.எம் . 

71. கிருஷ்ணன் , திரு . சி . 

ஓமலூர் 
36. இராமசாமி , திரு . கே.ஆர் . 

திருவாடனை 72. குணசேகரன் , திரு . எஸ் . 

தலைவாசல் ( செ.வ.) 


திருவோணம் 


ஆத்தூர் 


ஆலங்குடி 


73. குமரி அனந்தன் , திரு. 

சாத்தான்குளம் 
74. குருநாதன் , திரு . சு. 

பாளையங்கோட்டை 
75. குருமூர்த்தி , திரு . ஜி.ஜி. 

பவானி 
76. கோதண்டம், திரு . ஏ . 

ஸ்ரீபெரும்புதூர் ( செ.வ.) 
77. கோபாலகிருஷ்ணன் , திரு. வெ . மேட்டுப்பாளையம் 
78. கோவிந்தசாமி , திரு. சி. 

திருப்பூர் 
79. கோவிந்தசாமி , திரு . வி.சி. காவேரிப்பட்டினம் 
80. கோவிந்தராஜன் , திரு . சி. நெல்லிக்குப்பம் 
81. கோவிந்தன் , திரு . வெ . 

பேரணாம்பட்டு ( செ.வ.) 
82. சண்முகம், திரு . சி . 

ஆலந்தூர் 
83. சந்திரசேகர், திரு . வி.பி. 

பொள்ளாச்சி 
84. சந்திரசேகரன் , டாக்டர் க . 
85. சம்சுதீன் என்கிற கதிரவன் , திரு. கடையநல்லூர் 
86. சம்பத், திரு . ஏ.ஜி. 

முகையூர் 
87. சற்குணம் , திருமதி எஸ்.பி. டாக்டர் இராதாகிருஷ்ணன் நகர் 
88. சாத்தையா என்கிற தமிழ்க்குடிமகன், முனைவர் மு. இளையான்குடி 
89. சாதிக்பாட்சா, திரு . எஸ்.ஜே. உடுமலைப்பேட்டை 
90. சாந்தகுமாரி , டாக்டர் த . 

தாராபுரம் ( செ.வ.) 
322 91. சாமிநாதன் , திரு . ஆர் . 

திருமங்கலம் 
92. சிங்காரம் , திரு. ஆர் . 

பேராவூரணி 
93. சிவசுப்பிரமணியன் , திரு . கா . 

ஆண்டிமடம் 
94. சிவலிங்கம் , திரு . எஸ்.ஆர் . பனமரத்துப்பட்டி 
95. சிவலோகம் , திரு . எஸ் . 

புவனகிரி 
96. சின்னக் குழந்தை, திரு. எம் . ) பெரணமல்லூர் 
97. சின்னசாமி, திரு . கே . 

சேந்தமங்கலம் (ஆ.வா. ) 
98. சின்னசாமி , திரு. ரா . 

தருமபுரி 
99. சின்னசாமி , திரு . வி.கே. 

பவானிசாகர் 
100. சீரங்கன் , திரு . எம் . 

மேட்டூர் 
101. சீனிவாசன், திரு . பெ. 

சிவகாசி 
102. சுந்தர், திரு . கே . 

உத்திரமேரூர் 
103. சுந்தரதாஸ் , திரு . மா . 

விளவங்கோடு 
104. சுந்தரம் , திரு . க . 

பொன்னேரி ( செ.வ.) 
105. சுந்தரம், திரு. கே.ஆர். 

குடியாத்தம் 
106. சுந்தரம், திரு . ப . 

திருப்பத்தூர் 
107. சுந்தரராஜ், டாக்டர் எஸ் . 

பரமக்குடி ( செ.வ.) 
108. சுப்பிரமணிய பிள்ளை, திரு . கே . கன்னியாகுமரி 
109. சுப்பிரமணியம் , திரு. தூ.க. 

சத்தியமங்கலம் 
110. சுப்பிரமணியன் , திரு. அ.லெ. திருநெல்வேலி 


111. சுப்பிரமணியன், திரு . வே.நா. 
112. சுப்பு , திரு . ஏ . 
113. சுப்புலட்சுமி ஜெகதீசன் , திருமதி 
114. சுப்பையா, திரு . வெ . 
115. செங்குட்டுவன் , திரு . ஏ . 
116. செங்கை சிவம், திரு . 
117. செங்கோட்டையன் , திரு. கே.ஏ. 
118. சேட்டு , திரு . எம் . 
119. சொக்கர், திரு . ஆர். 
120. சௌந்திரபாண்டியன் , திரு . ந. 
121. டேனியல்ராஜ், திரு . எஸ் . 
122. தங்கபாண்டியன் , திரு . வே . 
123. தங்கம், திரு . அ . 
124. தங்கராஜன் , திரு . எஸ்.ஏ. 
125. தங்கராஜு , திரு . ஏ . 
126. தங்கவேல், திரு . எம் . 
127. தங்கவேல், திரு . என் . 
128. தங்கவேலு, திரு . ச . 
129. தம்புசாமி, திரு . வி . 
130. தமிழ்மணி , திரு. வீ . 
131. தயாளன் , திரு . ஏ.சி. 
132. தனபாலன் , திரு . கே.ஆர்.ஜி. 
133. தனராஜ் , திரு . வி. 
134. திருநாவுக்கரசு, திரு . எஸ் . 
135. திருமூர்த்தி , டாக்டர் து . 
136. திருவேங்கடம் , திரு . பெ.சு. 
137. துரை சந்திரசேகரன், திரு . 
138. துரைசாமி , திரு . வி.பி. 
139. துரைபாண்டியன் , டாக்டர் பெ . 
140. துரைமுருகன் , திரு . 
141. துரை ராமசாமி , திரு . 
142. தென்னரசு, திரு . எஸ்.எஸ் . 
143. தேவராஜ் , திரு . வி.எம் . 
144. நஞ்சப்பன் , திரு . ந . 
145. நடராசன் , திரு . ஆ . 
146. நடராசன், திரு . பொ . 
147. நடேச உடையார் , திரு . எகால் . 
148. நடேசன் , திரு . ஆர். 


பெருந்துறை 
ராசிபுரம் 
ஈரோடு 
திருமயம் 
மயிலாடுதுறை 
பெரம்பூர் (செ.வ.) 
கோபிசெட்டிப்பாளையம் 
செங்கம் ( செ.வ.) 
விருதுநகர் 
சமயநல்லூர் ( செ.வ.) 
ஸ்ரீவைகுண்டம் 
அருப்புக்கோட்டை 
ஸ்ரீவில்லிபுத்தூர் 
திண்டுக்கல் 
காட்டுமன்னார்கோவில் (செ.வ.) 
முசிறி 
குன்னூர் ( செ.வ.) 
சங்கரநயினார்கோவில் ( செ.வ.) 
திருவாரூர் (செ.வ.) 
செங்கல்பட்டு 
ஆரணி 
சேலம் -1 
வந்தவாசி (செ.வ.) 
அறந்தாங்கி 
திருப்போரூர் (செ.வ.) 
கலசப்பாக்கம் 
திருவையாறு 
நாமக்கல் ( செ.வ.) 
மானாமதுரை ( செ.வ.) 
காட்பாடி 
வெள்ளக்கோவில் 
திருப்பத்தூர் 
வேலூர் 
பெண்ணாகரம் 
பேரூர் 
திருத்தணி 
ரிஷிவந்தியம் 
திருவட்டாறு 


குளச்சல் 


149. நந்தகோபாலகிருட்டிணன் , டாக்டர் கோ.பண்ருட்டி 
150. நாராயணன் , திரு . ராம . 

காரைக்குடி 
151. நூர்முகம்மது , திரு . செ . 

பத்மநாபபுரம் 
152. நேரு , திரு. கே.என் . 

லால்குடி 
153. பஞ்சாட்சரம் , திரு . ஆர் . 

மேல்மலையனூர் 
154. பழனிச்சாமி , திரு . க . 

எடப்பாடி 
155. பழனிச்சாமி , திரு . டி.கே. 

திருவொற்றியூர் 
156. பழனிசாமி , திரு . ஜி . 

திருத்துறைப்பூண்டி (செ.வ.) 
157. பழனிவேல், திரு . என் . 

பழனி (செ.வ ) 
158. பன்னீர்செல்வம் , திரு . மா . 

சீர்காழி ( செ.வ.) 
159. பாண்டியன் , திரு . பி.எச் . 

சேரன்மகாதேவி 
160. பாப்பா உமாநாத், திருமதி 

திருவெறும்பூர் 
161. பாப்பா சுந்தரம் , திரு . அ . 

குளித்தலை 
162. பால்ராஜ் , திரு . எஸ் . 

மதுரை மத்தி 
163. பாலசுப்ரமணியம் , திரு . எஸ்.ஆர். பொங்கலூர் 
164. பாலசுப்பிரமணியன் , திரு . அ.வே. திருநாவலூர் 
165. பாலையா , திரு . ஆ. 
166. பிச்சாண்டி , திரு . கே . 

திருவண்ணாமலை 
167. பிச்சைமுத்து , திரு . ரெ . 

பெரம்பலூர் ( செ.வ. ) 
168. பீட்டர் அல்போன்ஸ் , திரு . சா . 

தென்காசி 
169. புகழேந்தி , திரு . இ. 

கடலூர் 
170. பூவராகன் , திரு . கோ . 

விருத்தாசலம் 
171. பெரியசாமி , திரு . என். 

தூத்துக்குடி 
172. பெரியசாமி , திரு . ஐ . 

ஆத்தூர் 
173. பெரியசாமி , திரு . வே . 

அந்தியூர் ( செ.வ.) 
174. பெரியண்ணன் , திரு . அ . 

புதுக்கோட்டை 
175. பெருமாள், திரு . செ . 

ஏற்காடு ( ஆ.வா.) 
176. பொன்முடி, திரு. டி . 

தண்டராம்பட்டு 
177. பொன்முடி என்கிற தெய்வசிகாமணி , டாக்டர் க . விழுப்புரம் 
178. பொன் . முத்துராமலிங்கம், திரு . 

மதுரை மேற்கு 
179. பொன்னம்மாள் , திருமதி ஏ.எஸ் . நிலக்கோட்டை ( செ.வ.) 
180. பொன்னுசாமி , பேராசிரியர் க . மருங்காபுரி 
181. பொன்னுபிள்ளை, திரு . ஜி . தேனி 
182, மகேந்திரன் , திரு. ஆர். 

நாட்ராம்பள்ளி 
183. மணி , திரு . ஆச்சியூர் எம் . நாங்குநேரி 
184. மணி , திரு. கே.ஏ. 

கபிலர்மலை 
185. மணி , திரு . கோ.சி. 

கும்பகோணம் 
186. மணிமாறன் , திரு . மா . 

நன்னிலம் ( செ.வ.) 


187. மதிவாணன் , திரு . இரா. 
188. மலர்மன்னன் , திரு . அ. 
189. மனோகரன் , திரு . நாஞ்சில் கி . 
190. மனோகரன் , திரு. பா . 
191. மாசிலாமணி , டாக்டர் சி.ரா. 
192. மாசிலாமணி , திரு . தி.ரா. 
193. மாதப்பன் , திரு . கொ . @ 
194. மாரப்பன் , திரு . பி . 
195. மாரிமுத்து, திரு. அ. 
196. முகமது சித்திக் , திரு . எம் . 
197. முத்துசாமி , திரு . ப . 
198. முத்தையன் , திரு . எம் . 
199. முத்தையா, திரு . எம் . 
200. முருகேசன், திரு . பொ . 
201. முல்லைவேந்தன் , திரு.வ. 
202. முனிரத்தினம் , திரு . ஆ.மு. 
203. முனிரத்தினம் , திரு . எஸ்.ஆர் . 
204. மூக்கன் , திரு . ஆர் . 
205. மூக்கையா, திரு . எல் . 
206. மோகன் , திரு. இரா. 
207. மோசஸ் , திரு . எம் . 
208. யசோதா செல்லப்பா, திருமதி 
209. ரமணி , திரு . கே . 
210. ரமணி நல்லதம்பி , திருமதி 
211. ரவி அருணன் , திரு . கே . 
212. ராமச்சந்திர ரெட்டி, திரு . ந . 
213. ராமச்சந்திரன் , திரு . கே . 
214. ராமச்சந்திரன் , திரு . சி . 
215. ராமசாமி , திரு . மொஞ்சனூர் ப . 
216. ராமசுப்பு, திரு . எஸ்.எஸ் . 
217. ராஜு , திரு . எச்.எம் . 
218. ராஜேந்திரன் , திரு . எம்.எஸ்.கே. . 
219. லட்சுமி , திருமதி பி . 
220. வரதராசன் , திரு . உ.ரா. 
221. வரதராஜன் , திரு . ஆர் . 
222. வல்லரசு, திரு . பி.என் . 
223. விஜயராகவன் , திரு . பொன் . 
224.விஜயேந்திரையா , திரு . டி.சி. 


இராயபுரம் 
திருச்சிராப்பள்ளி-1 
திருவல்லிக்கேணி 
சிவகங்கை 
திண்டிவனம் 
பூந்தமல்லி 
பாலக்கோடு 
காங்கேயம் 
வானூர் ( செ.வ.) 
பூம்புகார் 
வேடசந்தூர் 
சங்கராபுரம் 
ஒட்டப்பிடாரம் (செ.வ.) 
காஞ்சிபுரம் 
மொரப்பூர் 
சோளிங்கர் 
திருவள்ளூர் 
உப்பிலியாபுரம் (ஆ.வா.) 
பெரியகுளம் 
சிங்காநல்லூர் 
நாகர்கோவில் 
வலங்கைமான் (செ.வ.) 
கோவை கிழக்கு 
ராதாபுரம் 
அம்பாசமுத்திரம் 
ஓசூர் 
மன்னார்குடி 
திருப்பரங்குன்றம் 
அரவக்குறிச்சி 
ஆலங்குளம் 
உதகமண்டலம் 
இராமநாதபுரம் 
வால்பாறை ( செ.வ.) 
வில்லிவாக்கம் 


323 


சங்கரி ( செ.வ.) 


உசிலம்பட்டி 
கிள்ளியூர் 


தளி 


225.வீராசாமி , திரு . ஆற்காடு நா . 
226. வீரையன் , திரு . கோ . 
227.வெங்கடாசலம் , திரு . பெ . 
228. வெங்கடேஸ்வர தீட்சிதர் , திரு . ஒய் . 
229. வெள்ளிங்கிரி , திரு . யூ.கே. 
230. வேணு, திரு . கி . 


புரசைவாக்கம் 
நாகப்பட்டினம் 
வீரபாண்டி 
ஸ்ரீரங்கம் 
தொண்டாமுத்தூர் 
கும்மிடிப்பூண்டி 


231. வைத்தியலிங்கம், திரு. மீ.அ. 
232. ஸ்டாலின் , திரு . மு.க. 
233. ஜெயலலிதா, செல்வி ஜெ . 
234. ஹமீது இப்ராகிம், திரு . அ.மு. 
235. ஸ்ரீதர், திரு . ஆர்.எஸ் . 
236. ஆஸ்கார், சி . நிக்லி , திரு . 


தாம்பரம் 
ஆயிரம் விளக்கு 
போடிநாயக்கனூர் 
கடலாடி 
சைதாப்பேட்டை 
நியமனம் 


- பதவிக் காலத்தில் காலமானார் 
0 இடைத் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் 


@ இராஜிநாமா செய்தார் 


மானிய விலையில் மளிகைப் பொருட்கள் 

வழங்கும் திட்டம் 


324 


மளிகைப் பொருட்களின் விலையேற்றம் காரணமாக ஏழை எளிய மக்களுக்கு உதவும் 
பொருட்டு 10 மளிகைப் பொருட்கள் அடங்கிய பொட்டலம் ரூ .50 / - என்ற விலையில் பொது 
விநியோகத் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க இத்திட்டம் 
கொண்டுவரப்பட்டது . இத்திட்டம் குறித்த விவரங்கள் 2009-2010 ஆம் ஆண்டுக்கான உணவுத் 
துறையின் கொள்கை விளக்கக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளன . 


உத்தமர் காந்தி அரகள் பிறந்த 


கலை 


ஆட்சியில் 
ம சிய விலையில் ம 

இடத்தை வக்க 
புமிகு தமிழ்நாடு 


மு.கரு 


அவாகள் 


மை செயலகம் 


மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மானிய விலையில் மளிகைப் பொருட்கள் வழங்குதல் 


பத்தாவது பேரவை உறுப்பினர்கள் (1991-1996 ) 


1. அண்ணாமலை, திரு . எஸ் . 

ஆலந்தூர் 
2. அபரஞ்சி , திரு . பெ . 

அரூர் (செ.வ.) 
3. அபுல் ஹசன் , திரு . எம்.எம்.எஸ் . 

மயிலாடுதுறை 
4. அப்பு நடேசன் , திரு . இரா . திருவட்டாறு 
5. அமர்நாத், திரு . ஓ.எஸ் . 

மதுரை கிழக்கு 
6. அம்மமுத்து பிள்ளை, டாக்டர் செ . 

கன்னியாகுமரி 
7. அரங்கநாதன் , திரு . ஆர்.டி. விருத்தாசலம் 
8. அரங்கநாயகம் , டாக்டர் செ . தொண்டாமுத்தூர் 
9. அர்ச்சுனன் , திரு.க. 

வீரபாண்டி 
10. அழகிரி , திரு . ச . 

சிதம்பரம் 
11. அழகு திருநாவுக்கரசு , திரு . ஒரத்தநாடு 
12. அறிவழகன், திரு . ஆ . 

கிருஷ்ணராயபுரம் ( செ.வ.) 
13. அன்பழகன், திரு . எஸ் . 

நாமக்கல் (செ.வ.) 
14. ஆசைமணி , திரு . எஸ் . 

குத்தாலம் 
15. ஆண்டி அம்பலம், திரு . எம் . நத்தம் 
16. ஆண்டித் தேவர், திரு . எஸ் . திருப்பரங்குன்றம் 
17. ஆரோக்கியசாமி , டாக்டர் ச . திருச்சிராப்பள்ளி -1 
18. ஆறுமுகம் , திரு . செ . 

வானூர் ( செ.வ.) 
19. ஆனந்தன் , திரு . எம் . 

உளுந்தூர்பேட்டை (செ.வ.) 
20. இந்திரகுமாரி , திருமதி இரா . நாட்ராம்பள்ளி 
21. இராசமாணிக்கம் , திரு . க.வெ.வீ. மேலூர் 
22. இராசாராமன் , திரு . சோ . 

பாபநாசம் 
23. இராசாராம், திரு . க . 

பனைமரத்துப்பட்டி 
24. இராதாகிருஷ்ணன் , திரு . த.க. 
25. இராமகிருஷ்ணன், டாக்டர் இ . அச்சரப்பாக்கம் ( செ.வ.) 
26. இராமசாமி அம்பலம் , திரு . கே.ஆர். திருவாடனை 
27. இராமசுவாமி , திரு . சி . 

சங்கராபுரம் 
28. இராமச்சந்திரன் , திரு . ஓ.ஆர் . 

கம்பம் 
29. இராமச்சந்திரன் , திரு . கே.கே.எஸ்.எஸ்.ஆர். சாத்தூர் 
30. இராமச்சந்திரன், திரு . ச . 
31. இராமச்சந்திரன் , திரு . மா.சா.மா. இளையாங்குடி 
32. இராமதாஸ் , திரு . எஸ்.எஸ்.ஆர். செஞ்சி 
33. இராமநாதன் , திரு . இராம . 

கும்பகோணம் 
34. இராம வீரப்பன் , திரு . ) 

காங்கேயம் 
35. இராஜமன்னார் , திரு . சூ.சே. ஒட்டப்பிடாரம் ( செ.வ.) 
36. இராஜன் என்கிற தணிகைபாபு, திரு.கி. திருத்தணி 


37. இராஜேந்திரன் , திரு . பி.வி. 
38. இலதா பிரியகுமார் , திருமதி 
39. இளம்வழுதி , திரு. 
40. ஈஸ்வரமூர்த்தி , திரு . பி . 
41. ஈஸ்வரன் , திரு . ஆர். 
42. ஏகாம்பர ரெட்டி , திரு . எ . 
43. கண்ணப்பன் , திரு . எஸ் . 
44. கண்ணன் , திரு . வே . 
45. கந்தசாமி , திரு . கே . 
46. கருப்புசாமி , டாக்டர் எம் . 
47. கலியபெருமாள் , திரு. ப . 
48. கலைச்செல்வி , திருமதி கே.எம் . 
49. கவிநிலவு தர்மராஜ் , திருமதி 
50. கற்பகம் இளங்கோ, திருமதி 
51. கனகவல்லி, திருமதி என் . 
52. காஞ்சி பன்னீர்செல்வம் , திரு . 
53. காந்திராஜன் , திரு . ச . 
54. காளன், திரு . கோ . 
55. காளிராஜன் , டாக்டர் மு . 
56. கிருஷ்ணசாமி , திரு . கே.ஏ. 
57. கிருஷ்ணன் , திரு . எஸ்.எம் . 
58. கிருஷ்ணன், திரு . கு.ப. 
59. கிருஷ்ணன், திரு . சி . 
60. குப்பன் , திரு . க . 
61. குமரி அனந்தன் , திரு . 
62. குமாரதாஸ் , டாக்டர் தே . 
63. குழந்தைவேலு, திரு . சி . 
64. கோடிமாரி , திரு . ஆர் . 
65. கோபாலகிருஷ்ணன் , திரு . வே . 
66. கோபால் , டாக்டர் க . 
67. கோவிந்தராசு , திரு . மா . 
68. சக்குபாய், திருமதி ரா. 
69. சக்குபாய் தேவராஜ் , திருமதி டி . 
70. சஞ்சய் ராமசாமி , திரு . 
71. சண்முகநாதன் , திரு. எஸ் . 
72. சண்முகம் , திரு . எஸ்.வி. 


வேதாரண்யம் 
அரக்கோணம் ( செ.வ.) 
எழும்பூர் ( செ.வ.) 
தாராபுரம் (செ.வ.) 
வாசுதேவநல்லூர் (செ.வ.) 
பள்ளிப்பட்டு 
திருப்பத்தூர் 
திருவண்ணாமலை 
தலைவாசல் ( செ.வ.) 
குன்னூர் ( செ.வ.) 
திருவையாறு 
காட்பாடி 
மொடக்குறிச்சி 
காரைக்குடி 
விளாத்திகுளம் 
உத்திரமேரூர் 
வேடசந்தூர் 

325 
வில்லிவாக்கம் 
சமயநல்லூர் ( செ.வ.) 
ஆயிரம் விளக்கு 
தாம்பரம் 
ஸ்ரீரங்கம் 
ஓமலூர் 
திருவொற்றியூர் 
சாத்தான்குளம் 
கிள்ளியூர் 
குளத்தூர் ( செ.வ.) 
நாகப்பட்டினம் 
சங்கரநயினார்கோவில் (செ.வ.) 
நன்னிலம் (செ.வ.) 
ரிஷிவந்தியம் 
கும்மிடிப்பூண்டி 
திருவள்ளூர் 
விருதுநகர் 
ஆலங்குடி 
மதுரை மேற்கு 


திருமங்கலம் 


பண்ருட்டி 


திருச்செங்கோடு 
துறைமுகம் 
கோயம்புத்தூர் மேற்கு 
பெரம்பலூர் ( செ.வ.) 
பெரம்பூர் ( செ.வ.) 
பாலக்கோடு 
மதுராந்தகம் 
தஞ்சாவூர் 
வேலூர் 
ஸ்ரீவைகுண்டம் 
திருவோணம் 
ஆண்டிமடம் 


முசிறி 


73. சத்தியமூர்த்தி , திரு. வ. 
74. சந்திரசேகர், திரு . வி.பி. 
75. சம்பத், திரு. எ . 
76. சரஸ்வதி , திருமதி அ.தி. 
77. சரஸ்வதி, திருமதி ப . 
78. சரோஜா, டாக்டர் வெ . 
79. சாத்தையா, திரு . தி. 
80. சாவித்திரி அம்மாள் , திருமதி ஆர். 
81. சிங்காரம் , திரு. ஆர். 
82. சிங்காரம், திரு. கே . 
83. சிங்கை கோவிந்தராசு, திரு . 
84. சியாமளா, திருமதி ரெ . 
85. சிவசுப்பிரமணியன், திரு . கு . 
86. சிவபதி , திரு. என்.ஆர். 
87. சின்னசாமி, திரு . கா . 
88. சின்னசாமி , திரு. ம . 
89. சின்னசாமி , திரு . வி.கே. 
90. சின்னப்பன் , திரு . கே.கே. 

91. சீனியம்மாள் , டாக்டர் மு . 
326 

92. சீனிவாசன் , திரு . ஆ.கு. 
93. சீனிவாசன் , திரு . கு . 
94. சுதர்சனம் , திரு . டி . 
95. சுந்தரசாமி , திரு . எம் . 
96. சுந்தரதாஸ் , திரு . மா. 
97. சுந்தரம், திரு . எம்.கே. 
98. சுந்தரராஜ், டாக்டர் எஸ் . 
99. சுந்தரவேல் , திரு . ஏ.கே.சி. 
100. சுந்தராம்பாள் , திருமதி செ . 
101. சுப்பிரமணியம் , திரு . வ.மு. 
102. சுப்பிரமணியன் , திரு. வி.நா .- 
103. சுப்பிரமணியன் , திரு . வீ . 
104. சுப்புரத்தினம் , திரு . ஆ . 
105. சுலோசனா , செல்வி எல் . 
106. சுவாமிநாதன், திரு. சி . 
107. செங்கோட்டையன் , திரு. கே.ஏ. 
108. செல்லக்குமார் , டாக்டர் அ . 
109. செல்லசாமி , திரு . ஏ.டி. 
110. செல்லதுரை, திரு . ஆ . 


கடலாடி 
பொள்ளாச்சி 
வாணியம்பாடி 
சத்தியமங்கலம் 
கபிலர்மலை 
சங்கரி ( செ.வ.) 
ராஜபாளையம் (செ.வ.) 
முகையூர் 
பேராவூரணி 
மொரப்பூர் 
சிங்காநல்லூர் 
கோவில்பட்டி 
குறிஞ்சிப்பாடி 
தொட்டியம் 
சேந்தமங்கலம் ( ஆ.வா.) 
கரூர் 
பவானிசாகர் 
ஜெயங்கொண்டம் 
அவினாசி ( செ.வ.) 
பெரணமல்லூர் 
மன்னார்குடி 
பூந்தமல்லி 
கலசப்பாக்கம் 
விளவங்கோடு 
தண்டராம்பட்டு 
பரமக்குடி ( செ.வ.) 
திருப்பத்தூர் 
மேட்டூர் 
மானாமதுரை (செ.வ.) 
பெருந்துறை 
கண்டமங்கலம் ( செ.வ.) 
பழனி ( செ.வ.) 
மேட்டுப்பாளையம் 
புதுக்கோட்டை 
கோபிசெட்டிப்பாளையம் 
அண்ணா நகர் 
ஒட்டன்சத்திரம் 
திருச்செந்தூர் 


111. செல்வகணபதி , திரு . டி.எம் . 
112. செல்வராசன் , திரு . அ. 04 
113. செல்வராஜ் , திரு. கே . 
114. செழியன் , திரு. தா. 
115. சேகர் , திரு . எம்.பி. 
116. சேகர், திரு. எம்.ஜி. 
117. சொக்கலிங்கம் , திரு . பி . 
118. சோமசுந்தரம் , திரு . எஸ்.டி 
119. ஞானசேகரன் , திரு. சி . 
120. டேனியல்ராஜ் , திரு . எஸ் . 
121. தங்கமுத்து , திரு. கு . 
122. தங்கராஜ், திரு. ஆர். 
123. தங்கவேல், திரு . எம் . 
124. தண்டாயுதபாணி , திரு . வி . 
125. தமிழரசன் , திரு . செ.கு. 
126. தமிழரசு , திரு . வெ . 
127. தம்புசாமி , திரு . வே . 
128. தருமலிங்கம், திரு . கி . 
129. தர்மலிங்கம், திரு . பே . 
130. தவசி , திரு. கே . 
131. தனபால், திரு . ம . 
132. தாமரைக்கனி, திரு. இரா. 
133. தாமோதரன் , திரு. எம்.சி. 
134. திருநாவுக்கரசு, திரு . எஸ் . 
135. துரை, திரு . எஸ்.எம் . 
136. துரைமுருகன் , திரு . கே.எஸ் . 
137. துரை ராமசாமி , திரு . 
138. தெய்வநாயகம் , திரு . எ . 
139. தென்னவன் , திரு . மு . 
140. தேவராஜ் , திரு . அ . 
141. தேனி பன்னீர்செல்வம் , திரு . 
142. நடேசன், திரு . மு . 
143. நடேசன் பால்ராஜ் , திரு . வெ . 
144. நாகூர் மீரான் , திரு . எஸ். 
145. நிர்மலா, திருமதி பி. 
146. நெடுஞ்செழியன் , டாக்டர் இரா. 
147. பஞ்சவர்ணம் , திருமதி கே. 
148. பட்டாபிராமன் , திரு . கா.ப. 


குடியாத்தம் 
வந்தவாசி (செ.வ.) 
ஆத்தூர் 
திருவாரூர் ( செ.வ.) 
அணைக்கட்டு 
பாளையங்கோட்டை 
ஆண்டிப்பட்டி 
திருப்போரூர் ( செ.வ.) 
ஸ்ரீவில்லிபுத்தூர் 
நெல்லிக்குப்பம் 
அறந்தாங்கி 


ஆத்தூர் 


பல்லடம் 


வெள்ளக்கோவில் 


மதுரை மத்தி 
இராமநாதபுரம் 
செய்யாறு 
போடிநாயக்கனூர் 
சேலம் -2 
நாங்குநேரி 
கடையநல்லூர் 
திண்டுக்கல் 
தேனி 
வலங்கைமான் ( செ.வ.) 
காஞ்சிபுரம் 


149. பரந்தாமன் , டாக்டர் ஜெ . 
150. பரமசிவம் , திரு . ஆர்.பி. 
151. பரமசிவன் , திரு. ஏ.எம் . 
152. பலராமன் , திரு . உ . 
153. பழனிசாமி , திரு. இரா . 
154. பழனிசாமி , திரு. க . 
155. பழனிசாமி , திரு. நா.சா. 
156. பழனிசாமி , திரு . வெ . 
157. பழனிசாமி , திரு . ஜி . 
158. பழனியம்மாள், திருமதி க . 
159. பன்னீர்செல்வம் , திரு . என் . 
160. பன்னீர்செல்வம் , திரு . சா . 
161. பன்னீர்செல்வம் , திரு . ஜெ . 
162. பாண்டியம்மாள், திருமதி இரா. 
163. பாப்பாசுந்தரம், திரு. அ . 
164. பாலகங்காதரன் , திரு . ஜெ . 
165. பாலகிருஷ்ணன், திரு . சோ . 
166. பாலசுப்பிரமணியன், திரு . கி . 
167. பாலசுப்பிரமணியன், திரு . வெ... 
168. பாலசுப்ரமணியன் , திரு . எஸ்.ஆர். 
169. பாலன் , திரு . எம்.கே. 
170. பாலையா , திரு . ஆ. 
171. பீட்டர் அல்போன்ஸ் , திரு . எஸ் . @ 
172. புதுநயினார் ஆதித்தன் , திரு . இரா . 
173. புரட்சிமணி , திரு . ச . 
174. புருஷோத்தமன், டாக்டர் ஆ.வெ. 
175. பூராசாமி , திரு . எம் . 
176. பெரியசாமி , திரு . ப ... 
177. பெரியசாமி , திரு . வே . 
178. பெரியவீரன் , திரு . எம் . 
179. பெருமாள், திரு . செ . 
180. பொன்னம்மாள் , திருமதி ஏ.எஸ் . 
181. பொன்னுசாமி , திரு . பெ . 
182. பொன்னுசாமி , பேராசிரியர் க . 
183. பொன்னுவேலு , திரு . ஏ.தா. 
184. போளூர் வரதன் , திரு . 
185. மணிமேகலை , டாக்டர் சு . 
186. மணிமேகலை, திருமதி வி.ஜி. 


பேரணாம்பட்டு ( செ.வ.) 187. மணிவாசகம் , திரு . கே.பி. 
சின்னசேலம் 

188. மதுசூதனன் , திரு. இ. 
சோழவந்தான் 

189. மரியம் உல் ஆசியா, திருமதி கே . 
பூங்கா நகர் 

190. மல்லிகா, செல்வி கோ . 
தாரமங்கலம் 

191. மனோகரன் , திரு . கே.ஏ. 
எடப்பாடி 

192. மாணிக்கம் , திரு . சி . 
கிணத்துக்கடவு 

193. மாலா , டாக்டர் ஜி.ஆர். 
திருப்பூர் 

194. முத்துசாமி , திரு . சு. 
திருத்துறைப்பூண்டி ( செ.வ.) 195. முத்தையா, திரு . இரா . 
ராசிபுரம் 

196. முருகானந்தம் , திரு . கே.ஆர். 
திருவிடைமருதூர் 197. முருகையா பாண்டியன், திரு . ஆர். 
திண்டிவனம் 

198. முனிரத்தினம் , திரு . ஏ.எம் . 
திருநாவலூர் 

199. முனிவெங்கடப்பன், திரு . கே . 
உசிலம்பட்டி 

200. முனுசாமி , திரு . கா.பூ. 
குளித்தலை 

201. முஹமது ஆசிப் , திரு . 
சிவகாசி 

202. மூர்த்தி , திரு. து. 
முதுகுளத்தூர் 

203. மோகனன் , திரு . கோவி . எஸ் . 
பட்டுக்கோட்டை 

204. மோசஸ் , டாக்டர் எம் . 
மயிலாப்பூர் 

205. ரகுபதி , திரு . சே . 
பொங்கலூர் 

206. ரங்கநாதன் , திரு . ப . 
சைதாப்பேட்டை 

207.ரங்கராஜன் , திரு . டி.எம். 
குளச்சல் 

208.ரத்தினவேல் , திரு . த . 
தென்காசி 

209. ரமணி நல்லதம்பி, திருமதி 
சேரன்மாதேவி 

210. ரமேஷ் , திரு . வி.பி.ஆர். 
மங்களூர் (செ.வ.) 211. ரவிக்குமார் , திரு . ஏ . 
பெண்ணாகரம் 

212. ரவிச்சந்திரன் , திரு . வி . 
பூம்புகார் 

213. ராமசுப்பு, திரு. எஸ்.எஸ் . 
பெருந்துறை 

214. ராஜு , திரு . எச்.எம் . 
அந்தியூர் ( செ.வ.) 215. ராஜு , திரு . கே.ஆர். 
பெரியகுளம் 

216. ராஜு , திரு . கே.பி. 
ஏற்காடு ( ஆ.வா.) 217. ராஜேந்திரன், திரு . என்.ஆர் . 
நிலக்கோட்டை ( செ.வ.) 218. லட்சுமணன் , திரு . வி.கே. 
தருமபுரி 

219. லாரன்ஸ் , திரு . கு . 
மருங்காபுரி 

220. லோகாம்பாள், திருமதி ஜெ . 
வரகூர் ( செ.வ.) 

221. வரதராஜன் , திரு . செ.து. 
ஸ்ரீபெரும்புதூர் (செ.வ.) 222. விசுவநாதன் , திரு . ஜி . 
அரியலூர் 

223. வீரபாண்டியன் , டாக்டர் பெ . 
அருப்புக்கோட்டை 

224. வெங்கடராம ரெட்டி , திரு . மு . 


உடுமலைப்பேட்டை 
டாக்டர் இராதாகிருஷ்ணன் நகர் 
அரவக்குறிச்சி 
புவனகிரி 
ஒசூர் 
ஈரோடு 
திருச்சிராப்பள்ளி -2 
பவானி 
சேடப்பட்டி 
சிவகங்கை 
அம்பாசமுத்திரம் 
சோளிங்கர் 
கிருஷ்ணகிரி 
காவேரிப்பட்டினம் 
திருவல்லிக்கேணி 
சீர்காழி ( செ.வ.) 
இராணிப்பேட்டை 
நாகர்கோவில் 
திருமயம் 

327 
புரசைவாக்கம் 
மயிலாப்பூர் 
திருவெறும்பூர் 
ராதாபுரம் 
தூத்துக்குடி 
பொன்னேரி (செ.வ.) 
உப்பிலியாபுரம் (ஆ.வா.) 
ஆலங்குளம் 
உதகமண்டலம் 
கூடலூர் 
பேரூர் 
காட்டுமன்னார்கோவில் (செ.வ.) 
கோயம்புத்தூர் கிழக்கு 
பத்மநாபபுரம் 
லால்குடி 
செங்கல்பட்டு 
ஆற்காடு 
செங்கம் (செ.வ.) 


தளி 


225. வெங்கடேசன் , திரு. பி.ஆர்.எஸ் . 
226. வேடியப்பன் , திரு . தா. 
227.வேணுகோபால், திரு. என்.ஜி .. 
228. வேலையா, திரு. டி . 
229.ஜனார்தனன் , திரு . தே . 
230. ஜானகிராமன் , திரு. கோ . 
231. ஜீனத் சர்புதீன் , திருமதி 


கடலூர் 
போளூர் 
இராணிப்பேட்டை 
திருநெல்வேலி 
விழுப்புரம் 
மேல்மலையனூர் 
சேப்பாக்கம் 


232. ஜெயகுமார், திரு. டி. 
233. ஜெயக்குமார் , திரு . எஸ் . 
234. ஜெயராமன் , திரு . எஸ்.ஆர். 
235 , ஜெயலலிதா, செல்வி ஜெ . @@ 
236. ஜெய்சன் ஜேக்கப், டாக்டர் 
237.ஸ்ரீதரன் , டாக்டர் அ . 
238. பிட்ரிக்ஸ் டி சோசா, டாக்டர் 


இராயபுரம் 
தியாகராய நகர் 
சேலம் -1 
பர்கூர் 


ஆரணி 


வால்பாறை ( செ.வ.) 
நியமனம் 


பதவிக் காலத்தில் காலமானார் 


O 


இடைத் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் 


இராஜிநாமா செய்தார் 
@ @ காங்கேயம், பர்கூர் தொகுதிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டு காங்கேயம் தொகுதி உறுப்பினர் பதவியை இராஜினாமா செய்தார் 

கட்சித் தாவல் தடைச் சட்டத்தின்கீழ் பதவி இழந்தார் 
( குறிப்பு : கலைஞர் மு . கருணாநிதி அவர்கள் துறைமுகம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்குமுன் இராஜிநாமா செய்தார் ) 


எரிவாயு இணைப்புடன் கூடிய இலவச எரிவாயு 

அடுப்புகள் வழங்கும் திட்டம் 


328 


விறகு , மாட்டுச் சாணம் போன்ற எரிபொருள்களைப் பயன்படுத்துவதன் மூலம் ஏற்படும் 
உடல் நலக் கேடுகளிலிருந்து பெண்களைக் காக்க இத்திட்டத்தை அரசு கொண்டு வந்துள்ளது . 
எரிவாயு இணைப்பு இல்லாத குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் அடுப்புடன் கூடிய இலவச 
எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம் 2006-2007 ஆம் ஆண்டில் கொண்டுவரப்பட்டது . 
இத்திட்டம் குறித்த விவரங்கள் 2010 ஆம் ஆண்டின் ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன . 


ரிவாயு இணைப்படம் இலவச எரிவாயவிடு 


பகும் விழா 


D.O 


அ 


மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இலவச எரிவாயு அடுப்பு வழங்குதல் 


பதினோராவது பேரவை உறுப்பினர்கள் (1996-2001 ) 


திருவிடைமருதூர் 
பள்ளிப்பட்டு 
மயிலாப்பூர் 


தளி 


1. அசோகன் , திரு . அ . 

திருவாரூர் (செ.வ.) 
2. அந்தியூர் ப . செல்வராசு , திரு . அந்தியூர் ( செ.வ.) 
3. அபுல்ஹசன் , திரு . எம்.எம்.எஸ் . - 

மயிலாடுதுறை 
4. அப்துல் லத்தீப் , திரு . ம . 

வாணியம்பாடி 
5. அப்பாவு, திரு. மு . 

ராதாபுரம் 
6. அமரமூர்த்தி , திரு . டி . 

அரியலூர் 
7. அய்யலுசாமி , திரு . லி . 

கோவில்பட்டி 
8. அருண்குமார் , திரு . பா . 

மேட்டுப்பாளையம் 
9. அழகராஜா, திரு . என்.ஆர். தேனி 
10. அழகிரி, திரு . ச. 

சிதம்பரம் 
11. அழகுவேலு , திரு . ச . 

கண்டமங்கலம் ( செ.வ.) 
12. அன்பரசன் , திரு . சி . 4 

அறந்தாங்கி 
13. அன்பழகன் , திரு.வ. 

செய்யாறு 
14. அன்பழகன், பேராசிரியர் க . துறைமுகம் 
15. அன்பில் பெரியசாமி , திரு .. திருச்சிராப்பள்ளி -2 
16. அன்பில் பொய்யாமொழி , திரு . . திருச்சிராப்பள்ளி -2 
17. ஆசையன் , திரு . பெ . 

ஆண்டிப்பட்டி 
18. ஆண்டமுத்து , திரு . வெ.அ. பவானிசாகர் 
19. ஆண்டி அம்பலம், திரு . எம் . - 
20. ஆரூண் ரஷீத், திரு . ஜே.எம் . 

வில்லிவாக்கம் 
21. ஆலடி அருணா, திரு . 

ஆலங்குளம் 
22. ஆல்பன் , டாக்டர் வே . - 

திருவட்டாறு 
23. ஆவுடையப்பன் , திரு . இரா . அம்பாசமுத்திரம் 
24. ஆறுமுகம், திரு. தி.ப. 

திருச்செங்கோடு 
25. ஆற்காடு நா . வீராசாமி , திரு . அண்ணா நகர் 
26. ஆனந்தன் , திரு . பால . 

வந்தவாசி ( செ.வ.) 
27. இரகுமான்கான் , திரு . அ . 

இராமநாதபுரம் 
28. இராசமாணிக்கம் , திரு . க.வெ.வீ. மேலூர் 
29. இராசமாணிக்கம், திரு . பி . ஒரத்தநாடு 
30. இராசன் , திரு. வி.பி. 

ராஜபாளையம் ( செ.வ.) 
31. இராசேந்திரன் என்கிற தீரன் , திரு . ஆ . ஆண்டிமடம் 
32. இராமசாமி , டாக்டர் வை . 

பண்ருட்டி 
33. இராமசாமி , திரு . கே.ஆர். 

திருவாடனை 
34. இராமச்சந்திரன் , திரு . ஓ.ஆர் . கம்பம் 
35. இராமச்சந்திரன் , திரு. சி.இரா. தொண்டாமுத்தூர் 
36. இராமச்சந்திரன், திரு . மா . 

திருவோணம் 
37. இராமலிங்கம், திரு . ஏ. 

காட்டுமன்னார்கோவில் (செ.வ.) 


நத்தம் 


38. இராமலிங்கம் , திரு . செ . 
39. இராமன் , டாக்டர் இ.எஸ்.எஸ் . 
40. இராமஜெயம் , திரு . ந.பூ. 
41. இராஜரெட்டி, திரு . ச. 
42. இராஜேந்தர், திரு . டி . 
43. இளங்கோ, திரு . கோ . 
44. ஈஸ்வரன் , திரு . ரா. 
45. உதய சூரியன் , திரு . தா . 
46. உபயதுல்லா , திரு . எஸ்.என்.எம் . 
47. கணேசன் , திரு . ஐ . 
48. கணேசன் , திரு . கே.சி. 
49. கருணாநிதி, கலைஞர் மு . 
50. கருப்பசாமி , திரு . சொ . 
51. கருப்பண்ண உடையார் , திரு . ந . 
52. கருப்புசாமி , திரு . டி . 
53. கன்னையன் , திரு . க . 
54. காஞ்சனா கமலநாதன், டாக்டர் 
55. காந்தி , திரு . ஆர். 
56. கிருஷ்ணசாமி , டாக்டர் க . 
57. கிருஷ்ணன் , திரு . எஸ்.வி. 
58. கிருஷ்ணன் , திரு . சீ.வெ. 
59. குண்டன் , திரு. டி . 
60. குத்தாலம் பி . கல்யாணம் , திரு . 
61. குமாரதாஸ் , டாக்டர் தே . 
62. கும்மிடிப்பூண்டி கி . வேணு, திரு . 
63. குழந்தை தமிழரசன், திரு . 
64. கோதண்டம் , திரு . ஏ . 
65. கோபால் , திரு. பா . 
66. கோபு , திரு . சி . 
67. கோமதி சீனிவாசன் , திருமதி 
68. கோவிந்தன் , திரு . ப . 
69. கோவிந்தன் , திரு . வெ . 
70. சக்ரபாணி , திரு. ஆர். 
71. சண்முகம் , திரு . கோ . 
72. சண்முகம், திரு . சி . 
73. சண்முகம் , திரு . ம . 
74. சண்முகம், திரு . வி.சி .. 


பூங்கா நகர் 
அவினாசி (செ.வ.) 
வாசுதேவநல்லூர் (செ.வ.) 
சங்கராபுரம் 
தஞ்சாவூர் 
எடப்பாடி 
ஜெயங்கொண்டம் 
சேப்பாக்கம் 
சங்கரநயினார்கோவில் (செ.வ.) 
பாபநாசம் 
உப்பிலியாபுரம் ( ஆ.வா.) 
தொட்டியம் 
கிருஷ்ணகிரி 

329 
இராணிப்பேட்டை 
ஒட்டப்பிடாரம் (செ.வ.) 
நாங்குநேரி 
வேடசந்தூர் 
உதகமண்டலம் 
குத்தாலம் 
கிள்ளியூர் 
கும்மிடிப்பூண்டி 
விருத்தாசலம் 
ஸ்ரீபெரும்புதூர் (செ.வ.) 
மேட்டூர் 
அணைக்கட்டு 
வலங்கைமான் ( செ.வ.) 
தாரமங்கலம் 
பேரணாம்பட்டு (செ.வ.) 
ஒட்டன்சத்திரம் 
திருப்பத்தூர் 
ஆலந்தூர் 
கிணத்துக்கடவு 
நெல்லிக்குப்பம் 


ஆரணி 


75. சந்தானம் , திரு. லா. 

சோழவந்தான் 
76. சந்திரசேகரன் , திரு. சி . 

சேந்தமங்கலம் (ஆ.வா.) 
77. சந்திரசேகரன் , திரு . துரை . திருவையாறு 
78. சமயநல்லூர் எஸ் . செல்வராசு , திரு . சமயநல்லூர் (செ.வ.) 
79. சம்பத் , திரு. ஏ.ஜி. 

முகையூர் 
80. சரஸ்வதி , திருமதி ஆர். 

தாராபுரம் (செ.வ.) 
81. சற்குணபாண்டியன் , திருமதி எஸ்.பி. டாக்டர் இராதாகிருஷ்ணன் நகர் 
82. சாமிநாதன் , திரு. மு.பெ. 

வெள்ளக்கோவில் 
83. சிங்காரவேலு, திரு. வி.பி. 

வால்பாறை (செ.வ.) 
84. சிவபுண்ணியம் , திரு. வை. 

மன்னார்குடி 
85. சிவராமன் , திரு . ஆர். 

திருப்பத்தூர் 
86. சிவராஜ் , திரு . சு . 

ரிஷிவந்தியம் 
87. சிவலிங்கம், திரு . எஸ்.ஆர். பனமரத்துப்பட்டி 
88. சிவானந்தம், திரு . ஆர். 
89. சிவாஜி , திரு . இ.ஏ.பி. 

திருத்தணி 
90. சின்னய்யா, திரு. வெ. 

திருமயம் 
91. சீனிவாசன் , திரு . ஏ.ஆர்.ஆர். விருதுநகர் 
92. சுகவனம் , திரு . இ.ஜி. 

பர்கூர் 
93. சுடலைமுத்து , திரு . அ . 

போடிநாயக்கனூர் 
330 94. சுதர்சனம் , திரு . டி . 

பூந்தமல்லி 
95. சுந்தரம் , திரு. க . 

பொன்னேரி ( செ.வ.) 
96. சுந்தரம் , திரு. ந . 

காரைக்குடி 
97. சுந்தரம் , திரு. பி.ஆர். 

ராசிபுரம் 
98. சுந்தர், திரு . கே . 

உத்திரமேரூர் 
99. சுப்பராயன் , திரு. கே. 

திருப்பூர் 
100. சுப்பிரமணி என்கிற சி.சு. மணி , திரு . சி . திருவள்ளூர் 
101. சுப்பிரமணி , திரு . பி.என் . 

ஆற்காடு 
102. சுப்பிரமணியன் , திரு. அ.லெ. திருநெல்வேலி 
103. சுப்புலட்சுமி செகதீசன் , திருமதி மொடக்குறிச்சி 
104. சுரேஷ் ராஜன் , திரு . என் . 

கன்னியாகுமரி 
105. செங்குட்டுவன் , புலவர் பூ.ம். மருங்காபுரி 
106. செங்கை சிவம் , திரு . 

பெரம்பூர் (செ.வ.) 
107. செல்லக்குமார், டாக்டர் அ . தியாகராய நகர் 
108. செல்வம், திரு. ரெ . 

குளித்தலை 
109. செல்வராஜ் என்கிற கவிதைப்பித்தன், திரு . கொளத்தூர் ( செ.வ.) 
110. செல்வராஜ், திரு . து . 

உடுமலைப்பேட்டை 
111. சேகரன் , திரு . ஆர்.ஆர். 

ஓமலூர் 
112. சேதுநாதன் , திரு . ரா . 

திண்டிவனம் 
113. சைதை கா. கிட்டு , திரு. 

சைதாப்பேட்டை 


114. சொக்கர் , திரு . ஆர். 
115. சொக்கலிங்கம் , திரு . ஜி. - 
116. ஞானசேகரன் , டாக்டர் ஆ . 
117. ஞானசேகரன் , திரு . சி . 
118. டேவிட் செல்வின், திரு. எஸ் . 
119. தங்கபாண்டியன் , திரு . வே . + 
120. தங்கமணி , திரு . கே . 
121. தங்கம் தென்னரசு, திரு . ) 
122. தங்கவேலன் , திரு. சுப. 
123. தங்கவேல், திரு . அ.ல. 
124. தங்கவேல், திரு . என் . + 
125. தண்டபாணி , திரு . சி.டி. 
126. தமிழ்க்குடிமகன், முனைவர் மு. 
127. தமிழ்ச்செல்வன், திரு. ஆர். 
128. தமிழ்மணி , திரு . வீ . 
129. தளபதி , திரு . கோ . 
130. தனபாலன், திரு. கே.ஆர்.ஜி. 
131. தனபால் , திரு . வி.ஜி. 
132. தாமரைக்கனி, திரு . இரா. 
133. திசைவீரன், திரு . உ . 
134. திருஞானசம்பந்தம் , திரு . எஸ்.வி. 
135. திருநாவுக்கரசு, திரு . எஸ் . @ 
136. திருவேங்கடம் , திரு . பெ.சு. 
137. துரைசாமி , திரு . பா . 
138. துரை , திரு . கே . 
139. துரைமுருகன் , திரு. 
140. தெய்வநாயகம், திரு. எ . 
141. தேவராஜன் , டாக்டர் மு. 
142. நடராசன் , திரு. ஆ . 
143. நடராஜன் , திரு . த . 
144. நயினா முகமது , திரு . கோ . 
145. நன்னன் , திரு . கொ.வீ. 
146. நாகரத்தினம் , திரு . ச . 
147. நாசர் , திரு . ஏ.வி.ஏ. 
148. நாஞ்சில் கி . மனோகரன், திரு . . 
149. நிஜாமுதீன் , திரு . ஜி . 
150. நெல்லிக்குப்பம் திரு. அ. மணி - 
151. நேரு , திரு . கா.நா. 
152. பசும்பொன் தா . கிருட்டிணன் , திரு . 


சிவகாசி 
திருப்போரூர் ( செ.வ.) 
மேல்மலையனூர் 
வேலூர் 
ஸ்ரீவைகுண்டம் 
அருப்புக்கோட்டை 
மானாமதுரை ( செ.வ.) 
அருப்புக்கோட்டை 
கடலாடி 
சேலம் -2 
குன்னூர் (செ.வ.) 
கோயம்புத்தூர் மேற்கு 
இளையான்குடி 
அரக்கோணம் ( செ.வ.) 
செங்கல்பட்டு 
சேடப்பட்டி 
சேலம் -1 
குடியாத்தம் 
ஸ்ரீவில்லிபுத்தூர் 
பரமக்குடி (செ.வ.) 
பேராவூரணி 
அறந்தாங்கி 
கலசப்பாக்கம் 
வரகூர் ( செ.வ.) 
திருவெறும்பூர் 
காட்பாடி 
மதுரை மத்தி 
பெரம்பலூர் (செ.வ.) 
பேரூர் 
செஞ்சி 
கடையநல்லூர் 
செங்கம் ( செ.வ.) 
கிருஷ்ணராயபுரம் (செ.வ.) 
புவனகிரி 
திருவல்லிக்கேணி 
நாகப்பட்டினம் 
நெல்லிக்குப்பம் 
லால்குடி 
சிவகங்கை 


153. பத்மா, டாக்டர் (திருமதி ) 
154. பரணிகுமார் , திரு . பா . 
155. பரிதி இளம்வழுதி , திரு . 
156. பழனிசாமி , திரு . ஜி . 
157. பழனிவேல் ராஜன் , திரு . பி.டி.ஆர். 
158. பன்னீர்செல்வம் , திரு . எம்.ஆர்.கே. 
159. பன்னீர்செல்வம் , திரு . மு . 
160. பாண்டுரங்கன் , திரு. ந . 
161. பாலகிருஷ்ணன் , திரு. சோ . 
162. பாலசுப்பிரமணியன் , திரு . எஸ்.என் . 
163. பாலசுப்பிரமணியன், திரு . ப . 
164. பிச்சாண்டி, திரு . கு. 
165. புகழேந்தி , திரு . இ . 
166. புரட்சிமணி , திரு . ச . 
167. பூவேந்தன் , திரு . த . 
168. பெரியசாமி , திரு. இ . 
169. பெரியசாமி , திரு. என் . 
170. பெரியசாமி , திரு . என்.கே.கே. 
171. பெரியசாமி, திரு . நா. 
172. பெரியண்ணன் , திரு. அ . - 
173. பெருமாள், திரு . வி . 
174. பெர்னார்டு , திரு . இரா . 
175. பொங்கலூர் நா . பழனிசாமி , திரு . 
176. பொன்முடி, டாக்டர் க . 
177. பொன்முடி, திரு . எஸ்.எஸ் . 
178. பொன்னம்மாள், திருமதி ஏ.எஸ் . 
179. மகேந்திரன் , திரு . இரா. 
180. மணிக்கண்ணன் , திரு . ஆ.செ. 
181. மணி, டாக்டர் அ . 
182. மணி, திரு . கோ.சி. 
183. மணி , திரு. டி . 
184. மணி , திரு. ஜி.கே. 
185. மணி நாடார், திரு . எஸ்.எஸ் . 
186. மணிமாறன், திரு . இரா. 
187. மணிவர்மா, திரு. க. 
188. மதிவாணன் , திரு . இரா. 
189. மதிவாணன் , திரு . செ . 
190. மனோகரன் , திரு . கு. 
191. மாயவன் , திரு . தி.ப. 
192. மாரி அய்யா, திரு . பே .. 


நன்னிலம் (செ.வ.) 193. மாரிமுத்து, திரு . அ. 

வானூர் ( செ.வ.) 
திருச்சிராப்பள்ளி -1 194. முகம்மது இஸ்மாயில் , திரு . எஸ்.எஸ் . அரவக்குறிச்சி 
எழும்பூர் (செ.வ.) 195. முகம்மது கோதர் மைதீன் , திரு . பாளையங்கோட்டை 
திருத்துறைப்பூண்டி ( செ.வ.) 196. முத்து , திரு . வி . 

சங்கரி (செ.வ.) 
மதுரை மேற்கு 

197. முத்துராமலிங்கம் , திரு . ம . * திருமங்கலம் 
குறிஞ்சிப்பாடி 198. முபாரக் , திரு . பா.மு. 

கூடலூர் 
சீர்காழி (செ.வ.) 199. முருகேசன் , திரு . பொ . 

காஞ்சிபுரம் 
பெரணமல்லூர் 

200. முல்லைவேந்தன் , திரு.வ. மொரப்பூர் 
முதுகுளத்தூர் 201. முனிரத்தினம், திரு . ஆ.மு. 

சோளிங்கர் 
பவானி 202. மூக்கப்பன் , திரு. இரா. 

சின்னசேலம் 
பட்டுக்கோட்டை 203. மூக்கையா, திரு . எல் . 

பெரியகுளம் 
திருவண்ணாமலை 

204. மோகனதாசன் , திரு . கோ . பூம்புகார் 
கடலூர் 

205. மோகன் கந்தசாமி , திரு . ப . பொங்கலூர் 
மங்களூர் ( செ.வ.) 206. மோசஸ் , டாக்டர் எம் . 

நாகர்கோவில் 
பழனி ( செ.வ.) 207.ரங்கநாதன் , திரு . எம் ... 

குன்னூர் (செ.வ.) 
ஆத்தூர் 208. ரங்கநாதன் , திரு . ப . 

புரசைவாக்கம் 
தூத்துக்குடி 
209. ரவி அருணன், திரு . கே . 

தென்காசி 
ஈரோடு 210. ரவிசங்கர் , திரு. கு . 

விளாத்திகுளம் 
பெருந்துறை 
211. ராசேந்திரன் , திரு . ஏ . 

போளூர் 
புதுக்கோட்டை 
212. ராணி , செல்வி க . 

தலைவாசல் ( செ.வ.) 
ஏற்காடு ( ஆ.வா.) 
213. ராமசாமி , திரு . ஏ.எம் . 

ஆத்தூர் 
குளச்சல் 
214. ராமச்சந்திரன் , திரு. செ . 

திருப்பரங்குன்றம் 
சிங்காநல்லூர் 
215. ராஜு , திரு . எஸ் . 

பொள்ளாச்சி 
விழுப்புரம் 

216. ராஜேந்திரன் , திரு . எஸ்.கே. சத்தியமங்கலம் 
பல்லடம் 

217. ராஜ்குமார் மன்றாடியார், திரு . என்.எஸ் . காங்கேயம் 
நிலக்கோட்டை (செ.வ.) 
218. லட்சுமணன் , திரு . வி.கே. 

கோயம்புத்தூர் கிழக்கு 
நாட்ராம்பள்ளி 
219. வல்லரசு , திரு . பி.என் . - 

உசிலம்பட்டி 
திருநாவலூர் 

220. வாசுகி முருகேசன் , திருமதி கரூர் 
உளுந்தூர்பேட்டை ( செ.வ.) 
கும்பகோணம் 

221. விசுவநாதன் , திரு . இரா .. 
விளவங்கோடு 

222. விஜயகுமார், திரு . கே.எம் . சாத்தூர் 
பெண்ணாகரம் 223. விஜயன் , திரு . டி.சி. 

திருவொற்றியூர் 
சாத்தான்குளம் 224. வீரபாண்டி எஸ் . ஆறுமுகம் , திரு . வீரபாண்டி 

கபிலர்மலை 
திண்டுக்கல் 

225. வீரப்பன் , திரு . கே.கே. 
தண்டராம்பட்டு 226. வெங்கடசாமி , திரு . பி . 

ஒசூர் 
227. வெங்கடாசலம் , திரு . அ . 
இராயபுரம் 

ஆலங்குடி 

பாலக்கோடு 
228. வெங்கடாசலம் , திரு . ஜி.எல். 
அச்சரப்பாக்கம் ( செ.வ.) 
229. வெங்கடேசன் , திரு . ச.க. 

மதுராந்தகம் 
தருமபுரி 

காவேரிப்பட்டினம் 
230. வெங்கடேசன் , திரு . பி.வி.எஸ் . 
ஸ்ரீரங்கம் 
புதுக்கோட்டை 231. வெங்கிடு, திரு . ஜி.பி. 

கோபிசெட்டிப்பாளையம் 


331 


நத்தம் 


25 


232. வேடம்மாள் , திருமதி ஏ.ஆர். 
233. வேதரத்தினம் , திரு . எஸ்.கே. 
234. வேலாயுதன் , திரு. சி . 
235. வேலுசாமி, திரு . வ . 
236. வேல்சாமி , திரு.க. 
237. வேல்துரை, திரு . பா. 


அரூர் ( செ.வ.) 
வேதாரண்யம் 
பத்மநாபபுரம் 
மதுரை கிழக்கு 
நாமக்கல் ( செ.வ.) 
சேரன்மகாதேவி 


238. வைதியலிங்கம், திரு . மீ.அ. 
239. ஜெனிபர் சந்திரன் , திருமதி எஸ் . 
240. ஜோதிகண்ணன், திரு . மு.ந. 
241. ஸ்டாலின் , திரு . மு.க. 
242. ஹேமச்சந்திரன் , திரு . ஜே . 
243. ஆன் டி மான்டி, திருமதி 


தாம்பரம் 
திருச்செந்தூர் 
முசிறி 
ஆயிரம் விளக்கு 
திருவட்டாறு 
நியமனம் 


* பதவிக் காலத்தில் காலமானார் 
0 இடைத் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் 
@ இராஜிநாமா செய்தார் 
* கட்சித் தாவல் தடைச் சட்டத்தின்கீழ் பதவி இழந்தார் 


இலவச வீட்டு மனைப் பட்டா வழங்கும் திட்டம் 


332 


அரசுப் புறம்போக்கு நிலங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்தால் இலவச பட்டா 
வழங்கப்படும் என்கிற காலவரம்பைக் குறைத்தும் வருமான வரம்பை நீக்கியும் ஏழை எளிய 
மக்கள் இலவச வீட்டுமனைப் பட்டாக்கள் பெற ஏதுவாக அரசு ஆணையிட்டது . இத்திட்டத்தின்கீழ் 
கடந்த 312 ஆண்டுகளில் 6,99,917 வீட்டுமனைப் பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன . குறைந்தபட்ச 
குடியிருப்பு கால வரம்பை ஐந்திலிருந்து தற்போது மூன்று ஆண்டுகளாகக் குறைக்க அரசு 
ஆணையிட்டுள்ளதால் மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இத்திட்டத்தின் மூலம் 
பயன்பெறுவர் . இத்திட்டம் குறித்த விவரம் 2010 ஆம் ஆண்டின் ஆளுநர் உரையில் 
தெரிவிக்கப்பட்டுள்ளது . 


மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மூன்று இலட்சத்து ஒன்றாவது இலவச வீட்டு மனைப் பட்டா வழங்குதல் 


பன்னிரண்டாவது பேரவை உறுப்பினர்கள் (2001-2006) 


பெரம்பலூர் (செ.வ.) 
திருப்பத்தூர் 
பத்மநாபபுரம் 
ஆலங்குளம் 
மயிலாப்பூர் 
அரியலூர் 
ஏற்காடு (ஆ.வா.) 
ஸ்ரீவில்லிபுத்தூர் 
வாசுதேவநல்லூர் (செ.வ.) 
திருவல்லிக்கேணி 
தஞ்சாவூர் 
திருப்பத்தூர் 
செய்யாறு 


புவனகிரி 


செஞ்சி 


333 


1. அசோகன் , திரு. அ . 

திருவாரூர் ( செ.வ.) 
2. அண்ணாதுரை, திரு . செ . 

ஜெயங்கொண்டம் 
3. அண்ணாமலை, திரு.கு. 

தென்காசி 
4. அண்ணாவி , திரு . ப . 

தொட்டியம் 
5. அப்துல் லத்தீப், திரு . ம .. 

வாணியம்பாடி 
6. அப்பாவு, திரு . மு. 

ராதாபுரம் 
7. அய்யாறு வாண்டையார் , திரு . கே . திருவையாறு 
8. அரசன், திரு.ப. 

அறந்தாங்கி 
9. அருணாசலம், திரு . அ . 

வரகூர் (செ.வ.) 
10. அருள், திரு . பி.எஸ் . 
11. அழகம்மாள், திருமதி வி . 

தலைவாசல் ( செ.வ.) 
12. அனிதா ஆர் . ராதாகிருஷ்ணன், திரு . திருச்செந்தூர் 
13. அன்பழகன், திரு . ஆ.கு.சீ. பெரணமல்லூர் 
14. அன்பழகன் , திரு.கு. 

நிலக்கோட்டை ( செ.வ.) 
15. அன்பழகன் , திரு . கே.பி. 

பாலக்கோடு 
16. அன்பழகன், திரு . ஜெ . 

தியாகராய நகர் 
17. அன்பழகன் , பேராசிரியர் க . துறைமுகம் 
18. அன்பில் பெரியசாமி , திரு . 

திருச்சிராப்பள்ளி -2 
19. அன்வர் ராஜா , திரு . அ . 

இராமநாதபுரம் 
20. ஆண்டிவேல், திரு . ப . 

வேடசந்தூர் 
21. ஆறுமுகம், திரு . கே . 

செங்கல்பட்டு 
22. ஆறுமுகம், திரு . த . 

திருவொற்றியூர் 
23. ஆற்காடு நா . வீராசாமி , திரு . அண்ணா நகர் 
24. ஆஸ்டின் , திரு . 

நாகர்கோவில் 
25. இரவிராஜ், திரு . கோ . 

திருத்தணி 
26. இராசேந்திரன் , திரு . சி . 

திருவோணம் 
27. இராசேந்திரன் , திரு . சோ . 

கோவில்பட்டி 
28. இராமசாமி , திரு . கே.ஆர். 

திருவாடனை 
29. இராமச்சந்திரன் , திரு . எஸ் . 

கலசப்பாக்கம் 
30. இராமச்சந்திரன் , திரு. ஓ.ஆர். கம்பம் 
31. இராமச்சந்திரன் , திரு . கே.கே.எஸ்.எஸ்.ஆர் . சாத்தூர் 
32. இராமு , திரு . ந . 

உளுந்தூர்பேட்டை (செ.வ.) 
33. இராம் பிரபு, திரு . இரா. 

பரமக்குடி (செ.வ.) 
34. இராஜசேகர், திரு . மா . 

ராஜபாளையம் ( செ.வ.) 


35. இராஜரெத்தினம் , திரு . ப. 
36. இராஜா , திரு . டி.கே. 
37. இராஜேந்திர பிரசாத் , திரு . கே.பி. 
38. இராஜேந்திரன், திரு . பி.ஜி. 
39. இலட்சுமணன் , திரு . கே.என் . 
40. இளவழகன் , திரு . ப . 
41. இளையகண்ணு , திரு . கா.தி. 
42. இன்பத்தமிழன் , திரு. 
43. ஈஸ்வரன் , திரு . ரா. 
44. உசேன், திரு . எஸ்.ஏ.எம் . 
45. உபயதுல்லா , திரு . எஸ்.என்.எம் . 
46. உமாதேவன் , திரு . கே.கே. 
47. உலகரட்சகன் , திரு . பி.எஸ் . 
48. ஏழுமலை , திரு . வெ . 
49. கணபதி , திரு . ந . 
50. கணேசன் , திரு. ஆர்.டி. 
51. கணேசன் , திரு . ஐ . 
52. கணேசன் , திரு . வி.. 
53. கண்ணன் , திரு . ஏ.எஸ் . 
54. கந்தசாமி , திரு . க.ரா. 
55. கந்தசாமி , திரு . கா . 
56. கருணாகரன் , திரு . கே.சி. 
57. கருணாநிதி , கலைஞர் மு . 
58. கருப்பசாமி , திரு . சொ . 
59. கருப்பணன் , திரு . கே.சி. 
60. கலாவதி, திருமதி கு. 
61. கனகதாரா , செல்வி சி . 
62. கனிதா சம்பத் , திருமதி எஸ் . 
63. காசாம்பு பூமாலை , திருமதி 
64. காமராஜ் , திரு . மே.ப. 
65. கார்த்தி , திரு . மு . 
66. காளிமுத்து , டாக்டர் கா . 
67. கிருஷ்ணமூர்த்தி , திரு . வே . 
68. கிருஷ்ணன் , திரு . ஆர் . @ 


வானூர் (செ.வ.) 
தேனி 
எடப்பாடி 
மங்களூர் ( செ.வ.) 


பொன்னேரி ( செ.வ.) 


சத்தியமங்கலம் 
குன்னூர் ( செ.வ.) 
சிங்காநல்லூர் 
சேப்பாக்கம் 


சங்கரநயினார்கோவில் ( செ.வ.) 


பவானி 


சேந்தமங்கலம் ( ஆ.வா.) 
பேரணாம்பட்டு ( செ.வ.) 
திருப்போரூர் ( செ.வ.) 
சங்கராபுரம் 
தாரமங்கலம் 
சேலம் -2 


திருமங்கலம் 
அரூர் (செ.வ.) 
அந்தியூர் ( செ.வ.) 


கண்டமங்கலம் ( செ.வ.) 
கடையநல்லூர் 
குடியாத்தம் 
ஓமலூர் 
மருங்காபுரி 
வீரபாண்டி 
அச்சரப்பாக்கம் ( செ.வ.) 
மேட்டுப்பாளையம் 


காங்கேயம் 


69. குமாரதாஸ் , டாக்டர் தே . 
70. குரு என்கிற குருநாதன் , திரு . ஜெ . 
71. கோதண்டராமன் , திரு . ஜி . 
72. கோபிநாத், திரு . கே . 
73. கோவிந்தசாமி , டாக்டர் ஆர். 
74. கோவிந்தராஜ் , திரு . வெ . 
75. கோவை தங்கம், திரு . 
76. சக்திவேல் முருகன், திரு . எம் . 
77. சக்ரபாணி , திரு . ஆர். 
78. சசிகலா , திருமதி ஆர். 
79. சண்முகநாதன் , திரு. எஸ்.பி. 
80. சண்முகம், திரு . சி . 
81. சண்முகம் , திரு . சி.வி. 
82. சண்முகவேலு , திரு . சி . 
83. சந்தானம் , திரு . லா . 
84. சந்திரசேகரன், திரு . எம்.எஸ் . 
85. சந்திரமோகன், திரு . நா . 

86. சந்திரன் , திரு . வீ . 
334 

87. சம்பத் , திரு . எம்.சி. 
88. சரவணன், திரு. துரை . கி . 
89. சரோஜா, திருமதி இரா. 
90. சாமி , திரு . ஆர். 
91. சாமிநாதன் , திரு . மு.பெ. 
92. சிதம்பரம் , திரு . ப . 
93. சிவகாமி , திருமதி வி . @ 
94. சிவசாமி , திரு . கே.கே. 
95. சிவசாமி , திரு . சி . 
96. சிவசுப்பிரமணியன், திரு . டி.என். 
97. சிவபுண்ணியம் , திரு . வை . 
98. சிவபெருமாள், திரு . அ. 
99. சிவராஜ், திரு. சு. 
100. சின்னசாமி, திரு . மா . 
101.சீனிவேல் , திரு . எஸ்.எம் . 
102. சுதர்சனம் , திரு . கே .. 
103. சுதர்சனம் , திரு . டி . 
104. சுந்தரம், திரு . பி.ஆர். 
105. சுந்தராம்பாள் , திருமதி செ. 


கிள்ளியூர் 

106. சுப்பிரமணியன் , திரு . வீ . 
ஆண்டிமடம் 

107.சுப்பையா பாண்டியன் , திரு . எம் . 
முகையூர் 

108. சூரியகலா, திருமதி சி.எம் . 
ஓசூர் 

109. செம்மலை , திரு . செ . 
விருத்தாசலம் 110. செல்லையா, திரு . வி.ஏ. 
கிருஷ்ணகிரி 

111. செல்வம் , திரு . எஸ்.கே. 
வால்பாறை ( செ.வ.) 112. செல்வராஜ். திரு . ஆ.. 
அம்பாசமுத்திரம் 113. செல்வராஜ், திரு . ஏ.கே. 
ஒட்டன்சத்திரம் 114. செல்வி முருகேசன் , திருமதி 
கிருஷ்ணராயபுரம் ( செ.வ.) 115. சேகரன் , திரு . கே.என் . 
ஸ்ரீவைகுண்டம் 116. சேகர்பாபு , திரு . பி.கே. 
பூந்தமல்லி 

117. சோமசுந்தரம் , திரு . வி . 
திண்டிவனம் 

118.ஞானசேகரன் , திரு . சி . 
உடுமலைப்பேட்டை 119. ஞானமூர்த்தி , திரு . கே.ஜி.பி. 
உசிலம்பட்டி 

120. தமிழரசன், முனைவர் செ.கு. 
இராணிப்பேட்டை 121. தமிழ்ச்செல்வன் , திரு . தங்க . @ 
சீர்காழி (செ.வ.) 122. தமிழ்மொழி ராஜதத்தன் , திருமதி 
சிவகங்கை 

123. தம்பிதுரை, டாக்டர் மு . 
நெல்லிக்குப்பம் 124. தவமணி, திரு . க. 
சிதம்பரம் 

125.தளவாய் சுந்தரம், திரு. ந. 
உப்பிலியாபுரம் (ஆ.வா.) 126. தனபால் , திரு . ப . 
மேலூர் 

127. தாமோதரன் , திரு . எஸ் . 
வெள்ளக்கோவில் 128. தாமோதரன் , திரு . செ . 
பவானிசாகர் 

129. தாமோதிரன், திரு . ப.வெ. 
தாராபுரம் ( செ.வ.) 130. திருஞானசம்பந்தம் , திரு . எஸ்.வி. 
அருப்புக்கோட்டை 131. திருநாவுக்கரசு , திரு . எஸ்.எஸ். 
திருப்பூர் 

132. திருமாவளவன், திரு . இரா. @ 
கரூர் 

133. துரைமுருகன் , திரு . 
மன்னார்குடி 

134. துரைராஜ் , திரு . சி . 
ஒட்டப்பிடாரம் ( செ.வ.) 135.தென்னரசு, திரு . கே.எஸ் . 
ரிஷிவந்தியம் 

136. நடராசன், திரு . வ.து. 
பழனி ( செ.வ.) 137.நடராஜன், திரு . அ . 
திருப்பரங்குன்றம் 138. நடராஜன் , திரு . எஸ் . 
கும்மிடிப்பூண்டி 139.நடராஜன் , திரு . பி.கே.டி. 
திருவள்ளூர் 

140. நயினார் நாகேந்திரன் , திரு . 
ராசிபுரம் 

141. நரசிம்மன் , திரு . பி.எம் . 
மேட்டூர் 

142 , நளினி மனோகரன் , திருமதி 


திருவெறும்பூர் 
டாக்டர் இராதாகிருஷ்ணன் நகர் 
உத்திரமேரூர் 
வேலூர் 
திருநாவலூர் 
நன்னிலம் ( செ.வ.) 
ஆண்டிப்பட்டி 
மேல்மலையனூர் 
பர்கூர் 
திருவிடைமருதூர் 
கன்னியாகுமரி 
சங்கரி (செ.வ.) 
விருதுநகர் 
கிணத்துக்கடவு 
பொங்கலூர் 
பேராவூரணி 
காஞ்சிபுரம் 
மங்களூர் (செ.வ.) 
காட்பாடி 
சேடப்பட்டி 
ஈரோடு 
இளையான்குடி 
குத்தாலம் 
நாட்ராம்பள்ளி 
ஆத்தூர் 
திருநெல்வேலி 
பள்ளிப்பட்டு 
போளூர் 


கோயம்புத்தூர் மேற்கு 
கும்பகோணம் 


விளவங்கோடு 


பெண்ணாகரம் 


குளச்சல் 


சாத்தான்குளம் 
கபிலர்மலை 


முசிறி 
நாங்குநேரி 
கூடலூர் 


தளி 


வந்தவாசி (செ.வ. ) 
ஆத்தூர் 
காவேரிப்பட்டினம் 
காஞ்சிபுரம் 


பாளையங்கோட்டை 


சின்னசேலம் 


தருமபுரி 


143. நன்மாறன் , திரு . என் . 

மதுரை கிழக்கு 
144. நீலகண்டன் , திரு . ப . 

ஆற்காடு 
145. நீலமேகவர்ணம் , திரு . லெ . ) சாத்தான்குளம் 
146. நெப்போலியன், திரு . து . 

வில்லிவாக்கம் 
147. பச்சைமால் , திரு . கே.டி. 
148. பதினெட்டாம்படியான் , திரு . க . முதுகுளத்தூர் 
149. பரணிகுமார் , திரு . பா . 

திருச்சிராப்பள்ளி -1 
150. பரிதி இளம்வழுதி , திரு . 

எழும்பூர் (செ.வ.) 
151. பவானி கருணாகரன் , திருமதி கே . அரக்கோணம் (செ.வ.) 
152. பழனிசாமி , திரு . கே.எஸ் . 

பெருந்துறை 
153. பழனிசாமி , திரு . ஜி . 

திருத்துறைப்பூண்டி (செ.வ.) 
154.பழனியப்பன் , திரு. பெ . 

மொரப்பூர் 
155. பன்னீர்செல்வம் , திரு . எம்.ஆர்.கே. குறிஞ்சிப்பாடி 
156.பன்னீர்செல்வம், திரு . ஓ . 

பெரியகுளம் 
157. பாண்டுரங்கன் , திரு . கே . 

அணைக்கட்டு 
158. பாப்பாசுந்தரம், திரு . அ. 

குளித்தலை 
159.பாரமலை, திரு.க. 

மானாமதுரை (செ.வ.) 
160. பாரிமோகன் , திரு . கி . 
161. பாலகிருஷ்ணன் , திரு . சோ . 

கடலாடி 
162. பாலசுப்பிரமணியன் , திரு . எஸ்.ஆர். தொண்டாமுத்தூர் 
163. பாலசுப்ரமணியன் , திரு . கே.கே. ஸ்ரீரங்கம் 
164. பாலபாரதி , செல்வி க . 

திண்டுக்கல் 
165. பாலன் , திரு . எஸ்.எம் . 

லால்குடி 
166. பால் மனோஜ் பாண்டியன் , திரு . பி.எச் . சேரன்மகாதேவி 
167. பிச்சாண்டி , திரு . கு . 

திருவண்ணாமலை 
168. புகழேந்தி , திரு. இ. 

கடலூர் 
169. பூபதி மாரியப்பன் , திருமதி 

வலங்கைமான் ( செ.வ.) 
170. பூவராகமூர்த்தி , திரு . ஏ.. 

அச்சரப்பாக்கம் ( செ.வ.) 
171. பெருமாள் , திரு . என்.கே. 

விளாத்திகுளம் 
172. பெருமாள் , திரு. வை .. 

சைதாப்பேட்டை 
173. பொள்ளாச்சி வி . ஜெயராமன், திரு. 

பொள்ளாச்சி 
174. பொன்முடி, டாக்டர் க . 

விழுப்புரம் 
175. பொன்னம்பலம் , திரு . டி.பி. சமயநல்லூர் ( செ.வ.) 
176. பொன்னையன் , திரு . சி . 

திருச்செங்கோடு 
177. போளூர் வரதன், திரு . 

செங்கம் ( செ.வ.) 
178. மகாலிங்கம் , திரு . எஸ் . 

அவினாசி ( செ.வ.) 
179. மகேந்திரன் , திரு . கே . 

பெரம்பூர் (செ.வ.) 


180.மஹேஸ்வரி , திருமதி எ.எஸ் . 
181. மணி, திரு . கோ.சி. 
182.மணி , திரு . டி . 
183. மணி , திரு . ஜி.கே. 
184. மணி நாடார் , திரு . எஸ்.எஸ் .. 
185. மலையப்பசாமி , திரு. அ.இரா. 
186. மல்லிகா சின்னசாமி , திருமதி 
187. மாணிக்கராஜ், திரு . எஸ் . 
188. மில்லர், திரு . அ . 
189. முரளிதரன் , திரு . கே.வி. 
190. முருகவேல் ராஜன் , திரு.க. @ 
191. முருகேசன் , திரு . ஆ.கு. 
192. முனுசாமி , திரு . கா.பூ. 
193. மைதிலி, திருமதி தி .. 
194.மைதீன்கான் , திரு . டி.பி.எம். 
195. மோகன் , திரு . ப . 
196.யசோதா , திருமதி டி . 
197. ரங்கநாதன், திரு . ப. 
198. ரங்கராஜன் , திரு . என்.ஆர். 
199. ரமணீதரன் , திரு . எஸ்.எஸ் . 
200. ராதாகிருஷ்ணன் , திரு . எம் . 
201. ராதாரவி , திரு .. 
202. ராமசாமி , திரு பி.சி. 
203. ராமராஜ், திரு . ச . 
204 ராம்குமார், திரு. எம் . 
205. ராஜகோபால், திரு . ஆ. 
206. ராஜம்மாள், திருமதி எஸ் . 
207. ராஜா, திரு . எச் . 
208. ராஜாங்கம் , திரு . வி.ஆர். 
209. ராஜு , திரு . எச்.எம் . 
210. ரெங்கநாதன், திரு . என் . 
211. ரோகிணி என்கிற கிருஷ்ணகுமார், 

திரு . மா.ப. 
212. ரோகிணி, டாக்டர் (திருமதி ) ஆ . 
213. லட்சுமணன், திரு . வி.கே. 
214. லியாவுதீன் சேட் , திரு . இ.ஏ. 
215. வடிவேல் , திரு . ஆர்.. 


335 


ஸ்ரீபெரும்புதூர் ( செ.வ.) 
புரசைவாக்கம் 
பட்டுக்கோட்டை 
கோபிசெட்டிப்பாளையம் 
திருமயம் 
சைதாப்பேட்டை 
மொடக்குறிச்சி 
போடிநாயக்கனூர் 


பாபநாசம் 
சிவகாசி 


தூத்துக்குடி 
காரைக்குடி 
சோழவந்தான் 
உதகமண்டலம் 
பூம்புகார் 
பேரூர் 


குளத்தூர் ( செ.வ.) 
கோயம்புத்தூர் கிழக்கு 
அரவக்குறிச்சி 
வாணியம்பாடி 


25A 


தண்டராம்பட்டு 


பல்லடம் 


பண்ருட்டி 


216. வளர்மதி , திருமதி பா . 
217. வளர்மதி ஜெபராஜ் , திருமதி 
218. வள்ளல் பெருமான் , டாக்டர் பி . 
219. வாசுதேவன் , திரு . பெ . 
220. விசுவநாதன் , திரு . இரா . 
221. வில்வநாதன் , திரு. இரா . 
222. வினாயகமூர்த்தி , திரு . எஸ்.ஜி. 
223.விஜயகுமார், திரு . கே.எஸ் . 
224. விஜயபாஸ்கர், டாக்டர் சி . 
225. விஜயலட்சுமி பழனிச்சாமி , திருமதி ப . 
226. வீரபாண்டியன் , திரு. ஜெக . 
227. வெங்கடாசலம் , திரு . அ . 
228. வெங்கடாஜலம், திரு . செ . 
229. வேதரத்தினம் , திரு . எஸ்.கே. 


ஆலந்தூர் 
மதுரை மேற்கு 
காட்டுமன்னார்கோவில் (செ.வ.) 
மதுராந்தகம் 
நத்தம் 
சோளிங்கர் 
பூங்கா நகர் 
கும்மிடிப்பூண்டி 
புதுக்கோட்டை 


230. வேலு , திரு . எ.வ. 
231.வேலுசாமி , திரு . செ.ம. 
232. வேல் முருகன் , திரு . தி . 
233. வைதியலிங்கம், திரு . மீ.அ. 
234. வைத்திலிங்கம், திரு . ஆர் . 
235. ஜீவானந்தம் , திரு . இரா . 
236. ஜெமினி கே . ராமச்சந்திரன் , திரு . 
237. ஜெயக்குமார் , திரு . கு . 
238. ஜெயக்குமார், திரு . டி . 
239. ஜெயலலிதா, செல்வி ஜெ ) 
240. ஸ்டாலின் , திரு . மு.க. 
241.ஹக்கீம், திரு . எம்.ஏ. 
242. ஹேமச்சந்திரன் , திரு. ஜே . 
243. சான்ட்ரா டான் க்ரவல், திருமதி 


தாம்பரம் 
ஒரத்தநாடு 
நாகப்பட்டினம் 
ஆரணி 
நாமக்கல் ( செ.வ.) 
இராயபுரம் 
ஆண்டிப்பட்டி 
ஆயிரம் விளக்கு 
மதுரை மத்தி 
திருவட்டாறு 
நியமனம் 


பனமரத்துப்பட்டி 
மயிலாடுதுறை 
ஆலங்குடி 
சேலம் -1 


வேதாரண்யம் 


- பதவிக் காலத்தில் காலமானார் 

இடைத் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் 
@ இராஜிநாமா செய்தார் 


336 


ஃபர்ஸ்ட் லைன் பீச் - 1915 


ஒரு நல்ல நூலைப் போலச் சிறந்த நண்பனைக் காட்டிலும் 

நெருங்கிய உறவினர் எவருமில்லை 


- பேரறிஞர் அண்ணா 


பதின்மூன்றாவது பேரவை உறுப்பினர்கள் ( 2006 முதல் ) 


1. அங்கையற்கண்ணி , செல்வி ஆ . சங்கராபுரம் 
2. அப்துல் பாசித், திரு . எச் . 

வாணியம்பாடி 
3. அப்பாவு , திரு . மு. 

ராதாபுரம் 
4. அமரமூர்த்தி , திரு . து . 

அரியலூர் 
5. அரி , திரு . கோ . 

திருத்தணி 
6. அருண்மொழிதேவன் , திரு . ஆ . சிதம்பரம் 
7. அருள் அன்பரசு, திரு . 

சோளிங்கர் 
8. அனிதா ஆர் . ராதாகிருஷ்ணன், திரு . @ திருச்செந்தூர் 
9. அன்பரசன், திரு . தா.மோ. ஆலந்தூர் 
10. அன்பழகன் , திரு . எம் . 

பழனி ( செ.வ.) 
11. அன்பழகன் , திரு . கே.பி. 

பாலக்கோடு 
12. அன்பழகன் , பேராசிரியர் க . 

துறைமுகம் 
13. அன்பில் பெரியசாமி , திரு . 

திருச்சிராப்பள்ளி -1 
14. ஆவுடையப்பன் , திரு . இரா. அம்பாசமுத்திரம் 
15. ஆறுமுகம், திரு . கி . 

செங்கல்பட்டு 
16. ஆற்காடு நா . வீராசாமி , திரு . அண்ணா நகர் 
17. இராசசேகரன் , திரு . எஸ் . 

ஆலங்குடி 
18. இராணி , திருமதி இரா. 

உப்பிலியாபுரம் (ஆ.வா.) 
19. இராமகிருஷ்ணன், திரு . நா . @ 

கம்பம் 
20. இராமசாமி , திரு . கரி . 

திருவாடனை 
21. இராமசாமி , திரு . தி . 

ஸ்ரீவில்லிபுத்தூர் 
22. இராமசுவாமி , திரு . கே.பி. 

ராசிபுரம் 
23. இராமச்சந்திரன் , திரு. கே.கே.எஸ்.எஸ்.ஆர் . சாத்தூர் 
24. இராமச்சந்திரன், திரு . டி . 
25. இராமன் , டாக்டர் இ.எஸ்.எஸ் . 

பள்ளிப்பட்டு 
26. இராம்பிரபு, திரு . இரா . 

பரமக்குடி ( செ.வ.) 
27. இராஜா, திரு . எஸ்.ஆர் . 

தாம்பரம் 
28. இராஜேந்திரன் , திரு . ஆ. 

வீரபாண்டி 
29. இராஜேந்திரன் , திரு. இரா. பனமரத்துப்பட்டி 
30. இராஜேந்திரன் , திரு . க . 

ஜெயங்கொண்டம் 
31. இராஜேந்திரன் , திரு . சபா . நெல்லிக்குப்பம் 
32. இராஜ்குமார், திரு . ம. 

பெரம்பலூர் (செ.வ.) 
33. இளமதி சுப்பிரமணியன் , திருமதி வலங்கைமான் ( செ.வ.) 
34. இளவரசன் , திரு . வீர . . 


35. இளவழகன் , திரு . கே.எல். ஆற்காடு 
36. உதய சூரியன் , திரு. தா. 

சின்னசேலம் 
37. உதயம் சண்முகம் , திரு . 

அறந்தாங்கி 
38. உபயதுல்லா, திரு . சி.நா.மீ. தஞ்சாவூர் 
39. உலகநாதன் , திரு . கே . 

திருத்துறைப்பூண்டி (செ.வ.) 
40. எதிரொலி மணியன் , திரு . கோ . பெரணமல்லூர் 
41. ஐயப்பன், திரு . கோ . 

கடலூர் 
42. கணபதி , திரு . ந. 

வானூர் ( செ.வ.) 
43. கணேசன் , திரு . ஆர்.டி. 

தேனி 
44. கண்ணப்பன் , திரு . எம் . @ தொண்டாமுத்தூர் 
45. கண்ணன் , திரு . பெ . 

தாரமங்கலம் 
46. கண்ணன், திரு . வே . 

செஞ்சி 
47. கந்தசாமி , திரு . எம்.என் ... தொண்டாமுத்தூர் 
48. கமலக்கண்ணன் , திரு . ஜெ.0 வந்தவாசி ( செ.வ.) 
49. கமலாம்பாள் , திருமதி பெ . 

காஞ்சிபுரம் 
50. கருணாநிதி , கலைஞர் மு . 

சேப்பாக்கம் 

337 
51. கருப்பசாமி , திரு . சொ . 

சங்கரநயினார்கோவில் (செ.வ.) 
52. கருப்பசாமி பாண்டியன், திரு . வீ . தென்காசி 
53. கலியவரதன் , திரு . வீ.ஏ.டி. முகையூர் 
54. கலீலுர் ரஹ்மான் , திரு . ம.அ. அரவக்குறிச்சி 
55. கலைராஜன் , திரு . வி.பி. 

தியாகராய நகர் 
56. காந்தி , திரு . ஆர். 

இராணிப்பேட்டை 
57. காமராஜ், திரு . பெ . 

கிருஷ்ணராயபுரம் (செ.வ.) 
58. காயத்ரி தேவி, டாக்டர் (திருமதி ) கே . மதுராந்தகம் 
59. காவேரி , திரு . வை . 

எடப்பாடி 
60. கிருஷ்ணமூர்த்தி , திரு . அக்ரி எஸ்.எஸ் . கலசப்பாக்கம் 
61. கீதா ஜீவன், திருமதி பி . 

தூத்துக்குடி 
62. குணசேகரன் , திரு . சு . 

சிவகங்கை 
63. குணசேகரன், திரு . ம . 

மானாமதுரை ( செ.வ.) 
64. குத்தாலம் க . அன்பழகன் , திரு . 

குத்தாலம் 
65. குமரகுரு , திரு . இரா. 

திருநாவலூர் 
66. குருசாமி , திரு . எஸ்.எஸ் . 

அந்தியூர் ( செ.வ.) 
67. கோபாலன் , திரு . போ . 

உதகமண்டலம் 
68. கோபிநாத், திரு . கே . 


தளி 


திருமங்கலம் 


ஒசூர் 


மேல்மலையனூர் 
கரூர் 
மங்களூர் ( செ.வ.) 
முசிறி 
ஸ்ரீவைகுண்டம் 


புவனகிரி 


திருவெறும்பூர் 
மயிலாப்பூர் 
டாக்டர் இராதாகிருஷ்ணன் நகர் 
மதுரை மத்தி 
லால்குடி 
குன்னூர் ( செ.வ.) 
வேலூர் 
சிவகாசி 
அரூர் ( செ.வ.) 
திருச்செங்கோடு 
அருப்புக்கோட்டை 


மன்னார்குடி 


69. கோவிந்தசாமி , திரு . சி . 

திருப்பூர் 
70. கோவை தங்கம் , திரு. 

வால்பாறை ( செ.வ.) 
71. சக்கரபாணி , திரு . அர . 

ஒட்டன்சத்திரம் 
72. சங்கரவல்லி என்கிற சங்கரிநாராயணன் , அச்சரப்பாக்கம் ( செ.வ.) 

திருமதி 
73. சண்முகம், திரு . எஸ்.வி. - 

மதுரை மேற்கு 
74. சண்முகம் , திரு . சி.வி. 

திண்டிவனம் 
75. சண்முகவேலு , திரு . சி . 

உடுமலைப்பேட்டை 
76. சதன் திருமலைக்குமார், டாக்டர் தி . வாசுதேவநல்லூர் (செ.வ ) 
77. சந்திரகாசி , திரு . மா. 

வரகூர் ( செ.வ.) 
78. சந்திரா, திருமதி மு . 

ராஜபாளையம் ( செ.வ.) 
79. சாமி , திரு . ஆர். 

மேலூர் 
80. சாமி , திரு . கே.பி.பி. 

திருவொற்றியூர் 
81. சிவசங்கர், திரு . எஸ்.எஸ் . 

ஆண்டிமடம் 
82. சிவபுண்ணியம் , திரு . வை . 
83. சிவராஜ், திரு. சு . 

ரிஷிவந்தியம் 
84. சிவானந்தம் , திரு . ஆர். 

ஆரணி 
85. சிவாஜி , திரு . இ.ஏ.பி. 

திருவள்ளூர் 
86. சின்னசாமி , திரு . அ . 

பேரணாம்பட்டு ( செ.வ.) 
338 87. சின்னசாமி , திரு . ஆர். 

சிங்காநல்லூர் 
88. சின்னச்சாமி , திரு. செ . 

மருங்காபுரி 
89. சின்னதுரை, திரு . கு . 

தலைவாசல் ( செ.வ.) 
90. சின்னப்பன் , திரு. போ . 

விளாத்திகுளம் 
91. சின்னராஜ், திரு . ஓ.கே. 

மேட்டுப்பாளையம் 
92. சீனிவாசன் , திரு . கு . 

பூங்கா நகர் 
93. சுடலையாண்டி , திரு. எம்.பி ... ஸ்ரீவைகுண்டம் 
94. சுதர்சனம், திரு . டி . 

பூந்தமல்லி 
95. சுந்தரம், திரு . எம்.ஆர். 

ஆத்தூர் 
96. சுந்தரம், திரு . ந . 

காரைக்குடி 
97. சுந்தர், திரு. க. 

உத்திரமேரூர் 
98. சுப்பிரமணியம் , திரு . ஓ . 

பவானிசாகர் 
99. சுப்புராம் , திரு . ராம . 

திருமயம் 
100. சுப்ரமணியன் , திரு . ந . 

குளத்தூர் (செ.வ.) 
101. சுரேஷ் ராஜன் , திரு . என் . 

கன்னியாகுமரி 
102. சூரியகுமார் , திரு . என்.கே.ஆர். நாட்ராம்பள்ளி 
103. செங்குட்டுவன் , திரு. டி . 

கிருஷ்ணகிரி 
104. செங்கோட்டையன் , திரு . கே.ஏ. கோபிசெட்டிப்பாளையம் 
105. செந்தமிழன் , திரு. ஞா . 

சைதாப்பேட்டை 


106. செந்தமிழ்ச்செல்வன் , திரு . பா . 
107. செந்தில் பாலாஜி , திரு . வே . 
108. செல்வம், திரு . கு . 
109. செல்வராஜ், திரு . என் . 
110. செல்வராஜ் , திரு.து. - 
111. செல்வி ராமஜெயம், திருமதி 
112. சேகரன் , திரு . கூ.ந. 
113. சேகர் , திரு . எஸ்.வி. 
114. சேகர்பாபு, திரு . பி.கே. 
115. சையது கௌஸ் பாஷா, திரு . சை .. 
116. சௌந்தரபாண்டியன் , திரு . அ . 
117. சௌந்திரபாண்டியன் , திரு. அ . 
118. ஞானசேகரன் , திரு . சி . 
119. ஞானதாஸ் , திரு . ஆர். 
120. டில்லி பாபு , திரு . ப . 
121. தங்கமணி , திரு. பி. 
122. தங்கம் தென்னரசு , திரு . 
123. தங்கவேலன் , திரு . சுப . 
124. தண்டபாணி , திரு . மா . 
125. தமிழரசி , திருமதி ஆ . 
126. தமிழரசு , திரு . அ. 
127. தமிழ்செல்வன் , திரு . சி . 
128. தம்பிதுரை, முனைவர் மு. @ 
129. தர்மலிங்கம், திரு . எல்.பி. 
130. தாமோதரன், திரு . செ . 
131. தியோடர் ரெஜினால்டு, திரு . த. 
132. திருநாவுக்கரசு, திரு . கே . 
133. துரைக்கண்ணு , திரு . இரா. 
134. துரை சந்திரசேகரன் , திரு. 
135. துரைசாமி , திரு . வீ.பெ. 
136. துரைமுருகன் , திரு . 
137. துரைராஜ், திரு . சி . 
138. தேன்மொழி , திருமதி எஸ் . 
139. நரசிம்மன், திரு . கே.ஆர்.கே .. 
140. நன்மாறன் , திரு. என் . 
141. நெடுஞ்செழியன் , டாக்டர் க . 
142. நெடுஞ்செழியன், திரு . ரெ. 
143. நேரு , திரு . கே.என் . 


கடலாடி 
வேடசந்தூர் 
சமயநல்லூர் ( செ.வ. ) 
ஓமலூர் 
ஏற்காடு ( ஆ.வா.) 
பர்கூர் 
சத்தியமங்கலம் 
கிணத்துக்கடவு 
பத்மநாபபுரம் 
உளுந்தூர்பேட்டை ( செ.வ.) 
பாபநாசம் 
திருவையாறு 
சங்கரி ( செ.வ.) 
காட்பாடி 
சேடப்பட்டி 
நிலக்கோட்டை (செ.வ.) 
பர்கூர் 
மதுரை கிழக்கு 
கபிலர்மலை 
புதுக்கோட்டை 
திருச்சிராப்பள்ளி -2 


புரசைவாக்கம் 


144. பதர் சயீத் , திருமதி 

திருவல்லிக்கேணி 
145. பத்மாவதி , திருமதி பி . 

நன்னிலம் ( செ.வ.) 
146. பரஞ்ஜோதி , திரு . மு . 

ஸ்ரீரங்கம் 
147. பரிதி இளம்வழுதி , திரு . 

எழும்பூர் ( செ.வ.) 
148. பலராமன் , திரு . பி . 

பொன்னேரி (செ.வ.) 
149. பழனிசாமி , திரு . ஆர்.எம். மொடக்குறிச்சி 
150. பழனிவேல் ராஜன், திரு . பி.டி.ஆர். - மதுரை மத்தி 
151. பன்னீர்செல்வம் , திரு . எம் . சீர்காழி ( செ.வ.) 
152. பன்னீர்செல்வம் , திரு . எம்.ஆர்.கே. குறிஞ்சிப்பாடி 
153. பன்னீர்செல்வம் , திரு . ஓ . 

பெரியகுளம் 
154. பாண்டுரங்கன் , திரு . கு . 

அணைக்கட்டு 
155. பாபு , திரு . வி.எஸ் . 
156. பாரதி மோகன் , திரு . ஆர்.கே. திருவிடைமருதூர் 
157. பாலபாரதி , செல்வி கே . 

திண்டுக்கல் 
158. பிச்சாண்டி, திரு . கு . 

திருவண்ணாமலை 
159. பிரபாவதி , திருமதி பெ . 

தாராபுரம் ( செ.வ. ) 
160. பிரேமா, திருமதி ஆர். 

அவினாசி ( செ.வ.) 
161. பீட்டர் அல்போன்ஸ் , திரு . எஸ் . கடையநல்லூர் 
162. புஷ்பராஜ், திரு . செ . 

கண்டமங்கலம் (செ.வ.) 
163. பூங்கோதை, டாக்டர் (திருமதி ) ஆலங்குளம் 
164. பெரியகருப்பன் , திரு . கே.ஆர் . திருப்பத்தூர் 
165. பெரியசாமி , திரு. இ . 

ஆத்தூர் 
166. பெரியசாமி , திரு . மு.க. 

பூம்புகார் 
167. பெரியண்ணன் , திரு. பி.என் . - 

பெண்ணாகரம் 
168. பொங்கலூர் நா . பழனிசாமி , திரு . கோயம்புத்தூர் கிழக்கு 
169. பொள்ளாச்சி வி . ஜெயராமன் , திரு . 

பொள்ளாச்சி 
170. பொன்முடி, டாக்டர் க . 

விழுப்புரம் 
171. பொன்னுசாமி , திரு . கே . 

சேந்தமங்கலம் ( ஆ.வா.) 
172. பொன்னுதுரை, திரு . செ . 

பெருந்துறை 
173. போளூர் ம . வரதன் , திரு . 

செங்கம் ( செ.வ.) 
174. போஸ் , திரு . ஏ.கே. 

திருப்பரங்குன்றம் 
175. மகேந்திரன், திரு . இ. 

உசிலம்பட்டி 
176. மகேந்திரன் , திரு . கே . 

பெரம்பூர் ( செ.வ.) 
177. மகேஷ் கிருஷ்ணசாமி , திரு . த . திருவோணம் 
178. மணி , திரு . எஸ் . 

பொங்கலூர் 
179. மணி , திரு . கோ.சி. 

கும்பகோணம் 
180. மணி , திரு . ஜி.கே. 

மேட்டூர் 
181. மதியரசன் , திரு . சுப... 

இளையான்குடி 


182. மதிவாணன் , திரு . உ . 

திருவாரூர் (செ.வ.) 
183. மலரவன், திரு . தா . 

கோயம்புத்தூர் மேற்கு 
184. மாணிக்கம் , திரு . இரா . 

குளித்தலை 
185. மாரிமுத்து , திரு. வே . 

நாகப்பட்டினம் 
186. மாலைராஜா, திரு . என் . 

திருநெல்வேலி 
187. முருகவேல் , திரு . கே . 

முதுகுளத்தூர் 
188. முல்லைவேந்தன் , திரு . வ. மொரப்பூர் 
189. மூர்த்தி , திரு . டி . 

திருப்போரூர் ( செ.வ.) 
190. மூர்த்தி , திரு. பி . 

சோழவந்தான் 
191. மேகநாதன் , திரு . த.அ. 

காவேரிப்பட்டினம் 
192. மைதீன்கான் , திரு. டி.பி.எம் . பாளையங்கோட்டை 
193. மோகன் , திரு . பெ . 

ஒட்டப்பிடாரம் (செ.வ.) 
194. யசோதா, திருமதி டி. 

ஸ்ரீபெரும்புதூர் (செ.வ.) 
195. ரங்கநாதன், திரு. ப . 

வில்லிவாக்கம் 
196. ரவிக்குமார் , திரு.து. 

காட்டுமன்னார்கோவில் (செ.வ.) 
197. ரவிச்சந்திரன் , திரு . எல் . 

சேலம் -1 
198. ராணி வெங்கடேசன் , திருமதி சாத்தான்குளம் 
199. ராதாகிருஷ்ணன் , திரு . ல . கோவில்பட்டி 
200. ராமசந்திரன் , திரு . கா . 

கூடலூர் 

339 
201. ராமநாதன் , திரு . கே.வீ. 

பவானி 
202. ராஜ கண்ணப்பன் , திரு . ஆர்.எஸ் . ஓ இளையான்குடி 
203. ராஜகுமார், திரு . எஸ் . 

மயிலாடுதுறை 
204. ராஜசேகரன் , திரு . மா . 

தொட்டியம் 
205. ராஜன் , திரு. அ . 

நாகர்கோவில் 
206. ராஜா, திரு . என்கேகே.பி . 

ஈரோடு 
207.ராஜா, திரு . தி.க. 

திருப்பத்தூர் 
208. ராஜேந்திரன் , திரு . கே.எஸ்.கே. 

மதுரை மேற்கு 
209. ரெங்கராஜன் , திரு . என்.ஆர். பட்டுக்கோட்டை 
210. லட்சுமணன் , திரு . ச . 

போடிநாயக்கனூர் 
211. லதா, திருமதி ஜி . 

குடியாத்தம் 
212. லதா அதியமான் , திருமதி . திருமங்கலம் 
213. லீமா றோஸ் , திருமதி ரா. 

திருவட்டாறு 
214. வசந்தகுமார் , திரு . எச் . 

நாங்குநேரி 
215. வரதராஜன் , திரு . ரா . 

விருதுநகர் 
216. விசுவநாதன் , திரு . இரா. 
217. விடியல் எஸ் . சேகர் , திரு. 

காங்கேயம் 
218. விஜயகாந்த், திரு . 

விருத்தாசலம் 
219. விஜயகுமார் , திரு . கே.எஸ் . கும்மிடிப்பூண்டி 


நத்தம் 


போளூர் 
செய்யாறு 
பேராவூரணி 
சேலம் -2 


வெள்ளக்கோவில் 


220. விஜயகுமார், திரு . பெ.சு. 
221. விஷ்ணுபிரசாத் , டாக்டர் எம்.கே. 
222. வீரகபிலன் , திரு . எம்.வி.ஆர். 
223. வீரபாண்டி எஸ் . ஆறுமுகம் , திரு. 
224. வெள்ளக்கோவில் சாமிநாதன் , திரு. 
225. வேதரத்தினம், திரு . எஸ்.கே. 
226. வேலு , திரு . எ.வ. 
227.வேலுசாமி, திரு . இல . 
228. வேலுசாமி , திரு . செ.ம. 
229. வேலுமணி , திரு. சு.ப. 
230. வேல்துரை, திரு . பா . 
231. வேல்முருகன் , திரு . தி . 


வேதாரண்யம் 
தண்டராம்பட்டு 


232. வைத்திலிங்கம் , திரு . ஆர். 
233. ஜாண் ஜேக்கப், திரு . எஸ் . 
234.ஜாண் ஜோசப் , திரு . ஞா . 
235. ஜெகன்மூர்த்தி , திரு . மு . 
236. ஜெயக்குமார், திரு. டி. 
237.ஜெயக்குமார், முனைவர் கு . 
238. ஜெயபால், திரு . எஸ் . 
239. ஜெயராமன் , திரு . எஸ்.பி. - 
240. ஜெயலலிதா , செல்வி ஜெ 
241. ஸ்டாலின் , திரு . மு.க. 
242.ஹசன் அலி , திரு. கு. 
243. ஆஸ்கார் சி . நிக்லி, டாக்டர் 


ஒரத்தநாடு 
கிள்ளியூர் 
விளவங்கோடு 
அரக்கோணம் (செ.வ.) 
இராயபுரம் 
நாமக்கல் (செ.வ.) 
குளச்சல் 
வந்தவாசி (செ.வ.) 
ஆண்டிப்பட்டி 
ஆயிரம் விளக்கு 
இராமநாதபுரம் 
நியமனம் 


தருமபுரி 


பல்லடம் 


பேரூர் 
சேரன்மகாதேவி 
பண்ருட்டி 


+ பதவிக் காலத்தில் காலமானார் 

இடைத் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் 
@ இராஜிநாமா செய்தார் 


இரண்டு ஏக்கர் நிலம் இலவசமாக வழங்கும் திட்டம் 


340 


நிலமற்ற ஏழை விவசாயக் குடும்பங்களுக்கு இரண்டு ஏக்கர் நிலம் இலவசமாக வழங்கும் திட்டம் 2006 ஆம் 
ஆண்டு மாண்புமிகு முதல்வர் கலைஞர் அவர்களால் கொண்டுவரப்பட்டது . அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் 
உள்ள அரசுப் புறம்போக்கு தரிசு நிலங்கள் கண்டெடுக்கப்பட்டு ஏழை விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றன. 
இதுவரை 1,77,057 ஏழை விவசாயக் குடும்பங்களுக்கு 2,11,356 ஏக்கர் நிலம் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன . 

இத்திட்டம் குறித்த விவரம் 2006-2007 ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலும் 2010 ஆம் ஆண்டு ஆளுநர் 
உரையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது . 


காதபெரியார் பறாது 


மாண்புமிகு முதல்வர் இரண்டு ஏக்கர் இலவச நிலம் வழங்கும் திட்டத்தைத் தொடங்கிவைத்து 

ஏழை விவசாயக் குடும்பங்களுக்கு அதற்கான பட்டாக்களை வழங்குதல் (17-9-2006 ) 


நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 


தமிழ்நாடு 


பதினைந்தாவது மக்களவை உறுப்பினர்கள் 


பொள்ளாச்சி 


1. திரு . பி . வேணுகோபால் 
2. திரு . டி.கே.எஸ் . இளங்கோவன் 
3. திரு . சி . ராஜேந்திரன் 
4. திரு . தயாநிதி மாறன் 
5. திரு. டி.ஆர். பாலு 
6. திரு . பி . விஸ்வநாதன் 
7. திரு . ஜெகத்ரட்சகன் 
8. திரு . அப்துல் ரகுமான் 
9. திரு . இ.ஜி. சுகவனம் 
10. திரு . ஆர் . தாமரைசெல்வன் 
11. திரு . டி . வேணுகோபால் 
12. திரு . எம் . கிருஷ்ணசாமி 
13. திரு . எம் . ஆனந்தன் 
14. திரு . சங்கர் ஆதி 
15. திரு . எஸ் . செம்மலை 
16. திரு . எஸ் . காந்தி செல்வன் 
17. திரு . எ . கணேசமூர்த்தி 
18. திரு. சி . சிவசாமி 
19. திரு . ஆ . ராஜா 
20. திரு . பி.ஆர் . நடராஜன் 


திருவள்ளூர் ( செ.வ.) 
வட சென்னை 
தென் சென்னை 
மத்திய சென்னை 
ஸ்ரீபெரும்புதூர் 
காஞ்சிபுரம் ( செ.வ. ) 
அரக்கோணம் 
வேலூர் 
கிருஷ்ணகிரி 
தருமபுரி 
திருவண்ணாமலை 


21. திரு . கே . சுகுமார் 
22. திரு . என்.எஸ்.வி. சித்தன் 
23. டாக்டர் மு . தம்பிதுரை 
24. திரு . பி. குமார் 
25. திரு . டி . நெப்போலியன் 
26. திரு . எஸ் . அழகிரி 
27. திரு . தொல் . திருமாவளவன் 
28. திரு. ஓ.எஸ் . மணியன் 
29. திரு . ஏ.கே.எஸ் . விஜயன் 
30. திரு . எஸ்.எஸ் . பழனிமாணிக்கம் 
31. திரு . ப . சிதம்பரம் 
32. திரு . மு.க. அழகிரி 
33. திரு. ஜே.எம் . ஆரூண் ரஷீத் 
34. திரு . மாணிக்க தாகூர் 
35. திரு . கே . சிவகுமார் என்கிற 

ஜெ.கே. ரித்தீஷ் 
36. திரு . எஸ்.ஆர். ஜெயதுரை 
37. திரு. பி . லிங்கம் 
38. திரு . எஸ் . ராமசுப்பு 
39. திருமதி ஜெ . ஹெலன் டேவிட்சன் 


திண்டுக்கல் 
கரூர் 
திருச்சிராப்பள்ளி 
பெரம்பலூர் 
கடலூர் 
சிதம்பரம் ( செ.வ.) 
மயிலாடுதுறை 
நாகப்பட்டினம் ( செ.வ.) 
தஞ்சாவூர் 
சிவகங்கை 


ஆரணி 


மதுரை 


விழுப்புரம் (செ.வ.) 
கள்ளக்குறிச்சி 
சேலம் 


தேனி 
விருதுநகர் 
இராமநாதபுரம் 


341 


நாமக்கல் 


ஈரோடு 
திருப்பூர் 
நீலகிரி ( செ.வ.) 
கோயம்புத்தூர் 


தூத்துக்குடி 
தென்காசி (செ.வ.) 
திருநெல்வேலி 
கன்னியாகுமரி 


தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினர்கள் 


பதவிக் காலம் 

( 29-6-2010 வரை ) 
1. திரு . டி.டி.வி. தினகரன் 
2. டாக்டர் கே . மலைச்சாமி 


பதவிக் காலம் 

(24-6-2013 வரை ) 
1. திருமதி கனிமொழி 
2. திரு . திருச்சி என் . சிவா 
3. திரு . எ. இளவரசன் 
4. டாக்டர் வி . மைத்திரேயன் 
5. திரு . பி.எஸ் . ஞானதேசிகன் 


பதவிக் காலம் 

(2-4-2014 வரை ) 
1. திரு . எஸ் . அமீர் அலி ஜின்னா 
2. திருமதி வசந்தி ஸ்டான்லி 
3. திரு . ஜி.கே. வாசன் 
4. திருமதி ஜெயந்தி நடராஜன் 
5. திரு . டி.கே. ரங்கராஜன் 
6. திரு. என் . பாலகங்கா 


3. திரு . எஸ் . அன்பழகன் 
4. திரு . என்.ஆர். கோவிந்தராஜர் 
5. டாக்டர் ஆர் . அன்புமணி ராமதாஸ் 
6. டாக்டர் இ.எம் . சுதர்சன நாச்சியப்பன் 


6. திரு . டி. ராஜா 


சட்டப் பேரவைச் செயலாளர்கள் 


திரு . ஆர்.வி. கிருஷ்ண ஐயர் 


1937-1941 


திரு . டி.கே.வி. ராகவ வர்மா 


1946-1951 


திரு . ஆர்.வி. கிருஷ்ண ஐயர் 


24-04-1952 - 23-03-1955 


திரு . ஜே . ஹனுமந்தப்பா 


24-03-1955 - 17-10-1964 


திரு . சி.டி. நடராஜன் 


18-10-1964 


13-05-1973 


திரு . எம் . சண்முகசுப்ரமணியம் 


14-05-1973 


30-06-1976 


திரு . கி.மு. அழகர்சாமி 


01-07-1976 


30-06-1985 


திரு . சி.கு. இராமசாமி 


01-07-1985 


31-05-1990 


திரு . த.ப. டில்லிதுரை 


01-06-1990 - 30-06-1991 


திரு . செ.சு. ஜானகிராமன் 


01-07-1991 


30-04-1997 


திரு . டி . சாலமன் ஜெயபால் 


342 


01-05-1997 


30-06-1999 


திரு . வெ . இராசாராமன் 


30-06-1999 


15-05-2006 


திரு . மா . செல்வராஜ் 


15-05-2006 முதல் 


நேப்பியர் பாலம் - 1895 


greens 


புதியசட்டப்பேரவை-தலைமைச்செயலகவளாக கட்டடத்திற்கானபசுமைகட்டடதரச்சான்றிதழ் 


OD 


JODO 


ConfederationofIndianIndustry CI-SohrabjiGodrejGreenBusinessCentre 


IndianGreenBuildingCouncil 


Indian 
Green 
Building 
Council 
( 
IGBC 
) 


herebycertifiesthat 


Tamil 
Nadu 
Legislative 
Assembly 
, 
Block 
- 
A 


Chennai 


has 
successfully 
achieved 
the 
Green 
Building 
Standards 
required 
for 
the 
following 
level 
of 
certification 
under 
the 
Leadership 
in 
Energy 
and 
Environment 
Design 

( 
LEED 
) 
India 
Green 
Building 
Rating 
System 


LEED 
India 
for 
New 
Construction 
Gold 

March2010 


Scounci 


wheel 


indian 


go 


CNRaghavendran 
Chairman,LEEDIndia 


DrPremCJain 
Chairman,IGBC 


Jamshyd 
N 
Godrej 
Chairman 
,CII-Godrej 
GBC 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை 
தொகுதிகளின் பட்டியல் 

(தற்போதுள்ளவாறு ) 


ஆரணி 


செஞ்சி 


1 இராயபுரம் 
2 

துறைமுகம் 
3 டாக்டர் இராதாகிருஷ்ணன் நகர் 
4 பூங்கா நகர் 
5 பெரம்பூர் ( செ.வ.) 
6 

புரசைவாக்கம் 
7 எழும்பூர் ( செ.வ.) 
8 அண்ணா நகர் 
9 தியாகராய நகர் 
10 

ஆயிரம் விளக்கு 
11 சேப்பாக்கம் 
12 திருவல்லிக்கேணி 
13 மயிலாப்பூர் 
14 சைதாப்பேட்டை 
15 கும்மிடிப்பூண்டி 

16 பொன்னேரி ( செ.வ.) 
344 

17 திருவொற்றியூர் 
18 வில்லிவாக்கம் 
19 ஆலந்தூர் 
20 தாம்பரம் 
21 திருப்போரூர் ( செ.வ.) 
22 செங்கல்பட்டு 
23 மதுராந்தகம் 
24 அச்சரப்பாக்கம் ( செ.வ.) 
25 உத்திரமேரூர் 
26 காஞ்சிபுரம் 
27 ஸ்ரீபெரும்புதூர் ( செ.வ.) 
28 பூந்தமல்லி 
29 திருவள்ளூர் 
30 திருத்தணி 
31 பள்ளிப்பட்டு 
32 அரக்கோணம் ( செ.வ.) 
33 சோளிங்கர் 
34 இராணிப்பேட்டை 
35 ஆற்காடு 
36 காட்பாடி 
37 குடியாத்தம் 
38 பேரணாம்பட்டு ( செ.வ.) 


39 வாணியம்பாடி 

77 கிருஷ்ணகிரி 
40 நாட்ராம்பள்ளி 

78 பர்கூர் 
41 திருப்பத்தூர் (வேலூர்) 

79 அரூர் ( செ.வ. ) 
42 செங்கம் ( செ.வ.) 

80 மொரப்பூர் 
43 தண்டராம்பட்டு 

81 பாலக்கோடு 
44 திருவண்ணாமலை 

82 தருமபுரி 
45 கலசப்பாக்கம் 

83 பெண்ணாகரம் 
46 போளூர் 

84 . 

மேட்டூர் 
47 அணைக்கட்டு 

85 தாரமங்கலம் 
48 வேலூர் 

86 ஓமலூர் 
49 

87 ஏற்காடு ( ஆ.வா.) 
50 செய்யாறு 

88 சேலம் -1 
51 வந்தவாசி ( செ.வ.) 

89 சேலம் -2 
52 பெரணமல்லூர் 

90 வீரபாண்டி 
53 மேல்மலையனூர் 

91 பனமரத்துப்பட்டி 
54 

92 ஆத்தூர் ( சேலம் ) 
55 திண்டிவனம் 

93 தலைவாசல் ( செ.வ.) 
56 வானூர் ( செ.வ.) 

94 ராசிபுரம் 
57 கண்டமங்கலம் ( செ.வ.) 

95 சேந்தமங்கலம் ( ஆ.வா.) 
58 விழுப்புரம் 

96 நாமக்கல் ( செ.வ. ) 
59 முகையூர் 

97 கபிலர்மலை 
60 திருநாவலூர் 

98 திருச்செங்கோடு 
61 உளுந்தூர்பேட்டை ( செ.வ.) 99 

சங்கரி ( செ.வ.) 
62 நெல்லிக்குப்பம் 

100 எடப்பாடி 
63 கடலூர் 

101 மேட்டுப்பாளையம் 
64 பண்ருட்டி 

102 அவினாசி ( செ.வ.) 
65 குறிஞ்சிப்பாடி 

103 தொண்டாமுத்தூர் 
66 புவனகிரி 

104 சிங்காநல்லூர் 
67 காட்டுமன்னார்கோவில் ( செ.வ.) 105 கோயம்புத்தூர் மேற்கு 
68 சிதம்பரம் 

106 கோயம்புத்தூர் கிழக்கு 
69 விருத்தாசலம் 

107 பேரூர் 
70 மங்களூர் ( செ.வ.) 

108 கிணத்துக்கடவு 
71 ரிஷிவந்தியம் 

109 பொள்ளாச்சி 
72 சின்னசேலம் 

110 வால்பாறை ( செ.வ.) 
73 சங்கராபுரம் 

111 உடுமலைப்பேட்டை 
74 ஒசூர் 

112 தாராபுரம் ( செ.வ.) 
75 தளி 

113 வெள்ளக்கோவில் 
76 காவேரிப்பட்டினம் 

114 பொங்கலூர் 


115 

பல்லடம் 
116 திருப்பூர் 
117 காங்கேயம் 
118 மொடக்குறிச்சி 
119 பெருந்துறை 
120 ஈரோடு 
121 பவானி 
122 அந்தியூர் ( செ.வ.) 
123 கோபிசெட்டிப்பாளையம் 
124 பவானிசாகர் 
125 சத்தியமங்கலம் 
126 குன்னூர் (செ.வ. ) 
127 உதகமண்டலம் 
128 கூடலூர் 
129 பழனி ( செ.வ.) 
130 ஒட்டன்சத்திரம் 
131 பெரியகுளம் 
132 தேனி 
133 போடிநாயக்கனூர் 
134 கம்பம் 
135 ஆண்டிப்பட்டி 
136 சேடப்பட்டி 
137 திருமங்கலம் 
138 உசிலம்பட்டி 
139 நிலக்கோட்டை ( செ.வ.) 
140 சோழவந்தான் 
141 திருப்பரங்குன்றம் 
142 

மதுரை மேற்கு 
143 மதுரை மத்தி 
144 மதுரை கிழக்கு 
145 சமயநல்லூர் ( செ.வ.) 
146 மேலூர் 
147 நத்தம் 
148 திண்டுக்கல் 
149 ஆத்தூர் (திண்டுக்கல்) 
150 வேடசந்தூர் 
151 அரவக்குறிச்சி 
152 கரூர் 
153 கிருஷ்ணராயபுரம் ( செ.வ.) 
154 மருங்காபுரி 


155 குளித்தலை 
156 தொட்டியம் 
157 உப்பிலியாபுரம் ( ஆ.வா.) 
158 முசிறி 
159 லால்குடி 
160 பெரம்பலூர் ( செ.வ.) 
161 வரகூர் ( செ.வ.) 
162 அரியலூர் 
163 ஆண்டிமடம் 
164 ஜெயங்கொண்டம் 
165 ஸ்ரீரங்கம் 
166 திருச்சிராப்பள்ளி -1 
167 திருச்சிராப்பள்ளி -2 
168 திருவெறும்பூர் 
169 சீர்காழி ( செ.வ.) 
170 பூம்புகார் 
171 

மயிலாடுதுறை 
172 குத்தாலம் 
173 நன்னிலம் ( செ.வ.) 
174 திருவாரூர் ( செ.வ.) 
175 நாகப்பட்டினம் 
176 வேதாரண்யம் 
177 திருத்துறைப்பூண்டி ( செ.வ.) 
178 மன்னார்குடி 
179 பட்டுக்கோட்டை 
180 பேராவூரணி 
181 ஒரத்தநாடு 
182 திருவோணம் 
183 தஞ்சாவூர் 
184 திருவையாறு 
185 பாபநாசம் 
186 வலங்கைமான் ( செ.வ.) 
187 கும்பகோணம் 
188 திருவிடைமருதூர் 
189 திருமயம் 
190 குளத்தூர் ( செ.வ.) 
191 புதுக்கோட்டை 
192 ஆலங்குடி 
193 அறந்தாங்கி 
194 திருப்பத்தூர் ( சிவகங்கை ) 


195 காரைக்குடி 
196 திருவாடனை 
197 இளையான்குடி 
198 சிவகங்கை 
199 

மானாமதுரை ( செ.வ.) 
200 பரமக்குடி ( செ.வ.) 
201 இராமநாதபுரம் 
202 கடலாடி 
203 முதுகுளத்தூர் 
204 அருப்புக்கோட்டை 
205 சாத்தூர் 
206 விருதுநகர் 
207 சிவகாசி 
208 ஸ்ரீவில்லிபுத்தூர் 
209 ராஜபாளையம் ( செ.வ.) 
210 விளாத்திகுளம் 
211 ஒட்டப்பிடாரம் ( செ.வ.) 
212 கோவில்பட்டி 
213 சங்கரநயினார்கோவில் ( செ.வ.) 
214 வாசுதேவநல்லூர் ( செ.வ ) 
215 கடையநல்லூர் 
216 தென்காசி 
217 ஆலங்குளம் 
218 திருநெல்வேலி 
219 பாளையங்கோட்டை 
220 சேரன்மகாதேவி 
221 அம்பாசமுத்திரம் 
222 நாங்குநேரி 
223 ராதாபுரம் 
224 சாத்தான்குளம் 
225 திருச்செந்தூர் 
226 ஸ்ரீவைகுண்டம் 
227 தூத்துக்குடி 
228 கன்னியாகுமரி 
229 நாகர்கோவில் 
230 குளச்சல் 
231 பத்மநாபபுரம் 
232 திருவட்டாறு 
233 விளவங்கோடு 
234 கிள்ளியூர் 


345 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை 
தொகுதிகளின் பட்டியல் 
(மறுசீரமைப்பிற்குப் பின் ) 


346 


1 கும்மிடிப்பூண்டி 

37 காஞ்சிபுரம் 
2 பொன்னேரி ( செ.வ.) 

38 அரக்கோணம் ( செ.வ.) 
3 திருத்தணி 

39 சோளிங்கர் 
4 திருவள்ளூர் 

40 காட்பாடி 
5 பூந்தமல்லி ( செ.வ.) 

41 இராணிப்பேட்டை 
6 ஆவடி 

42 ஆற்காடு 
7 மதுரவாயில் 

43 வேலூர் 
8 அம்பத்தூர் 

44 அணைக்கட்டு 
9 மாதவரம் 

45 கீழ்வைத்தியனாங்குப்பம் ( செ.வ.) 
10 திருவொற்றியூர் 

46 குடியாத்தம் ( செ.வ.) 
11 டாக்டர் இராதாகிருஷ்ணன் நகர் 47 வாணியம்பாடி 
12 பெரம்பூர் 

48 ஆம்பூர் 
13 கொளத்தூர் 

49 ஜோலார்பேட்டை 
14 வில்லிவாக்கம் 

50 திருப்பத்தூர் (வேலூர்) 
15 திரு . வி.க. நகர் ( செ.வ.) 51 ஊத்தங்கரை ( செ.வ.) 
16 எழும்பூர் ( செ.வ.) 

52 பர்கூர் 
17 இராயபுரம் 

53 கிருஷ்ணகிரி 
18 துறைமுகம் 

54 வேப்பனஹள்ளி 
19 சேப்பாக்கம் - திருவல்லிக்கேணி 55 ஓசூர் 
20 ஆயிரம் விளக்கு 

56 தளி 
21 அண்ணா நகர் 

57 பாலக்கோடு 
22 விருகம்பாக்கம் 

58 பெண்ணாகரம் 
23 சைதாப்பேட்டை 

59 தருமபுரி 
24 தியாகராய நகர் 

60 பாப்பிரெட்டிப்பட்டி 
25 மயிலாப்பூர் 

61 அரூர் ( செ.வ.) 
26 வேளச்சேரி 

62 செங்கம் ( செ.வ.) 
27 சோழிங்கநல்லூர் 

63 திருவண்ணாமலை 
28 ஆலந்தூர் 

64 கீழ்ப்பெண்ணாத்தூர் 
29 ஸ்ரீபெரும்புதூர் ( செ.வ.) 

65 கலசப்பாக்கம் 
30 பல்லாவரம் 

66 போளூர் 
31 தாம்பரம் 

67 ஆரணி 
32 செங்கல்பட்டு 

68 செய்யாறு 
33 திருப்போரூர் 

69 வந்தவாசி ( செ.வ.) 
34 செய்யூர் ( செ.வ.) 

70 செஞ்சி 
35 மதுராந்தகம் ( செ.வ.) 

71 மைலம் 
36 உத்திரமேரூர் 

72 திண்டிவனம் ( செ.வ.) 


73 வானூர் ( செ.வ.) 
74 விழுப்புரம் 
75 விக்கிரவாண்டி 
76 திருக்கோவிலூர் 
77 உளுந்தூர்பேட்டை 
78 ரிஷிவந்தியம் 
79 சங்கராபுரம் 
80 கள்ளக்குறிச்சி ( செ.வ.) 
81 கெங்கவல்லி ( செ.வ.) 
82 ஆத்தூர் (சேலம் ) ( செ.வ.) 
83 ஏற்காடு ( ஆ.வா.) 
84 ஓமலூர் 
85 மேட்டூர் 
86 எடப்பாடி 
87 சங்கரி 
88 சேலம் மேற்கு 
89 சேலம் வடக்கு 
90 சேலம் தெற்கு 
91 வீரபாண்டி 
92 ராசிபுரம் ( செ.வ.) 
93 சேந்தமங்கலம் ( ஆ.வா.) 
94 நாமக்கல் 
95 பரமத்தி வேலூர் 
96 திருச்செங்கோடு 
97 குமாரபாளையம் 
98 ஈரோடு கிழக்கு 
99 ஈரோடு மேற்கு 
100 மொடக்குறிச்சி 
101 தாராபுரம் ( செ.வ.) 
102 காங்கேயம் 
103 பெருந்துறை 
104 பவானி 
105 அந்தியூர் 
106 கோபிசெட்டிப்பாளையம் 
107 பவானிசாகர் ( செ.வ.) 
108 உதகமண்டலம் 


109 கூடலூர் (செ.வ. ) 
110 குன்னூர் 
111 மேட்டுப்பாளையம் 
112 அவினாசி ( செ.வ.) 
113 திருப்பூர் வடக்கு 
114 திருப்பூர் தெற்கு 
115 பல்லடம் 
116 சூலூர் 
117 கவுண்டம்பாளையம் 
118 கோயம்புத்தூர் வடக்கு 
119 தொண்டாமுத்தூர் 
120 கோயம்புத்தூர் தெற்கு 
121 சிங்காநல்லூர் 
122 கிணத்துக்கடவு 
123 பொள்ளாச்சி 
124 வால்பாறை ( செ.வ.) 
125 உடுமலைப்பேட்டை 
126 மடத்துக்குளம் 
127 பழனி 
128 ஒட்டன்சத்திரம் 
129 ஆத்தூர் ( திண்டுக்கல் ) 
130 நிலக்கோட்டை ( செ.வ.) 
131 நத்தம் 
132 திண்டுக்கல் 
133 வேடசந்தூர் 
134 அரவக்குறிச்சி 
135 கரூர் 
136 கிருஷ்ணராயபுரம் ( செ.வ.) 
137 குளித்தலை 
138 மணப்பாறை 
139 ஸ்ரீரங்கம் 
140 திருச்சிராப்பள்ளி மேற்கு 
141 திருச்சிராப்பள்ளி கிழக்கு 
142 திருவெறும்பூர் 
143 லால்குடி 
144 மணச்சநல்லூர் 
145 முசிறி 
146 துறையூர் ( செ.வ.) 
147 பெரம்பலூர் ( செ.வ.) 
148 குன்னம் 
149 அரியலூர் 
150 ஜெயங்கொண்டம் 


151 திட்டக்குடி ( செ.வ.) 

193 மதுரை மத்தி 
152 விருத்தாசலம் 

194 மதுரை மேற்கு 
153 நெய்வேலி 

195 திருப்பரங்குன்றம் 
154 பண்ருட்டி 

196 திருமங்கலம் 
155 கடலூர் 

197 உசிலம்பட்டி 
156 குறிஞ்சிப்பாடி 

198 ஆண்டிப்பட்டி 
157 புவனகிரி 

199 பெரியகுளம் ( செ.வ.) 
158 சிதம்பரம் 

200 போடிநாயக்கனூர் 
159 காட்டுமன்னார்கோவில் ( செ.வ.) 201 கம்பம் 
160 சீர்காழி ( செ.வ.) 

202 ராஜபாளையம் 
161 மயிலாடுதுறை 

203 ஸ்ரீவில்லிபுத்தூர் ( செ.வ.) 
162 பூம்புகார் 

204 சாத்தூர் 
163 நாகப்பட்டினம் 

205 சிவகாசி 
164 கீழ்வேலூர் ( செ.வ.) 

206 விருதுநகர் 
165 வேதாரண்யம் 

207 அருப்புக்கோட்டை 
166 திருத்துறைப்பூண்டி ( செ.வ.) 208 திருச்சுழி 
167 மன்னார்குடி 

209 பரமக்குடி ( செ.வ.) 
168 திருவாரூர் 

210 திருவாடனை 
169 நன்னிலம் 

211 இராமநாதபுரம் 
170 திருவிடைமருதூர் ( செ.வ.) 212 முதுகுளத்தூர் 
171 கும்பகோணம் 

213 விளாத்திகுளம் 
172 பாபநாசம் 

214 தூத்துக்குடி 
173 திருவையாறு 

215 திருச்செந்தூர் 
174 தஞ்சாவூர் 

216 ஸ்ரீவைகுண்டம் 
175 ஒரத்தநாடு 

217 ஒட்டப்பிடாரம் ( செ.வ.) 
176 பட்டுக்கோட்டை 

218 கோவில்பட்டி 
177 பேராவூரணி 

219 சங்கரநயினார்கோவில் ( செ.வ.) 
178 கந்தர்வக்கோட்டை ( செ.வ.) 220 வாசுதேவநல்லூர் ( செ.வ ) 
179 விராலிமலை 

221 கடையநல்லூர் 
180 புதுக்கோட்டை 

222 தென்காசி 
181 திருமயம் 

223 ஆலங்குளம் 
182 ஆலங்குடி 

224 திருநெல்வேலி 
183 அறந்தாங்கி 

225 அம்பாசமுத்திரம் 
184 காரைக்குடி 

226 பாளையங்கோட்டை 
185 திருப்பத்தூர் ( சிவகங்கை ) 227 நாங்குநேரி 
186 சிவகங்கை 

228 ராதாபுரம் 
187 மானாமதுரை ( செ.வ.) 

229 கன்னியாகுமரி 
188 மேலூர் 

230 நாகர்கோவில் 
189 மதுரை கிழக்கு 

231 குளச்சல் 
190 சோழவந்தான் ( செ.வ. ) 

232 பத்மநாபபுரம் 
191 மதுரை வடக்கு 

233 விளவங்கோடு 
192 மதுரை தெற்கு 

234 கிள்ளியூர் 


347 


மாண்புமிகு முதல்வர் கலைஞர் 
இராமநாதபுரம் கூட்டுக் குடிநீர்த் திட்டத்தை 
வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக நாட்டிற்கு அர்ப்பணித்தல் 


இ 
இராமநாதபுரம் கட்டுக்குடிநீர்த் திட்டத் 

தொடக்க விழா 


எLS -200g| 


திராமங்ாதபுரம் காட்டுத்தும் 


Fore 


348 


இராமநாதபுரத்தில் நடைபெற்ற கூட்டுக் குடிநீர்த்திட்ட விழாவில் 

மாண்புமிகு துணை முதல்வர் 


புர கூடுக்க நீர்த் போத்காடர் 

விழா 


இராமநாதபுரம் கூட்டுக் குடிநீர்த் திட்டம் 


துறையில் 


ந்த மூன்று ஆண்டுக் காலத்தில் இந்தத் 
எத்தனையோ 

சாதனைகள் 
நிகழ்த்தப்பட்டிருந்தாலும் , இன்றைக்கு 
ஒரு 
பெருமைக்குரிய சாதனையாக விளங்கிக்கொண்டிருப்பது 
இராமநாதபுரம் கூட்டுக் குடிநீர்த் திட்டம் என்பதை நான் 
இங்கே தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் . 
(மேசையைத் தட்டும் ஒலி ) 


இராமநாதபுரம் கூட்டுக் குடிநீர்த் திட்டம் . இது 
பல நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சினை . 
இராமநாதபுரம் மக்களுடைய தாகத்தையும் , ஏக்கத்தையும் 
தீர்த்துவைக்கக்கூடிய வகையிலே திராவிட முன்னேற்றக் 
கழகம் , 2006 ஆம் ஆண்டு கலைஞர் அவர்களின் 
தலைமையிலே ஆட்சிப் பொறுப்பேற்று , இதே அவையிலே 
முதல் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டபோது 

22-7-2006 அன்று இந்த அவையிலே தாக்கல் 
செய்யப்பட்டபோது ரூ .616 கோடி மதிப்பீட்டிலே 
இராமநாதபுரம் கூட்டுக் குடிநீர்த் திட்டம் 
நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது . அதைத் 
தொடர்ந்து , 30-1-2007 அன்று பரமக்குடியிலே 
அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்றது . 


என்பதைக் குறைத்து , இரண்டாண்டுக் காலத்திலே 
நிறைவேற்றித் தந்தால் , அது சிறப்பாக அமைந்திட 
முடியும் . அப்படி நிறைவேற்றுகிற முயற்சியில் ஈடுபட்டு 
வெற்றி கண்டால் , சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 
அதிகாரிகளுக்கு நானே பரிசுகளை வழங்குவேன் என்று 
அன்றைக்கு அறிவித்தார்கள் . அவருடைய அறிவிப்பை 
இந்தத் துறை ஒரு சவாலாகவே ஏற்றுக்கொண்டு , மூன்று 
ஆண்டுக் காலத்திலே நிறைவேற்ற வேண்டிய அந்தப் 
பணியை இரண்டே ஆண்டுகளிலே நிறைவேற்றி 
முடித்தது . (மேசையைத் தட்டும் ஒலி ) கடந்த 11-6-2009 
அன்று அது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது . 
நம்முடைய முதல்வர் அவர்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் 
மூலமாக அதைத் தொடங்கி வைத்தார்கள் . அதைத் 
தொடர்ந்து , கடந்த 15-6-2009 அன்று முதல்வர் தந்த 
அந்த உறுதிமொழியோடு , இந்தத் துறையைச் 
சார்ந்திருக்கக்கூடிய , இரண்டு ஆண்டுக் காலத்திலே 
அதை நிறைவேற்றித் தந்திருக்கக்கூடிய 
சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் , அலுவலர்கள் , 
ஏறக்குறைய 234 பேர்களுக்கு விருதுகளையும் , 
சான்றிதழ்களையும் , பாராட்டுகளையும் வழங்கி , இந்தத் 
துறைக்கு பெருமை வந்து சேர்ந்திருக்கிறது என்பதையும் 
நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் . (மேசையைத் 
தட்டும் ஒலி ) 


349 


அடிக்கல் 


நம்முடைய முதல்வர் அவர்களே நேரடியாக 
வருகை தந்து , அந்த விழாவிலே பங்கேற்றுச் 
சிறப்பித்தார்கள் . சிறப்பித்தது மட்டுமல்ல ; அந்த 
விழாவிலே கலந்துகொண்டு உரையாற்றுகிறபோது ஒரு 
அறிவிப்பை வெளியிட்டார்கள் . இராமநாதபுரம் மாவட்ட 
மக்களுடைய தாகத்தைத் தீர்த்து வைக்கக்கூடிய 
வகையிலே இந்தத் திட்டத்திற்கு 
நாட்டப்பட்டிருக்கிறது . அதேநேரத்தில் , இந்தத் 
திட்டத்தைப் பொறுத்தவரைக்கும் , மூன்றாண்டுக் 
காலத்தில் நிறைவேற்றப்படும் என்று அதிகாரிகளால் 
குறிப்பு தரப்பட்டிருக்கிறது . எனவே , மூன்று ஆண்டுக் 
காலம் என்பதைவிட , குடிநீர்ப் பிரச்சினையாக இருக்கிற 
காரணத்தால் , இதைக் கொஞ்சம் விரைவுபடுத்தி , 
துரிதமாக்கி , இதைக் குறைத்து , மூன்று ஆண்டுக் காலம் 


இந்தத் திட்டத்தைப் பொறுத்தவரைக்கும் , ஒரே 
வரியில் சொல்ல வேண்டுமென்று சொன்னால் , அரேபியா 
பாலைவனத்தில் ஜம்ஜம் என்ற நீரூற்று ஒன்று உண்டு . 
ஹஜ் யாத்திரை செல்லக்கூடிய இஸ்லாமியப் பெருமக்கள் , 
அதைப் புனித நீராகப் பயன்படுத்துவார்கள் . அதேபோல , 
இராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 
இந்தக் கூட்டுக் குடிநீர்த் திட்டம் ஒரு புனித நீரூற்றாக 
வந்து 

அமைந்திருக்கிறது என்பதை நான் 
தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் . (மேசையைத் 
தட்டும் ஒலி ) 


சட்டப் பேரவையில் துணை முதல்வர் 
மாண்புமிகு திரு . மு.க. ஸ்டாலின் (29-6-2009 ) 


26 Insert 


தமிழக அரசின் மகத்தான 


ரூ .4000 கோடி முதலீட்டில் , ஆண்டொன்றுக்கு 4 இலட்சம் கார்கள் 
உற்பத்தி செய்ய ரெனால் - நிசான் நிறுவனத்துடன் 

புரிந்துணர்வு ஒப்பந்தம் ( 22-02-2008 ) 


ரூ .3068 கோடி முதலீட்டில் , உலகத்தரம் வாய்ந்த ஒருங்கிணைந்த 

கப்பல் தளம் மற்றும் தனித் துறைமுக வளாகம் 
அமைக்க லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனத்துடன் 

புரிந்துணர்வு ஒப்பந்தம் (15-04-2008 ) 


ரூ .1500 கோடி முதலீட்டில் , சிறப்புப் பொருளாதார மண்டல 
கட்டுமானப் பணிகளுக்கு டி.எல்.எப் . நிறுவனத்துடன் 

புரிந்துணர்வு ஒப்பந்தம் ( 23-04-2008 ) 


ரூ .900 கோடி முதலீட்டில் , புதிய ரேடியல் டயர் தொழிற்சாலை 

அமைக்க எம்.ஆர்.எப். நிறுவனத்துடன் 
புரிந்துணர்வு ஒப்பந்தம் ( 02-05-2008) 


புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 


ரூ .1000 கோடி முதலீட்டில் , புதிய கப்பல் கட்டும் தளத்திற்கு 
குட் எர்த் கப்பல் கட்டும் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு 

ஒப்பந்தம் ( 02-07-2008 ) 


ரூ .7627 கோடி முதலீட்டில் , இரண்டு புதிய மின் திட்டங்கள் 
தொடங்க நெய்வேலி நிலக்கரி கழகத்துடன் புரிந்துணர்வு 

ஒப்பந்தம் ( 10-10-2008 ) 


ரூ .1500 கோடி முதலீட்டில் , ஃபோர்டு மோட்டார் கார் 
தொழிற்சாலை விரிவாக்க புரிந்துணர்வு 

ஒப்பந்தம் ( 24-09-2009 ) 


ரூ . 4000 கோடி முதலீட்டில் , பிரான்ஸ் நாட்டு மிச்சலின் 
நிறுவனத்தின் புதிய டயர் உற்பத்தித் தொழிற்சாலை 
அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் ( 16-11-2009) 


352 


பொதுத்தேர்தல்கள்-இடைத்தேர்தல்கள் முதலாவதுசட்டமன்றப்பேரவை(1952-1957)(ஒருங்கிணைந்தசென்னைமாகாணம்) 

இடைத்தேர்தல்கள்நடைபெற்றவிவரம் பொதுத்தேர்தல்நடைபெற்றநாள்-2,5,8,9,11,12,16,21,25ஜனவரி1952(9நாட்கள்) 

பேரவைஅமைக்கப்பட்டநாள்:1.3.1952 கட்சிவாரியாககாங்கிரஸ்கம்யூனிஸ்ட்கிஸான்மஸ்தூர் த.நா. 

சோஷியலிஸ்ட்கிரிஸ்கர் 

காமன்வீல் 

மெட்ராஸ்பார்வர்டுஷெட்யூல்ட்நீதிக்சுயேட்சைகள் உறுப்பினர்களின் 

உழைப்பாளர்கட்சிலோக்கட்சி 

ஸ்டேட்பிளாக்கேஸ்ட் 

கட்சி எண்ணிக்கை 

கட்சி 

முஸ்லீம்லீக்(மார்க்ஸிஸ்ட்)பெடரேஷன் 


பிரஜாகட்சி 


கட்சி 


35 


19 


13 


152 


62 


15 


5 


3 


6 


2 


1 


62 


இராஜினாமா செய்தநாள் 


உறுப்பினர்பெயர் 

தொகுதி 

மறைந்த 

நாள திருவாளர்கள் 
மோகன்ராவ் 

காகிநாடா துர்காபிரசாத்வீரபத்ரதியோபகதூர்வி.பார்வதிபுரம் 

29.7.1952 குமாரசுவாமிராஜாபகதூர் 

புத்தூர் 

8.11.1952 
பி.வி.ஆர் 
.கஜபதிராஜு 

விஜயநகரம்(பொது) 
சி.வி.சோமயாஜுலு 

சுரங்கவரபுகோடா 
வி.சூரியநாராயணா 

விஜயநகரம்(தனி) எஸ்.காதீர்ஷெரிப்@ 

ராணிபேட்டை 
பி.சுப்பாராஜு 

பீமாவரம் 
கே.வி.எஸ்.பத்மநாபராஜு 

அலமண்டா டி.விஸ்வநாதம் 

விசாகப்பட்டினம் வி.பி.இளையபிள்ளை@ 

கள்ளக்குறிச்சி கே.எஸ்.சுப்பிரமணியகவுண்டர்@ 

மேச்சேரி வி.வி.ராமசுவாமி@ 

விருதுநகர் என்.பரமசிவம்@ 

விருதாச்சலம் ஏ.பலராமரெட்டி 

காளஹஸ்தி 
கே.ஆர்.நரசராஜு 

இராமச்சந்திராபுரம்26.5.1953 
ஏ.கே.சுப்பராயகவுண்டர்@ 

காங்கேயம் ஏ.ஜே.அருணாசலம்@ 

குடியாத்தம் ஏ.எம்.ரத்தினசுவாமி@ 

குடியாத்தம்(தனி) வி.நாடிமுத்துபிள்ளை 

பட்டுக்கோட்டை 

30.10.1954 கே.டி.கோசலராம்@ 

சாத்தான்குளம் ஜே.சிவசண்முகம்பிள்ளை 

ஆயிரம்விளக்கு 

சென்னைநகரம்(தனி) ஏ.ராமசுவாமிதேவர் 

திருச்சிராப்பள்ளி (தெற்கு) 

10.9.1955 
எஸ்.வெங்கடராமஐயர் 

அதிராம்பட்டினம் 

7.2.1956 @தேர்ந்தெடுக்கப்பட்டதுசெல்லாதுஎனஅறிவிக்கப்பட்டஉறுப்பினர். 


19.12.1952 23.12.1952 7.1.1953 26.3.1953 26.12.1952 26.12.1952 16.12.1952 27.2.1953 16.4.1953 23.4.1953 1.6.1953 17.6.1953 


இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 

உறுப்பினர்பெயர் சாகா.வெங்கடராவ் வெச்சேரிசந்திரசூடாமணிதியோ ஆர்.வி.வி.சுதர்சனவர்மா 
பி.வி.ஆர் 
. 
கஜபதி 
ராஜு டி.பிரகாசம் 
வி.சூரியநாராயணா கே.ஜி.முனுசுவாமிகவுண்டர் 
பி.சுப்பாராஜு 
கே.வி.எஸ்.பத்மநாபராஜு டி.விஸ்வநாதம் 
கே.பார்த்தசாரதி 
எம் 
.கந்தசுவாமி 

கந்தர் 
கே.சண்முகம் 
கே.எஸ்.சாமிக்கண்ணு என்.சஞ்சீவரெட்டி கே.பட்டாபிராமய்யா கே.ஜி.பழனிசுவாமிகவுண்டர் 
கே.காமராஜ் டி.மணவாளன் ஆர்.கிருஷ்ணசாமிகோபாலர் எம்.எஸ்.செல்வராஜன் 


உறுப்பினராகப் பதவியேற்ற 

நாள் 27.6.1953 28.10.1952 17.2.1953 7.4.1953 7.4.1953 7.4.1953 7.5.1953 12.5.1953 7.4.1953 11.5.1953 3.6.1953 30.6.1953 20.7.1953 19.8.1953 1.9.1953 1.9.1953 9.11.1953 4.8.1954 4.8.1954 2.3.1955 3.3.1955 


18.8.1953 10.6.1954 10.6.1954 


15.11.1954 


16.8.1955 


ஏ.எம்.ரத்தினசுவாமி 


20.11.1955 


பி.பொன்னம்பலகவுண்டர் 
வி.வைரவதேவர் 


12.12.1955 22.3.1956 


26A 


2-வதுசட்டமன்றப்பேரவை(1957-1962) 


பொதுத்தேர்தல்நடைபெற்றநாள்:1,4,6,8மற்றும்11.3.1957(5நாட்கள்) 


பேரவைஅமைக்கப்பட்டநாள்:1.4.1957 


கட்சிவாரியாககாங்கிரஸ்இந்தியதேசியதிமுககம்யூனிஸ்ட்பிரஜாசோஷியலிஸ்ட்IndependentsProgressiveசுயேட்சை உறுப்பினர்களின் ஜனநாயகசோஷியலிஸ்ட் 

GroupIndependents எண்ணிக்கை காங்கிரஸ் 

Block 15122 154 2.22 3 

2 


வெற்றிடம்பேரவைத் 

தலைவர் 


2 


உறுப்பினர்பெயர் 


கட்சி 


கட்சி 


தேர்ந்தெடுக்கப்பட்ட 

நாள் 


திருவாளர்கள் 


இடைத்தேர்தல்கள்நடைபெற்றவிவரம் 
தொகுதி 

மறைந்தஇராஜினாமாஇடைத்தேர்தலில் நாள்செய்தநாள் 

தேர்ந்தெடுக்கப்பட்ட 

உறுப்பினர்பெயர் ஏற்காடு(செ.வ) 14.3.1957 

குழந்தைகவுண்டர்என்கிற 

குழந்தைசுவாமிகவுண்டர் முதுகுளத்தூர் 

20.3.1957டி.எல்.சசிவர்ணதேவர்% 


ஆண்டிகவுண்டர் 


காங்கிரஸ் 


காங்கிரஸ் 


29.5.1957 


சிஆர்சி 


4.7.1957 


யூ.முத்துராமலிங்கதேவர் கே.ஆர்.கரியமாணிக்கம் அம்பலம்@ 


சி.ஆர்.சி 


திருவாடானை 


21.10.1957 


காங்கிரஸ் 


7.4.1958 


பி.பி.எம்.டி.பொன்னுசுவாமி 


காங்கிரஸ் 


எஸ்.ராமகிருஷ்ணதேவர் 
ஏ.சாமுவேல்நாடார் 


24.4.1958 


காங்கிரஸ் 


தூத்துக்குடி சிதம்பரம்(தனி) 


26.7.1958 


சுவாமிசகஜானந்தா 


காங்கிரஸ் 


1.5.1959 


பி.அரசன் 


காங்கிரஸ் 


19.10.1959 


எம்.டி.ராமசுவாமி 


சி.ஆர்.சி 


அருப்புக்கோட்டை 


29.6.1959 


சௌடிஎஸ்.சுந்தரபாரதி 


ஐஎன்டிசி 


22.11.1959 


காங்கிரஸ் 


தூத்துக்குடி 


29.7.1959 


ஏ.சாமுவேல்நாடார் டி.வேலுசாமிதேவர்@ 


ஆர்.ஜே.சுந்தர்சிங் 


காங்கிரஸ் 


29.1.1960 


சி.ஆர்.சி 


ஆலங்குளம் 


5.8.1959 


எஸ்.பாண்டியராஜ் 


காங்கிரஸ் 


9.2.1960 


டாக்டர்யூ.கிருஷ்ணாராவ் 


காங்கிரஸ் 


துறைமுகம் 


3.8.1961 


ஏ.வேதரத்தினம்பிள்ளை 


காங்கிரஸ் 


திருத்துறைபூண்டி 


24.8.1961 


பேரவைகலைக்கப்படும்வரைஇடைத்தேர்தல் 

நடைபெறவில்லை 


ஜி.அண்ணாமலைமுத்துராஜா 


காங்கிரஸ் 


அந்தநல்லூர் 


27.1.1962 


@ 
தேர்ந்தெடுக்கப்பட்டது 
செல்லாது 
என 
அறிவிக்கப்பட்ட 
உறுப்பினர் 
. 
% 
சுயேச்சையாகப் 
போட்டியிட்டு 
பின்னர் 
சி.ஆர்.சி. 
கட்சியில் 
இணைந்தார் 
. 


353 


354 


3-வதுசட்டமன்றப்பேரவை(1962-1967) 


பொதுத்தேர்தல்நடைபெற்றநாள்:17,19,21மற்றும்24.2.1962(4நாட்கள்) 


பேரவைஅமைக்கப்பட்டநாள்:3.3.1962 


திமுக 


சுதந்திராகம்யூனிஸ்ட் 


சுயேட்சை 


கட்சிவாரியாககாங்கிரஸ் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 


பேரவைத் தலைவர 


139 


50 


9 


2 


6 


1 


இடைத்தேர்தல்கள்நடைபெற்றவிவரம் 


உறுப்பினர்பெயர் 


கட்சி 


தொகுதி 


மறைந்த 


கட்சிதேர்ந்தெடுக்கப்பட்ட 


இராஜினாமா செய்த 
நாள் 


நாள் 


இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்பெயர் 


நாள் 


காங்கிரஸ் 


25.12.1962 


என்.துரைபாண்டி 


காங்கிரஸ் 


14.5.1963 


காங்கிரஸ் 


22.2.1963 


காங்கிரஸ் 


11.6.1963 


திருவாளர்கள் எம்.ஜி.சங்கர் ஏ.எஸ்.சுப்பாராஜ் பி.பழனிபிள்ளை ஆர்.எஸ்.வீரப்பசெட்டியார் 
கே.எஸ் 
. 
அப்துல் 
அஜீஸ் 
@ ஏ.ராமசந்திரராயர் 


நாங்குநேரி போடிநாயக்கனூர் திருவண்ணாமலை தர்மபுரி நிலக்கோட்டை 


சௌந்தரவேல்சேர்வை ப.உ.சண்முகம் 


காங்கிரஸ் 


23.2.1963 


தி.மு.க. 


30.6.1963 


சுயேட்சை 


26.10.1964 


டி.என்.வடிவேல் 


காங்கிரஸ் 


11.4.1965 


காங்கிரஸ் 


28.2.1966 


பேரவைகலைக்கப்படும் 
வரை 
இடைத்தேர்தல் 

நடைபெறவில்லை 


காங்கிரஸ் 


புவனகிரி 


18.8.1966 


பி.பரமேஸ்வரன் 


காங்கிரஸ் 


மதுராந்தகம்(செ.வ)15.9.1966 


@தேர்ந்தெடுக்கப்பட்டதுசெல்லாதுஎனஅறிவிக்கப்பட்டஉறுப்பினர். 


4-வதுசட்டமன்றப்பேரவை(1967-1971) 


பொதுத்தேர்தல்நடைபெற்றநாள்:15.2.1967,18.2.1967மற்றும்21.2.1967 


பேரவைஅமைக்கப்பட்டநாள்:1.3.1967 


இ.க.(மா) 


இ.க. 


கட்சிவாரியாகதிமுககாங்கிரஸ்சுதந்திரா உறுப்பினர்களின் எண்ணிக்கை 

136 4920 


பிரஜா 

முஸ்லீம்லீக் சோஷியலிஸ்ட் கட்சி 4 

3 


குடியரசு கட்சி 


சம்யுக்தபார்வர்டு சோஷியலிஸ்ட்பிளாக் கட்சி 2 

1 


தமிழரசுசுயேட்சைவெற்றிடம் கழகம் 


பேரவைத் தலைவர் 


11 


2 


1 


1 


3 


1 


1 


இடைத்தேர்தல்கள் 
நடைபெற்ற 
விவரம் 


உறுப்பினர்பெயர் 


கட்சி 


தொகுதி 


கட்சி 


மறைந்த நாள் 


இராஜினாமா செய்தநாள் 


இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்பெயர் 


தேர்ந்தெடுக்கப்பட்ட 

நாள் 


திருவாளர்கள் 


ஆர்.நல்லமுத்து 


தி.மு.க. 


சங்கரி(தனி) 


5.6.1967) 


சி.வீரமணி 


தி.மு.க. 


21.12.1967 


இ.அ.சிதம்பரம்பிள்ளை 


காங்கிரஸ் 


தென்காசி 


6.12.1967 


கதிரவன்என்கிறசம்சுதீன் 


தி.மு.க. 


4.7.1968 


செ.பாலசுப்ரமணியன் 


எஸ்.எஸ்.பி. 


பெருந்துறை 


9.10.1968 


எஸ்.சண்முகசுந்தரம் 


எஸ்.எஸ்.பி. 


31.5.1969 


எஸ்.ராமசுவாமிநாயுடு 


சுதந்திரா 


சாத்தூர் 


9.1.1969 


ஆர் 
. 
சீனிவாச 
நாயக்கர் 


சுதந்திரா 


13.7.1969 


ஏ.கோவிந்தசாமி 


தி.மு.க. 


முகையூர் 


18.5.1969 


திருமதிஜி.பத்மாவதி 


தி.மு.க. 


17.12.1969 


எஸ்.சண்முகசுந்தரம் 


எஸ்.எஸ்.பி 


பெருந்துறை 


20.8.1969 


எஸ்.ஆர்.சென்னியப்பன் 


தி.மு.க. 


16.4.1970 


எ 
. 
சிதம்பரநாத 
நாடார் 


காங்கிரஸ் 


கொளச்சல் 


17.12.1969 


ஏ.பாலையா 


காங்கிரஸ் 


24.5.1970 


டி.எஸ்.ஆதிமூலம் 


சுதந்திரா 


சேரன்மாதேவி 


9.2.1970 


வ.சொ.சு.மணி 


தி.மு.க. 


ஆத்தூர் 


2.5.1970 


கே.எம்.இராமசாமிகவுண்டர் 


சுதந்திரா 


கோபிசெட்டிபாளையம் 


12.5.1970 


பேரவைகலைக்கப்படும்வரைஇடைத்தேர்தல் 

நடைபெறவில்லை 


ரா.கிருஷ்ணசுவாமிகவுண்டர் 


சுதந்திரா 


அவினாசி 


17.6.1970 


இரா.இளம்வழுதி 


கடலூர் 


22.10.1970 


355 


356 


5-வதுசட்டமன்றப்பேரவை(1971-1976) 


பொதுத்தேர்தல்நடைபெற்றநாள்:1.3.1971,4.3.1971மற்றும்7.3.1971 


பேரவைஅமைக்கப்பட்டநாள்:15.3.1971 


திமுக 


காங்கிரஸ் 


முஸ்லீம்லீக் 


சுதந்திரா 


பார்வர்டு பிளாக் 


பிரஜா 


சுயேட்சை 


கட்சிவாரியாக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 


தமிழரசு கழகம் 


வெற்றிடம்பேரவைத் 

தலைவர் 


சோஷியலிஸ்ட் 

கட்சி 


182 


15 


8 


6 


6 


6 


4 


1 


4 


1 


1 


இடைத்தேர்தல்கள்நடைபெற்றவிவரம் 


உறுப்பினர்பெயர் 


கட்சி 


தொகுதி 


மறைந்த 


கட்சி 


தேர்ந்தெடுக்கப்பட்ட 


இராஜினாமா செய்தநாள் 


நாள் 


இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்பெயர் 


நாள் 


திருவாளர்கள் 


பா.க.மூக்கையாத்தேவர் 


பார்வர்டுபிளாக் 


உசிலம்பட்டி 


24.3.1971 


க.கந்தசாமி 


பார்வர்டுபிளாக் 


13.9.1971 


பெ.மலைச்சாமி@ 


திமுக 


மேலூர் 
வடக்கு 


18.4.1973 


மெ.ஆண்டிஅம்பலம்$காங்கிரஸ்(ஓ) 


13.3.1972 


பி.கோபால் 


திமுக 


கோயம்புத்தூர் 
மேற்கு 


28.12.1972 


செ 
. 
அரங்கநாயகம்அதிமுக27.2.1974 பேரவைகலைக்கப்படும்வரைஇடைத்தேர்தல் 

நடைபெறவில்லை 


எஸ் 
. 
ஆறுமுகம் 


திமுக 


வீரபாண்டி 


31.3.1975 


@ElectionsetasidebytheHighcourton13"March,1972upheldbytheSupremeCourton18"April,1973. 


$DeclaredelectedbytheHighCourton13"March,1972andconfirmedbytheSupremeCourton18"April,1973. 


6-வதுசட்டமன்றப்பேரவை(1977-1980) 


பொதுத்தேர்தல்நடைபெற்றநாள்:12.6.1977மற்றும்14.6.1977 


அஇஅதிமுக 


திமுக 


இதேகாஇக(மா) 


ஜனதா 


இ.க. 


கட்சிவாரியாக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 


இந்தியதேசியத.நா.உழைப்போர்பார்வர்டு 
பார்வர்டு 
பிளாக் 
முன்னேற்ற 
கட்சி பிளாக் 


முஸ்லீம் லீக் 


பேரவைத் தலைவர் 


125 


48 


27 


12 


10 


5 


2 


2 


1 


1 


இடைத்தேர்தல்கள் 
நடைபெற்ற 
விவரம் 


உறுப்பினர்பெயர் 


கட்சி 


தொகுதி 


மறைந்த 


கட்சி 


தேர்ந்தெடுக்கப்பட்ட 


இராஜினாமா செய்தநாள் 


நாள் 


இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்பெயர் 


நாள் 


திருவாளர்கள் 


என்.சுப்பராயன் 


அஇஅதிமுக 


பனமரத்துப்பட்டி 


9.8.1979 


க.இராசாராம் 


அஇஅதிமுக 


8.1.1980 


பா.க.மூக்கையாத்தேவர் 


பார்வர்டுபிளாக் 


உசிலம்பட்டி 


6.9.1979 


எஸ்.ஆண்டிதேவர் 


7.1.1980 


தே.ஞானசிகாமணி 


சிபிஐ(எம்) 


விளவங்கோடு 


5.10.1979 


டி.பாக்கியதாஸ் 


7.1.1980 


ச.சுப்பையா 


திமுக 


சங்கரநாயினார்கோயில் 


16.1.1980 


தாழைமு.கருணாநிதி 


திமுக 


திருவாரூர் 


பேரவை 
கலைக்கப்படும் 
வரை 
இடைத்தேர்தல் 

நடைபெறவில்லை 


18.1.1980 


357 


358 


7-வதுசட்டமன்றப்பேரவை(1980-1984) 


பொதுத்தேர்தல்நடைபெற்றநாள்:28.5.1980மற்றும்31.5.1980 


பேரவைஅமைக்கப்பட்டநாள்:9.6.1980 


அஇஅதிமுக 


திமுகஇதேகா 

(இந்திரா) 


இக(மா) 


இ.க. 


கட்சிவாரியாக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 


காந்திகாமராஜ் தேசியகாங்கிரஸ் 


அ.இ.பார்வர்டு 
த.நா.காமராஜ் 

பிளாக் காங்கிரஸ் 


ஜனதா 


சுயேட்சைபேரவைத் 

தலைவர் 


127 


38 


30 


11 


10 


6 


3 


3 


2 


3 


1 


இடைத்தேர்தல்கள்நடைபெற்றவிவரம் 


உறுப்பினர்பெயர் 


கட்சி 


தொகுதி 


மறைந்த 


கட்சி 


தேர்ந்தெடுக்கப்பட்ட 


இராஜினாமா செய்தநாள் 


நாள் 


இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்பெயர் 


நாள் 


திருவாளர்கள் 


வெ.வால்மீகி 


இதேகா-1 


திருப்பத்தூர் 


28.12.1980 


எ.அருணகிரி 


இதேகா 


30.11.1981 


சி 
. 
கேசவ 
ஆதித்தன் 


அஇஅதிமுக 


திருச்செந்தூர் 


26.11.1982 


ஆர்.அமிர்தராஜ் 


அஇஅதிமுக 


3.3.1983 


டாக்டர் 
மு 
. 
கருணாநிதி 


திமுக 


அண்ணாநகர் 


18.8.1983 


க.அன்பழகன் 


திமுக 


புரசைவாக்கம் 


18.8.1983 


எஸ்.எம்.இராமசந்திரன்திமுக 

22.5.1984 
பேரவைகலைக்கப்படும்வரைஇடைத்தேர்தல் 

நடைபெறவில்லை 
சே 
. 
சத்தியசீலன் 

திமுக 

21.5.1984 


என்.கிட்டப்பா 


அஇஅதிமுக 


மாயவரம் 


11.11.1983 


வெ.அரங்கராசன்@ 


அஇஅதிமுக 


உப்பிலியாபுரம் 
( 
செ.ப. 
) 


7.12.1983 


ஆர் 
. 
சரோஜா 


அஇஅதிமுக 


21.5.1984 


சு.நடராஜன் 


திமுக 


தஞ்சாவூர் 


23.2.1984 


ஆர்.விஜயரகுநாததொண்டைமான்இதேகா 


கே.அய்யாறுவாண்டையார்இதேகா 21.5.1984 
பேரவை 
கலைக்கப்படும் 
வரை 
இடைத்தேர்தல் 

நடைபெறவில்லை 


புதுக்கோட்டை 


24.7.1984 


@ 
தேர்ந்தெடுக்கப்பட்டது 
செல்லாது 
என 
அறிவிக்கப்பட்ட 
உறுப்பினர் 
. 


8-வதுசட்டமன்றப்பேரவை(1985-1988) 


பொதுத்தேர்தல்நடைபெற்றநாள்:24.12.1984 


பேரவைஅமைக்கப்பட்டநாள்:16.1.1985 


அஇஅதிமுக 


இதேகா 


திமுக 


இக(மா) 


ஜனதா 


இ.க. 


சுயேட்சை 


கட்சிவாரியாக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 


காந்திகாமராஜ் தேசியகாங்கிரஸ் 


அ.இ.பார்வர்டு 

பிளாக் 


வெற்றிடம் 


பேரவைத் தலைவர் 


132 


62 


22 


5 


3 


2 


2 


1 


2 


2 


இடைத்தேர்தல்கள்நடைபெற்றவிவரம் 


உறுப்பினர்பெயர் 


கட்சி 


தொகுதி 


கட்சி 


மறைந்த நாள் 


இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்பெயர் 


தேர்ந்தெடுக்கப்பட்ட 

நாள் 


திருவாளர்கள் 


ஒய்.சண்முகம் 


இதேகா 


திருப்பத்தூர் 


12.1.1985 


எஸ்.பி.மணவாளன் 


இதேகா 


5.3.1985 


கி.முருகன் 


அஇஅதிமுக 


செய்யாறு 


9.9.1985 


வி.கருப்பசாமி 


அஇஅதிமுக 


17.12.1985 


மு.பிச்சை 


அஇஅதிமுக 


அருப்புக்கோட்டை 


28.4.1986 


வி.எஸ்.பஞ்சவர்ணம் 


அஇஅதிமுக 


1.9.1986 


சு.நாராயணன் 


அஇஅதிமுக 


திருநெல்வேலி 


11.5.1986 


இராம.வீரப்பன் 


அஇஅதிமுக 


1.9.1986 


வி.பி.சிந்தன் 


சிபிஐ(எம்) 


வில்லிவாக்கம் 


8.5.1987 


பேரவைகலைக்கப்படும்வரைஇடைத்தேர்தல் 

நடைபெறவில்லை 


எம்.ஜி.இராமச்சந்திரன் 


அஇஅதிமுக 


ஆண்டிபட்டி 


24.12.1987 


359 


360 


9-வதுசட்டமன்றப்பேரவை(1989-1991) 


பொதுத்தேர்தல்நடைபெற்றநாள்:21.1.1989 


பேரவைஅமைக்கப்பட்டநாள்:27.1.1989 


சுயேட்சை 


திமுக 


இ.க. 


கட்சிவாரியாக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 


அஇஅதிமுகஇதேகா (ஜெஅணி) 


இ.க.(மா)அஇஅதிமுக(ஜானகிஜனதா 

எம்ஜிஆர்அணி) தள 


த.நா. ஜனதா 


வெற்றிடம்பேரவைத் 

தலைவர் 


150 


26 


15 


1 


27) 


4. 


3 


3 


1 


2 


2 


இடைத்தேர்தலில்தேர்ந்தெடுக்கப்பட்டஉறுப்பினர்களின்விவரம் 


உறுப்பினர்பெயர் 


கட்சி 


தொகுதி 


மறைந்த 


கட்சி 


இராஜினாமா செய்தநாள் 


இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்பெயர் 


தேர்ந்தெடுக்கப் பட்டநாள் 


நாள் 


திருவாளர்கள் 


ஆர்.எட்டியப்பன் 


தி.மு.க. 


புதுக்கோட்டை 


12.10.1989 


எம்.சின்னகுழந்தை 


அஇஅதிமுக 


27.11.1989 


எம்.எஸ்.கே. 
இராசேந்திரன் 


தி.மு.க. 


இராமநாதபுரம் 


2.12.1990 


டாக்டர்எ.இராமகிருஷ்ணன் 


தி.மு.க. 


அச்சரப்பாக்கம்(செ.வ) 


2.1.1991 


பேரவைகலைக்கப்படும்வரைஇடைத்தேர்தல் 

நடைபெறவில்லை 


கொ.மாதப்பன் 


அஇஅதிமுக 


பாலக்கோடு 


18.1.1991 


10-வதுசட்டமன்றப்பேரவை(1991-1996) 


பொதுத்தேர்தல்நடைபெற்றநாள்:15.6.1991 


பேரவைஅமைக்கப்பட்டநாள்:24.6.1991 


அஇஅதிமுக 


இதேகா 


திமுக 


பா.ம.க 


இ.க.(மா) 


இ.க. 


ஜனதாதள் 


கட்சிவாரியாக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 


அண்ணாபுரட்சிசுயேட்சை 
தலைவர்தமிழக 
முன்னேற்ற 
கழகம் 

2 


வெற்றிடம்பேரவைத் 

தலைவர் 


162 


61 


1 


1 


1 


2 


1 


இடைத்தேர்தலில் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட 
உறுப்பினர்களின் 
விவரம் 


உறுப்பினர்பெயர் 


கட்சி 


தொகுதி 


கட்சி 


மறைந்த நாள் 


இராஜினாமா செய்தநாள் 


இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்பெயர் 


தேர்ந்தெடுக்கப்பட்ட 

நாள் 


திருவாளர்கள் 


செல்வி 
ஜெ 
ஜெயலலிதா 


அஇஅதிமுக 


காங்கேயம் 


21.6.1991 


இராம.வீரப்பன் 


அஇஅதிமுக 


25.8.1991 


டாக்டர்மு.கருணாநிதி 


தி.மு.க. 


துறைமுகம் 


22.6.1991 


திரு.அ.செல்வராசன் 


தி.மு.க. 


25.8.1991 


என்.ஜி.வேணுகோபால் 


அஇஅதிமுக 


இராணிப்பேட்டை 


24.10.1992 


திரு.கோவி.எஸ்.மோகனன் 


அஇஅதிமுக 


26.9.1993 


வி.என்.சுப்பிரமணியன் 


அஇஅதிமுக 


பெருந்துறை 


17.7.1993 


திரு.ப.பெரியசாமி 


அஇஅதிமுக 


31.5.1994 


தி.மா.ரங்கராஜன் 


அஇஅதிமுக 


மைலாப்பூர் 


10.9.1993 


திரு.வெ.பாலசுப்பிரமணியன் 


அஇஅதிமுக 


3.6.1994 


அ.செல்வராசன் 


ம.தி.மு.க. 


துறைமுகம் 


2.10.1996 


அழகுதிருநாவுக்கரசு# 


அஇஅதிமுக 


ஒரத்தநாடு 


24.5.1995 


கோ 
. 
விஸ்வநாதன் 
# 


அஇஅதிமுக 


ஆற்காடு 


24.5.1995 


பேரவைகலைக்கப்படும்வரைஇடைத்தேர்தல் 

நடைபெறவில்லை 


திருமதி.ரமணிநல்லதம்பி 


இதேகா 


ராதாபுரம் 


29.2.1996 


எஸ்.பீட்டர்அல்போன்ஸ்$ 


இதேகா 


தென்காசி 


16.3.1996 


# 
கட்சித் 
தாவல் 
தடைச்சட்டத்தின்கீழ் 
உறுப்பினர் 
பதவிஇழந்தார் 
. 
$ 
மாநிலங்களவைக்குத் 
தேர்ந்தெடுக்கப்பட்டார் 
. 


361 


362 


11-வதுசட்டமன்றப்பேரவை(1996-2001) 


பொதுத்தேர்தல்நடைபெற்றநாள்:27.4.1996மற்றும்2.5.1996 


பேரவைஅமைக்கப்பட்டநாள்:13.5.1996 


திமுக 


த.மா.காஇ.க.அஇஅதிமுக 


பா.ம.க 


கட்சிவாரியாக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 


இ.க.(மா)பாஜகஅ.இ.பார்வர்டுஜனதா 

பிளாக் 


ஜனதா தள் 


சுயேட்சைவெற்றிடம்பேரவைத் 

தலைவர் 


171 


39 


8 


4 


4 


1 


1 


1 


1 


1 


1 


1 


1 


இடைத்தேர்தலில்தேர்ந்தெடுக்கப்பட்டஉறுப்பினர்களின்விவரம் 


உறுப்பினர்பெயர் 


கட்சி 


தொகுதி 


கட்சி 


மறைந்த நாள் 


இராஜினாமா செய்தநாள் 


தேர்ந்தெடுக்கப் பட்டநாள் 


15.11.1996 


11.2.1997 


8.7.1997 


திருவாளர்கள்: அ.பெரியண்ணன் என்.தங்கவேல் வே.தங்கபாண்டியன் 
டாக்டர்வெ.ஆல்பன் மெ.ஆண்டிஅம்பலம் அன்பில்பொய்யாமொழி எஸ்.திருநாவுக்கரசு 


புதுக்கோட்டை குன்னூர்(செ.வ.) அருப்புகோட்டை திருவட்டார் நத்தம் திருச்சி-2 அறந்தாங்கி 


இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்பெயர் 
பே.மாரிஅய்யா மு.ரங்கநாதன் தங்கம்தென்னரசு ஜே.ஹேமச்சந்திரன் இரா.விசுவநாதன் அன்பில்பெரியசாமி 
சி.அன்பரசன் 


2.3.1998 2.3.1998 6.10.1999 


31.7.1997 18.3.1999 28.3.1999 28.8.1999 


தி.மு.க. தி.மு.க. 

தி.மு.க. சி.பி.ஐ.(எம்.) அஇஅதிமுக 

தி.மு.க. 
எம்.ஜி.ஆர் 
. 
அ.தி.மு.க. தி.மு.க. 


6.10.1999 


29.2.2000 25.2.2000 


15.10.1999 


தி.மு.க. தி.மு.க. தி.மு.க. 

தி.மு.க. த.மா.கா.(மூ) 

தி.மு.க. 
எம்.ஜி.ஆர் 
. அ.தி.மு.க. தி.மு.க 

தி.மு.க. த.மா.கா(மூ) எம்.ஜி.ஆர். அ.தி.மு.க. தி.மு.க. 

தி.மு.க. பார்வர்டுபிளாக் த.மா.கா(மூ) 


அ.மணி 


11.11.1999 


வி.சி. 
சண்முகம் 


25.2.2000 


20.4.2000 


ஜி.சொக்கலிங்கம் ஆர்.சொக்கர் சி.அன்பரசன் 


நெல்லிகுப்பம் திருப்போரூர் சிவகாசி அறந்தாங்கி 


1.6.2000 


29.6.2000 


பேரவைகலைக்கப்படும்வரை இடைத்தேர்தல்நடைபெறவில்லை 


27.6.2000 


ம.முத்துராமலிங்கம்# நாஞ்சில்கி.மனோகரன் 
பி.என்.வல்லரசு 
எம்.எம்.எஸ்.அப்துல்ஹசன் 


திருமங்கலம் திருவல்லிக்கேணி 
உசிலம்பட்டி மயிலாடுதுறை 


1.8.2000 21.10.2000 19.1.2001 


#உறுப்பினர்பதவிஇழந்தார். 


12-வதுசட்டமன்றப்பேரவை(2001-2006) 


பொதுத்தேர்தல்நடைபெற்றநாள்:10.5.2001 


பேரவைஅமைக்கப்பட்டநாள்:14.5.2001 


அஇஅதிமுகதிமுக 


த.மா.கா 


பா.ம.க 


இ.தே.கா 


இ.க.(மா) 


பாஜக 


கட்சிவாரியாக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 


எம்ஜிஆர் அதிமுக 


பார்வர்டுசுயேட்சை பிளாக் 


பேரவைத் தலைவர் 


131 


31 


23 


20 


7 


6 


5 


4 


2 


1 


3 


இடைத்தேர்தலில் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட 
உறுப்பினர்களின் 
விவரம் 


உறுப்பினர்பெயர் 


கட்சி 


தொகுதி 


மறைந்த நாள் 


இராஜினாமா 
செய்தநாள் 


கட்சி 


தேர்ந்தெடுக்கப் 


பட்டநாள் 


13.8.2001 


தி.மு.க. 
அஇஅதிமுக இ.தே.லீக் 


15.9.2001 


7.6.2002 24.2.2002 


17.12.2001 


2.6.2002 


இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்பெயர் ராதாரவி ஜெ 
ஜெயலலிதா ஆர்.வடிவேல் ஆ.பூவராகமூர்த்தி 
எல்.நீலமேகவர்ணம் 
வெ.கணேசன் டி.மைதிலி 
கே.எஸ்.விஜயகுமார் 


பா.ம.க 


29.1.2002 


திருவாளர்கள் வை.பெருமாள் தங்கதமிழ்செல்வன் 
ம.அப்துல்லத்தீப் ஆ.செல்வராஜ் 
எஸ்.எஸ்.மணிநாடார் 
தொல்.திருமாவளவன் 
எஸ்.எஸ்.திருநாவுக்கரசு 
கே.சுதர்சனம் ஆர்.கிருஷ்ணன் 
க.முருகவேல்ராஜன் திருமதிவி.சிவகாமி 


2.6.2002 


9.11.2002 


சைதாப்பேட்டை ஆண்டிபட்டி வாணியம்பாடி அச்சரப்பாக்கம் சாத்தாங்குளம் மங்களூர் காஞ்சிபுரம் கும்மிடிபூண்டி அந்தியூர் வந்தவாசி 


அஇஅதிமுக அஇஅதிமுக அ,இஅதிமுக 
அஇஅதிமுக அஇஅதிமுக 

திமுக 
அஇஅதிமுக அஇஅதிமுக 


1.3.2003 


த.மா.கா(மூ) 

விசிக 
அஇஅதிமுக அஇஅதிமுக 
பா.ம.க. 


3.2.2004 


13.5.2004 


22.11.2004 


9.1.2005 


16.5.2005 16.5.2005 


12.1.2006 


பா.ம.க. 


16.1.2006 


பா.ம.க. 


தாராபுரம் 


பேரவைகலைக்கப்படும்வரை 
இடைத்தேர்தல் 
நடைபெறவில்லை 


16.1.2006 


363 


364 


13-வதுசட்டமன்றப்பேரவை(2006முதல் 


) 


பேரவைஅமைக்கப்பட்டநாள்:12.5.2006 


பொதுத்தேர்தல்நடைபெற்றநாள்:8.5.2006 


கட்சிவாரியாக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 


திமுகஅஇஅதிமுகஇதேகாபா.ம.கஇ.க.(மா)இ.க.மதிமுகவி.சி.க.தேமுதிகசுயேட்சைநியமன 

உறுப்பினர் 61 95 

18966 

211 

1 


எக்கட்சியையும்வெற்றிடம்பேரவைத் சாராதவர் 

தலைவர் 

1 


34 


6 


1.3.2010 அன்றுள்ளவாறு 


36 


18 


9 


98 


57 


6 


3 


1 


2 


1 


1 


1 


1 


இடைத்தேர்தலில்தேர்ந்தெடுக்கப்பட்டஉறுப்பினர்களின்விவரம் 


உறுப்பினர்பெயர் 


கட்சி 


தொகுதி 


மறைந்த நாள் 


20.5.2006 


5.2.2007 


8.11.2008 


திருவாளர்கள் பி.டி.ஆர்.பழனிவேல்ராஜன் 
எஸ்.வி.சண்முகம் வீர.இளவரசன் ஆர்.எஸ்.ராஜகண்ணப்பன் மு.கண்ணப்பன் நா.இராமகிருஷ்ணன் முனைவர்மு.தம்பிதுரை து.செல்வராஜ் அனிதாR.ராதாகிருஷ்ணன் 
எஸ்.பி.ஜெயராமன் பி.என்.பெரியண்ணன் 


தி.மு.க. அஇஅதிமுக ம.தி.மு.க தி.மு.க. 
ம.தி.மு.க. 
ம.தி.மு.க. அஇஅதிமுக 

இ.தே.கா. அஇஅதிமுக 

தி.மு.க. தி.மு.க. 


மதுரைமத்திய மதுரைமேற்கு திருமங்கலம் இளையாங்குடி தொண்டாமுத்தூர் கம்பம் பர்கூர் ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர் வந்தவாசி(செ.வ.) பெண்ணாகரம் 


இராஜினாமாஇடைத்தேர்தலில் 

கட்சி 

தேர்ந்தெடுக்கப் செய்தநாள்தேர்ந்தெடுக்கப்பட்ட 

பட்டநாள் உறுப்பினர்பெயர் திருவாளர்கள் சை.சையதுகௌஸ்பாஷாதி.மு.க. 

17.10.2006 
K.S.K. 
ராஜேந்திரன் 

இ.தே.கா 

29.6.2007 திருமதிலதாஅதியமான்தி.மு.க. 

12.1.2009 25.2.2009சுப.மதியரசன் 

தி.மு.க. 

21.8.2009 25.3.2009எம்.என்.கந்தசாமி 

இ.தே.கா. 

21.8.2009 28.3.2009நா.இராமகிருஷ்ணன் 

தி.மு.க. 

21.8.2009 19.5.2009கே.ஆர்.கே.நரசிம்மன் 

தி.மு.க. 

21.8.2009 
M.B.சுடலையாண்டி 

இ.தே.கா. 

21.8.2009 31.7.2009அனிதாR.ராதாகிருஷ்ணன் தி.மு.க. 

23.12.2009 ஜெ.கமலக்கண்ணன் 

தி.மு.க. 

23.12.2009 27.3.2010அன்றுதேர்தல்நடைபெறும்என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது. 


5.7.2009 


2.11.2009 


1.12.2009 


மக்களவை , மாநிலங்களவை மற்றும் சட்டப் 
பேரவைகளில் ஒதுக்கப்பட்டுள்ள இடங்கள் 


மக்களவை 


மாநிலங்களவை 


சட்டப் பேரவை 


வரிசை எண் மற்றும் 
மாநிலங்கள் / யூனியன் 
பிரதேசங்கள் பெயர் 


42 


18 


294 


2 


1 


40 


14 


7 


126 


40 


16 


243 


14 


6 


81 


26 


11 


182 


10 


5 


90 


4 


3 


68 


6 


87 


28 


12 


224 


20 


9 


140 


29 


11 


230 


11 


5 


90 


48 


19 


288 


365 


2 


1 


60 


1 


1 


40 


2 


1 


60 


1 


1 


60 


மாநிலங்கள் 
1. ஆந்திரப் பிரதேசம் 
2. அருணாசலப் பிரதேசம் 
3. அஸ்ஸாம் 
4. பீகார் 
5. ஜார்கண்ட் 
6. குஜராத் 
7. அரியானா 
8. இமாச்சல பிரதேசம் 
9. ஜம்மு & காஷ்மீர் 
10. கர்நாடகம் 
11. கேரளம் 
12. மத்தியப் பிரதேசம் 
13. சட்டீஸ்கர் 
14. மஹாராஷ்டிரம் 
15. மணிப்பூர் 
16. மிசோரம் 
17. மேகாலயா 
18. நாகாலாந்து 
19. ஒரிஸா 
20. பஞ்சாப் 
21. இராஜஸ்தான் 
22. சிக்கிம் 
23. தமிழ்நாடு 
24. திரிபுரா 
25. உத்தரப் பிரதேசம் 
26. உத்ராஞ்ஜல் 
27. மேற்கு வங்காளம் 
28. கோவா 

மொத்தம் 
யூனியன் பிரதேசங்கள் 
1. அந்தமான் மற்றும் 

நிக்கோபார் தீவுகள் 
2. சண்டிகார் 
3. டெல்லி 
4. டாமன் மற்றும் டையு 
5. இலட்சத்தீவு 
6. புதுச்சேரி 
7. தாத்ரா மற்றும் நாகர் 


21 


10 


147 


13 


7 


117 


25 


10 


200 


1 


1 


32 


39 


18 


234 


2 


1 


60 


80 


31 


403 


5 


3 


70 


42 


16 


294 


2 


1 


40 


530 


229 


1 


| 


1 


7 


3 


56 


1 


1 


1 


1 


30 


ஹவேலி 


1 


மொத்தம் 


13 


4 


சட்டப் பேரவை அலுவலர்கள் 


திரு . மா . செல்வராஜ் , பி.எஸ்சி ., பி.எல் . 
திரு . சு . பாலச்சந்தர் , பி.ஏ., பி.எல் . 
திரு . அ.மு.பி. ஜமாலுதீன், எம்.எஸ்சி ., பி.எல் . 
திருமதி இரா . அமிர்தவல்லி, எம்.ஏ., பி.எல் . 
திரு . தி . உமாபதி , பி.ஏ., பி.ஜி.எல் . 
திருமதி எஸ் . நிர்மலா, பி.காம் ., பி.ஜி.எல் . 
திருமதி கி . இந்திரா, பி.ஏ., பி.ஜி.எல் . 
திருமதி இரா . கஸ்தூரி , பி.ஏ., பி.ஜி.எல் . 
திரு . க . லட்சுமணன் , பி.எஸ்சி ., பி.எல் . 


திருமதி இரா . சந்திரா, பி.ஏ. , பி.ஜி.எல் . 
திரு . கொ . இராமகிருஷ்ணா, பி.எஸ்சி ., பி.எல் . 
திருமதி ல . பத்மாவதி , பி.எஸ்சி . 
திரு . ப . இராமகிருஷ்ணன் , எம்.ஏ., பி.ஜி.எல் . 
திரு . நா . வீரராகவன் , எம்.ஏ., பி.ஜி.எல் ., பி.ஜி.டி.சி.ஏ. 
திரு . ம . பன்னீர் செல்வம் , எம்.ஏ. 
திருமதி கோ . காயத்ரி , பி.எஸ்சி . , பி.ஜி.எல் . 

திரு . க . பாலசுப்ரமணியன் , எம்.ஏ., பி.ஜி.எல் . 
366 திருமதி கு . இந்துமதி , பி.எஸ்சி ., எம்.எட் ., பி.ஜி.எல் . 

செல்வி எஸ் . பிலோமினா, எம்.ஏ., பி.எல் . 
திரு . பா . அன்பழகன் , பி.எஸ்சி . , பி.ஜி.எல் . 
திருமதி வி.வி. ரமா , எம்.ஏ., பி.ஜி.எல் . 
திரு . இரா . பழனிசாமி , பி.ஏ., பி.எல் . 
திரு . சு . சந்திரன் , பி.ஏ., பி.எல் . 
திரு . பா.சி.க. சிங்காரவேலு, எம்.ஏ., பி.எல் . 
திருமதி மு . சுப்புலட்சுமி , எம்.ஏ., எம்.பிஎல் ., பி.ஜி.எல் . 
திரு . க . பூபதி , எம்.ஏ., எம்.பில் ., பி.எல் . 


செயலாளர் 
கூடுதல் செயலாளர் 
இணைச் செயலாளர் 
இணைச் செயலாளர் 
இணைச் செயலாளர் ( விவாதப் பதிப்பாளர் ) 
இணைச் செயலாளர் (விவாதப் பதிப்பாளர் ) 
துணைச் செயலாளர் 
துணைச் செயலாளர் 
பேரவைத் தலைவரின் 
சிறப்புத் தனிச் செயலாளர் 
துணைச் செயலாளர் 
துணைச் செயலாளர் 
குழு அலுவலர் ( பொது நிறுவனங்கள் குழு ) 
துணைச் செயலாளர் ( பதிப்பாளர் ) 
துணைச் செயலாளர் (பதிப்பாளர்) 
துணைச் செயலாளர் (பதிப்பாளர்) 
குழு அலுவலர் ( துணைச் செயலாளர் நிலை ) 
குழு அலுவலர் ( துணைச் செயலாளர் நிலை ) 
குழு அலுவலர் ( பொதுக் கணக்குக் குழு ) 
சார்புச் செயலாளர் 
சார்புச் செயலாளர் 
சார்புச் செயலாளர் 
சார்புச் செயலாளர் 
சார்புச் செயலாளர் 
சார்புச் செயலாளர் 
சார்புச் செயலாளர் 
அரசுத் தலைமைக் கொறடாவின் 
சிறப்பு நேர்முக உதவியாளர் 
சார்புச் செயலாளர் 
சார்புச் செயலாளர் 
சார்புச் செயலாளர் 
சார்புச் செயலாளர் 
சார்புச் செயலாளர் 
சார்புச் செயலாளர் 
தலைமை நிருபர் 
தலைமை நிருபர் 
தலைமை நிருபர் 
தலைமை நிருபர் 
தலைமை நிருபர் 
தலைமை நிருபர் 


திரு . எஸ் . இராமன், பி.காம் . 
திரு . ந . முருகானந்தம் , பி.எஸ்சி ., பி.எல் . 
திரு . க . சக்திவேலு , எம்.ஏ., எம்.பிஎல் ., பி.ஜி.எல் . 
திரு . ஆ . வீரராஜேந்திரன் , எம்.ஏ., பி.எல் . 
திரு . இரா . சேது , எம்.ஏ., பி.எட் ., பி.எல் . 
திரு . ப . மனோகரன் , எம்.ஏ., பி.எட் . 
திரு . கி . மாதவன் , எம்.ஏ., பி.ஜி.எல் . 
திரு . இரா . வெங்கடகிருஷ்ணன் , பி.எஸ்சி . , பி.எல் . 
திரு . ம.ச. சந்திரமௌலி, பி.காம் ., எம்.ஏ., பி.ஜி.எல் . 
திரு . க . சங்கர் , பி.காம் ., பி.ஜி.எல் . 
திருமதி கோ.மு. வனஜா , எம்.ஏ. 
திரு . வே . ரவிசங்கர் , பி.எஸ்சி ., எம்.ஏ., பி.ஜி.எல் . 


நன்றி 


புதிய சட்டப் பேரவை தலைமைச் செயலக வளாகத் திறப்பு 
விழாவையொட்டி , தமிழ்நாடு சட்டப் பேரவைச் செயலகத்தால் மிகக் 
குறுகிய காலத்தில் தயாரிக்கப்பட்டு அச்சிடப்பட்டு , இந்த மலர் சிறப்புற 
வெளியாகியுள்ளது . இம்மலராக்கத்திற்குச் சட்டமன்ற நடவடிக்கைக் 
குறிப்புகளும் , ஆய்வுப் புத்தகங்களும் ( Review ) , சட்டப் பேரவை 
நூலகத்தின் பல்வேறு பொருள்களைச் சார்ந்த புத்தகங்களும் பெரிதும் 
உதவின . 


சட்டப் பேரவைச் செயலகத்தின் கோரிக்கையையேற்று , 
கட்டுரைகளைத் தயாரித்து அனுப்பிய கட்டுரையாளர்களுக்கு 
இச்செயலகம் தனது மனமார்ந்த நன்றியைத் தெரிவித்துக்கொள்கிறது . 


இம்மலருக்குத் தேவையான புகைப்படங்களையும் , 
புள்ளிவிவரங்களையும் , தகவல்களையும் உடனுக்குடன் அனுப்பி உதவிய 
அரசுத் துறைகளின் அலுவலர்களுக்கும் , 
இரவையும் பகலையும் ஒன்றெனக் கருதி உழைத்த 
இச்செயலகத்தின் அனைத்து அலுவலர்களுக்கும் , 
அழகுற வடிவமைத்து அச்சிட்டு வழங்கிய 
ஈகிள் பிரஸ் நிறுவனத்தாருக்கும் 
இச்செயலகம் சார்பாக மனமார்ந்த நன்றி ! 


திரு . மா . செல்வராஜ் , 
செயலாளர் , சட்டப் பேரவை 


SK 


. 


CPL 6872901 


புனித ஜார்ஜ் கோட்டை சட்டப் பேரவையின் உட்புறத் தோற்றம் 


|| |||||||||||||||| 
|||||||LULITI 


Souvenir - Opening of New Legislative 
Assembly - Secretariat Complex 

2010 


W 


